T. 2005 


அண்ணாமலைப் பல்கலைக் கழகத் தமிழ்த் தொகுக . 


ஸ்ரீலஸ்ரீ காசிவாச் 
சுவாமி நாதத் தம்பிரான் சுவாமிகள் அவர்கள் 
திருப்பனந்தாள் எண் டெளமெண்டு வெளியீடு. 


வாகீச முனிவர் 

அருளிச் செய்த 
ஞானாமிர்த மூலமும் 
பழைய வுரையும் 


* 


பதிப்பாசிரியர் : 
சித்தாந்த கலா நிதி , பேராசிரியர் , வித்துவான் , 
திரு . ஔவை . சு . துரைசாமிப் பிள்ளையவர்கள் , 

தியாகராசர் கல்லூரி , மதுரை . 


* 


அண்ணாமலைப் பல்கலைக்கழகத்தாரால் 

வெளியிடப்பெற்றது . 


1954 


Printed at the 
SRI VIDYA POWER PRESS , 

Kumbakonam . 


os 


His Holiness Kasivasi Swaminatha Thambiran Swamigal Avergal 
The 19th in the Holy Line of the Succession . Sri Kasi Mutt , Tirupanandal .. 
திருப்பனந்தாள் ஸ்ரீ காசிமடம் 19 - ம் பட்டத்தில் எழுந்தருளிய 
ஸ்ரீலஸ்ரீ காசிவாசி சாமிநாதத் தம்பிரான் சுவாமிகள் அவர்கள் . 


( 35) The Meikandar Memorial Saiva Siddhanta Sastra Prize. 


1 , This Endowment was founded by His Holiness Srilasri Kasivasi 
Swaminatha Thambiran Swamigal Avl., of Tirupanandal in memory of 
Meikanda Thevar to encourage the Study of Saiva Siddhantam . 


2. The Endowment for the prize consists of 31 % ( Three - and - a - half 
per cent) Non -terminable Government Promissory Notes of the face 
value of Rs. 3,000/- ( Rupees Three Thousand only ). (No. MS. 001323, 
24 and 25 Rs. 1,000 /-each ) , The interest on this investment shall be 
utilised for the award of a prize annually of the value of Rs. 100 / 
The balance of the interest after the award of the prize will be added 
to the corpus of the Fund . 


3. The following are the terms of award of the prize : 
(i) The Prize shall be awarded irrespective of Sex , caste , religion 

and nationality. 
( ii ) To be eligible for the award , the following shall be the 

conditions : 
( a ) A pass in the Preliminary -Examination of the Vidvan 

Course ( Tamil alone) of the Annamalai or the Madras 
University or any other examination ( of any University 
which has already been or may be established here- after ) 
which may be considered equivalent of the Preliminary 
Vidvan Examination of the two Universities above -named 
or the Bala Pandita Examination of the Madura Tamil 
Sangam will be a condition precedent to appearance for 

the test . 
( 6 ) First rank at the first appearance with not less than 60 % 

of the marks in a competitive test to be conducted annu 
ally for the purpose by the Annamalai University. For 
this test 51 books in the list appended bereto will be the 
texts . At the competitive examination conducted 
annually , ( i ) the first part will consist of an oral memory 
test in the sutras and venbas of Sivagnana Bodham and also 
in all the stanzas of Sivagnana Siddhiyar both parapakkam 
and Supakkam . In this memory test, special credit will be 
given for reciting the verses in correct music ; for this 
recital 10 marks will be allotted . ( ii ) the second part will 
consist of a test in giving the meaning and the purport of 
the sutras, venbas and the stanzas above referred to . The 
candidate is expected to be thorough specially in the 
Sitrurai to Sivagnana Bodham , and the Pozhippurai to 
Sivagnana Siddhiar, written by Sivagnana Munivar and 
to be familiar with the other commentaries on Sivagnana 


ü 


Bodha and Sivagnana Siddhiyar ; ( iii) the third part of 
the competition will be a test in giving explanations to 
portions chosen by the examiners from the other 49 
books in the list . The candidate is expected to have a 
special knowledge of the other 12 Saiva Siddhanta Sastras 

and their commentaries. 
( iii) if in any year, two or more competitors should be consi 

dered equally eligible for the award , lots shall be cast to 
decide who will have the prize or prizes of the year . 


4. The prize shall be awarded to the winner at a meeting of the 
Syndicate of the Annamalai University . If in any year, the prize 
winner is unable to be present to receive the prize, the Syndicate shall 
make arrangements to send him the prize amount . If the prize -winner 
dies before the prize is presented to him , the prize amount shall be 
payable to his or her legal heir or heirs . 


5. The Prize amount shall be paid either in cash or by cheque 
and shall not under any circumstances be either divided or reduced . 


6. If in any year, or a series of years , the prize be not awarded 
Rs . 50,- in each year of no award shall be set apart from out of the 
annual interest of the endowment payable as prize. The entire amount 
so set apart shall be awarded in the subsequent year to the candidate 
eligible for the award along with the prize amount of that year. After 
setting apart Rs . 50 / -as above , the balance of the annual interest shall 
be added to the corpus of the fund at the end of each year. It shall 
be competent for the syndicate of the Annamalai University to invest 
in any Government or other securities amounts available for investment , 
from the interest in excess over the prize amount and the capital 
amount of the endowment, in case the Government Securities in which 
the amount is now invested are tendered for payment by Government . 


7. If in the process of investments the face value of the paper 
increases and an enhancement of income results , either by addition of 
unspent amounts under clause ( 6 ) above ; or by reinvestments, addi 
tional income shall be allowed to form distinct funds so that the interest 
thereon may , at the discretion of the Syndicate of the Annamalai 
University, be utilised to institute second and third prizes and there 
after, to increase the value of each one of the three prizes. 

8. The Syndicate shall at the end of each year communicate to 
the Donor or to his successors - in - interest , the name and address of the 
prize winner and the amount of the prize, and if in any year the prize 
be not awarded , the amount at credit at the end of the year, and shall 
also publish the same in an important Tamil Daily Newspaper. The 
deeds relating to : 


iii 


1 . The Rs. 1,000 , - ( Rupees One In the Madras University . 

Thousand ) Tamil Prize En 
dowment 

perpetuating the 
memory of King George V. 
2 . The Promotion of Tamil Lear. Scheme approved by the Madras 

ning Endowment Fund for Government Notification No. 
Rs . 1.00,000 / - ( Rupees One 215 published in the Fort St. 
Lakh ) . 

George Gazette Part I.B - Edu . 
cational dated 21st October , 

1941 . 
3 . The Raja Raja Abhaya Kula 

sekhara Chola Maharaja Memo 
rial Endowmənt for Tevara 
Thirumurai Prize and publica- In the Annamalai University. 
tion of works of Tamil Litera . 

ture and Grammar , 
4 . Thiruvalluvar Neethi Null 

Prize Endowment. 
5 . The Sekkilar Nayanar Memo . 

rial Tamil Prize Endowment . 
6 . The Srilasri Kasivasi Adi 

Kumaragurupara Swamigal 
Memorial Tamil Prize Endow . 

ment . 
7 . The Kavichakravarthi 

Kambar Memorial Tamil Prize 

Endowment . 
8. The Sri Nambi Andar Nambi 

Memorial Pannirutirumurai 
Prize Endowment . 

In the Annamalai University 
9 . The Kottaiyur Sri Sivak 

kolundu Desikar Memorial 

Isai Tamil Prize Endowment . 
10. The Sri Manickavasaka Swami . 

gal Memorial Ahapporul Tamil 

Prize Endowment. 
11. The Srilasri Kasivasi Adi 

Kumaragurupara Swamigal 
Memorial Tamil Prosody Prize 

Endowment . 
12. The Srilasri Kasivasi Chokka . 

linga SwamigalMemorial 
Rhetoric Tamil Prize Endow 
ment . 
} 


iy 


13 . The Kottaiyur Sivakkolundu 

Desikar Memorial Tiruvacha 
kam Prize Endowment . In the Annamalai University 
made by the same Donor , 1 

and 
14. This the Meikandar Memorial 

Saiva Siddhanta Sastra Prize 

Endowment , 
1. e . these 14 deeds shall be published in every one of the editions of 
the publications made under the 3rd endowment mentioned above . 

9. The income from the endowment, and the accumulations thereto 
shall not be diverted to any other purpose . 


ஷெடியூல் 


நூல்களின் 


தொடர்ந்த நம்பர் 


நூலாசிரியர்களின் 

பெயர்கள் 


பெயர்கள் . 


நூல்களின் எண் 


1 கைவல்யம் 
2 வேதாந்த சூடாமணி 
3 ஞானவாசிட்டம் 
4 ஈசுவரகீதை 
5 பகவத்கீதை 
6 பிரமகீதை 
7 பிரபோத சந்திரோதயம் 
8 வைராக்கிய சதகம் 
9 வைராக்கிய தீபம் 
10 அவிரோதவுந்தியார் 
11 சிவஞான தீபம் 
12 சித்தாந்த சிகாமணி 
13 அத்துவித வெண்பா 
14 குமார தேவர் சரித்திரம் 
15 ஒழிவிலொடுக்கம் 
16 ஞானாமிர்தம் 
17 சிவதருமோத்தரம் 
18 சைவ சமயநெறி 
19 நித்தியகன் மநெறி 
20 திருவுந்தியார் 


1 தாண்டவமூர்த்தி 
1 சிவப்பிரகாசமுனிவர் 
1 வீரை ஆளவந்தார் 
1 தத்துவராயசுவாமிகள் 
1 ஸ்ரீ பட்டரவர்கள் 
1 தத்துவராயசுவாமிகள் 
1 திருவேங்கடசுவாமிகள் 
1 சாந்தலிங்க சுவாமிகள் 
1 சாந்தலிங்க சுவாமிகள் 
1 சாந்தலிங்க சுவாமிகள் 
1 இரேவணாத்திரியதேசிகர் 
1 சிவப்பிரகாச சுவாமிகள் 
1 சித்த சிவப்ரகாசர் 
16 
1 கண்ணுடையவள்ளல் 
1 வாகீச முனிவர் 
1 மறைஞானசம்பந்தர் 
1 மறைஞானசம்பந்தர் 
1 சிதம்பரநாத முனிவர் 
1 திருவியலூர் உய்யவந்த தேவ 

நாயனார் 
1 திருகடவூர் உய்யவந்த தேவ 

நாயனார் 


21 திருக்களிற்றுப்படியார் 


நூல்களின் 


நூலாசிரிகர்களின் 

பெயர்கள் . 


பெயர்கள் . 


நம்பர்88தொடர்ந்த 


நூல்களின் எண் 


மெய்கண்டதேவர் 
1 அருணந்திசிவாசாரியார் 


22 - சிவஞானபோதம் 
23 சிவஞானசித்தியார் 

பரபக்கம் - சுபக்கம் 
24 இருபாவிருபஃது 
25 உண்மை விளக்கம் 
26 சிவப்ரகாசம் 
27 திருவருட்பயன் 
28 வினாவெண்பா 
29 போற்றிப்பஃறொடை 
30 உண்மைநெறி விளக்கம் 
31 கொடிக்கவி 
32 நெஞ்சுவிடு தூது 
33 சங்கற்பநிராகரணம் 


1 

அருணந்திசிவாசாரியார் 
1 மனவாசகங்கடந்தார் 
1 உமாபதிசிவாசாரியார் 
1 

உமாபதிசிவாசாரியார் 
1 

உமாபதிசிவாசாரியார் 
1 

உமாபதிசிவாசாரியார் 
1 உமாபதிசிவாசாரியார் 
1 உமாபதிசிவாசாரியார் 
1 உமாபதிசிவாசாரியார் 
1 உமாபதிசிவாசாரியார் 

சுவாமிகள் 
1 இலக்கணவிளக்கப் பரம்பரைச் 

சிதம்பரநாத தேசிகர் 
1 தருமைஞானசம்பந்த தேசிக 

சுவாமிகள் 
1 தருமைஞானசம்பந்த தேசிக 

சுவாமிகள் 


34 தசகாரியம் 


35 சிவபோகசாரம் 


36 முத்திநிச்சயம் 


ஆக 51 


( 36 ) The Sțilasri Kasivasi Adi Kumaraguropara Swamigal 
Memorial Saiva Siddhanta Sastra Prize . 

BY 
His HOLINESS SRILASRI KASIVASI SWAMINATHA TAMBIRAN 

SWAMIGAL AVERGAL OF TIRUPPANANDAL . 
1. This Endowment was founded by His Holiness Srilasri Kasivasi 
Swaminatha Thambiran Swamigal Avi., of Tiruppanandal in memory 
of Srilasri Kasivasi Adi Kumaragurupara Swamigal to encourage the 
study of Saiva Siddhantam . 

2. The Endowment for the prize consists of 31 % ( Three and a half 
per cent) Non terminable Government Promissory Notes of the face 
value of Rs . 30,000 / - ( Rupees Thirty Thousand only ) . The interst 
on this investment shall be utilised for the award of a prize annually 
of the value of Rs . 1,000 / - ( Rupees One Thousand only ). The excess 
of income over the amount of award will be added every year to the 
corpus of the fund . 


vi 


3. The following are the terms of award : 
(i). The prize shall be awarded irrespective of sex , caste religion 

and nationality . 
( ii) To be eligible for the award the following shall be the 

conditions : 


( a ) A pass in the Final Examination of the Oriental Title 

Vidvan course ( Tamil alone) of the Annamalai or the 
Madras University or the Bachelor of Arts Honours 
Examination in Tamil of the Annamalai University or 
the Master of Arts Examination in Tamil of the 
Madras University or any other examination of any 
University which has already been or may be esta 
blished hereafter which may be considered equivalent 
to the above mentioned examinations of the two said 
Universities will be a condition precedent to appear 

ance for the test. 
( b ) First rank at the first appearance with not less than 

60 % of the marks in a competitive test to be conducted 
annually for the purpose by the Annamalai University . 
For this test 51 books in the list appended hereto 
and the other sastra books selected from time to time 
by the Annamalai University from the Pandara 
Sastrams of Dharmapuram Adhinam and Tiruvavadu 
thurai Adhinam shall be prescribed for study . The 
candidates should also memorise all the sutras and 
venbas of Sivagnanabodham , and all the stanzas of 
Sivagnana Siddhiyar both Parapakkam and Supakkam . 
At the competitive examination conducted annually, ( i ) 
the first part will be an oral test in memorising the 
selections made by the examiners out of the sutras 
venbas and stanzas mentioned above . In this memory 
test special credit will be given for reciting the verses 
in correct music ; for this 10 marks will be allotted ; 
( ii ) the second part will consist of a test in giving the 
meaning and the purport of the sutras venbas , and 
stanzas above referred to . The candidate is expected 
to be thorough specially in the Sittrurai and Perurai 
( Bashyam ) to Sivagnana Bodham and the Pozhippurai 
to Sivagnana Siddhiyar , written by Sri Sivagnana 
Munivar and to be familiar with the other coinmen 
taries of Sivagnana Bodham and Sivagnana Siddhiyar, 
The candidate is also expected to have a special 
knowledge of the other 12 Saiva Siddhanta Sastras 
and their commentaries ; ( iii ) the third part of the 
competition will be a test in giving explanations to 


vii 


portions chosen by the examiners from other books 
in the list and the Pandara Sastrams of Dharmapuram 

Adhinam and Tiruvaduturai Adhinam . 
( vi) If in any year two or more competitors should be considered 

equally eligible for the award lots shall be cast to 

decide who will have the prize of the year , 
4 The prize shall be awarded to the winner at a meeting of the 
Syndicate of the Annamalai University . If in any year the prize winner 
is unable to be present to receive the prize , the Syndicate shall make 
arrangements to send him the prize amount . If the prize - winner dies 
before the prize is presented to him , the prize amount shall be paid 
to his legal heir or heirs. 

5. The prize amount shall be paid either in cash or by cheque and 
shall not under any circumstances be either divided or reduced . 


6. If in any year or a series of years the prize be not awarded 
Rs . 500 / - ( Rupees five hnndred ) in each year of no award shall be 
set apart from out of the annual interest of the endowment payable 
as prize. The entire amount so set apart shall be awarded in the 
subsequent year to the candidate eligible for the award along with the 
prize amount of that year . After setting apart Rs. 500 / - as above , 
the balance of the annual interest shall be added to the corpus of the 
fund at the end of each year . It shall be competent for the Syndicate 
of the Annamalai University to invest in any Government or other 
Securities ( i ) amounts available from year to year for investment 
from the interest in excess over prize amount as also ( ii) the capital 
of the endowment , in case the Government Securities in which the 
amount is now invested are tendered for payment by Government . 


7. If in the process of investments the face value of the paper 
increases and an enhancement of income results, either by addition 
of unspent amounts under clause ( 6 ) above , or by reinvestments, such 
additional income shall be allowed to form distinct funds so that the 
interest thereon may , at the discretion of the Syndicate of the Anna 
malai University , be utilised to ( 1 ) institute 2nd and 3rd prizes and 
thereafter ( 2 ) to increase the value of each one of the three prizes. In 
years of no award after the institution of the 2nd and 3rd prizes and 
the increase of the value of each one of the three prizes , the entire 
income from the endowment shall be set apart should the Syndicate 
decide that there is no need for further increase of the value of each 
prize, and be awarded in the subsequent year to the candidate eligible 
for the award along with the prize amount of that year. 

8. The Syndicate shall at the end of each year communicate to 
the Donor or to his successors - in - interest the name and address of the 
prize winner and the amount of the prize and if in any year the prize 


vii 


be not awarded , the amount at credit at the end of the year and shall 
also publish the same in important Tamil and English Daily news . 
papers. The deeds relating to : 


In the Madras University . 


1. The Rs. 1,000 /- ( Rupees one 

Thousand ) Tamil Prize Endow 
ment perpetuating the memory 
of king George V. 


2. The Promotion of Tamil Learn . Scheme approved by the 

ing Endowment Fund for Rs. Madras Government Noti 
1,00,000 / - ( Rupees One Lakb ) . fication No 215 published in 

the Fort St. George Gazette 
Part I - B - Educational dated 

21st October , 1941 . 
3. " The Raja Raja Abhaya Kula- ? 

sekbara Chola Maharaja Memo 
rial Endowment for Thevara 
Tirumurai Prize and Publi 
cation of works of Tamil Litera 

ture and Grammar . 
4. The Tiruvalluvar Neethi- Nul 

Prize Endowment . 
5. The Sekkilar Nayanar Memo 

rial Tamil prize Endowment . 
6. The Srilasri Kasivasi Adi 

Kumaragurupara Swamigal 
Memorial Tamil Prize Endow 

ment . 
7. The Kavichakravarti 

In the Annamalai University. 
Kambar Memorial Tamil Prize 

Endowment . 
8. The Sri Nambi Andar Nambi 

Memorial Pannirutirumurai 

Prize Endowment . 
9. The Kottaiyur Sri Sivakkolundu 

Desikar Memorial Isai Tamil 

Prize Endowment. 
10. The Sri Manikkavasaka Swami. 

gal Memorial Ahapporul Tamil 

Prize Endowment. 
11. The Srilasri Kasivasi Adi 

Kumaragurupara Swamigal 
Memorial Tamil Prosody Prize 
Endowment . 


is 


12. The Srilasri Kasivasi Chokka 

linga Swamigal Memorial 
Rhetoric Tamil Prize Endow 

ment .. 
13. The . | Kottaiyur Sivakkolundu 

Desikar Memorial Tiruvacha . 

kam Prize Endowment . 
14. The Meikandar Memorial Saiya 

Siddanta Sastra Prize Endow- In the Annamalai University . 
ment . 
Made by the same Donor, 

and 
15. This 

the 

Srilasri Kasivasi 
Adi Kumaragurupara Swamigal 
Memorial Saiva Siddanta Sastra 
Prize Endowment along with 
the figure of Srilasri Kasivasi 
Adi Kumaragurupara Swamigal. J 


i.e., these 15 deeds shall be published in every one of the editions of 
the publications made under the 3rd ( third ) endowment mentioned 
above . The cost of publishing the books under deeds 4 to 15 or 
sclections thereof once in every four years if the publications be 
necessary should be met out of the funds provided for the publication 
of books under the endowment 3 above , according to the conditions 
detailed therein . 

. 


9. The income from the Endowment and the accumulations thereto 
shall not be diverted to any other purpose . 


அட்டவணை . 


நூல்களின் 


தொடர்ந்த நம்பர். 


நூலாசிரியர்களின் 

பெயர்கள் . 


பெயர்கள் . 


நூல்களின் எண். 


1 கைவல்யம் 
2 வேதாந்தசூடாமணி 
3 ஞானவாசிட்டம் 
4 ஈசுவரகீதை 
5 பகவத்கீதை 
6 பிரமகீதை 
7 பிரபோத சந்திரோதயம் 
8 வைராக்கிய சதகம் 


1 தாண்டவமூர்த்தி 
1 சிவப்பிரகாச முனிவர் 
1 ஆளவந்தார் 
1 தத்துவராய சுவாமிகள் 
1 ஸ்ரீ பட்டரவர்கள் 
1 தத்துவராய சுவாமிகள் 
1 திருவேங்கட சுவாமிகள் 
1 சாந்தலிங்க சுவாமிகள் 


X 


நூல்களின் 
பெயர்கள் . 


நூலாசிரியர்களின் 

பெயர்கள் . 


6தொடர்ந்த 

நம்பர். 


நூல்களின் எண் 


9 வைராக்கிய தீபம் 
10 அவிரோ தவுந்தியார் 
11 சிவஞான தீபம் 
12 சித்தாந்த சிகாமணி 
13 அத்துவித வெண்பா 
14 குமாரதேவர் சரித்திரம் 
15 ஒழிவிலொடுக்கம் 
16 ஞானாமிர்தம் 
17 சிவதருமோத்தரம் 
18 சைவசமயநெறி 
19 நித்தியகன்மநெறி 
20 திருவுந்தியார் 


1 சாந்தலிங்க சுவாமிகள் 
1 சாந்தலிங்க சுவாமிகள் 
1 இரேவணாத்திரிய தேசிகர் 
1 சிவப்பிரகாச சுவாமிகள் 

சித்த சிவப்ரகாசர் 
16 
1 கண்ணுடையவள்ளல் 
1 வாகீசமுனிவ 
1 

மறைஞான சம்பந்தர் 
1 மறைஞான சம்பந்தர் 
1 சிதம்பரநாத முனிவர் 
1 திருவியலூர் உய்யவந்த தேவ 

நாயனார் 
1 திருக்கடவூர் உய்யவந்த தேவ 

நாயனார் 
1 மெய்கண்டதேவர் 
1 

அருணந்தி சிவாசாரியார் 


21 திருக்களிற்றுப்படியார் 


22 சிவஞானபோதம் 
23 சிவஞானசித்தியார் 

பரபக்கம் - சுபக்கம் 
24 இருபாவிருபஃது 
25 

உண்மை விளக்கம் 
26 சிவப்ரகாசம் 
27 திருவருட்பயன் 
28 வினாவெண்பா 
29 போற்றிப்பஃறொடை 
30 உண்மைநெறி விளக்கம் 
31 கொடிக்கவி 
32 நெஞ்சுவிடு தூது 
33 சங்கற்பநிராகரணம் 
34 தசகாரியம் 


அருணந்தி சிவாசாரியார் 
1 மனவாசகங்கடந்தார் 
1 உமாபதிசிவாச 

சாரியார் 
1 உமாபதிதிவாசாரியார் 
7 உமாபதிசிவாசாரியார் 
1 உமாபதிசிவாசாரியார் 
1 உமாபதிசிவாசாரியார் 
1 உமாபதிசிவாசாரியார் 
1 உமாபதிசிவாசாரியார் 
1 உமாபதிசிவாசாரியார் 
1 இலக்கண விளக்கப் பரம்பரை 

சிதம்பரநாத தேசிகர் 
1 தருமை ஞானசம்பந்த தேசிக 

சுவாமிகள் 
1 தருமை ஞான சம்பந்த தேசிக 
சுவாமிகள் . 


35 சிவபோகசாரம் 


36 முத்தி நிச்சயம் 


1 


ஆக 51 


-- 


உள்ளுறை 


xi 


xxxii 


xbiii 


Lvi 


1-36 


1. பதிப்புரை 
2. முன்னுரை 
3. ஞானாமிர்த ஆசிரியரும் உரைகாரரும் 
4. ஞானாமிர்தச் செம்பொருள் 
5. நூலாராய்ச்சிக்குத் துணை செய்த நூல்கள் 
6. பாயிரம் ( 8 ) 

காப்பு , கடவுள் வாழ்த்து , விநாயகர் துதி , கலை 
வாணி துதி , ஆசிரியர் துதி , அவையடக்கம் , 

நூற்பெயர் , மறைமுறை நான்கெனல் 
7. சம்மிய ஞானம் ( 7 ) 

பசுவின் மூவகை யவத்தை, அனாதிமலசம்பந்தம் , 
ஆன்மா மாயாவுதரம் மருவுதல் , அனுமானத் 
தால் பசுவுண்மை துணிதல் , பாரிசேடத்தால் 
பசுவுண்மை துணிதல் , சேதனாசேதனம் கூறு 
தல் , தேராதி வாகனங்களில் வைத்துத் தேகி 
யுண்மை கூறல் 
சம்மிய தரிசனம் ( 3 ) 
பசு தரிசனம் , பஞ்சாவத்தையியல் , ஆனம 

சமாதி 
9. பாசபந்தம் ( 9 ) 

மலம் மூவகை எனல் , ஆணவ மலம் , கன்மமலம் , 
மாயா மலம் , சற்காரிய வாதம் , இருவினை 
யாக்கம் , வினைவகை , கன்மபந்த நிலை , மூவகைத் 

துக்கங்கள் 
t0 . தேகாந்தரம் ( 2 ) 

ஆர்த்தவிழ் திறம் , அச்சுமாறிப் பிறத்தல் 
பாசானாதித்துவம் ( 1 ) 
கன்மமாயை அனாதியெனல் 


72.102 ) 


103.183 


184.200 


201-208 


iv 


12. பாசச் சேதவியல் (22 ) 

பாசச்சேத வுபாயவுண்மை , கன்மச்சேத வுபா 
யத்தைப் பாராட்டல் , பாசச் சேதம் , கன்மச்சேத 
வுபாயம் , ஞானசித்தாந்த வரிட்டம் , ஞான 
வுபாயம் அறியா தாரின் தாழ்வு , ஞான சித்தாந்த 
வரிட்டப் பிரமாணம் , ஞானசித்தர் வரிட்டம் , 
கல்வினை நிகழ்ச்சி , தீவினை நிகழ்ச்சி , பிராரத்த 
கன்மச் சேதம் , ஞானசித்தரின் அந்தரங்க வேறு 
பாடு , ஞானவான்களின் அந்தரங்க சுத்தி , ஞான 
யோகியரின் போக நிலை , ஞானவான்களின் 
ஞானப் பிரகாசம் , பந்த மோக்ஷ காரணம் , 
ஞான சித்தர்க்குத் தேகம் பாரம் , ஞான 
தர்க்கு வினையிற் பற்றின்மை , உபதேசப் பயன் , 
மாயாமல பந்தக்ஷயம் , ஆணவமல பந்த க்ஷயம் , 
ஞானவான்களைப் பாசம் வாதியாமை 


209-322 


13. பதி நிச்சயம் ( 21 ) 

உயிர்கட்குப்பற்றாவது பரமன் சீர்பாதம் , பதி 
ஞானம் , பதியிலக்கணம் , பதியின் வியாபகம் , 
பதியுண்மை , பதி சங்கற்பம் , ஞான நாட்டம் , 
சத்தி சங்கற்பம் , பஞ்ச கிருத்திய பதி அவிகாரி , 
சருவகாரண சிவன் அவிகாரி , அசுத்தாத்துவ 
கருத்தர் , அனந்த தேவர் , சிவானுபவம் வாசா 
ரகிதம் , அருங்கியபாவகம் , கன்மசமத்துவ சத்தி 
நிபாதம் , தீக்கை விசேடம் , ஞானவஞ்ஞான 
விருப்பு , ஞானபாதச் சிறப்பு 


323-487 


14. பாசமோசனம் ( 3 ) 

அத்துவித பதித்துவம் , 
அணைந்தோர் தன்மை 


அணையுந்தன்மை ; 


488-507 


509-591 


15. அருஞ்சொற்பொருள் அகர நிரல் 
16. பிழை திருத்தம் 


592 


His Holiness Kasivasi Arulnandi Tambiran Swamigal Avergal 
The 20th in the Holy Line of Succession , Sri Kasi Mutt , Tirupanandal .. 
திருப்பனந்தாள் ஸ்ரீ காசிமடம் இருபதாம் பட்டத்தில் எழுந்தருளியிருக்கும் 

ஸ்ரீலஸ்ரீ காசிவாசி அருள் நந்தித் தம்பிரான் சுவாமிகள் அவர்கள் . 


1 


திருச்சிற்றம்பலம் . 


பதிப்புரை. 


வாகீச முனிவர் எழுதிய ஞானாமிர்தம் எனப்படும் இந்த நூல் 
பழைய உரையுடன் சுமார் ஐம்பது ஆண்டு கட்கு முன் மதுரைத் 
தமிழ்ச் சங்கத்தின் வாயிலாக வெளிவந்தது . அக்காலத்தில் இந்த 
நூலை ஆராய்ந்து வெளியிடும் பணியை மேற்கொண்டிருந்த சான் 
றோர் சைவத்திரு, சேற்றூர் சுப்பிரமணியக் கவிராயர் அவர்கள் 
ஆவர் . கிடைத்த சில ஏடுகளைக்கொண்டு , அவர்கள் அரும்பாடு 
பட்டு அந்நாளில் அதனை வெளியிட்டது மிகவும் பெருமைக்குரிய 
தொண்டாகும் . சங்க நூல் வெளியீடுகளும் கல்வெட்டிலாகா வெளி 
யீடுகளும் போதிய அளவு வெளிவராதிருந்த காரணத்தால் அவர் 
கள் இந்நூற் பதிப்புக்கெனச் செய்திருக்கும் உழைப்பின் சிறப்பு 
இன்று நினைக்கும்போது மிக்க இறும்பூது தருகிறது . 

அந்நாளில் சித்தாந்த சைவத்துக்குரிய பழந் தமிழ் நூல்களுள் 
மெய்கண்ட தேவர் அருளிய சிவஞான போதத்துக்குக் காலத்தால் 
முற்பட்டதாகிய இதனைச் சைவர்களில் பலர் பயிலுவதும் அருகி 
யிருந்தது . சித்தாந்த சாத்திரம் பதினான்கினும் இது பழமை 
யானதேயன்றி நடையிலும் சிறிது கடினமுடைய தாதலால் பயில் 
வோர் பெருக இல்லாமையில் வியப்பில்லை . சிவஞானபோதத்துக்கு 
உரைகண்ட பாண்டிப் பெருமாளும் சிவஞான யோகிகளும் இந்நூலைப் 
பெரிதும் மேற்கொண்டுள்ளனர் . சிவஞான சித்தியார்க்குள்ள 
அறுவகையுரையினும் , சிவப்பிரகாசத்துக்கு மதுரைச் சிவப்பிரகாசர் 
வகுத்த நல்லுரையினும் ஞானாமிர்தப் பகுதிகள் மேற்கோளாக 
வருவதை நாம் பார்க்கிறோம் . அப் பெரியோர்கள் காலத்தில் இந் 
நூல் நன்கு பயிலப் பெற்றுவந்தது என்றற்குப் பிறிதொரு சான்று , 
சிவப்பிரகாசப் பெருந்திரட்டு என்னும் தொகை நூலின்கண் , இந்த 
ஞானாமிர்தத் திருவகவல்கள் பல கோத்துத் தொகுக்கப்பட் 
டுள்ளமையாகும் . பெருந்திரட்டைத் தொகுத்த ஆசிரியர் சுமார் 
600 

ஆண்டுகட்கு முன்னிருந்தவரென அதன் முகவுரை ஒருவாறு 
கூறுமாயினும் , அதன் காலம் முந்நூறு ஆண்டுகட்குக் குறையா 
தென்று கொள்வது பொருந்தும் . அத்தொகுப்பில் ஞானாமிர்தப் 
பாட்டுக்கள் உரையுடன் சேர்த்துத் தொகுக்கப்பட்டிருப்பதே இம் 


vi 


முடிபுக்குத் துணை செய்கிறது . இனி முத்தி முடிவு என்னும் பழைய 
நூலொன்றிலும் ஞானாமிர்தத்தின் பகுதிகள்சில காட்டப்படு 
கின்றன. இவ்வாற்றால் ஞானாமிர்தம் என்னும் இந்த நூல் முந்நூறு 
ஆண்டுகட்குமுன் , சமய தத்துவ ஆராய்ச்சியுலகில் மிக்க நன்மதிப் 
பும் பயிற்சியும் பெற்று நிலவிவந்தது என்பது தெளிவாம் . 

சித்தாந்த நூற்பயிற்சி எனக்கு வாய்த்தபோது ஞானாமிர்தக் 
குறிப்புக்கள் சில சிவஞானபாடியத்தில் வரக்கண்டு , நூலை முழுவடி 
வில் படிக்க வேண்டும் என்ற வேட்கை உண்டாவதாயிற்று . 
ஆகவே அதனை வாங்கிப் படித்தபோது , அதன் நலம் முற்றும் 
துய்ப்பதற்கு உரிய தமிழறிவு என்பால் இல்லாமை மிக்க இடரை 
விளைத்தது . அதனால் சங்க நூற்பயிற்சியில் என் கருத்துப் படர்ந் 
தது . ஒரு சில நூல்களைப் பயின்றபின் ஞானாமிர்தத்தின் தமிழ் 
நலம் எனக்கு இன்பம் செய்வதாயிற்று . 


1932 - ஆம் ஆண்டுக் கோடைவிடுமுறைக்கு யான் என் ஊரா 
கிய ஔவையார்குப்பம் சென்றிருந்த போது , வீட்டில் ஒரு மூலை 
யில் கிடந்த ஏடுகளைப் புரட்டிப் பார்க்கலானேன் . அவற்றுள் ஒரு 
ஏட்டின்மேல் “ பெருமண்டூர்ச் சீபாலன் எழுதியது ” என்ற குறிப்பு 
இருக்கக் கண்டு அதனைப் பிரித்துப் பார்த்தேன் . ஏடு ஒன்றை 
எடுத்துப் படிக்கவும் , அதன்கண் , “ இன்னிசை எழுவர்ப் பயந் 
தோள் - சுநந்தன் முதலிய எழுவரைப் பெற்றாள் ” என்ற உரை 
இருக்கக்கண்டு , இது ஞானாமிர்தம் என்று அறிந்து அதனைப் படி 
எடுத்து அச்சுப்பிரதியோடு ஒப்பு நோக்கினேனாக , வேறுபாடுகள் 
பல இருப்பது புலனாயிற்று . அதுகொண்டு ஞானாமிர்தத்துக்கு 
விளக்கவுரையொன்று எழுதுவது எனத் துணிந்து , முதற்கண் 
சில பாட்டுக்கட்கு உரை எழுதிச் சென்னைச் சைவசித்தாந்த சமா 
சத்தின் வெளியீடான சித்தாந்தம் என்னும் திங்கள் இதழில் வெளி 
யிட்டேன் . அதனைப் பாராட்டி இன்புறுத்திய அப்போதைய சமாச 
அமைச்சரும் அதன் வளர்ச்சிக்கெனத் தமது வாழ்வு முற்றும் 
உரிமை செய்தொழுகிய பெருஞ் சைவப் புரவலருமாகிய திரு . 
மா . பாலசுப்பிரமணிய முதலியார் B.A. , B.L. , அவர்கள் , முதன்முத 
லாகக் குன்றக்குடியில் திரு . C. K. சுப்பிரமணிய முதலியார் தலைமை 
யில் நடந்த ஆண்டுவிழாவில் ஞானாமிர்தம் என்பது பொருளாக 
என்னைச் சொற்பொழிவு செய்யுமாறு வற்புறுத்தினார்கள் . அச் 
சொற்பொழிவைக் கேட்டிருந்த சித்தாந்த சரபம் , பழனி , ஈசான சிவா 
சாரியார் அவர்கள் என்னை அன்போடு நோக்கி , இரும்புக் கடலை 
யைப் பக்குவமாக வேகவைத்து விட்டீர்கள் ” என்று சொன்னார்கள் . 


vii 


திரு . பண்டிதமணியவர்களும் திரு . சிவக்கவிமணியவர்களும் இந்த 
ஞானாமிர்தத்தை நன்கு ஆராய்ந்து வெளியிடுமாறு பணித்தார்கள் . 
அக்காலை அங்கே வந்திருந்த தூத்துக்குடி சித்தாந்தப் பேராசிரியர் 
ந . சிவகுருநாதப் பிள்ளையவர்கள் திருநெல்வேலிக்கு அண்மையி 
லுள்ள இராசவல்லிபுரத்துச் செப்பறை மடத்தில் ஒரு ஞானாமிர்த 
ஏடு இருப்பதாகத் தெரிவித்தார்கள். 


திருநெல்வேலி சைவ சித்தாந்த நூற்பதிப்புக் கழகத்துக்கு 
அப்போது அமைச்சராக இருந்த திரு . திருவரங்கம் பிள்ளையவர்கள் 
துணை செய்யச் செப்பறைக்குச் சென்று அங்கே செப்பறை மடத்து 
அதிபராக விளங்கும் ஸ்ரீலஸ்ரீ அழகிய கூத்த தேசிகரைக் கண்ட 
போது அவர்கள் உரையுடன் கூடிய ஞானாமிர்த ஏடு ஒன்றினைத் 
தந்தார்கள் . அதுபெற்றதும் , புத்துரை எழுதக் கருதிய எண் 
ணத்தை விடுத்துப் பழைய வுரையினையே நன்கு ஆராய்ந்து வெளி 
பிடுவது எனக் கருதி மேலும் ஏடுகள் தேடத் தொடங்கினேன் . 
ஏடு தேடிச் சேர்க்கும் முயற்சி வீண் போகவில்லை. மேலும் இரண்டு 
ஏடுகள் கிடைத்தன . அவை வருமாறு , 


1. பெருமண்டூர்ச் சீபாலன் எழுதிய ஏடு . இது நூல் முழுதும் 
உரையுடன் கூடியது ; ஆயினும் 67 - ஆம் அகவல் முதல் 75 - ஆம் 
அகவல் முடியச் சில அடிகட்குக் குறிப்புரையும் , சிலவற்றிற்குப் 
பொழிப்புரையும் கொண்டிருந்தது . பல இடங்களில் உரை செந் 
தமிழ் நடையில் இயன்று ஏனை உரைகளிலும் சில பல இடங்களில் 
வேறுபட்டிருந்தது . 


2 . திருவெண்ணெய் நல்லூர் ஏடு . திருவெண்ணெய்நல்லூர்க்கு 
அண்மையில் சிறுமதுரை என்ற ஊரில் கிராமக் கணக்கராயிருந்த 
என் மாமன் திரு . சொக்கலிங்கம் பிள்ளையவர்கள் வீட்டிற்கு யான் 
ஒருகால் சென் றிருந்தபோது , " திருவெண்ணெய்நல்லூர் மடத் 
துக் குருசாமியார் ஏட்டிலிருந்து எழுதியது என்ற குறிப்புடன் 
இவ்வேடு எனக்குக் கிடைத்தது . இதன்கண் இருந்த உரை பெரும் 
பாலும் கண்ணழித்துரையேயாகும் . " கால் கொடுத்து என்று 
தொடங்கும் அகவல் முதல் " கழிபெருந் துன்பம் என்னும் அகவல் 
முடிய இதன்கண் இருந்தன . சில அகவல்களின் உரை முடிவில் 
ஏனை ஏடுகளில் காணப்படாத இலக்கணக் குறிப்புக்களும் , உரை 
யிடையே கிரந்தச் சொற்களும் சொற்றொடர்களும் இதிற் காணப் 
பட்டன. 


viii 


யது . 


3. ஏனாதிவாடி ஏடு. ஒருகால் விழுப்புரத்தில் யான் என் 
தமையன் மனைக்குச் சென்றிருந்தபோது ஏனாதிவாடி யென்னும் 
ஊரைச் சேர்ந்த திரு . இராமச்சந்திரராவ் என்ற தொடக்கப்பள்ளி 
ஆசிரியர் ஒருவரோடு நட்புற்று அளவளாவி அவர் மனையில் 
இருந்து இந்த ஏட்டினைப் பெற்றேன் . இதன்கண் முதல் மூன்று 
அகவல்களும் இறுதியில் இரண்டு அகவல்களும் எழுதிய ஏடுகள் 
சிதைந்து மறைந்து போயின . “ அறப்பயன் தீரின் ” எனத் 
தொடங்கும் அகவலும் அதனை அடுத்து முன்னும்பின்னும் உள்ள 
அகவல்களும் இராமபாணப்பூச்சிக்கு இரையாகிச் சிதைவுற் 
றிருந்தன. உரையிடையே கிரந்தத் தொடர்கள் ஆங்காங்கு 
அருகிக் காணப்பட்டன . 
4. செப்பறை ஏடு . இது நூல் முழுதும் உரையுடன் கூடி 

அறப்பயன் தீரின் என்று தொடங்கும் அகவலும் அதன் 
உரையும் எழுதிய ஏடுகள் இதன்கண் காணப்படவே இல்லை . கிரந் 
தச் சொற்களால் காணப்பட்டவை இந்த ஏட்டில் தூய தமிழிலே 
எழுதப்பட்டிருந்தன . 

செப்பறை ஏடு கிடைப்பதற்கு முன்பே கிடைத்த ஏடுகளைப் 
பெருந்திரட்டும் மதுரைத் தமிழ்ச்சங்க வெளியீடும் ஆகிய இரண்ட 
னோடும் ஒப்பிட்டு ஒழுங்கு செய்து முடிந்த காலையில் , யான் திருப்பதி 
திருவேங்கடமுடையான் கீழ்க்கலைக் கல்லூரியிலிருந்து விடு தலை 
பெற்று அண்ணாமலைப் பல்கலைக் கழகத்து ஆராய்ச்சித் துறை 
விரிவுரையாளனாகப் பணிமேற்கொண்டு வந்துசேர்ந்தேன் . அந் 
நிலையில் ஆராய்ச்சித்துறைத் தலைவராக விளங்கிய சைவத் திரு . 
கா . சுப்பிரமணியப் பிள்ளையவர்கள் செப்பறையேட்டோடு ஒப்பு 
நோக்கி வேண்டிய ஆராய்ச்சிக் குறிப்புக்களுடன் வெளியிடவேண்டு 
மெனப் பணித்து இதற்குத் துணையாக என் நன்பர் வித்துவான் 
திரு . க . வெள்ளைவாரணம் அவர்களை உதவினர் . 

அவருடைய 
கூர்த்த அறிவும் சீர்த்த புலமையும் உண்மைப் பாடங்களைக் கண் 
டறிதற்குப் பெருந்துணை செய்தன . ஞானாமிர்த ஆசிரியரைப் 
பற்றி ஆராய்ச்சி மேற்கொண்டபோது கல்வெட்டுக்களைப் படித்தறி 
தற்கும் இடையிடையே எழும் ஐயங்களை அகற்று தற்கும் உடன் 
பிறந்தார் போல உறு துணைசெய்த சைவத் திரு T. V. சதாசிவப் 
பண்டாரத்தார் அவர்களை நினைக்குந்தோறும் என்மனம் இன்பத்தால் 
ஏற்றம் பெறுகிறது . 

தமிழகத்தின் மனத் தாமரையாக விளங்கும் தில்லைப் பகுதியில் 
இருந்து பல்லாயிரக் கணக்கில் வரும் இள மாணவர்கட்குப் பல 


ix 


துறைப்பட்ட கலை நலங்களை வழங்கிப் பண்புமேம்பட்டுத் திகழும் 
அண்ணாமலைப் பல்கலைக் கழகத்தின் ஆராய்ச்சித் துறை என்னும் 
பெருங்கிளையிற் பழுத்த நறுங்கனியாக இந்த ஞானாமிர்தம் உரை 
யும் ஆராய்ச்சிக் குறிப்பும் பிறவும்கொண்டு வெளிவருகின்றது . 
இந்த அருஞ்செயற்குச் செல்வச் செவிலியாய்வேண்டும் பொருள் 
தந்து புகழ் பரவி விளங்கும் திருப்பனந்தாள் காசிமடத்துத் தலைவர் 
காசிவாசி ஸ்ரீலஸ்ரீ சுவாமி நாதத் தம்பிரான் சுவாமிகளின் வழிவந்து 
சிறக்கும் காசிவாசி ஸ்ரீலஸ்ரீ அருணந்தித்தம்பிரான் சுவாமிகள் 
அருள்புரிந்தவண்ணம் உள்ளார்கள் . அவர்களது அருட்செயற்கு 
அறிவு வளம்படைத்த நம் தமிழகம் தன் நன்றியினை என்றும் 
மறவாது . 

அண்ணாமலைப் பல்கலைக்கழகத்தில் இருந்து செய்த 
இத்தமிழ்ச்சைவப் பணியினை , இன்று யான் மதுரைத் தியாகராசர் 
கல்லூரியில் இருந்துகொண்டே ஆற்றுமாறு வேண்டும் உதவி 
களைச் செய்து ஊக்கிவரும் கல்லூரி நிறுவிய முதல்வரும் , கலை 
வளர்க்கும் பெருஞ்செல்வரும் தமிழ் வள்ளலுமாகிய சைவப் பெருந் 
திரு . கருமுத்து , தியாகராசன் செட்டியார் அவர்களது பெருநன்றி 
யினை என் உள்ளம் உவந்து பரவுகின்றது . 


இன்றைய தமிழ் நன்மக்கட்குத் தவச்செல்வமாய்த் தோன்றிச் 
சமயவாழ்வு தழைத்தற்குரிய செம்பொருள் ஞானத்தைச் செந்தமிழ் 
நெறியில் சிறக்க வழங்கி உய்தி தந்து உலாவும் சிவஞானபோதம் 
தமிழரிடையே நூல்வடிவில் தோன்று தற்கு முன்பே தோன்றிச் 
சிவாகமங்களின் துணிபொருளைத் திரட்டித் தீவிய இனிய செந் 
தமிழ் அகவற்பா வடிவில் மக்கட்கு வழங்குமுகத்தால் தமிழாகமம் 
என்ற சிறப்புப் பெயருடன் விளங்கிய ஞானாமிர்தம் இன்று அண்ணா 
மலைப் பல்கலைக் கழக வெளியீடாக வருகின்றது . வருக ஞானாமிர்தம் . 
வாழ்க தமிழ் . வளர்க சைவம் . வாழியர் தமிழர் . 

| 
“ ஞாலம் நின்புக ழேமிகவேண்டும் தென் 
ஆலவாயில் உறையும் எம் ஆதியே ” 


12--11954. } 


ஒளவை சு . துரைசாமி . 


திருச்சிற்றம்பலம் . 


முன்னுரை 


நமது நாட்டில் நிலவும் சமயங்களுள் மிகவும் தொன்மை 
வாய்ந்தது சைவம் . சமய நூலாராய்ச்சியும் புதைபொருளாராய்ச்சி 
யும் சைவம் ஐயாயிரம் ஆண்டுகட்கு முன்னையது என்று குறிக் 
கின்றன . எனினும் , நிலவுலகில் ஏனைப்பகுதிகளில் வாழும் பழங் 
குடி மக்களிடையே கடவுட்கொள்கை தோன்றி நிலவத் தொடங்கிய 
காலத்துக்கு முன்பிருந்தே நம் தமிழகத்தில் சைவம் நிலைபெற் 
றிருந்தது என்றும் ஆராய்ச்சியாளர் கூறுவர் . தொல்காப்பியம் 
முதலிய பழந்தமிழ் நூல்களில் கடவுள் 

என்ற 

சொல்லால் 
குறிக்கப்படும் பொருள் சிவபரம்பொருளே யாதலின் , சிவத்தை 
முழு முதற் கடவுளாகக் கொண்டொழுகும் சைவம் தமிழ் மக்களின் 
உரிமைச் சமயம் என்பது தெளிந்த முடிபு . 


முழு முதற்கடவுளைக் குறிக்கும் சிவம் என்னும் சொல் சங்க 
கால இலக்கியங்களில் காணப்படாமையால் சிவநெறி பிற்காலத்தே 
தோன்றிய தாம் எனச் சிலர் கருதுவர் ; வேறு சிலர் , சிவம் என்பது 
வடசொல்லெனவும் , எனவே , சிவநெறியாகிய சைவம் வடவர் வழி 
வந்ததெனவும் கருதுகின்றனர் . சங்ககாலத்துச் சமய நூல்களோ , 
சமய நூற்கருத்துக்களைக் காட்டும் பேரிலக்கியங்களோ இதுகாறும் 
நமக்குக் கிடைத்தில . ஒரு சில புலவர்கள் ஓரொருகாலத்தில் 
பாடிய 

பாட்டுக்களிலிருந்து தேர்ந்தெடுத்துத் தொக்கப்பட்ட 
பாட்டுக்களின் தொகுதிகளே இன்று சங்க இலக்கியம் என்ற பெய 
ரால் நமக்குக் கிடைத்துள்ளன . பொருளிலக்கணத் துறைகட்குரிய 
இலக்கியமாகும் தகுதியுடைய பாட்டுக்களே இத்தொகை நூல் 
களில் தொகுக்கப்பட்டிருத்தலால் , இவற்றையே முழுத்த இலக்கி 
யங்களாகக்கொண்டு தமிழ் மக்களின் பழைய சமய வாழ்வு தேர்ந்து 
முடிபு காணமுயல்வது நிரம்பாது . ஆதலால் , சங்கத் தொகை 
நூல்களில் சிவம் என்னும் சொல் காணப்படாமைபற்றி அது 
தமிழ்ச் சமயமன்று எனத் தள்ளக் கருதுவது அறமாகாது . 


மக்கள் பிறந்து மொழிபயிலத் தொடங்கும்போதே தம் தாய் 
தந்தையரைக் குறித்து மொழியும் அம்மா , அப்பா என்ற சொற்கள் 


Xll 


தூய தமிழ்ச்சொற்கள் என்பதை யாவரும் நன்கு அறிவர் ; இச் 
சொற்களை அறிந்த பன்னாட்குப் பின்பே சிவம் என்னும் சொல் 
மக்கள் பேச்சு வழக்கில் வந்து சேரும் . இந்த அம்மா அப்பா என்ற 
சொற்கள் இன்று நாம் பெற்று மகிழும் சங்கவிலக்கியங்களில் 
காணப்படவில்லையே , அதனால் பெற்றோர்களை அம்மா அப்பா என 
வழங்கும் வழக்காறு தமிழரிடையே கிடையாது என்று கூறுவது 
பொருந்தாதன்றே ! மேனாட்டு ஆங்கிலமக்கள் தாயை மம்மா 
என்றும் , தந்தையைப் பப்பா என்றும் வழங்கும் வழக்காறு உளது . 
அதைக்கண்டு , அம்மா அப்பா என்பது மம்மா பப்பா என்பவை 
களின் திரிபுபோலக் கருதி , தமிழ் வழக்கன்று எனத் தள்ளிவிடக் 
கூடுமா ? ஸ்பீச்சு என்னும் ஆங்கிலச் சொல்லோடு பேச்சு என் 
னும் தமிழ்ச் சொல் ஒத்திருப்பதுபற்றி அது தமிழன்று என்று 
கருதமுடியுமா ? ஆகவே பழந்தமிழ்த் தொகை நூல்களில் சிவம் 
என்னும் சொல் காணப்படாமைபற்றிச் சிவநெறியைத் தமிழ் 
நெறியன்று எனப் புறக்கணிக்கக் கருதுவது நேர்மையன்று 
என்பது தெளிவாம் . 


சிவம் என்னும் சொல்பற்றி நிகழ்ந்த ஆராய்ச்சியில் , வட 
மொழியில் மிகத் தொன்மை வாய்ந்த சமய நூல்களான வேதங் 
களில் சிவம் என்னும் சொல் இல்லையென்பது விளங்கிவிட்டது .. 
வேதங்கள் , இந்திரன் , அக்கினி, உருத்திரன் முதலிய பல தெய்வங் 
களைக் குறித்து வழிபடும் தன்மையுடையவை ; சிவநெறி முழுமுதற் 
பொருளாகிய கடவுள் ஒன்றே எனத் துணிந்து வழிபடும் சிறப் 
புடையது . எனவே , அது வேதங்களில் காணப்படு தற்கு இட 
மில்லை . பரம்பொருள் ஒன்றே எனத் தெளிந்துரைக்கும் வேதாந்த 
நூல்களான உபநிடதங்களுள் பழமையான நூல்களுள்ளும் சிவம் 
என்னும் சொல் வழக்கு இல்லை . எனவே , சிவம் என்பது வட சொல் 
லன்று என்பது தேற்றம் . மொழி நூல் துறையில் பெருமுயற்சி 
செய்து சொற்களின் உண்மை வடிவு காண்பான் பேராராய்ச்சி 
செய்த கிரையர்சன் என்ற மேனாட்டறிஞர் , சிவம் என்பது வட 
சொல்லன்று என முடித்து அது தூய தமிழ்ச் சொல்லாம் எனத் 
தெளிய வுரைத்துள்ளார் . ஆதலால் , சிவம் என்பது தமிழ்ச் சொல் 
லென்றும் , அதனை மேற்கொண்டொழுகும் சிவநெறியாகிய சைவம் 
தமிழ் நெறியென்றும் இனிது விளங்குகின்றன. இடைக் காலத்தே 
முத்து , முகம் , பவழம் , மணி , தோகை முதலிய தூய தமிழ்ச் 
சொற்கள் பல வடமொழியில் ஏறி அம்மொழிக்கேற்ப இலக்கண 
முடிபு பெற்றதுபோல , இச் சிவமென்னும் சொல்லும் வடநூல்களில் 


2 


siji 


ஏறிச் சைவம் , சிவானுபவம் , சிவோகம் என்முற்போலும் வட் நூல் 
முடிபு பெற்றுள்ளமை நினைவுகொள்ளத்தக்கது . 


ஏனை எந்நாட்டுமக்களாலும் இறைவன் என்றும் முழு முதற் 
கடவுள் என்றும் கருதப்படுவது எதுவோ, அதுவே , தென்னாடு 
டைய மக்களால் சிவம் என்று கருதி மேற்கொள்ளப்பட்டுளது 
என்று மாணிக்கவாசகர் முதலிய சான்றோர்கள் கூறுகின்றனர் . 
இதனாலும் , சிவநெறி தென்னாட்டவர்க்கே சிறப்பாக உரிய கடவுள் 
நெறியென்பது தெளிவாகத் தோன்றுகிறது . 

சிவமென்னும் சொல்பற்றிய ஆராய்ச்சி இவ்வாறு இடம்பற்றி 
யும் காலம்பற்றியும் வேறுபடத் தோன்றினும் , சிவபரம்பொருள் 
எந்நாட்டவர்க்கும் எக்காலத்தவர்க்கும் ஒப்ப உரியராதலின் , 
பொருளாகாத இவ்வாராய்ச்சியை இவ்வளவில் நிறுத்திக் கொள் 
வாம் . இவ்வாறும் சில தடைகளை எழுப்பி மக்கள் உள்ளத்தைச் 
சிவநெறிக்கண் செல்லா தவாறு செய்யும் வட மொழியாளரும் தமிழ 
ரும் சிலர் இருப்பதனால் இத்துணையும் முதற்கண் எடுத்தோத 
வேண்டிய இன்றியமையாமை பிறந்தது . 

தோற்றக் கேடுகள் இன்மையின் நித்தமாய் , தன்னையொன்றும் 
கலத்தல் இன்மையின் தூய்தாய் , தான் ஏனை உயிர்ப்பொருளோடு 
உடனாயும் , உயிரில் பொருளிடை ஒன்றாயும் கலந்து எஞ்ஞான்றும் 
ஒருதன்மைத்தாய் இலங்கும் செம்பொருள் ஒன்றே ; அதுவே 
சிவம் ; உயிர்களும் நித்தமே எனினும் அவை எண்ணிறந்த பல 
வாகும் .. அவை , சிவத்தை நோக்கச் சிற்றறிவும் சிறு தொழிலும் 
உடையன ; அனாதியே மலக்கலப்புற்று இருத்தலின் , அவை 
அறியாமை இருள் சூழ்ந்து கிடப்பன ; மலநீக்கம் குறித்து உடம் 
பொடு கூடி இவ்வுலகில் தோன்றி வினைகளைச்செய்து பிறப்பிறப்புக் 
களை எய்துவன . இவ்வுலகும் , இங்கே உயிர்கள் நிற்றற்குரிய உடம் . 
களும் மாயையென்ற முதற் பொருளிலிருந்து சிவத்தால் படைக்கப் 
படுகின்றன . மாயையென்ற முதற் பொருளும் அனாதிநித்தமாயி 
னும் , சிவமும் உயிரும்போல அறிவுடைய பொருளன்று . மாயையி 
னின்றும் தோன்றி அதன் கண்ணே ஒடுங்குவதுபற்றி , மாயாகாரிய 
மான உலகும் உடம்பும் மனமும் பிறவுமாகிய பொருள்கள் தோற்றக் 
கேடு உடைமையால் அமித்தமாகும் . இங்கே கூறிய மலம் , வினை 
மாயை என்ற மூன்றுமாகிய அறிவில் பொருள்கள் உயிர்களோடு 
தொடர்புற்றிருப்பதால் அவை கட்டு என்று வழங்கும் . எனவே , 
சிவம் , உயிர் , கட்டு என்ற மூன்றும் சிவநெறியின் அடிப்படையான 


siv 


பொருள்களாம் . இவற்றை வட நூல்கள் முறையே பதி , பசு , பாசம் 
என்று குறிக்கின்றன . இக்காலத்தில் தமிழ் மக்கள் வாழ்வுக்குரிய 
அரசியல் நெறிமுறைகள் ஆங்கில மொழியில் எழுதப்பட்டிருப்பது 
போல , மக்களுடைய அரசியல் சமயவாழ்வுகளில் வடமொழி செல் 
வாக்கு மிக்கிருந்த காலத்தில் இவை வடமொழியில் எழுதப்பட்ட 
னவே தவிர வேறில்லை . வடமொழியில் இருப்பதுகொண்டு விலக் 
கக் கருதுவதும் , வடவர்க்கே உரியவென்பதும் அறிவுடைமையாகா 
என்பது இவ்வாற்றால் இனிது விளங்கும் . 

இறை , உயிர் , கட்டு என்ற மூன்றையும் சமய அடிப்படைப் 
பொருளாக வரையறுத்துக்கொண்டு நிலவும் சிவநெறி வரலாற்றுக் 
காலத்துக்கு முன்பிருந்தே நம் தமிழகத்தில் இருந்துவருகிறது . 

. 
இறையாகிய சிவபரம்பொருள் இன்னவுரு இன்னநிறம் என்று 
கண்டுரைக்க முடியாத ஒன்றாதலின் , அதனைக் கந்து வடிவில் 
வைத்து வழிபடுவது சங்ககால வழக்கு . கந்தும் நிலையமும் 
கொண்டு நிற்கும் கந்துடை நிலை சிவத்தை அறிவிக்கும் 
அடையாளம் 

என்ற பொருள்படும் வட மொழியால் 
சிவலிங்கம் எனக் கூறப்படுகிறது . இன்று சிவன்கோயில்களில் 
திருவுண்ணாழியில் காணப்படும் சிவலிங்கம் யாவும் பண்டைச் சங்க 
காலக் கந்துடை நிலைகளேயாகும் . ஏனைக் குறிஞ்சி முல்லை முதலிய 
நிலங்கட்குரிய தெய்வமெனத் தமிழ்நூல் கூறும் சேயோன் , 
மாயோன் முதலிய தெய்வங்கள் பிற்காலத்தே சிவன் கோயில்களில் 
பரிவார டேதேவதைகளாக வகுக்கப்பெற்றன . ஆதலால் , சங்க 
காலத்துக் காணப்படும் கடவுள் நெறியே படிப்படியாக வளர்ந்து 
இன்று பெரிய பெரிய சிவதலங்களாகக் காட்சியளிக்கின்றனவே 
தவிர வேறில்லை . இவற்றைக் கூறுபடுத்தி விளக்கிக்கூறும் சமய 
நூல்கள் ஆகமங்கள் எனப்படும் . 


குறி 


ஒருகாலத்தே வேதம் , வேதாந்தம் , ஆகமம் என்ற இவை 
சமயத்துறையில் சிறந்த வடநூல்களாக விளங்கின . இன்றும் 
அவற்றை விலக்குவோர் இல்லை . அவற்றுள் இருக்கு முதலிய 
வேதங்கள் மந்திரம் பிராமணம் என இருவகையாக இயலுகின்றன . 
மந்திரங்கட்குப் பொருளுரைக்கும் உரைபோலப் பிராமணங்கள் 
உள்ளன . மந்திரங்கள் செய்யுள்போல உள்ளன .. 

அவை பல 
வும் , வருணன் , இந்திரன் , அக்கினி , சவிதா முதலிய பல தெய்வங் 
களைக் குறித்தும் அவற்றை வழிபடுவது குறித்துமே கூறுவன 
வாம் . அவற்றால் முடிந்த பொருளாகக் காணப்படுவது பல தெய்வ 
வழிபாடு ஒன்றே . வேதங்களையும் அவற்றிற்குரிய ஐதரேயம் 


XY 


முதலிய பிராமணங்களையும் சேரக்கொண்டு அவற்றை வேத நூலின் 
கர்ம காண்டம் என வழங்குவது முண்டு. 

வேதங்கட்குப் பின்னர் நிற்பன உபநிடதங்கள் . இவ்வுபநிட 
தங்களை ஆராய்ந்த அறிஞர்கள் , “ ஈண்டு உணர்த்தப்படும் பொருள் 
கள் கர்ம காண்டத்தில் உணர்த்தப்பட்டவற்றிலிருந்து முற்றிலும் 
மாறுபட்டன ; அவை முத்தியின் தன்மையும் முத்தியடையும் 
ஸாதனமுமாம் ; முதன் முதலில் நிஷ்காம கர்மாக்களைச்செய்து 
சித்த சுத்தியையடையவேண்டும் ; பின்னர் ஆசிரியனை அடைந்து 
ஆத்ம விஷயமாய்ச் சிரவணம் செய்ய வேண்டும் ; சிரவணம் செய்த 
வற்றை யுக்தியோடு கலந்து மனனம் செய்து அவற்றைத் தன தாக் 
கிக்கொள்ளவேண்டும் . பின்னர்க் கடவுளைத் தியானம் செய்ய 
வேண்டும் . அவற்றால் அபரப்ரம்ம ப்ராப்தி அடையலாம் . அதன் 
பின்னர்க் கடவுளருளால் ஞானம் அடைந்து கடவுளோடு கடவுளாய் 
ஒன்றாக வேண்டும் ; ஒன்றான பிறகு பிறப்பிறப்பு இல்லை ; இவ்வுட 
லோடு இருக்கும்போதே ஒன்றாய்விட்டால் ஒருவனுக்கு இறப்பு 
இல்லை ; அந்நிலையை ஜீவன்முத்தி என்பர் . ஒன்றாக ஆவதற்கு 
முன்னரே அவன் இறப்பின் , அஜ்ஜீவன் , பித்ருயாணம் தேவயாணம் 
என்ற இரண்டு மார்க்கத்துள் ஒன்றின் வழியாகப் பித்ருலோகத் 
திற்கோ பிரும்மலோகத்திற்கோ கொண்டுபோகப்படுகிறான் ; கடவு 
ளைத் தியானித்தல் பல்வகைப்பட்டதாகலின் , உபாஸனங்கள் பல 
வகைப்படும் 1 ” என்று கூறுகின்றனர். இவ்வண்ணம் உபநிடதங்கள் 
பிரமம் ஒன்றே எனத் துணிந்து பிரமஞானம் பெறுதற்குரிய நெறி 
களை உரைப்பதுபற்றி வேதத்தின் ஞானகாண்டம் என்றும் , 
வேதத்தின் முடிவில் நிற்பதுபற்றி வேதாந்தம் என்றும் வழங்கும் . 

வேத வேதாந்த நூல்களின் செயல் முறைகளிலும் , கருத்து 
வகைகளிலும் நாளடைவில் மாறுபாடுகளும் வேறுபாடுகளும் 
தோன்றின. அதனால் , பௌத்தம் முதலிய சமயங்கள் பிறந்து 
வளர்ந்தன . வேத வேதாந்த நூல்கட்குப் புத்துரைகாணும் அறிஞர் 
பலர் உளராயினர். அவருட் பலரும் தத்தம் கலைப்புலமை கருவி 
யாகப் பெரிய பெரிய விரிவுரைகள் கண்டனர் . பின்னர் எழுந்த 
பிரமசூத்திரத்துக்கு இவ்வாறே பேருரைகள் பல 

பல உண்டாயின . 
சங்கரர் , இராமானுசர் , மாத்துவர் , சீகண்டர் முதலியோர் வகுத் 
துரைத்த பேருரைகள் பலரைத் தம் தம் வழியில் ஈர்த்தன . இவ் 
வாற்றால் சமயத்துறையில் கருத்து வேற்றுமைகளும் தெளிவின் 
மையும் சிறந்து நின்றன. 

1History of Sanskrit Literature P. S. S Sastri . P. 165-6 


xvi 


வேத வேதாந்த நூற்றுறையில் கலக்கம் பெருகிவருங்கால் 
ஆகமங்களின் பொருளாராய்ச்சியும் செயற்றிறங்களும் ஆராயப்பட் 
டன . பண்டைநாள் முதல் இருந்துவரும் ஆகமங்கள் பலவற்றையும் 
ஆராய்ந்து சிவாகமம் தேர்ந்து கொள்ளப்பட்டன . அவை காமிகம் 
முதல் வாதுளம் ஈறாக இருபத்தெட்டாகும் . இவற்றின் விளக்கம் 
குறித்து உபாகமங்கள் பல உண்டாயின . இவற்றின் பொருளியல்பு 
கண்ட அறிஞர் , சரியை கிரியை யோகம் ஞானம் என நான்கு 
பாதங்களாக இவற்றைப் பாகுபாடு செய்தனர் . இவற்றைத் தனித் 
தனி எடுத்துரைப்பனவும் , ஒரு சிலவற்றை வரைந்துகொண்டு 
உரைப்பனவும் என ஆகமங்கள் பலதிறப்படுகின்றன . இச் சிவாக 
மங்கள் , பதி , பசு , பாசம் என முன்னர்க்கூறிய பொருள் மூன்றை 
யும் அறுதியிட்டு முடிவுகட்டிக் கூறுவதுபற்றி , சித்தாந்தமென்று 
வழங்கின . “ வேதாந்தத் தெளிவாம் சைவசித்தாந்தம் " என்றும் , 
" வேதசாரம் இதம் தந்த்ரம் சித்தர்ந்தம் " என்றும் சான்றோர் 
கூறு தல் காண்க . 

வேதாந்த நூல்கள் உயரிய நடையில் பிரமஞானத்தையும் 
அதற்குரிய சாதனவகையினையும் உணர்த்தி வந்தன : அதனால் 
அவை வடமொழிவல்ல பெரும் புலவர்களிடையே இருந்து ஞானப் 
பணி புரிந்து வந்தன . ஆயினும் அவை கருத்து வேற்றுமை 
மிகுந்தனவே யன்றி யாவரும் உணரத்தக்க எளிய நிலையை அடைய 
வில்லை . அவற்றால் பெரிதும் உயர்த்துக் கூறப்பட்ட வேள்வி 
முதலிய செயல்வகைகள் மாறுபட்டெழுந்த பௌத்த சயின சமயங் 
களின் வளர்ச்சியால் நாட்டில் செல்வாக்கிழந்து மறைந்தன . சிவாக 
மங்கள் வடமொழி பயின்றோர் இனிது உணரத்தக்க நிலையில் எளிய 
நடையில் அமைந்து விளங்கின. அதனால் அவற்றின் செல்வாக்கு 
ஓரளவு குறையாமலே இருந்துவந்தது . ஆங்காங்கே மக்களிடையே 
தொன்றுதொட்டு வந்துகொண்டிருந்த கோயில் வழிபாட்டுச் சைவ 
நெறி குன்றாமலே இருந்து வந்தது . 

இந்நிலையில் களப்பிரர் என்னும் ஒருவகைக் கூட்டத்தார் தமிழ 
கத்தில் புகுந்து தமிழ் வாழ்வைச் சீரழித்தனர் . தமிழிசையும் 
தமிழ் நாடகமும் ஒளி குன்றின . தமிழ் இலக்கியங்கள் பல இறந் 
தொழிந்தன . தமிழ்ச் சைவநெறி தலை தடுமாறிற்று . பின்னர்த் 
தமிழகத்தின் வடபகுதியான தொண்டைநாட்டில் பல்லவருடைய 
ஆட்சி நிலைபெற்று நடக்கத் தொடங்கிற்று . அவர்கள் தமிழ் 
நாட்டவரல்லர் ; அதனால் அவர்கள் காலத்தில் வடமொழியே மிக்க 
செல்வாக்குப் பெற்றது . வடமொழி பயிற்றும் கல்லூரிகள் பல 


xvii 


காஞ்சிமா நகரத்திலும் பிறவிடங்களிலும் உண்டாயின. பல்லவ 
வேந்தர் பலர் வடமொழி வாணர்களுக்கு மிக்க சிறப்புச்செய்து 
ஆதரித்தனர் . முதல் மகேந்திரவன்மன் முதலியோர் வடமொழி 
யில் நாடகங்கள் எழுதினர் . இவ்வகையில் தமிழகத்தில் தமிழ் 
மொழியின் இடத்தே வடமொழி தங்கிச் சமயத்துறையிலும் ஆட்சி 
வகையிலும் சிறந்து விளங்கிற்று . நாட்டு மக்களுடைய தாய்மொழி 
யில் சமயவுணர்வு நல்கும் நூல்கள் அருகினபடியால் , அவர் 
களுடைய பொதுவாழ்வில் சமயவுணர்வும் ஒழுக்கமும் குன்றின . 

இதற்கிடையே பௌத்த துறவிகளும் சயினசமயத் துறவி 
களும் ஆங்காங்கே மடங்களும் பள்ளிகளும் அமைத்து மக்க 
ளிடையே தங்கள் சமயக் கருத்துக்களைப் பரப்பினர் . சயினப்பள்ளி 
களினும் பௌத்தப்பள்ளிகள் பல்லவர் காலத்தில் தொடக்கநிலை 
யில் பெருகியிருந்தன . நூற்றுக்கு மேற்பட்ட பௌத்தப்பள்ளி 
களையும் , பத்தாயிரவர்க்குக் குறையாத பௌத்தத் துறவிகளையும் 
இப்பகுதியில் காணலாம் என ஹியூன்சாங் குறிக்கின்றார் .2 பின்னர் , 
பௌத்த மடங்களில் பெரும்பொருள் சேர்ந்தது ; அதன் இயற்கை 
விளைவாக அம்மடங்களின் செயல் முறைகளில் பொய்யும் வழுவும் 
புகுந்தன . வேற்றுச் சமயங்களும் படிப்படியாக வளர்ச்சி பெற்றன ; 
மக்களுடைய ஆதரவு குன்றிற்று . இதன் பயனாகப் பௌத்த சம 
யம் தமிழகத்திலிருந்து மறைவ தாயிற்று . ஆயினும் , அதனிடத்தே 
சயினசமயம் வளர்ந்து அரசர் பலரைத் தன்பால் ஈர்த்துக் 

பல்லவ வேந்தனான மகேந்திரவன்மனும் , பாண்டி 
மன்னனான நெடுமாறனும் சயின சமயத்தை மேற்கொண்டனர் .. 
அரசன் எவ்வழி அவ்வழிக் குடிகள் ” என்ற மொழிப்படி நாட்டில் 
மக்கள் பலர் சயினர்களாயினர் . சயின சமயத்தை மக்கட்கு எடுத் 
துரைக்கும் சயினச் சான்றோர் சமணர்களாதலின் , சயின சமயமும் 
சமண் சமயம் என்றே தமிழகத்தில் வழங்கப்பட்டது . 


கொண்டது . 


பௌத்த சமணசமயங்களின் வளர்ச்சியால் செயற் சிறப்புக் 
குன்றியிருந்த வைதிகசமயம் , பொதுமக்கள் வழங்கும் தமிழ்மொழி 
யில் தனது சமயப் பணியைச் செய்யாது சிவவழிபாட்டையும் சிவா 
லய வழிபாட்டையும் வற்புறுத்தி ஒழுகிய சிவாகமமாகிய சித்தாந்த 
நெறியோடும் இகலிப் பூசலிடத் தலைப்பட்டது. சிவாகமங்களை 
ஞானநெறிக்குப் பிரமாணமாகக்கொள்ள மறுத்துத் தன் வாழ் 


1 Annual Report Madras Epigraphy 1930-31 . P. 43 
2 Pallava Architecture P. III . பக் . 9 


xviii 


வுக்குக் கேடு செய்து கொண்டது . ஆகம வழிநின்ற அறிஞர்கள் 
அக்கால நிலையை நன்கு உணர்ந்தனர் . அவர்கள் ஆங்காங்கு 
ஞான நிலையங்களாகத் திருமடங்கள் நிறுவி அவற்றின் வாயிலாக 
நாட்டு மக்கட்கு நற்பணி புரியலுற்றனர் . இம்மடங்கள் , அறிவு 
வேண்டுவோர்க்குக் கல்வியும் , நோயுற்றோர்க்கு மருத்துவமும் ,, 
பசித்துவந்தோர்க்கு உணவும் நல்கிப் பணிபுரிந்து வந்தனர் . 

கடவுட்கொள்கையும் வினையுணர்வும் மறுபிறப்பும் சமயவாழ் 
வின் உயிர்நாடியாக இருந்தன . பௌத்த சமண சமய நூல்கள் 
கடவுட்கொள்கையை மிகுதியும் வற்புறுத்தாது வினையுணர்வையும் 
மறுபிறப்பையும் பெரிதெடுத்துப் பேசின . கடவுள் வழிபாட்டை 
நன்கு வற்புறுத்தாமல் , பொய் கொலை களவு கள் காமம் என்ற 
இவற்றைக் கடிவதாகிய நல்லறமொன்றையே சமயப் பேருணர்வும் 
பேரொழுக்கமுமாகப் பேணியுரைத்தன . அவரவர் செய்யும் வினைப் 
பயன்களை அவரவரும் நுகர்ந்து கழிக்கவேண்டுமேயன்றி , வினைத் 
தொடக்கினின்று உயிர்களை விடுவிக்கும் ஆற்றல் இறைப்பொருட் 
கும் இல்லையென ஏதுக்களாலும் எடுத்த மொழிகளாலும் வற் 
புறுத்துவதிலேயே சமயச் சொற்போர்கள் வழங்கி வந்தன . 

இந்நிலையில் கி . பி . ஏழாம் நூற்றாண்டில் திருஞானசம்பந்தர் 
திருநாவுக்கரசர் முதலியோர் தோன்றினர் . அவர்கள் காலத்தே 
ஆகம வழிவந்த சிவநெறி நாடெங்கும் பரவியிருந்தது ; ஆங்காங்கே 
சிவன்கோயில்களும் இருந்து வந்தன ; கோயில்களில் நாள்வழி 
பாடும் ஆண்டுவிழாக்களும் நடைபெற்று வந்தன . என்றாலும் 
மேலே காட்டிய காரணங்களால் மக்களிடையே கடவுட்கொள்கையில் 
அழுந்திய உள்ளமும் , கடவுள் வழிபாட்டால் வினையினின்றும் 
வீடுபெறலாம் என்ற நம்பிக்கையும் குன்றியிருந்தன. இவற்றை 
வற்புறுத்தியுரைக்கும் நல்லாசிரியன்மார்களின் வருகையை அக் 
காலம் எதிர்நோக்கியிருந்தது . திருஞானசம்பந்தர் , திருநாவுக் 
கரசர் முதலியோர் தோன்றி , நாடு முழுதும் சுற்றி , சிவன் கோயில் 
இருக்கும் ஊர்தொறும் சென்று நாட்டுக்கு உரிய சிவநெறிக்கருத் 
துக்களை மக்கட்கு அறிவுறுத்துவாராயினர் . 

திருஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர் , நம்பியாரூரர் ஆகிய மூவர் 
வரலாறுகளையும் நோக்கின் , ஞானசம்பந்தர் தமிழகத்தின் தெற்கி 
லும் , நாவரசர் வடக்கிலும் , நம்பியாரூரர் மேற்கிலும் சுற்றிச் சமயத் 
தொண்டு சிறப்புறச் செய் திருப்பது புலனாகிறது . அவர்கள் காலத் 
தில் , தமிழகத்தில் , காளாமுகம் , பாசுபதம் , மாவிர தம் முதலிய அகச் 
சமயங்கள் இருந்திருக்கின்றன . ஆயினும் , அச் சமயத்தவர்கள் 


XIX 


ஆங்காங்கு இருந்துகொண்டு தங்கள் சமயக் கொள்கைகளைச் சிற் 
சிலருக்கு அறிவுறுத்தி வந்தனரேயன்றி இப்பெருமக்களைப்போல 
நாடு முழுதும் பரந்துசென்று பணிபுரியவில்லை . அவர்களில் காளா 
முக சைவத்தைச் சேர்ந்தவர்கள் தமிழகத்தில் இருந்திருக்கின்றனர் 
என்பதைக் கீழைச்சளுக்கவேந்தர் கல்வெட்டுக்களேயன்றி , கும்ப 
கோணத்துக்கு அண்மையிலுள்ள தாராசுரத்துக் கல்வெட்டும் 1 
கொடும்பாளூர்க் கல்வெட்டும் . கோயில்தேவராயன் 

பேட்டையி 
லுள்ள கல்வெட்டும் 3 குறிக்கின்றன . இவ்வாறே காபால சமயத்தவ 
ரும் 4 பாசுப தரும் மாவிர தரும் இருந்தனர் என்பதை அரசியற் 
கல்வெட்டறிக்கைகள் எடுத்துரைப்பதனால் அறியலாம் . 


இங்ஙனம் பலவேறு - சமயத்தவர் இருப்பினும் , இவர்களது 
சமயக் கருத்துகளை விரித்தோதும் நூல்களுள் ஒன்றேனும் தமிழில் 
கிடைக்காமையால் இவர்கள் தமது சமயவுணர்வு பெருகுதற்கு 
மேற்கொண்டிருந்த மொழி தமிழன்று என்பதும் தெரிகிறது . இச் 
சமயங்களின் இடையே திருஞானசம்பந்தர் முதலியோர் ஆகம 
வழிவந்த சைவநெறியை இனிய வாழிபாட்டுத் திருப்பாட்டுக்களாக 
இசைத்தமிழில் பாடி மக்கட்குச் சமயவுணர்வு கொளுத்துவராயி 
னர் . அவர் பாடிய திருப்பாட்டுக்கள் பலவும் இன்று சைவத்திரு 
முறைகளாக நின்று பயன்செய்து வருகின்றன. 

இப்பெருமக்கள் காலத்துக்குப்பின் , சைவநெறியில் புது 
மலர்ச்சியுண்டாயிற்று . நாட்டு மக்கள் அறிந்த மொழியாகிய 
தமிழில் பல்லாயிரக் கணக்கான திருப்பாட்டுக்கள் தோன்றி சமய 
வுணர்வும் ஒழுக்கமும் பெறுவித்தன . அனைவரும் பேரார்வத் 
தோடு பேணிப்பயின்று பயன் பெறுவாராயினர் . அவர்கள் 
காலத்தேயே பல்லவரும் பாண்டியரும் வேற்றுச் சமயத்தைக் 
கைவிட்டுத் தமிழகத்துக்கேயுரிய சைவத்தை மேற்கொண்டனர் . 
தமிழகத்தில் சிவன்கோயில்கள் கல்லாலும் பிறவற்றாலும் எடுக்கப் 
பெற்றன . வானளாவ வுயர்ந்த கோபுரங்களும் விமானங்களும் பெருக 
உண்டாயின . 


1 A. R. for 1907-3 para 66 and A. K. for 1915 para. 11 
2A . R. No. 140 of 1907 
3A . R. 247 of 1923 
4 A. R. for 1912 para . 29 
5A . R. for 1914 para . 47 
6A . R. for 1915 para . 31 


XX 


சைவநெறிக்கண் தோன்றிய புதுமலர்ச்சியால் வேந்தர்களும் 
பொதுமக்களும் சிவவழிபாட்டிலும் சிவன்கோயில் திருப்பணியிலும் 
பேரீடுபாடு கொண்டனர் . திருக்கோயில் அமைப்பும் , வழிபாட்டு 
முறையும் தெளித்துரைக்கும் ஆகமப் பயிற்சியில் மக்கட்கு நாட்ட 
முண்டாயிற்று . சிவாகமங்களை விரும்பிப்பேணிய சிறப்பால் பல்லவ 
வேந்தன் ஒருவன் ஆகமானுசாரி என்று சிறப்புப் பெயரும் பெற் 
றுள்ளான் . இச் சிவாகமங்களைப் போற்றியுரைக்கும் சான்றோர் 
சிவாசாரிய ரென்றும் சைவாசிரியர் என்றும் கூறப்படுவர் . 
சைவாசிரியன்மார் 

ஆங்காங்கே தனித்தனி இடம் அமைத்துக் 
கொண்டு சைவாகமக் கருத்துக்களையும் ஒழுக்கங்களையும் மக்கட்கு 
அறுவுறுத்தி வந்தனர் . அவ்விடங்கட்கு மடம் என்றும் குகை 
யென்றும் பெயர்கள் வழங்கின . இவைகள் சிறப்பு வகையில் சமய 
அறிவும் சமயவொழுக்கங்களும் கற்பித்தனவாயினும் பொதுவகை 
யில் மக்களது பசிப்பிணிக்கு உணவும் , உடற்பிணிக்கு மருந்தும் 
உதவின . இவ்வாற்றால் , இம்மடங்கட்கு மக்களது நல்லா தரவு 
பெருகியிருந்தது . வேந்தர்களும் மிக்க பொருளும் நிலங்களும் தந்து 
இம்மடங்களை நன்கு பேணினர் . இச்சைவாசிரியர்களைத் தங்கட்கு 
அருட் குருவாகவும் அரசகுருவாகவும் கொண்டு பரவினர். இவர்கள் 
பால் சிவ தீக்கைபெற்றுச் சைவவொழுக்கம் தலை நின்ற வேந்தர் 
பலர் . 

சைவாசிரியன்மார் வகுத்துக்கொண்டிருந்த மடங்களும் குகை 
களும் நமது நாடு முழுதும் பரவியிருந்தன . திருஞானசம்பந்தர் , 
திருநாவுக்கரசர் முதலியோர் காலத்திலும் இவைகள் திருப்புகலூர் , 
திருவீழிமிழலை , திருமறைக்காடு , மதுரை முதலிய இடங்களில் 
இருந்தன என்பதைத் திருத்தொண்டர் புராணம் தெரிவிக்கின்றது . 
பின்னர்த் தோன்றிய கல்வெட்டுகளும் , செப்பேடுகளும் இவற்றின் 
இருப்பை அவ்வவ்விடங்களில் குறிக்கின்றன. திருஞான சம்பந்தன் 
குகை , திருநாவுக்கரசர் மடம் , திருத்தொண்டத் தொகையான் திரு 
மடம் எனப் பலமடங்களும் , குகைகளும் சோழ பாண்டியர் கல்வெட் 
டுக்களில் இடம் பெறுகின்றன . 

சமயத் தொண்டு புரிந்த இம்மடங்கட்குத் தலைவர்களாகச் 
சைவாசிரியர் விளங்கினர் . அவர்பால் அருளுரை கேட்டு அவர் 
விதித்த ஒழுக்கத்தை மேற்கொண்டு மாணவர் பலர் இருந்தனர் . 
தலைமை தாங்கும் சைவாசிரியர் இறந்தால் அவர் மாணவருள் 
ஒருவர் தலைவராகி மடத்தின் திருப்பணியைச் செய்வர் ; அவர்க்குப் 
பின் அவருடைய மாணவர் தலைவராவர் . இவ்வாறு ஆசிரியர் 


3 


TXI 


மாணவர் என்ற முறையில் வழிவழியாக இம்மடங்கள் நின்று 
நிலவின , 

இது சந்தானம் என்றும் வழங்கும் . 
திருஞா. 

தானசம்பந்தர் முதலிய சிவஞான ஞாயிறுகள் தமிழகத்துச் 
சைவவானத்தில் தோன்றி ர் சிவஞானப் பேரொளியைச் செந்தமி 
ழால் பரப்பிய காலத்தில் , வடநாட்டில் , மத்த மயூர சந்தானம் 
என்றொரு சைவாசிரியர் மரபு விளங்கிற்று . அதன் கண் கடம்ப 
குகா திவாசி , சங்கமாதிகாதிபதி , தேரம்பிபாலர் , ஆமர்த்தக தீர்த்த 
நாதர் , புரந்தரர் , கவச சிவர் , சதாசிவர் , இருதய சிவர் , வியோம சிவர் 
எனச் சைவாசிரியர் பலர் வழிவழியாக விளங்கி வந்தனர் . இவருள் , 
கடம்ப குகா திவாசி கடம்பகுகை யென்னுமிடத்திலும் , சங்கமாதி 
காதிபதி சங்கமாதிகையிலும் , தேரம்பிபாலர் தேரம்பியிலும் , ஆமர்த் 
தக தீர்த்தநாதர் ஆமர்த்தகத்திலும் இருந்து சமயப்பணி புரிந்தனர் . 
புரந்தரர் உபேந்திரபுரம் என்னும் இடத்தே இருந்தார் . அவந்தி 
வன்மன் என்னும் வேந்தன் புரந்தரர்பால் சிவ தீக்கை பெற்றுத் 
தன்னாட்டிற்கு அழைத்துச் சென்று அங்கே சமயப் பணி புரியுமாறு 
செய்தான் . அவர் அங்கே ஓர் ஊரில் மடம் ஒன்றை நிறுவி அவ் 
வூர்க்கு மத்த மயூரபுரி எனப் பெயரிட்டுத் தமது மரபின் பெயரை 
நிலைபெறுவித்தார் ; இராணி பத்திரம் ( Ranod ) என்னுமிடத்தே 
ஒரு மடத்தையும் அவர் ஏற்படுத்தினார் . அவர் வழி வந்த வியோம 
சிவர் அம்மடங்களை வளம்படுத்திச் சமயப்பணியை விரிவு செய்தார் . 
மத்த மயூர தடாகத்தைக் கட்டியவரும் அவரே என்பர் . ஆமர்த்தக 
தீர்த்தநாதர் இருந்த ஆமர்த்தகத்திலிருந்து ஒரு கிளை தோன்றிச் 
சிவபுரி சந்தானம் என்ற பெயருடன் வடநாட்டில் சமயத் தொண்டு 
புரிந்தது . " 

மேலே கூறிய ஆசிரியருள் இருதய சிவர் என்பார்பால் சேதி 
நாட்டு வேந்தன் இலக்குமணராசன் சிவ தீக்கை பெற்று அவரைத் 
தன் நாட்டிற்கு அழைத்துச் சென்று சிறப்பித்தான் . அவன் , தன் 
நாட்டிலுள்ள வைத்தியநா தமடம் , நகுலேசுரமடம் என்ற இரண்டுக் 
கும் அவரையே தலைவராக இருந்து நடத்துமாறு ஏற்பாடு செய் 
தான் . அதற்கு இசைந்த இருதய சிவர் தம்முடைய மாணவரான 
அகோரசிவர் என்பவரை நகுலேசுர மடத்துக்குத் தலைவராக 
நியமித்தார் . 

மத்தமயூர சந்தானத்தின் ஒரு கிளையினர் களச்சூரிவேந்தர் 
காலத்தில் அவர்கட்கு அரசகுருவாக இருந்துள்ளனர் . 


அவர் 


Epigraphica Indica . Vol . iii . p . 266 . 


xxii 


வரிசையுள் விமல சிவர் தலைவராக நிற்கின்றார் . அவர் மாணவருள் 
சாந்த சிவரென்பார் விசயசிம்மனுக்கும் , பின்பு சேதிநாட்டைவென்று 
கொண்ட திரைலோக்கியமல்லனுக்கும் அரசகுருவாய் விளங்கினார். 
புருடசிவர் என்பார் யசகரணனுக்கும் , சத்திசிவரென்பார் கயகரண 
னுக்கும் , கீர்த்திசிவர் நரசிம்மனுக்கும் , விமலசிவர் சயசிம்மனுக்கும் 
அரசகுரவர்களாய் இருந்தனர் . 

இந்த மத்தமயூர சந்தானத்தின் மற்றொரு கிளையினர் களச்சூரி 
வேந்தரது தலைநகரான திரிபுரிக்கு அண்மையில் வீர கட்டம் 
(Bheraghat) என்னுமிடத்தே ஒரு மடத்தை நிறுவினர் . அங்கே நரு 
மதையாற்றங்கரையிலுள்ள கோகழி என்ற சிறுகுன்று ஒன்றின் 
மேல் அறுபத்துநான்கு யோகினிகளை நிறுவினர் . அக் கோகழிக் 
குன்று கோளகிரி யென்னும் புண்ணிய தலமென்றும் அது பண்டு 
தொட்டே வழங்கி வருவதென்றும் -றுப . அக்குன்றிடத்தே 
நிறுவப்பட்ட மடம் பிற்காலத்தே கோளகிரி மடம் எனப் பெயர் 
மாறியது . அதுவே பின்பு நாளடைவில் மருவிக் கோளகி மடம் என 
வழங்குவதாயிற்று . மால்காபுரம் கல்வெட்டு , “ இக் கோளகி மடம் 
நருமதைக்கும் பாகிரதிக்கும் இடையிலுள்ள தவள மண்டலத்தில் 
உளது என்று கூறுகிறது.2 சபல்பூருக்கு அருகில் இருக்கும் 
தேவார் என்பது பண்டைநாளில் களச்சூரி வேந்தர்க்குத் தலைநகர 
மாக இருந்த திரிபுரி என்பதாகும் ; அதனை நடுவே கொண்ட பகுதி 
தவளமண்டலம் ; வீரகட்டமும் அவ்விடத்தேயுளது ; ஆதலால் 
ஆங்குள்ள கோளகிரியே கோளகியாதல் வேண்டும் ” 
ஆராய்ச்சியாளர் கூறுவர் . 

இனி , இக் கோளகி மடத்தை நிறுவிய மத்தமயூர சந்தானத் 
தவருள் முதல்வர் துருவாசர் என்போராவர் . அவர் வழிவந்தவர் 
சற்பவ சம்பு என்ற சைவாசிரியர் . அவருக்குப் பிட்சா விருத்தியாகக் 
களச்சூரி வேந்தனான முதல் யுவராஜ தேவன் மூன்று லக்ஷம் என்ற 
பகுதியைக் கொடுத்தான் . அவர்பால் சைவாசிரியர் பலர் இருந்து 
சைவப்பணி புரிந்தனர் . அவர் வழியில் சோம சம்பு சிவாசாரியார் 
தோன்றினார் . சோமசம்பு பத்ததி என்ற நூலை 

எழுதியவர் 
அவரேயாவர் . அவர்க்குப் பின் வாம சம்பு என்பார் கோளகி மடத் 
துத் தலைவராக விளங்கினார் . அவர்க்கு ஆயிரக்கணக்கில் மாணவ 
ருண்டென்றும் , அவர் தமது பார்வையினாலே உலகாளும் வேந்தரை 

1A . R. No. 27.8 , 316 of 1925 
P Indian Historical Quarterly Vol . XXVI , p . 1-16 . 
8A . R. No. 94 of 1917 . 


என 


griii 


ஆக்கவும் அழிக்கவும் வல்லவரென்றும் வரலாறு கூறுகிறது . அவர் 
வழியில் வந்து சிறந்தோருள் விமலசிவர் என்பார் கேரள நாட்டினர் . 
விமலசிவரைக் களச்சூரி வேந்தர்கள் சிவனெனவே தேறி வழிபட்ட 
னர் . இவர் வழியில் வந்தோருள் விசுவேசுர சம்பு கௌட தேசத்து 
ராதை நாட்டுப் பூருவ கிராமம் என்னும் பகுதியில் இருந்தவர் . 
கணபதி வேந்தனுக்குத் தீக்கை செய்தவர் இவரே . இவர்பால் 
களச்சூரி வேந்தர்களேயன்றி , மாளவ வேந்தரும் சோழ வேந்தரும் 
சிவ தீக்கை பெற்றார்கள்.. இவ்வேந்தருள் களச்சூரி கணபதி வேந் 
தன் தன்னை விசுவேசுர சம்புவின் புதல்வனென்றே கூறிக்கொள்ளு 
கின்றான் . அவரது ஆணை வழி நின்று , பற்பல சைவாசிரியர்களையும் 
புலவர்களையும் வருவித்து அவ்வேந்தன் சிறந்த பரிசில் நல்கினான் . 
காதிற் குண்டலம் இலங்க , முடியில் சடை கிடந்து தாழ , ஒளிதிகழும் 
முகமும் , மணிமாலை கிடந்தசையும் மார்பும் கொண்ட விசுவேசுர சம்பு , 
கணபதி வேந்தன் அரண்மனையில் வித்தியா மண்டபத்தில் வீற்றி 
ருக்கும் காட்சி காண்பார் கண்களுக்கு நல் விருந்தாகும் ” என்ற 
பொருளமைந்த வடமொழிச் செய்யுளொன்று காணப்படுகிறது . 2 

கணபதி தேவ மகாராயர் விசுவேசுரர் செய்யும் சமயப் பணியின் 
பொருட்டு மந்தரம் என்னும் ஊரைக் கொடுக்க வேண்டுமென 
விரும்பியிருந்தார் . அவர் இறந்தபின் அவர் புதல்வியான இராணி 
உருத்திராதேவி அரசு கட்டிலேறினாள் . அவட்கும் அவ்விசுவேசுரர் 
ஞானாசிரியராக இருந்தார் . கி . பி . 126.1 ல் அவருக்கு உருத்திராதேவி 
தன் தந்தையார் விரும்பியவாறே மந்தரம் என்ற ஊரையும் அதன் 
அருகில் உள்ள தீவுகளையும் ( இலங்கைகள் ) வழங்கினாள் ; தனி 
யாகத் தனது பெயரால் விசுவேசுரர்க்கு விளங்காப்பூண்டி ( வெலக 
பூடி ) என்ற ஊரையும் கொடுத்தாள் . 

மந்தரம் என்னும் ஊர் இப்போது மண்டடம் என வழங்குகிறது . 
இவ்வூரில் விசுவேசுரர் , கோயில் ஒன்றும் மடம் ஒன்றும் அறவுணவுச் 
சாலையொன்றும் கட்டினார் . பின்பு , தமிழ் நாட்டிலிருந்து அறுபது 
பிராமணக் குடும்பங்களை வருவித்து , மந்தரம் விளங்காப்பூண்டி 
என்ற இரண்டு ஊர்களிலும் குடியேற்றி அவ்வூர்க்குக் கோளகி 
யென்று பெயரும் இட்டார் . ஒவ்வொரு குடும்பத்தார்க்கும் வேண்டு 
மளவு நிலம் விட்டு விற்கவும் ஒற்றி வைக்கவும் வேண்டிய முழுவுரிமை 
யும் நல்கினார் . எஞ்சிய நிலங்களை மூன்று கூறு செய்து ஒன்றைக் 
கோயிலுக்கும் ஒன்றைக் கல்வி பயிலும் மாணவர்களுக்கும் மடத் 

1A . R. for 1917 part [ [ para 33 ; 223 and 272 of 1905 
2A . R. for 1917 . 

para 

35-8 , 


sxiv 


திலிருக்கும் சைவர்களுக்கும் மூன்றாம் கூற்றை மருத்துவச் சாலைக் 
கும் அறவுணவுச் சாலைக்குமாகப் பங்கீடு செய்தார் . கோளகி 
சந்தானத்தார் வடமொழி வாயிலாகவே சமயப்பணி செய் தவராத 
லால் , இருக்கு முதலிய வேதங்களைக் கற்பிக்க மூவர் ஆசிரியர்களும் , 
தருக்கம் , சாகித்தியம் , ஆகமம் என்ற இவற்றைக் கற்பிக்க ஆசிரியர் 
ஐவரும் மருத்துவர் ஒருவரும் கணக்கர் ஒருவருமாகப் பதின்மூன்று 
பேர் நிறுவப் பெற்றனர் . ஒவ்வொருவர் வாழ்க்கைக்கும் நிலங்கள் 
ஒதுக்கப்பட்டன . கோயில்களில் இசைவாணர் முதல் ஊர்ப்பணி 
செய்யும் நாவிதர் , ஊர்காக்கும் வயிராகியர் ஈறாக எழுபத்து மூவர் 
இருந்தனர் . இவர்களும் தலைக்கொரு புட்டி நிலம் தரப் பெற்றனர் . 
புட்டி என்பது அக்காலத்தே அப்பகுதியில் வழங்கிய நிலவளவை . 
உணவுச் சாலையில் சாதி வேறுபாடு கருதாமல் பிராமணர் முதல் 
சண்டாளர் ஈறாக யாவர்க்கும் உணவு நல்குமாறு விசுவேசுரர் ஏற்பாடு 
செய்தார் . அவர் குடியேற்றிய தமிழ்ப் பிராமணர்களைத் திராவிடப் 
பிராமணர் என இப்போதும் அங்குள்ள மக்கள் வழங்குகின்றனர் . 

அவர் செய்த செயல்வகைகளில் , காளீஸ்வரத்தில் உபலமடம் 
என்றொரு மட்டத்தை நிறுவி அதற்குத் தான் ஏற்படுத்திய பொன்ன 
காமம் என்னும் அக்கிரகாரத்தை அளித்ததும் , மந்தர கூடத்தில் 
விசுவேசுரலிங்கம் என்ற கோயிலை நிறுவி அதன் நிருவாகத்துக்கும் , 
தான் அங்கே ஏற்படுத்திய உணவுச் சாலையின் பொருட்டு மானப் 
பள்ளி, ஊட்டுப்பள்ளி என்ற ஊர்கள் இரண்டினைக் கொடுத்ததும் , 
சந்திரவல்லி நகரத்தில் சிவன் கோயிலொன்றைக் கட்டிக் கம்பம் 
பள்ளியேரியின் கரையை விரிவுபடுத்தி அதன் வருவாயில் செம் 
பாதியை அக்கோயிலுக்கு உரிமை செய்ததும் , அனந்தபாத நகரத் 
தில் சிவன் கோயிலொன்றை எடுத்து , அந்நகரத்துக்கு விசுவேசுர 
நகரம் என்று பெயரிட்டு , அக்கோயிலுக்கு அனந்தபுரம் முனிகூடம் 
என்ற ஊர்களைத் தேவதானமாக வழங்கியதும் , கொம்மு கிராமம் 
ஏலீசுரபுரம் , நிவிருத்தி முதலிய வூர்களில் சிவன் கோயிலும் அற 
வுணவுச் சாலையும் ஏற்படுத்தியதும் உணவுச் சாலையில் சாதி சமு 
தாய வேற்றுமை சிறிதும் இன்றிப் பிராமணர் முதல் சண்டாளர் 
ஈறாக எல்லார்க்கும் ஒப்ப உணவும் கல்வியும் ஒழுக்கமும் நல்கியதும் 
பிறவும் சிறந்தனவாகும் . 


உணவால் உயிர்களின் பசிப்பிணியும் , மருத்துவத்தால் உடற் 
பிணியும் , சிவஞானத்தால் பிறவிப்பிணியும் நீக்கும் இனிய தொண்டு 


1A . R. for 1917 , para 33 to 38 , 


XXV 


என 


களைச் செய் தமையால் இக் கோளகி சந்தானம் நாட்டில் நல்ல செல் 
வாக்கினைப் பெற்றது . இச் சந்தானத்தில் விளங்கியோர் சிறந்த 
சிவஞானிகளாதலால் சாதி சமய வேற்றுமை கருதாது தங்கள் 
தொண்டினை ஆற்றி வந்தனர் . அவருள் உருத்திர சிவர் என்பார் 
சைவசித்தாந்தமேயன்றிப் பௌத்த சமயத்துத் திக்கநாகர் முதலி 
யோர் எழுதிய நூல்களில் வல்லுநராய் இருந்தனர் . பிரசண்டசிவர் 
என்பார் பஞ்சார்த்தக சித்தாந்தம் ( பாசுபதம் ) வல்லுநர் 2 ; வியோம 
சிவர் பிரசத்தபா தருடைய வைசேடியபாடியத்துக்கு 3 வியோமவதி 
என்னும் விளக்கவுரை கண்டார் . அதனால் , விசுவேசுரருடைய 
கல்விச்சாலையில் பாசுபதர் முதலிய பிற சமயத்தவரும் கல்வி 
பயின் றனர் . புறச்சமயங்கள் சைவத்துக்குப் 

படிமுறையில் 
அமைந்தனவா தலின் , அவற்றை இகழந்து புறக்கணித்தல் சைவத் 
துக்கு மாறானது என்ற சைவ வொழுக்கம்பற்றி , இச்சான்றோர்கள் 
சாதிவேற்றுமையும் சமய வேற்றுமையும் கருதாராயினர் 
அறிக . பிற்காலச் சைவர்கள் சாதிசமய வேற்றுமைக்குழியில் 
வீழ்ந்து . நீறுபூசும் தம் திருமேனியில் சேறுபூசிக்கொண்டமையின் , 
இன்று கண்டார் இகழ்ந்து பழிக்கும் சிறுமையுற்றது மேலே கூறிய 
சைவநெறியைக் கைவிட்டமையாலாகும் . 

அஃது அவர்கள் பொதுவாக மேற்கொண்டிருந்த அறமா 
யினும் , சைவசித்தாந்தக் கருத்துக்களை மக்கட்கு அறிவுறுத்துவது 
சிறந்த அறமாகக்கொண்டிருந்தனர் . தங்கள் காலத்திலும் தங்க 
ளது முன்னோர்காலத்திலும் வாழ்ந்த வேத நூல் வழிநின்ற வைதி 
கர்களும் பிறராகிய பௌத்த சமணச் சான்றோர்களும் வடமொழி 
களையே சமயப்பணியில் மேற்கொண்டிருந்தமையின் கோளகி 
சந்தானத்துச் சான்றோர்களும் வடமொழியினையே மேற்கொண்டு 
சைவ நூல்கள் பல செய்துள்ளனர் . சோமசம்பு பத்ததி யென்று 
இக்காலத்துச் சைவநன்மக்களிடையே சிறப்பாகக் கொள்ளப்பட் 
டிருக்கும் நூலை எழுதிய சோமசம்பு சிவாசாரியார் இக்கோளகி 
மடத்தைச் சேர்ந்தவர் . இவருள் ஈசான சிவயோகீந்திரர் என்பார் 
4சித்தாந்த பத்ததி யென்ற இனிய நூலையெழுதினார் . ஸ் நபன 
சாராவளி எழுதிய பஞ்சாட்சர குருவும் , சித்தாந்த சாரம் எழுதிய 

சிவரும் , சித்தாந்த ரத்னாகரம் எழுதிய சோமேசுரரும் , 


ஈசான 


1 Ep. Indi . Voli : p . 36 
2 Ibid . Vol . xxii . 

p 

131 
3 [ nd . Hist . Quarterly . Vol . xxvi . p . 16 
4 A. R. for 1913 para . 55 


xx vi 


ஆத்மார்த்த பூஜாவிதி எழுதிய வேதஞான சிவரும் இச்சந்தர்னத் 
தில் வந்த சான்றோராவர் . சித்தாந்தசார ஆசிரியரான ஈசான 
சிவரே ரத்னாகரம் எழுதியவரென்றும் , சோமேசுரரென்பது அவரது 
சிறப்புப் பெயரென்றும் கூறுவர் . அவர் சைவதரிசனம் வல்லும் 
ரென்றும் , பதினெண் வித்தைகளும் பயின்றவரென்றும் , வேதாந்த 
நூல்களாகிய உபநிடதங்களைக்கொண்டே சிவபரத்துவத்தை நிலை 
யிட்டுக் காட்டினரென்றும் கிரனா கிரமத் ஜ்யோதிகா எழுதிய 
ஈசான சிவர் ஆமர்த்தக சந்தானத்தைச் சேர்ந்தவராதலின் அவர் 
வேறு என்றும் 1 சென்னைக் கல்வெட்டுத்துறை ஆண்டறிக்கை கூறு 
கிறது . 

கி . பி . பதினாறாம் நூற்றாண்டில் தோன்றிப் பதினெண் 
பத்ததிகளையும் மிருகேந்திர விருத்திக்குத் தீபிகையையும் தத்துவ 
தீபிகை தத்துவசங்கிரகம் முதலிய நூல்கட்கு உரையையும் எழுதிய 
அகோர சிவாசாரியாரும் இந்தக் கோளகி சந்தானத்தவரேயெனக் 
கல்வெட்டுக் கூறுகிறது. 

மத்தமயூர சந்தானத்தின் கிளையாய்த் தோன்றி இங்ஙனம் 
சிவஞானத்தாலும் சிவப்பணியாலும் மேன்மேலுயர்ந்த இம்மடங் 
கள் நாளடைவில் தனித்தனியாக நின்று நிலவத்தொடங்கின . 
அதனால் இவற்றின் தொன்மை காட்டும் கல்வெட்டுக்கள் , “ ஆமர்த் 
தக ரணபத்திர கோளகிரி புஷ்பகிரி சந்தானம் ” 3 என்று குறிக் 

கோளகி மடத்தின் கிளைகள் பல தெலுங்கு நாட்டிலும் 
தமிழ்நாட்டிலும் பரவிய காலத்தில் கோளகிமடம் கோளகி சந்தானம் 
என்றும் , கோளகி தன்மம் என்றும் பெயர்கொண்டது . இவற்றி 
னின்றும் பிரிந்த கிளைகள் பிக்ஷாமட சந்தானமென்றும் , லக்ஷாத்யாயி 
மடம் என்றும் பிற்காலத்தே தமிழகத்தில் இருந்துள்ளன . கோளகி 
சந்தானம் தொடக்கத்தில் தெலுங்குநாட்டில் வேரூன்றிச் சிறந்த 
பணிபுரிந்தது . அப்பகுதியில் இருந்து அரசுபுரிந்த நுளம்ப 
வேந்தரும் கடம்ப வேந்தரும் கோளகி தன்மத்தின் மாண்புகண்டு 
அப்பகுதியைக் கோகழியெனப் பெயரிட்டுச் சிறப்பித்தனர். 
+ பெல்லாரி மாவட்டத்துக் கல்வெட்டுக்கள் கோகழி ஐஞ்ஞூறு , 
நுளம்பபாடி நாட்டுக் கோகழி ஐஞ்னூறு என்று கூறுவது இன்றும் 
காணலாம் . அங்கே கோட்டூரிலிருந்து அரசுபுரிந்த கடம்பகுல 
வேந்தனான கட்டியராசன் , அமிர்தராசி பண்டித ரென்னும் தன் 


கின்றன . 


1A . R. for 1908 para . 64 
2A.R. No. 303 of 1905 
3303 of 1905 
4 A. R. No. 278 , 280 , 307 , 316 of 1925 


XXVII 


ஞானாசிரியர்க்கு நிலம் விட்டதைக் கல்வெட்டொன்று குறிக்கிறது . 
அமிர்தராசி பண்டிதர் முதலியோர் வீற்றிருந்து சமயப் பணிபுரிந்த 
கோகழி சந்தானமே திருவாசகத்தில் மணிவாசகப்பெருமானால் 
குறிக்கப்படுகிறது போலும் எனச் சிலர் கருதுகின்றனர் . இது நிற்க , 


கோளகி சந்தானத்தில் சிறந்து நின்ற விசுவேசுரர் காலத்தில் 
இதன் சிறப்புத் தெலுங்குநாடு கடந்து தமிழ் நாட்டிலும் பரவிற்று . 
தமிழகத்திலிருந்து சில பிராமணக் குடும்பங்களைத் தெலுங்கு 
நாட்டில் அவர் குடியேற்றியதொன்றே இதற்குத் தக்க சான்றாகும் . 
இன்றும் நெல்லூர் , கிருஷ்ணா முதலிய பகுதிகளில் திராவிட பிரா 
மணர் என்ற பெயரால் சில பிராமணக் குடும்பங்கள் இருந்துவரு 
கின்றன. இத்தகைய செயல்வகையால் கோளகி சந்தான த்தார்க்கு 
மடங்கள் பல தமிழகமெங்கும் தோன்றின . திருக்காளத்தி , திருப் 
பாலைவனம் , திருவொற்றியூர் முதல் திருநெல்வேலி திருவாலீஸ் 
வரம் வரை 

ஆங்காங்குக் கோளகிமடங்கள் இருந்திருக்கின்றன . 
இடையிலுள்ள காஞ்சிபுரம் , தேவிகாபுரம் , திருவண்ணாமலை , சிதம் 
பரம் , திருவாரூர் , திருவானைக்கா, திருக்கொடுங்குன்றம் ( பிரான் 
மலை ) , திருப்புத்தூர் , திருப்பரங்குன்றம் முதலிய இடங்களிலிருந்த 
கோளகி மடங்கள் வேந்தர்களின் நல்லா தரவுபெற்றுக் கல்வெட்டுக் 
களில் சிறந்த காட்சி வழங்குகின்றன . இம்மடங்களின் சிறப்புக்கள் 
கி . பி . 11 - ம் நூற்றாண்டிலிருந்து 2 16 - ம் நூற்றாண்டுவரை நன்னிலை 
யில் 3 இருந்துள்ளன் . தென்னாட்டிற் புகுந்து சிற்சில இடங்களில் 
பெருங்கலக்கத்தைச் செய்த கன்னட வேந்தர்களும் இம்மடங்கட்கு 
ஆதரவு நல்கியிருப்பதொன்றே இவற்றின் செயற்செம்மைக்கு நல்ல 
எடுத்துக்காட்டாகும் . அந்நாளில் திருவானைக்காவில் இருந்த 
கோளகி மடத்துத் தற்புருஷ சிவம் என்பாருக்குக் கன்னடவேந்தன் 
மடம் கட்டித் தந்த செய்தியைக் 4 கல்வெட்டுக் கூறுகிறது . 


முதல் மாறவன்மன் சுந்தரபாண்டியன் காலத்தில் திருக்கொடுங் 
குன்றத்தில் ( பிரான் மலை ) இருந்த ஈசானசிவ ராவலர் மடம் கோளகி 
சந்தானத்துக்கு உரியது ; அம்மடத்துக்குத் தலைவராய் இருந்த 

சிவாசாரியார் செய்த தொண்டுகளை வியந்த வேந்தன் 


ஈசான 


1A . R. for 319 of 1925 
para 50 of A. R. for 1923-24 
par a 56 of A. R. for 1935-6 
4 A. R. 1929-30 . para 24 


xxvii 


அவர்க்குப் பாண்டி மண்டலாதிபதியென்றும் , 1 பாண்டிநாட்டு 
முதலியார் என்றும் சிறப்புக்களை நல்கினான் . 

அந்நாளில் தெலுங்கு நாட்டில் விசுவேசுரர் சிறப்புறுதற்கு 
முன்பே தமிழகத்தில் இருந்த கோளகி சந்தானத்தார் உயர்ந்த 
பணிகளால் வேந்தர்களின் நன்மதிப்பைப் பெற்றிருந்தனர் . கி . பி . 
பன்னிரண்டாம் நூற்றாண்டில் திருவொற்றியூரில் கோளகி மடம் 
சிறந்து விளங்கிற்று . அதன்கண் வாகீசுர பண்டிதர் என்பார் 
இருந்து சோமசம்பு முதலியோர் அறிவுறுத்திய சித்தாந்தங்களை 
மக்களுக்கு அறிவுறுத்தி வந்தனர் . அதனால் அவர் சோமசித்தாந் 
தம் வக்காணிக்கும் வாகீசுர பண்டிதர் என வழங்கப்பட்டனர் . 
திருவொற்றியூர் இறைவனை , மகிழமரத்தின் கீழ் இருத்திக் கண்டு 
வழிபடும் விழா நடைபெறுவது வழக்கம் ; இன்றும் அது மகிழடி 
சேவையென்ற பெயரால் நடந்துவருகிறது . அந்நாளில் இவ்விழாக் 
காலத்தே சோழவேந்தனான இரண்டாம் இராசாதிராசன் வந்திருந்து 
திருவொற்றியூர் இறைவனை வழிபட்டான் ; அப்போது கோளகி 
மடத்து வாகீசுர பண்டிதர் ஆளுடைய நம்பிகளின் புராணத்தை விரி 
வுரை செய்தார் என்பர் . 

அதனை வேந்தனும் பிற செல்வர்களும் 
இருந்துகேட்டு இன்புற்றனர் என்று ? அவ்வூர்க் கல்வெட்டொன்று 
கூறுகிறது . 

கோயில்களின் அமைப்பும் நடைமுறையும் சைவாகம முறை 
வழுவாது நடத்தற்கு இம்மடங்கள் பெருந் துணையாய் இருந்தன. 
சில கோயில்களின் நடைமுறைகளைக் கண்காணிக்கும் பணியையும் 
இம்மடத்தவர் மேற்கொண்டிருந்தனர் . திருமடங்களிலுள்ள 
சைவாசிரியன்மார்கள் பெரிதும் வடமொழியே பயின்று சைவாகமக் 
கருத்துக்களை எடுத்துரைப்பதில் கருத்துக்கொண்டிருந்தனரே 
யன்றி அவற்றை மக்கள் வழங்கும் மொழியில் எழுதினார்களில்லை . 
சிவாகமங்களுட்பலவும் சைவசமயத்துக்குரிய பொருள்களை அளவை 
களால் நிறுவுவதும் அவற்றிற்கு இலக்கணம் கூறுவதும் , சிவ 
ஞான சாதனமாகிய தீக்கைகளையும் பிறவற்றையும் விளக்கி நித்திய 
நைமித்திக நெறிகளை வகுப்பதும் செய்தனவேயன்றி , சிவன்பால் 
அன்புமிகுந்து சிவ வழிபாடு செய்தற்குரிய மனப்பண்புகளையும் 
பயன்களையும் விளக்கிக் கூறும் வாய்ப்புப் பெறவில்லை . இதனால் 
சிவாகம ஞானம் ஒரு சிலரிடத்தே இருந்துவருவ -தாயிற்று . 


1 Para 50 of A. R. for 1923-24 
2S . I. Ins . Vol . V. No. 1358 


4 


xxix 


பல்லவ வேந்தர் காலமுதல் தமிழகத்தையாண்ட வேந்தர் 
பலரும் திருக்கோயில்களில் பேரன்புகொண்டு அவற்றிற்குப் 
பொன்னும் பொருளும் ஊரும் நிலமும் வழங்கி வந்ததனால் கோயில் 
களே மக்கள் வாழ்வில் முதலிடம் பெற்றன . வழக்கறிந்து நீதி 
வழங்கலும் , 1 அல்லற்காலத்து மக்கட்கு உணவும் மருத்துவமும் 
உறையுளும் நல்கு தலும் , 2 போர்க்காலத்துப் பாதுகாப்பளித்தலும் 
இக்கோயில்களே செய்துவந்தமையின் , கோயில் நடைமுறைகளில் 
நாட்டுமக்கட்கு நெருங்கிய தொடர்புண்டாகியிருந்தது . சில கோயில் 
கள் மருத்துவ நிலையமாகவும் , சில கோயில்கள் 3 கல்விநிலையமாகவும் 
அக்காலத்தே விளங்கின . திருக்கோயில்களில் திருப்பதிகங்களைத் 
தமிழில் ஓதி வழிபடும் முறை வளம் மிக்கிருந்தது . இதனால் நாட்டு 
மக்களுக்கு இக்கோயில்களின் அமைப்புக்குரிய ஆகம நூல்களை 
அறி தற்கு ஒரு வகையான வேட்கையுண்டாகியிருந்தது. 
சைவாசிரியன்மார் வடமொழியே பயின்றிருந்தமையாலும் , வட 
மொழியும் யாவரும் நெருங்கிப் பயிலுதற்கேற்ற எளிய நிலையில் 
இல்லாதிருந்தமையாலும் அவ்வேட்கை நிரம்பு தற்கு இடமில்லாது 
போயிற்று . 

இந்நிலையில் , திருஞானசம்பந்தர் முதலியோர் வழங்கியருளிய 
சிவஞானத் திருப்பதிகங்கள் திருக்கோயில்களில் எங்கும் ஓதப் 
படலாயின . பாலியாற்றின் வடகரையிலுள்ள தீக்காலிவல்லம் 
முதல் தென்குமரி ஈறாகவுள்ள திருக்கோயில்களில் திருப்பதிகங்கள் 
ஓதுதற்கு வேந்தர்களாலும் செல்வர்களாலும் நிவந்தங்கள் பல 
ஏற்படுத்தப்பட்டன . நாடெங்கும் திருப்பதிகங்கள் பரவின. 
மக்கள் வழக்கில் திருப்பதிகங்களின் தொடர்கள் பல பெரிதும் 
கையாளப்பட்டன . சிந்துபூந்துறையெனத் திருவீதிகளும் , 4 திரு 
ஞானவாய்க்கால் 

வயல் வாய்க்கால்களும் , திருந்துமா 
மறைப்பிலாறு என்றாற்போலப் பிறவும் திருப்பதிகச் சொற்றொடர் 
களாலே பெயர் வழங்கப்பட்டன . வேயன தோளிநாச்சி , ஒளிவளர் 
விளக்கு சிருடைக்கழல் , மறையணிநாவினான் ஆணைநமதென்ற 


என 


1A . R. for 1899 para 53 
2 A. R. for 1936 para 46 
3No . 182 of 1915 
4333 of 1917 
5314 of S. I , I , Vol . vili 
1957 of s . I. I. Vol . y 
7425 of S.I.I. Vol , vil 


XXX 


பெருமான் 1 என்பன முதலிய திருப்பதிகச் சொற்பெயர் தாங்கிய 
ஆடவரும் மகளிரும் உளராயினர் . இவ்வாற்றால் சிவாகம ஞானத் 
தினும் திருப்பதிகப் பயிற்சிக்கண் . மக்களுக்குப் பேரார்வம் 
உண்டாயிற்று . திருக்கோயிற் சுவர்களில் திருப்பதிகங்களைப் 
பொறிப்பதும் - அவற்றைச் செப்பேட்டில் எழுதி இன்புறுவதும் 
மக்களிடையில் சிறப்புடைச் செயல்களாயின. செப்பேட்டில் 
எழுதியோர் புகழைத் திருமுறை செப்பேடு கண்ட பெருமாள் என்றும் , 

" முத்திறத்தா ரீசன் முதற்றிறத்தைப் பாடியவா 
றொத்தமைத்த செப்பேட்டி னுள்ளெழுதி- இத்தலத்தில் 
எல்லைக் கிரிவாய் இசையெழுதினான் கூத்தன் 

தில்லைச் சிற்றம்பலத்தே சென்று " 
என்றும் , திருப்பதிகம் ஓதுவதை இருந்து கேட்டற்கென மண்டபம் 
அமைத்த சிறப்பை 

" நட்டப் பெருமானார் ஞானங் குழைத்தளித்த 
சிட்டப் பெருமான் திருப்பதியம்- முட்டாமைக் 
கேட்போர்க்கு மண்டபத்தைச் செய்தான் தெவ்வேந்தர்கெட 

வாட்டிக்கும் தொண்டையர்கோன் மன் ” 3 
என்றும் , திருமுறை செப்பேடு கண்ட பெருமாள் திருவீதி 4 என்றும் 
மக்கள் பாராட்டியிருக்கின்றனர் . 

திருமுறைகண்ட வரலாறும் நாட்டில் உண்டான இச் சூழ்நிலை 
காரணமாக எழுந்ததென்றால் அது தவறாகாது . சேக்கிழார் 
பெருமான் திருமுறை வழங்கிய பெருமக்கள் வரலாற்றையும் 
திருத்தொண்டர் வரலாற்றையும் ஆராய்ந்தெழுதுதற்கு 
நிலைமையும் ஒருகாரணமாக இருந்ததென்று இனிது கூறலாம் . 
திருவொற்றியூர் விழாவில் ஆளுடைய நம்பிகளின் புராணத்தை 
விரிவுரை செய்ததும் இதுபற்றியே என்று கூறுவது பொருந்தும் . 
இவ்வுண்மை உணராத மடவோர் இன்று திருப்பதிகங்களை ஓதிச் 
சிவன்கோயில்களில் வழிபாடு செய்வது முறையன்று என்று கூறு 
வதும் , அதற்கு இடையூறு செய்வதும் , வழக்குத் தொடுப்பதும் 
பிறவும் நிகழ்த்திச் சைவ வாழ்வுக்குப் பெருங்கேடு விளைவிக் 
கின்றனர் ; கோயில் வழிபாட்டில் இளைஞர் உள்ளம் ஈடுபடாமல் 


165 of S. 1. 1. Vol . ii p. iii 
2 634 of S. I. I. Vol . y 
3442 of S. I.1 . Vol . vili 
48 of 1918 ; 192 of 1928-9 


xxxi 


வெறுப்புணர்வு கொண்டு மாறுபடு தற்கும் மேலே கூறியவை சீரிய 
காரணங்களாக இருக்கின்றன . நாட்டுத் தலைவர்கள் இதனை மனங் 
கொண்டு வேண்டுவன செய்தல் கடன் . 


தமிழ்த் திருமுறைகளில் மக்கட்கு இருந்த நன்மதிப்பையும் 
ஆர்வத்தையும் கோளகி மடத்துச் சான்றோர் உணராமல் இல்லை . 
அவர்கள் சிவாகமத்தையும் சைவத் திருமுறைகளையும் ஒன்றுபடுத் 
தினாலன்றிச் சிவநெறியின் முழுத்த பயனை எய்தமுடியாதெனக் 
கண்டனர் . அவரிடையே விளங்கிய வாகீச பண்டிதர் வடமொழி 
யும் செந்தமிழும் சிறப்புறக் கற்ற பெரும்புலவராய் விளங்கினமை 
யின், தாம்பெற்ற புலமையை நாட்டுமக்கட்குப் பயன்படுத்தக் 
கருதிச் சிவாகமங்களை ஆராய்ந்து அவற்றின் கருத்துக்களை இனிய 
அகவற் பாக்களால் பாடியருளினார் . அது இந்த ஞானாமிர்தமாகும் . 


வேதாந்தமாகிய உபநிடதப் புலமைக்கும் சித்தாந்தமாகிய 
சிவாகமப் புலமைக்கும் இடையே நடந்த பூசல் காரணமாகச் சிவா 
கமங்கள் பல இறந்தன . மெய்ப்பொருள் நாயனார் வரலாறும் இப் 
பூசலின் தொன்மைக்கு ஓரளவு சான்று வழங்குகிறது . அச் சிவா 
கமங்களைப் பின்பற்றிவந்த இந்த ஞானாமிர்தமாகிய தமிழாகமத்திற் 
கும் அந்த இடையூறு வாராமலில்லை . இந்த ஞானாமிர்தம் , ஞானம் , 
யோகம் , கிரியை , சரியை என்ற நான்கு பாதமாக இருந்தது . இப் 
போது ஞானபாதம் ஒன்றே கிடைத்துள்ளது ; ஏனைப்பாதங்கள் 
இறந்துபோயின. கிரியாபாதத்தின் ஒரு செய்யுள் மட்டில் சிவஞான 
பாடியத்தில் சிவஞான முனிவரால் எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது . ஒரு 
செய்யுளின் தலைப்பு மட்டில் இந்த ஞானாமிர்த உரையில் காட்டப் 
படுகிறது . 

எஞ்சிய அனைத்தும் இறந்தேபோயின . 


1225 of s . 1. 1. Vol . iv 
2A . R , 431 of 1929-30 


ஞானாமிர்த ஆசிரியரும் உரைகாரரும் 


ஞானாமிர்தத்தை எழுதிய ஆசிரியர் வர்கீச முனிவர் என ஏடு 
கள் கூறுகின்றன . இவருடைய பெற்றோர் பெயர் தெரிந்திலது ; 
ஆயினும் , இவர்க்கு ஞானமருளிய குரவர் பெயர்மட்டில் இந்நூலின் 
ஆசிரியர் துதியில் பரமானந்த முனிவர் என்று காணப்படுகிறது. 
" சைவசிகாமணி , பரமானந்தத் திருமா முனிவன் என்பது அப் 
பகுதி . இதற்கு உரைகண்ட சான்றோர் , “ பரமானந்த முனிவன் 
என்னும் தீக்ஷாநாமத்தையுடைய மகாமுனிவன் ” என்று கூறுவத 
னால் , இவரது இயற்பெயர் வேறு உண்டு என்பது விளங்கும் . 
இந்நூலின்கண் ஞானம் அருளிய குரவனை , 

பாடல் சான்ற பல்புகழ் நிறீஇ 
வாடாத் துப்பின் கோட லாதி 
அருளா பரணன் அறத்தின் வேலி 
பொருண்மொழி யோகம் கிரியையிற் புணர்த்த 

அருண்மொழி திருமொழி போலவும் 1 ) 
என்று இந்நூலாசிரியர் பாராட்டு தலால் , ஞானாசிரியராகிய பரமா 
னந்த முனிவர்க்கு அருண்மொழித்தேவர் என்பது இயற்பெயராதல் 
இனிது விளங்குகிறது . 

இனி , கோட்லாதி என்பதற்குப் பழையவுரைகாரர் , “ கோட 
லம்பர் கிழான் என்று உரைகூறினாராக , வேறோர் உரைவேறு 
பாடு , கோடல் என்றது கோடலம்பாகையென்னும் ஊர் ; அருண் 
மொழியென்பது ஸ்ரீபரமானந்த முனிகளின் பிள்ளைத் திருநாமம் ; 
குடிப்பெயர் அம்பர் கிழான் என்று கூறுகிறது . பாகையென்பது 
பாக்கம் என்பதன் மரூஉவா தலின் , கோடலம்பாகை கோடலம் 
பாக்கம் என்பதாம் . அதுவே இப்போது கோடம்பாக்கம் என்ற 
பெயருடன் சென்னைக்கு அருகில் உளது . காவிரிபாயும் சோழ 
நாட்டு அம்பர் என்னும் ஊரிடத்தேயிருந்து கல்லாடனாரென்னும் 
சான்றோரால் புகழப்பட்ட அம்பர்கிழான் அருவந்தையைப்போல 
இவரும் அம்பரென்னும் ஊர்க்குக் கிழமைபூண்ட குடியில் தோன் 
றினவராதலால் அம்பர்கிழான் என்று குறிக்கப்படுகின்றார் . இவர் 
பின்னர்க் கோடலம்பாகையில் தங்கிச் சிவஞானப்பணி புரிந்தமை 


து 


1 ஞானா. 28 ; 26-30 


xxxiii 


யின் கோடல் அம்பர்கிழான் என்றும் கோடலாதி யென்றும் குறிக்கப் 
பெறுகின்றார் . இக்கருத்தனைத்தும் , 

இருணெறி மாற்றித் தன் தாணிழ 

லின்பம் எனக் களித்தான் 
அருண்மொழித் தேவன்நற் கோடலம் 

பாகை யதிபன் எங்கோன் 
திருநெறி காவலன் சைவ சிகாமணி 

சில் சமய 
மருணெறி மாற்ற வரும் பரமானந்த 

மாமுனியே ” 
என இவர் பாடியதாக வழங்கும் தனிப்பாட்டாலும் இனிது 
விளங்கும் . 

வாகீசர் இங்ஙனம் பரமானந்த முனிவர்பால் சைவசித்தாந்த 
நூல்களாகிய சைவாகமங்களைப் பயின்று புலமை நிறைந்து விளங் 
கிய காலத்தில் , சென்னைக்கு வடக்கில் அதற்கண்மையில் உள்ள 
திருவொற்றியூரில் கோளகி சந்தானத்தின் சைவமடமொன்று 
இருந்து சிவாகம ஞானப்பணிபுரிந்து வந்தது . அங்கே கி . பி . பத்துப் 
பதினோராம் நூற்றாண்டில் நிரஞ்சன தேவர் என்பார் இருந்து சிவா 
கம ஞானமாகிய சிவ தன்மத்தை ஓதிக்கொண்டுவந்தார் . 

பல்லவ 
வேந்தருள் மூன்றாம் நந்திவன்மன் மகனான கோவிசய கம்பவன்மன் 
காலத்தில் அவனது 19 - ஆம் ஆட்சியாண்டில் நிரஞ்சன தேவர் 
திருவொற்றியூரில் சிவன்கோயில் ஒன்றையெடுத்து அதற்கு 
நிரஞ்சனதேவேச்சுரம் எனப்பெயரிட்டு வேண்டும் நிலங்களையும் 
நிவந்தமாக விட்டார்.1 அவர்பால் சதுரானன பண்டிதர் என்ற 
சான்றோர் ஒருவர் மாணவராய்ச் சிறந்துவிளங்கினார் . 

இச்சதுரானனர் கேரளநாட்டினர் ; இளமையில் இவர் இராட்டிர 
கூட வேந்தனான வல்லபனுக்கு நண்பராய் இருந்து , பின்பு சோழ 
நாட்டிற்குவந்து சோழன் இராசாதித்தனுக்குத் துணைவராய் 
இருந்துவந்தார் என்றும் , இராட்டிரகூட வேந்தனால் சோழன் 
இறந்தானாக , அவனுடன் தன் உயிரும் போகாமைக்காக வருந்தி 
வாழ்க்கையில் வெறுப்புற்று நிரஞ்சன குரவரை அடைந்து துறவு 
பூண்டார் என்றும் இராட்டிரகூட கன்னரதேவனான மூன்றாம் 
கிருஷ்ணதேவருடைய இருபதாம் ஆட்சியாண்டில் தோன்றிய 2 கல் 

1A . R. No. 372 of 1911 
2 A. R. No. 181 of 1912 


xxxiv 


பல 


வெட்டொன்று கூறுகிறது . 

. கேரளநாட்டு வழக்காறுகள் சில 
திருவொற்றியூர்க் கோயிலில் காணப்படுதற்குக் காரணம் இச் 
சதுரானன பண்டிதரே என்றும் கருதுகின்றனர் . 

நிரஞ்சனதேவர்க்குப்பின் சதுரானன பண்டிதரே . அத் திரு 
மடத்துக்குத் தலைவரானார். அவர் வழிவந்தோரும் தம்மைச் சதுரா 
னன பண்டிதரென்றே கூறிக்கொண்டனர் . அதனால் தான் பத்தாம் 
நூற்றாண்டு முதல் பன்னிரண்டாம் நூற்றாண்டுவரையில் 
சதுரானன பண்டிதர்கள் காணப்படுவாராயினர் . அவர்கள் இருந்த 
மடமும் சதுரானன பண்டிதர் மடம் என்றே மக்களால் வழங்கப்பட்டு 
வந்தது ; " தடக்கையான் சதுரானன பண்டிதன் மடத்துளாள் 
என் மனத்துறைவல்லியே ” 1 என்று கம்பர் பாடிய தாக நிலவும் 
பாட்டும் இதனை வற்புறுத்துகின்றது . சதுரானன பண்டிதர் 
தமது ஞான குரவரான நிரஞ்சன தேவர் பெயரால் திருவொற்றி 
யூர்க் கோயிலில் நிவந்தங்கள் ஏற்படுத்தியிருப்பதை அவ்வூர்க் கல் 
வெட்டுக்கள் எடுத்துரைக்கின்றன . " 

முதல் இராசேந்திரன் , முதற் குலோத்துங்கன் முதலிய சோழ 
வேந்தர்கள் காலத்தில் சதுரானனபண்டிதர்கள் சிறந்துவிளங்கினர் . 
முதல் இராசேந்திரன் திருநாளாகிய மார்கழித் திருநாளன்று திரு 
வொற்றியூர் இறைவன் நெய்யாடியருளுதற்கு நிவந்தமாக சதுரான 
னனார் நானூற்றைம்பது காசு வைத்ததாக ஒரு கல்வெட்டு 
கூறுகிறது . அதன்கண் , அவர், “ திருவொற்றியூர் திருமயானமும் , 
மடமுமுடைய சதுரானன பண்டிதன் ” என்று குறிக்கப்படுகின்றார் . 
வேறு கல்வெட்டுக்களும் அவரை , மடமுடைய சதுரானன பண்டி 
தன் 4 என்றே குறிக்கின்றன . 

சதுரானனபண்டிதர் காலத்தில் வாகீசர் , கோடலம்பாகையி 
லிருந்து திருவொற்றியூர் போந்து அங்கே தாம் இருந்து சித்தாந்த 
ஞானத்தை மக்களுக்கு அறிவுறுத்திவந்தார் . கோளகிசந்தானத் 
துச் சோமசம்பு முதலியோர் வகுத்துரைத்த பத்ததிகளையும் 
அவற்றிற்குரிய சிவாகமங்களையும் அறிவுறுத்திய தனால் வாகீசரைச் 
“ சோமசித்தாந்தம் வக்காணிக்கும் வாகீசுரபண்டிதர் " என்று அந் 
நாளையோர் வழங்கினர். இரண்டாம் இராசாதிராசன்காலத்தில் 
அவனது ஒன்பதாம் ஆட்சியாண்டில் திருவொற்றியூரில் பங்குனி 

த . நா . சரிதை 94 
2A . R. No. 126 of 1912 
3S . I. I. Vol . y No. 1354 
41bid No. 1355 & 1358 


XXXY 


னான 


யுத்தரப் பெருவிழா நடைபெற்றது . அதற்குச் சோழவேந்தனும் 
வந்திருந்தான் . ஆறாம் திருநாளன்று திருவொற்றியூர் இறைவ 

படம்பக்க - நாயசுதேவர் திருமகிழின்கீழ் திருவோலக்கம் 
செய் தருளினார் . அக்காலை “ ஆளுடை நம்பி ஸ்ரீபுராணம் ” விரிவுரை 
செய்யப்பட்டது . அதனை அங்கிருந்து வேந்தனுடன் ஒருங்குகேட்டு 
இன்புற்றோருள் சதுரானன பண்டிதரும் வாகீச பண்டிதரும் 
சிறந்துவிளங்கினர். வாகீசபண்டிதரே அப்புராணத்தை 

விரிவுரை 
செய்தார் எனக் கருதுபவரும் உண்டு . அப்பொழுது பிறந்த கல் 
வெட்டொன்றில் கையெழுத்திட்டோரில் முதல்வராக “ இப்படிக்கு 
இவை மடமுடைய சதுரானன பண்டிதன் எழுத்து என்றும் , 
இடையில் “ இப்படிக்கு இவை சோமசித்தாந்தம் வக்காணிக்கும் 
வாகீஸ்வர ( வா மீரா ) பண்டிதன் எழுத்து ” என்றும் இவர்கள் 
கையெழுத்திட்டுள்ளனர் . இதனால் அக்காலத்தே மடத்துக்குத் 
தலைமை சதுரானனபண்டிதர்பால் இருந்தமை புலனாம் . 

இவ்வண்ணம் அரசர் மதிக்கும் சிறப்புற்றிருந்த வாகீச பண்டி 
தர் பின்பு கோளகி சந்தானத்தின் கிளையாகத் திருநெல்வேலி 
மாவட்டத்துத் திருவாலீச்சுரத்தில் இருந்த மடத்துக்குத் தலைவ 
ராய்ச் சென்று சேர்ந்தார் . 

திருவொற்றியூரில் இருந்தபோது திருப்பதிகங்களின் சிறப்பை 
யும் , சிவாகம ஞானமாகிய சிவ தன்மத்தை அறிவதில் மக்கட்கிருந்த 
விருப்பையும் வாகீசபண்டிதர் நன்கு கண்டு சிவாகமக் கருத்துக் 
களைத் தமிழில் இனிய அகவற்பா வடிவில் செய்தார் . அதற்கு 
நாட்டில் மிக்க வரவேற்புக் கிடைத்தது . வாகீசர் என்ற பெயரினும் 
ஞானாமிர்தாசிரியர் என்ற சிறப்புப் பெயரே நாட்டில் பெரிதும் பயில 
வழங்குவதாயிற்று . அவரும் பின்பு வாகீச முனிவ ரானார் . 
வாகிச 

ச முனிவர் திருவாலீச்சுரம் அடைந்து அங்கிருந்த கோளகி 
மடத்துக்குத் தலைமைதாங்கியிருந்தாராயினும் , அவர்க்கு ஞானா 
மிர்த ஆசிரியர் என்ற பெயரே . அங்கும் பெருஞ்செல்வாக்குப் 
பெற்றது . அவர்க்குப்பின் அவரது மடத்தினர் தம்மை ஞானாமிர்த 
ஆசிரியர் சந்தானம் என்றே கூறிக்கொண்டனர் . திருவாலீச்சுரத் 
தில் “ கோளகிமடத்து ஞானாமிர்தாசிரியர் சந்தானத்தில் வந்த 
புகலிப்பெருமாள் என்பவரே திருக்கோயிலில் சிவ தன்மத்தை ஓத 
வேண்டும் என அங்குக்கோயில் காரியம் பார்த்துவந்த சிவப் 
பிராமணர் எண்மரிடை உடன்படிக்கையுண்டாயிற்று 
அங்கே உள்ள ஒரு கல்வெட்டுக் கூறுகிறது . 

1A . R. No 359 of 1916 . 


என்று 


XXXVI 


பிறிதொருகால் பாண்டிய தரையன் என்ற தலைவெனொருவன் 
நந்தவனம் ஒன்றை அவ்விடத்தே நிறுவி அதற்குத் தன்பெயரால் 
பாண்டிய தரையன் திருநந்தவனம் எனப் பெயரிட்டு நிவந்தங்கள் 
ஏற்படுத்தியிருந்தான் . அங்கே கிடைக்கும் பூக்களையெடுத்துத் 
திருவாலீச்சுரத்து இறைவனுக்கு மாலை தொடுத்துத் தரும் திருப் 
பணிபற்றி நிகழ்ந்த ஆராய்ச்சியில் அப்பணி செய்தற்குரியார் அக் 
காலத்தே கோளகி மடத்தவரான அகோரதேவர் என்று முடிபு 
கண்டனர் ; அது செய்தற்கென அவர்க்கு நிலமும் விட்டனர் . 
அதுபற்றிப் பிறந்த கல்வெட்டு , “ கோளகிமடத்து ஞானாமிர்தாசிரியர் 
சந்தானத்து அகோரதேவரே பாண்டிய தரையன் திருநந்தவனத் 
தைப் பாதுகாப்பதும் , பூக்கொய்து மாலைதொடுத்துத் தருவதும் 
செய்யவேண்டும் எனக்கூறுகிறது . இவ்வாற்றால் ஞானாமிர்தா 
சிரியரான வாகீச முனிவருக்குப்பின் அவரது வழிமுறை ஞானா 
மிர்தாசிரியர் சந்தானம் எனச்சிறப்புற்று விளங்கினமை பெறப்படும் . 

இஃது இங்ஙனமிருக்க , பிற்காலத்தே நிரஞ்சன தேவர் வழி 
வந்த கோளகிசந்தானம் , நிறைந்த நாயனார் சந்தானமென மருவி 
வேறுவகையான வரலாறும் பெறுவதாயிற்று . அது வருமாறு : 

“ இனி , சந்தானகுரவர் கன்மசித்தாந்த குரவர், ஞானசித்தாந்த 
குரவர் என இருவகையர் ....... இவருள் கன்மாவரண சித்தாந்த 
குரவரியல்பு வருமாறு :...... கன்மாவரண சித்தாந்த குரவருள் 
இக்காலம் அடுத்து நின்றோர் யாரெனில் உக்கிரச்சோதி , சத்தியோ 
சோதி , ஞான சிவாசாரியர் , சோமசம்பு சிவாசாரியர் , திரிலோசன 
சிவாசாரியர் , அகோர சிவாசாரியர் , நாராயண கண்டர் , இராம 
கண்டர் , போசராசர் முதலியோரென்க . இவர்களாற் பண்ணப் 
பட்டன அஷ்டப்பிரகரணமும் கிரியாக்கிரமமும் சித்தாந்த சாரா 
வளியும் பிறவுமாம் . இனி ஞானாவரண சித்தாந்த குரவர் இயல்பு 
வருமாறு :....... இந்நந்திகேசுர சந்தான வரலாறு : 

" சிவமாம் பரத்தினிற் சத்தி சதாசிவம் 
உவமா மகேசர் உருத்திர தேவர் 
தவமால் பிரமீசர் தம்மிற் றாம்பெற்ற 
நவமெழு நான்குடன் நந்திபெற்றானே 

பவமாம் பரிசு பலபல காட்டும் 
தவமா நெறியில் தலைவரு மான 
நவநாத சித்தரும் நந்தி யருளால் 

சிவமாம் பரிசு திகழ்ந்து நின்றாரே எனவும் , 
1A . R. No. 361 of 1916 


5 


XXXVII 


“ நந்தி யருள் பெற்ற நாதரை எண்ணுறின் 
நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி 
மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரன் 

என்றிவர் என்னுடன் எண்மரு மாமே 
எனவும் வருதலான் உணர்ந்து கொள்க . இவருள் நந்திகள் நால்வ 
ராவார் : சனகர் , சனற் குமாரர் , சனந்தனர் , சனாதனர் என்போராவார் . 
திருமூலதேவர்க்குச் சதாசிவ முனிகள் என்றும் பெயர் . இச் 
சந்தானம் விரிந்தவா று : ஆதியில் சனகரால் சம்பு சந்தானமும் 
மலையமான் சந்தானமுமாக இரண்டாய்ப் பின் பலவாகப் பரம்பிற்று . 
சனற்குமரரால் விஞ்ஞான தேவர் மெய்கண்டதேவர் சந்தானம் என 
இரண்டாய்ப் பின் பலவாயின ; ... இனி சனந்தனரால் உபமன்னிய 
தேவர் , பரம தேவர் , சிவானந்த போதர் என மூன்றாய்ப் பின் 
பலவாயின ; சனாதனரால் பிரமதேவர் , சிங்கநாத தேவர் என 
இரண்டாய்ப் பின் பலவாயின ; சிவயோகமாமுனிகளால் வாம 
தேவர் சந்தானம் ஒன்றாய்ப் பின் பலவாயின . பதஞ்சலிகளால் 
நிறைந்த நாயனார் சந்தானம் ஒன்றாய்ப் பின் பலவாயின ; ஞானா 
மிர்தம் இவர் செய்த நூல்போலும் . வியாக்கிரபாதரால் சத்தியோ 
சாதர் சந்தானம் ஒன்றாய்ப் பின் பலவாயின ; திருமூலதேவரால் 
எழுவகைச் சந்தானமாகிப் பரம்பின . அது திருமந்திரமாலையுள் , 

" மந்திரம் வந்த வழிமுறை மாலாங்கன் 
இந்திர னோடு பிரமன் உருத்திரன் 
கந்துருக் காலாங்கன் கஞ்ச மலையமான் 

இந்த வெழுவரும் என் வழி யாமே 
என்பதனால் , பிரம தேவர் , இந்திர தேவர் , விட்டுணு தேவர் , 
உருத்திர தேவர் , கந்துரு மகாவிருடிகள் , காலாக்கினி யுருத்திரர் , 
கஞ்சனூர் மலையமான் என எழுவரையும் அறிக . இவர் வழி அள 
வின்றிப் பரம்பிற்றாதலின் ஈண்டு எழுதிற் பெருகும் ; அது சந்தான 
வரலாற்றிற் காண்க ” 1 என்பது முத்தி நிச்சயப் பேருரை . 

இனி, ஞானாமிர்த ஆசிரியரான வாகீச முனிவர் இரண்டாம் 
இராசாதிராசன் காலத்தில் இருந்தவர் என்பது மேலே காட்டிய 
கல்வெட்டுக்களால் தெரிகிறது . அவ்வேந்தன் கி . பி . 1163 - ல் 
இளவரசனாகி , கி . பி . 1166 - ல் சோழர் பேரரசுக்கு முடிமன்னனானான் 
என்றும் , 1178 வரை அரசுசெலுத்தினான் என்றும் சோழர் வரலாறு 
கூறுகிறது . அவனது ஒன்பதாம் ஆட்சியாண்டில் எழுந்த கல் 
வெட்டிலேயே இவரது பெயர் இடம் பெறுவதால் , இவர் - கி . பி . 

- முத்தி . நிச் . பக . 


Xxvii 


இவர் 


6 


பன்னிரண்டாம் நூற்றாண்டிலேயே தோன்றி நிலவியிருக்கவேண்டு 
மென்பது தெள்ளிது . அக்கல்வெட்டின் காலம் கி . பி . 1175 ; 
அப்போது இவர் வாகீசபண்டிதர் என்றே வழங்கப்பெற்றிருத் 
தலால் , பின்னர் ஞானாமிர்த ஆசிரியர் என்றும் , வாகீச முனிவ 
ரென்றும் சிறப்புற்றிருப்பது நோக்கி , இவருக்கு அப்போது வயது 
முப்பதாகக்கொள்வோமாயின் , இவர் கி . பி . 1145 அளவில் பிறந் 
திருக்கலாம் . ஞானாமிர்தம் என்ற இந்நூலின் நடையினையும் கருத் 
தோட்டத்தையும் கருதுவோமாயின் , இந்நூல் தோன்றியபோது 
வாகீசருக்கு வயது 

நாற்பதுக்குக் குறையாது . ஆகவே இவர் 
இதனைக் கி . பி . 1185 அளவில் எழுதியிருக்கலாம் . பின்னர் அவர் 
ஞானாமிர்த ஆசிரியராகவும் வாகீசமுனிவராகவும் கோளகிமடத்துத் 
தலைவராகவும் பல்லாண்டுகள் இருந்திருக்கின்றமையின் , 
கி . பி . பதின்மூன்றாம் நூற்றாண்டின் தொடக்கப்பகு திகாறும் 
வாழ்ந்திருந்தார் எனக் கொள்வது மிகையாகாது . 

இனி , சிவாகமங்கள் பலவும் ஞானம் யோகம் கிரியை சரியை 
என நான்கு வகையாகச் சிவஞான தன்மங்களை வகுத்துக்கூறுவன ; 
அம்முறையே சொல்லக் கேள் என்ற கருத்துப்பட , 

அருமறை யெவையும் திருமிகு ஞானம் 
இலங்கொளி யோகம் நலங்கிளர் கிரியை 
சரியை யென்ற விரிதரு பாதம் 
கறையறு மறைமுறை நெறியின் 
அறைய மற்றரோ அறிகதில் அமர்ந்தே ” 

> 2 
என்றும் , ஞானபாதப் பொருளைக் கூறலுற்று , 

“ பிறழா நிலைமைப் பெரும்பெயர் ஞானக் 

கறையறு பாதம் முறையுறக் கழறின் ” 8 
என்றும் கூறுவதை நோக்கும்போது இவர் ஞான முதலிய நான்கு 
பா தங்களையுமே . இந்த நூலின்கண் கூறுகின்றார் என்ற உணர்வு 
தோன்றுகிறது . சிவஞானபாடியப் பேருரையாலும் இந்நூலின் 
உரையாலும் இந்நூலின் கிரியாபாதப் பகுதி இருந்ததென்பது 
தெளிவாகி அவ்வுணர்வை உறுதிசெய்கின்றது . ஆனால் அப்பகுதி 
கள் முற்றும் காலக் கேட்டால் இறந்தன எனக் கொள்வதன்றி 
வேறில்லை. அறிவுடையோர் அரும்பாடுபட்டு அறிந்து உரைத் 
தருளிய அறிவுச் செல்வங்களைப் பெற்றும் , அவர் வழிவந்த தமிழ்ச் 
சைவவுலகம் அதனைப் பேணிக்காக்கும் மனமாண்பின்றிக் கெட்டதை 
நினைப்பின் நம்மனோர் நெஞ்சு வருந்தத்தான் செய்கிறது . தமிழ் 


388is 


இலக்கியவுலகில் செல்லும் தமிழ்நெஞ்சம் அடிக்கடி இத்தகைய 
வருத்தங்களை எய்துவது இயல்பாகவுளது . இறந்தது நினைந்து 
இனி இரங்குவதை விடுத்து இந்நூற்கண் செல்வாம் . 

சிவதன்மம் உரைக்கும் சிவாகமங்களில் ஞானபாதம் என்பது 
" பசுபாசத்தொடு பதியாய் பெற்றி ” 4 ; பசு என்பது ஆன்மா ; பதி , 
சிவம் . ஆன்மாவும் சிவமும் சித்துப் பொருள்கள் ; ஆன்மா 
அனாதியே மலக்கலப்புற்றுத் தன்னறிவு மறைப்புண்டு பிணிப் 
புற்றமையின் பசுவாயிற்று . ஆதலால் பசுவின்கண் அறிவும் 
அறியாமையும் விரவிநிற்கின்றன . இதனை , ஆசிரியர் , 

ஒல்லா வல்லழல் போல நல்லோய் ! 
ஞானமும் இன்மையும் நலம்மிக்கு 

ஆனா வுயிர்கட்கு உணர்வு அனைவகையே ” 
என்று விளக்குகின்றார் . சிவமாகிய பதிப்பொருட்கு மலத்தொடர்பே 
கிடையாது ; அஃது எஞ்ஞான்றும் ஒரு தன்மைத்தாய் அனாதி நின் 
மலப் பெருஞானமே வடிவாய் இருக்கும் . ஆன்மா மலனாதலும் , பதி 
நின்மலனாதலும் அனாதி ; 

" அம்ம சீருணம் , 
திகழொளிப் பளிங்கு போலப் புகழரும் 
இறை புற்கலனுக்கு என்றனன் குறைவின்று 
அறைகழல் அருளொலி பரந்த 

பொறைவளர் சாரற் கயிலை யோனே ” 1 
எனக்காட்டி , செம்பிற்குக் களிம்பும் பளிங்குக்கு ஒளியும்போல 
ஆன்மாவுக்கு மலமும் சிவத்துக்கு மலமின்மையும் அமைந்தன 
என்பர் . அனாதிமலத் தொடர்பால் அறிவு மறைப்புண்டு சிற்றறிவே 
விளங்கப் பெறும் பசுவின்பால் அருள் நிறைந்த பதிப்பொருள் , தன் 
சத்தி சங்கற்பத்தால் மாயையைக் கலக்கி உடல் கருவி உலகு 
நுகர்ச்சிகளைப் படைத்து அப்பசுவுக்களித்து அவற்றின் துணையால் 
மலமறைப்பினின்றும் வீடு பெறச் செய்கின்றான் . 

இம் மாயை , ஏனைப் பதியும் பசுவும் போல அனாதி நித்தப்பொரு 
ளாயினும் , சித்துப்பொருள் அன்று ; அசித்தாகிய அசேதனம் 
எனப்படும் . " வாலிய சேதனம் அன்று இது ; தீதறு செயல்கள் 
கோதுக அசேதனமாகலின் என்பது காண்க . மாயையானது . 

ன்மா மலத்தொடக்கினின்றும் வீடு பெறுங்காறும் உடல் கருவி 
முதலியவற்றை உதவிநின்று பின்னர்ப் பதிப்பொருளின் சத்தியில் 
ஒடுங்கும் . அசேதனமாகிய மலமறைப்புற்று வருந்தும் ஆன்மா 


XXXX 


வுக்கு மேலும் மாயாகாரியமான உடல் கருவியுலகுகளும் வினையு 
மாகிய அசேதனங்களை இறைவன் வழங்கியது அந்த மலத்தைக் 
கெடுத்தற்காகவேயாம் ; 

" உடையுறு 
கறைகடி தகற்றப் பிறகறை பிடித்த 

பெற்றியின் இவனுக்கு உற்ற பிணி ” 
என்பர் . உலகப்படைப்பே ஆன்மாவின் பொருட்டு ; உலகியற் 
பொருள்களோடு தொடர்புற்றாலன்றி ஆன்மாவுக்கு உய்தியில்லை. 
இதனை , 

“ விரவிய பந்தம் 
கூடா தோடின் குலவிய போகம் 
துய்த்தல் செல்லான் , செல்லானாக 
எய்த்த லின்றாம் இருவினையாக 

அபவர்க்கமும் மற்று அடையான் ” என்பர் . 
இங்ஙனம் , இறைவனது பேரருள்காரணமாக மாயாகாரியங் 
களில் போக்குவரவு புரியும் ஆன்மா , போகநுகர்ச்சிக்காக உடல் 
கருவி முதலியவற்றிலும் அவற்றின் பயனாக வரும் வினைகளிலும் 
கருத்தைச் செலுத்தாமல் , அவற்றின் தொடக்கறு தலையே விரும்பி 
அதற்குரிய முயற்சியில் இறங்கி , வினைத்தொடர்பைக் கெடுக்கு 
முகத்தால் மாயாமலத்தொடர்பும் ஆணவமலத் தொடர்பும் போக்கி , 
மெய்யுணர்வு விளங்கப்பெற்று ஆன்மவூதியமாகிய இறவாத இன்ப 
அன்பு நிலையமாகும் சிவபோகப் பெரும்பொருளை எய்துதற்குரிய 
னாகின்றான் . இதனை இந்நூல் , 


ஆனா முன்வினைப் 


* பயன்பல மாந்தி வியந்துறை காலை 
வல்வினை யெல்லை செல்லாக் காலத்து 
ஒல்லென ஒப்ப உயர்பெருஞ் சிவனது 
சத்தி நிபாதம் தழைப்ப மெய்த்தகு 
குருபரம் பரனது அருளின் செவ்வி 
வம்பறு சம்பிர தாயத் தஞ்சுடர் 
உற்ற காலைச் சொற்றொடர் பற்றுத் 
தேயாது யாவுமாய் அறிவகன்ற 
ஆயாச் சிவனது அணிகிளர் சீர்த்தி - 
நின்மலத்தியையும் , பின்மலத் தியையான் 
அந்தமில் பந்தம் மற்று இவ்வணம் 

சிந்து தல் சிந்தல் தெரியுங்காலே ” 
என்று கூறுகின்றது . 


XXXXil 


இவ்வாறு சிவஞானச் செந்நெறிக்கண் நிகழும் ஆன்ம வாழ்வைத் 
தொகுத்துக்காட்டிப் பின் அறுபத்தேழு அகவற்பாக்களால் ஒவ் 
வொருபகுதியினையும் விளக்கிச் செல்வது இந்நூலாசிரியரது பொது 
வியல்பும் , பசுபாசங்களின் உண்மைகாட்டு தற்கும் , சற்காரியவாத 
முதலிய கொள்கைகளை விளக்கு தற்கும் , அளவைகளாலும் கடா 
விடைகளாலும் பொருளுணர்த்தும் நெறியை மேற்கொண்டொழுகு 
வது இவரது சிறப்பியல்புமாகும் . 

இந்நூலை ஆராய்ந்த பண்டையோர் , பாயிரமொழிந்த ஏனைப் 
பகுதிகளைச் சம்மிய ஞானம் , சம்மிய தரிசனம் , பாசபந்தம் , தேகாந் 
தரம் , பாசவனாதி , பாசச் சேதம் , பதியுண்மை , பாசமோசனம் என்ற 
தலைப்புக்களின்கீழ் வகுத்து , ஒவ்வோரகவலுக்கும் கருத்துரை 
வகுத்துத் தந்துள்ளனர் . இவ்வகுப்பும் கருத்துரையும் உரை 
யில்லாத ஏடுகளிலும் இருத்தலின் , இவை உரைகாரரால் வகுக்கப் 
பட்டவையல்லவென்பது தெரிகிறது . உரைகாரரும் அவ்வப் 
பகுதிக்குரிய உரை முடிந்ததும் , அதனை முடித்துக்காட்டி மேல் 
வரும் பகுதிக்குத் தொடர்புகாட்டும் மரபினை மேற்கொள்ளவில்லை . 
இதனால் , இந்நூலின் பொருள்வகுப்பும் , கருத்துரையும் உரையும் 
ஆகிய யாவும் தனித்தனி நின்று பொருள்காட்டி நிற்குமளவில் 
அமைந்துவிடுகின்றன ; இவற்றிற்கும் நூலாசிரியர்க்கும் தொடர் 
பில்லையென்பதும் தெளியவிளங்குகிறது . - 

ஒவ்வொரு பாட்டின் உரையிறுதியிலும் இலக்கணக்குறிப்பை 
எழுதுவது இவ்வுரைகாரரின் முறையாகவுள்து . இக்குறிப்புக்கள் 
சில ஏடுகளில் சிறிது மிகுதியாகவும் சிலவற்றில் குறைவாகவும் 
உள்ளன . இவற்றை நோக்கும்போது இலக்கணக் குறிப்புகளுட் 
சில பிற்காலத்தவர்களால் கூட்டவும் குறைக்கவும் பட்டுள்ளன 
என்று கருத இடமேற்படுகிறது . இக்குறிப்புக்களும் பெரும் 
பான்மை அசைநிலைகளை எடுத்துக்காட்டுவதிலே 

நின்றுவிடு 
கின்றன . ஒரோவிடத்தில் அருஞ்சொல்லுக்குப் பொருளெழுதிக் 
காட்டுவதும் உண்டு. ஆயினும் , இவ்வுரைப்பகு தியைச் சுட்டிக் 
காட்டி மறுக்கும் மறுப்பும் நம் சிவமா தவச் சிவஞான முனிவரால் 
நிகழ்த்தப்படுகிறது ; அதனை இந்நூலுள்ளே காணலாம் . இதனால் , 
இந்த ஞானாமிருத உரைகாரர் மாதவச் சிவஞாமுனிவர்களுக்குக் 
காலத்தால் முற்பட்டவர் என்பது தெளிவாகத் தோன்றுகிறது . 

உரைகாரது உரைநடை , ஏனைத் தமிழ் நூல் உரைகாரர்களது 
நடைபோல் இலக்கியவளம் செறிந்ததன்று ; பாட்டின் பொருளைச் 


Xxxxii 


சிறிது கற்றவரும் தெளிவாகத் தெரிந்துகொள்ளத்தக்க வகையில் 
அமைந்திருக்கிறது . ஞானாமிர்த மூலத்தின் நடை சங்க இலக்கியப் 
பாட்டுக்களைப்போல் சொற்கோப்பும் பொருட்செறிவும் கொண்டு 
நிமிர்ந்து நிலவுவதுகண்டு, அதன்பொருளை எளிய நடையில் காட்ட 
வேண்டுமென்ற எண்ணத்தால் இவ்வாறு எழுதப்பட்டதோ என 
நினைக்கவும் இடமுண்டாகிறது . உரைக்கப்படும் உரைப்பொருளை 
வற்புறுத்தவும் , ஒத்த கருத்துக்களை ஏனை நூல்களிலிருந்து 
எடுத்துக்காட்டவும் இவ்வுரைகாரர் முற்படவில்லை . ஞானாமிர் தப் 
பாட்டுக்கு மூலமாகவுள்ள ஆகமங்களையோ ஆகமக் கருத்துக் 
களையோ எடுத்துக்காட்டுவதிலும் அவர் எண்ணம் செல்லவில்லை . 
இவ்வாற்றால் , இவ்வுரைகாரர் , ஞானாமிர்தாசிரியர் சந்தானத்துக் 
குரிய மடம் ஒன்றில் இருந்து , அங்கே இந்நூற்பொருளை அறிந் 
தோர் சொல்லக் கேட்டவாறே எழுதியவராதல் கூடும் என்பது 
தெரிகிறது . வேறே இவ்வுரைகாரரைப்பற்றி ஒன்றும் தெரிந்து 
கொள்ளமுடியவில்லை. இதை நினைக்கும்போது தக்கயாகப் பரணி 
உரைகாரர் நினைவு நெஞ்சில் எழுகிறது . அவரைப்போல் அத் 
துணைப் பரந்த நூற்கேள்வியும் விரிந்த புலமையும் இவ்வுரைகாரர் 
பால் உண்டென்பதற்கேற்ற சான்றுகள் உரையகத்தே காணப்பட் 
டிலவாயினும் , பாட்டின் முறுக்கை அவிழ்த்துக் கண்ணழித்துப் 
பொருள் காட்டும் திட்பமும் தெளிவும் நம் உள்ளத்தைக் கவர்ந்து 
கொள்கின்றன . 

இந்நிலையில் , இந்த ஞானாமிர்தமென்னும் தமி 
ழாகமத்தின்கண் , 

ஆருஞ் சுவைபல யாரும் தெளிய 

அணியுரை செய் 
சீரும் சிறப்பும் உடையோய் இரு 

மொழிச் செல்வ நின்றன் 
பேரும் தெரிந்திலன் , என் செய்குவேன் 

இந்தப் பேதையனே ” 
என்று டாக்டர் . திரு. உ . வே . சாமிநாதையரவர்கள் தமது உள 
முருகி வருந்தியுரைத்த உரையினையே நாமும் இங்கே உரைத்துக் 
கொள்ளவேண்டியவர்களாக இருக்கின்றோம் . 


ஞானாமிர்தச் செம்பொருள் 


ஞானாமிர்தம் என்பது ஞானமாகிய அமுதம் என விரியும் . 
ஞானமாவது சிவநெறிபற்றிய அறிவு ; சிவம் , உயிர் , உலகு என்ற 
முப்பொருளின் உண்மையும் ஒவ்வொன்றிற்கும் உள்ள இயல்பும் 
தொடர்பும் அறிந்துகொள்ளும் அறிவு . 

அமுதம் தன்னை 
உண்டாரை உலகில் நெடிதுவாழச் செய்யும் இயல்புடையபது ; அது 
போலவே , சிவநெறிபற்றிய அறிவாகிய ஞானம் , வையத்து வாழ் 
வாங்குவாழ்ந்து சிவபரம்பொருளின் திருவருள் இன்பவாழ்வில் 
என்றும் பொன்றாது நின்று நிலவச் செய்யும் செயல் நலம் உடையது . 

இதனை உரைக்கப் புகுந்த ஆசிரியர் , பாயிரத்தில் கடவுள் 
வாழ்த்து , விநாயகர் துதி , கலைவாணி துதி , ஆசிரியர் துதி என 
வணக்கம் 

கூறியபின் அவையடக்கம் முதலியன கூறுகின்றார் . 
கடவுள் வாழ்த்து என்ற அகவலில் முழுமுதற் கடவுள் சிவபரம் 
பொருளே என்றும் , அவன் “ அறவோள் அமர்ந்த பாகன் , 
என்றும் , " துறவோர்க்கு எல்லையாகிய தொல்லோன் " என்றும் 
குறிக்கின்றார் . விநாயகர் துதியில் , அவரது யானைமுகத்தைச் 
சிறப்பித்துக்கூறி , " யாண்டுபல நிரம்பினும் இளமையொடு கெழ் இ , 
ஞானமாமதம் தருக்கி , ஆனா வினையுகச் சீறும் நனைகவுள் வேழம் ” 
என மிக்க நயப்புற மொழிந்து வணங்குகின்றார் . கலைமகளை வெள் 
ளிதழ்த் தாமரைமேல் , " தீதற இருந்த ஆதிநாயகி என்றும் அவ 
ளுடைய “ கழலிணை ” கருதுதற்குரியதென்றும் கட்டுரைக்கின்றார் . 
ஆசிரியர் துதியின்கண் , தம் ஆசிரியருடைய அருளும் அறிவும் 
பொறையும் பிறவுமாகிய குணநலங்களைக் கற்பனைவளம் பொருந்தச் 
சிறப்பித்துப்பாராட்டி , புலன் அழுக்கற்ற அவருடைய பொற்பும் 
பெயரும் விளங்க , 

" ஐம்புல வேழத்து வெந்தொழில் அவியக் 
கருணை வீணை காமுறத் தழீ இச் 
சாந்தக் கூர்முள் ஏந்தினன் நிறீஇத் 
தன்வழிக் கொண்ட சைவ சிகாமணி 

பரமா னந்தத் திருமா முனிவன் 
என்று பாடி அவர் திருவடியைப் பரவிப்பணிகின்றார் . 

பாயிரத்தின் இறுதிப்பகுதியாக நிற்பது அவையடக்கம் . 
இதன்கண் ஞானாமிருத ஆசிரியர் , இதனைத் தாம் பாடுதற்குரிய 


XXXIV 


காரணம் , இதனை உரைத்தல் வேண்டும் என்று எழுந்த விருப்பமே 
யன்றி வேறில்லை என்று குறிக்கின்றார் , நூல் வரலாறு கூறு 
மிடத்து , முன்பொருகால் தேவரும் அவுணரும் கூடி - உவர்க்கடல் 
கடையப் பிறந்த அமிழ்தத்தின் வரலாறு கூறி , அதுபோலவே 
இறைவன் அருளிய ஆகமத்தை மத்தாகவும் ஞானாசிரியனது 
அருளுரையை நாணாகவும் இயற்கையறிவைக் கையாகவும் கொண்டு 
அஞ்ஞானம் என்னும் கடலைக் கடைய இந்த ஞானாமிருதம் பிறந்தது 
என்று கூறுகின்றார் . இதுபற்றியே இந்நூல் ஞானாமிருதம் என் 
பெயர்பெறுவதாயிற்று . இந்நூல் வரலாற்றுக்குத் துணைசெய்த 
சிவாகமங்களை இந்நூலாசிரியர் மறை என்றும் , பிறவிப் பேரிடர்க்கு 
அஞ்சிமுறையிட்ட தேவர் முனிவர்கட்கு அவற்றை இறைவன் அரு 
ளினன் என்றும் , இம்மறைகள் நான்காக இயலுமென்றும் , அவை 
ஞானம் , யோகம் , கிரியை , சரியை என்பனவாம் என்றும் தோற்று 
வாய் செய்கின்றார் . 
1. சம்மிய ஞானம் ( 8-14 ) 

பாயிரத்தில் காட்டிய ஞானபாதம் பசுபாசங்களையும் பதியையும் 
ஆராய்ந்துரைக்கும் முறைமையுடையது . பசு என்பது உயிர் ; இது 
பாசத்தால் கட்டுண்டிருப்பதுபற்றிப் பசு எனப்படும் . பசு கட்டப் 

பாசம் என்பது கட்டுவது . பாசம் பொதுவகையில் மலம் 
மாயை வினை என மூன்று . மலம் ஆணவமலம் என்றும் வழங்கும் . 
மாயையால் உடம்பும் உலகும் உலகியற் பொருள் இன்பங்களும் 
ஆகியவை. 

அதனால் மாயையை உலகு என்றும் உடம்பு என்றும் 
ஏற்றவாறு வழங்குவதும் உண்டு. அதுபற்றியே பசு முதலிய 
மூன்றையும் உயிர் , உலகு , இறை என முறையே மொழிவதும் வழக் 
கம் . உயிர்க்குக் கேவலம் சகலம் சுத்தம் என மூவகை நிலையுண்டு . 
உயிர் மலமாகிய கட்டோடுமட்டில் இருப்பது கேவலம் ( தன்னிலை ) 
எனவும் , உடம்பொடு கூடிநிற்பது சகலம் ( உடனிலை ) எனவும் , மல 
முதலிய மூன்றின் தொடர்பிலிருந்து நீங்கித் தூய் தாய்த் தனித்து 
விளங்கும் நிலை சுத்தம் எனவும் வழங்கும் . தன்னிலையில் உள்ள 
உயிர் உடனிலையை எய்தி வினைகளைச் செய்து அவற்றின் இன்பமும் 
துன்பமுமாகிய பயன்களை நுகர்ந்து சத்திநிபாதம் தழைக்கத் திரு 
வருள் ஞானம் பெற்று அருட்செயல்செய்து சுத்த நிலை எய்தும் . 
தன்னிலையில் உயிர்க்கு மலத்தொடக்கு அனாதியே ஆகிய தொடர்பு . 
அனாதி எனின் அத்தொடர்பு எக்காலத்தில் உண்டாயிற்று என 
வினவுதற்கு இடமில்லை என்பது பொருள் . - மலத்தொடர்பு காரண 
மாக உயிர் மாயையின் காரியமாகிய உடம்பொடு கலந்து உலகில் 


படுவது . 


6 


தொடர்பு றுகிறது . மாயையோடு மருவா தாயின் , உயிர் , வினைத் 
தொடர்பு கொண்டு மலம் நீங்கி வீடு பேறு - எய்துதல் இல்லையாம் . 
மலத்தோடுகூடிய உயிர்க்கு மாயையும் வினையும் தொடர்புறுவது 
நாம் உடுக்கும் உடையில் பற்றிய கறையை , உவர் மண்ணும் சாணமு 
மாகிய அழுக்குகளைச் 

சேர்த்துப் பின் மூன்றையும் போக்கி 
வெளுக்கச் செய்வது போல்வது ; இதனை , “ உடையுறுகறை கடி 
தகற்றப் பிற கறைபிடித்த பெற்றி என்பர் . உயிர் அழிவில்லாத 
அனாதி நித்தப்பொருள் . அஃது அறிவு வடிவினது . வடமொழியில் 
உயிரை ஆன்மா என்றும் அறிவுவடிவத்தைச் சேதனம் , சைதன் 
னியம் என்றும் கூறுவர் . மலம் , மாயை , கன்மம் ஆகிய மூன்றும் 
அறிவில்லாதவையாதலால் அசேதனம் எனப்படும் . மாயையி 
லிருந்து உலகும் உடம்பும் இறைவனால் படைக்கப்படுகின்றன 
கேவலத்திலுள்ள உயிர் சுத்தமாய் வீடுபெறும் பொருட்டே இறை 
வன் உலகைப் படைக்கின்றான் . படைக்கப்பட்ட உடம்பும் உலகும் 
அசேதனம் . சேதனமாகிய உயிர் உடம்பின்கண் நின்று இயக்க 
உடம்பு இயங்கும் ; உயிர்க்கு உடம்பு ஓர் ஊர்தி ( வாகனம் ) போல் 
வது . உயிர்வழி நின்று உடம்பு இயங்கும் திறத்தை , 

ஆடிப்பாவை யோடு அலர்நிழற் பாவை 
கைகால் மெய்பிறிது எவையும் பைப்பத் 
தூக்கின் தூங்கி மேக்குயர்பு உயர்தல் 
பொடுயொடு சிவணல் என்ன 

அறிவொடு செறியும் நெறிவரும் உடலே " 
என்று குறிப்பர் . 


2. சம்மிய தரிசனம் 

உலகில் உயிர்க்கு இடமாகிய உடம்பு தேகம் என்றும் வழங்கும். 
தேகம் , தூலம் (உருவுடம்வு ) சூக்குமம் ( அருவுடம்பு ) என இருவகை ; 
தேகம் எனப்படும் வகைகள் அத்தனையும் அசேதனம் ; உயிரை 
யின்றித் தானாக இயங்குவன அல்ல . தேகத்தில் உள்ள உயிர் 
புருவநடு முதல் உந்தியின்கிழுள்ள ஆதாரம்வரை கீழும் மேலுமாக 
உலவிக்கொண்டிருக்கும் ; உடம்பில் கீழும் மேலுமாக சென்று தங்கும் 
வகையில் உயிர்க்கு ஐவகை நிலையம் ( ஐவகை அவத்தை ) உண்டு . 
அவை சாக்கிரம் (நனவு ) , சொப்பனம் ( கனவு ) , சுழுத்தி ( உறக்கம் ) , 
துரியம் ( பேருறக்கம் ) , அதீதம் ( கழிபேருறக்கம் ) எனப்படும் . 
துரியத்தில் ஆன்மா மலத்தொடர்பும் இன்றிச் சுத்தமாயிருக்கும் 


YLVI 


எனச் சிலர் சொல்வது உண்டு ; அவரை மறுத்துத் துரியத்திலும் 
அதீதத்திலும் ஆன்மாச் சுத்தன் அல்லன் என்று சைவ நூல் வற் 
புறுத்துகிறது . 
3 , பாசபந்தம் 

மலம்போல மாயை வினைகளும் உயிரைப் பிணித்து மயக்கு 
வதுபற்றி மலம் எனப்படும் ; படவே மலம் , ஆணவம் , மாயை , 
வினை ( கன்மம் ) என மூன்றும் . ஆணவமலம் ( மலம் ) , “ செம்பிற் 
பெருகு இருந்துகள் (களிம்பு ) என அறிவினை மறைத்தல் ” செய்யும் . 
ஆன்ம தத்துவம் வித்தியா தத்துவம் சிவதத்துவம் என மூன்றாய்ப் 
பின் முப்பத்தாறாக விரியும் தத்துவம் மாயை ; கன்மம் , நல்வினை 
தீவினை என இரண்டாம் . 

ஆணவ மலம் ஒன்றாயினும் , தனித்தனிப் பலவேறு இயல்பு 
களால் பலவாகிய உயிர்களின் தன்மைக்கேற்ப மறைக்கும் சத்தி 
பலவாய்க்கொண்டுள்ளது . மனம் , வாய் , உடம்பு ஆகிய மூன்றின் 
செயல்கள் வினையாகும் . மாயை ஒருவகை ஒளியாற்றல் ( சத்தி ). 
இமமாயை , உலகு உடம்புகளாய் விரிவதும் மாயையாய் ஒடுங்கு 
வதும் செய்வது தோற்றமும் ஒடுக்கமுமாகும் ; மாயையாகிய சத்தி 
அசேதனமா தலால் , இறைவன் தோற்றுவித்தலும் ஒடுக்குதலும் 
செய்கின்றான் . அவன் அது செய்வது உயிர்கள் வினைசெய்து 
போகம் நுகர் தற்பொருட்டே ; இதனை , 

மாயா 
காரியம் நிற்பது முடிவில் சீரிய 
சத்தி வடிவில் பொற்பொடு புணரும் 
தொடங்கற் காலை இடம்பட விளங்கும் 
ஆருயிர் ஏரிசைப் போகம் 

சீரிதன் அருந்தத் திகழ்தனு முதலே ” 3 
என்று ஆசிரியர் உரைப்பது காண்க. 

மாயாகாரியமாகிய உடம்பும் உலகும் உள்பொருளாகிய 
மாயையிலிருந்து தோன்றிநின்று மீண்டும் அம்மாயையிலேயே 
ஒடுங்கும் . வேறு சமயத்தவர் மாயையை இல்பொருள் என்றும் 
சூனியம் என்றும் , இன்ன தன்மைத்தென்று சொல்லவொண்ணாத 
அநிர்வசனம் என்றும் கூறுவர் . சைவ நூல்கள் மாயை இல் 
பொருள் அன்று ; ஆற்றல் வடிவாய் என்றும் உள்ள அனாதி 
நித்தப்பொருள் என்று கட்டுரைப்பர் . அதனால் உலகு சற்காரியப் 
பொருளேயனறி அசற்காரியமன்று என்பது கொள்கை . ஒன்று 


XErii 


மில்லாத சூனியத்திலிருந்து உலகு படைக்கப்பட்டது என்பதும், 
இவ்வுலகு இறைவனிடத்திலிருந்தே படைக்கப்பட்டதென்பதும் 
சிவநெறிக்குப் புறம்பானவை . சேதனம் அசேதனம் எனப்படும் 
உயிரும் உலகும் எல்லாம் பிரமப்பொருளிலிருந்து தோன்றி அப் 
பிரமத்தினிடத்தே ஒடுங்கும் என்பது சைவம் அன்று . 

வினை , உயிர்கள் மனத்தாலும் வாயாலும் உடம்பாலும் 
செய்யப்படும் நல்வினை தீவினை இரண்டுமாகும் . மனத்தால் 
உண்டாகும் நல்வினை அருளொடு புணர்தல் முதலியன ; வாயால் 
தோன்றுவன அறம் பெரிது மொழிதல் முதலியன ; உடம்பால் 
தோன்றும் நல்வினை தவம் முதலியன . அருள் , அறம் , தவம் முதலிய 
வற்றுக்கு மாறானவை தீவினையாகும் . இருவகை வினைகளுள் 
நல்வினையால் இன்பமும் தீவினையால் துன்பமும் உயிர்களை அடை 
யும் . வினையால் விளையும் துக்கம் மூவகையாம் ; அவை ஆதிதைவி 
கம் , ஆதிபௌதிகம் , ஆதி ஆத்தியான்மிகம் எனக் கூறப்படும் . 
ஒவ்வொன்றும் இந்நூற்கண் நன்கு விரித்துக்கூறப்படுகிறது . 
4. தேகாந்தரம் 

உயிர் , உடம்பொடுகூடி உலகில் வாழ்க்கை நடத்துங்கால் , 
முன்னை வினைப்பயன்களை நுகர்வதும் , நுகரும்போதே வேறு 
வினைகளைச் செய்வதும் நிகழ்வதால் அவ்வினை காரணமாகப் 
பிறப்பிறப்புக்கள் உண்டாகின்றன . 

" கருங்கயல் இரியப் பெரும்பகடு துரந்து ஆங்கு 
உழவ ராக்கிய விளைவயற் செந்நெல் 

பிற்பயன் தந்தாங்கு இச்செயல் உதவப் ” 
பல புவனங்கனிலும் பலவகைப் பிறப்புக்களிலும் உயிர்கள் வினை 
காரணத்தால் பிறந்தும் இறந்தும் வருகின்றன . இறைவனுக்கோ 
எனின் பிறப்பும் இறப்பும் ஒருபோதும் இல்லை . 
5. பாசானாதித்துவம் 

பிறப்பிறப்புக்களுக்குக் காரணமாகிய வினையும் மாயையும் மலம் 
போல அனாதி நித்தப்பொருள்கள் . மாயையால் கருவியும் வினை 
யால் செயலும் நிகழ் தலால் இவை இரண்டன் தொடர்பு இல்வழி 
உயிர் மலத்தொடர்பினின்றும் நீங்காது . மாயையும் வினையும் 
ஒன்றையொன்று இன்றியமையா ; ஆதலால் இவற்றுக்கு முற் 
பிற்பாடு கூறல் முடியாது . அன்றியும் , மாயாகாரியமாகிய உடம்பு 

ஞானா . 27 ; 


1 


Ki.nihil 


கொண்டே வினை நிகழ்கிறது ; வினையால் மேன்மேலும் உடம் 
போடு கூடு தலாகிய பிறப்பு உண்டாகிறது . இவ்வாறு மாறி 
மாறிக் காரண காரியமாய் வந்துகொண்டிருக்கும் இவற்றின் 
தொடர்பு அற முயல்வது தான் மலத்தொடர்பினின்று நீங்கிச் சுத்த 
நிலை எய்து தற்கு ஏதுவாகும் . 
6. பாசச்சேதவியல் 

பாசமாகிய மாயை வினைகளின் தொடர்பு அற முயல்வதே 
மலத்தின் தொடர்பு நீங்கும் நன்னெறியாம் . அது ஞானநெறி 
எனப்படும். அந்த ஞானத்தின் சிறப்பு இஃது என விளக்குவாராய் , 

“ மறக்குறும் பறுப்ப , அறத்தின் வேலிய , 
தனக்கு நிகர் இல்லாத் தன்மைய , மனத்தின் 
மாசு அறக்களைவ , தேசொடு நிவந்த 

துன்னிய வினையுகும் நன்னெறி ! ” 
என்று பாராட்டியுரைப்பர் . மலமாசு கழுவி மாண்புற வந்த 
உயிர்க்குத் துணையாய்ப் புணர்ந்த மாயையும் வினையும் தம்பால் 
பிறக்கும் அழுக்காறு அவா வெகுளி முதலியவற்றைக் காட்ட 
ஆங்கே பிறக்கும் சிற்றின்பத்தில் உயிர் மயங்கும் ; அதுபோது 
அஞ்ஞானம் எழுந்து உயிரை ஐம்புலன்களின் இன்பத்தில் அழுத்தி 
ஞானநெறி உணராது தடுமாறச் செய்யும் . அஞ்ஞானமாகிய வேந் 
தன் ஆட்சியில் அமைந்திருக்கும் உயிரை , ஞானமாகிய வேந்தன் 
அறிந்து நன் ஞானத்துக்குரிய கருவிகளாகிய படையொடு சென்று , 

அடுமிளை பொடிபட எறிந்து நெடுமதில் 
அகழியொடு இடிய நூறிக் கொடுநகர் 
எரிவிருந் தூட்டி அரிது பெறு சிறப்பின் 
தன்னுடை நாசம் மன்னன் எய்தப் 

பரமானந்தப் பைதிரம் ” , 
எய்துவிப்பன் . 

வினைத்தொடர்பு கெடு தற்கு வாயில் காணவேண்டின் , அது 
போந்து தொடரும் இடம் அறிதல் வேண்டும் . அவ்விடம் கரு , 
பிறப்பு , இறப்பு ஆகிய மூன்றுமாகும் . ஆங்கு வந்து தொடரும் 
வினையினை நுகரும்போது , இவ்வினைகள் முன்பே தேடிக்கொண்டன 
வாதலால் இவற்றை நுகர்ந்து கழித்தல் வேண்டுமேயன்றிப் 
ஞானா 

32 


ஞானா 33 , 


Krix 


பிறரை நோதல்கூடாது எனத் தெளிவது முதல் வாயிலாகும் . 
இருவகை வினைகளையும் ஒரு தன்மையாக நோக்கி , விருப்புவெறுப் 
பின்றி நுகர்பவரே ஞானவான்கள் . அவர்கட்குப் பகையும் ஒன்று ;; 
நட்பும் ஒன்று ; உடம்பு கொடுத்த பெற்றோரே அவர்கட்கு ஒரு 
வகையில் பகைவர் ; அவர்கள் தம்மைக் கொன்று ஒழிப்பவரை உடம் 
பாகிய சிறையிலிருந்து விடு தலை செய்யும் நலத்தகையாளரெனக் 
கருதுவர் . உருவில்ஓர் உயிர்க்கு உடலுநர் உழையர் என்று இரு 
வேறு உரைப்பதை எவனோ ” 71 என்பது அவரது கொள்கை . 
தமக்கு வரும் துன்பங்கட்குத் தாம் தாம் செய்த வினை காரணமாதலை 
அறியாது பிறரை நோவது இழித்தக்கதாம் . அவர்க்கு இரங்கி , 

இளையோன் துரந்த குணில்வாய்ச் செல்லாது 
இளையோர்ச் சினவும் வளைவாய் ஞமலியின் 
அளியரோ அளியர் என்னை 

ஒளிகொள் காரணம் உன்னா தோரே ” ? 
என்று கூறுவர் . வினைத்தொடர்பு கெடுத்து ஞானத்தால் வீடு 
பெறக் கருதும் மேலோர் தமக்குத் தீமை செய்தோரிடத்தும் நன்மை 
செய்தோரிடத்தும் ஒத்த அன்பே கொண்டு “ பிறவிப் பிணி தணி 
அறவணர் இவர் என்று பேரின்பம் கொள்வரேயன்றி வருத்தம் 
எய்துவது இலர் . பிறர் எவரேனும் அவரை நெருங்கித் துன்பம் 
செய்வராயின் , அவர்பொருட்டு அருள் கூர்ந்து மனம் கரைந்து , 
இவர்கள் “ நீங்கா நிரயத்து அழுந்து தற்கு ஏதுவாயினம் ” என 
நினைந்து வருந்துவர் . 


ஞானிகளாயினும் யாவராயினும் தாம் செய்த வினைப்பயனை 
நுகர்ந்தே தீர் தல்வேண்டும் . அதனால் ஒவ்வொருவர்க்கும் நல் 
வினைக்காலம் தீவினைக்காலம் என இருவகைக் காலம் அவரை 
அறியாமே வந்துநின்று தன் பயனை நுகர்விக்கும் . நல்வினைக் 
காலத்தே ஒருவன் அறியாமல் நஞ்சுண்டானாயினும் அந்நஞ்சு 
அமுதமாய் அவனுக்கு நன்மை எய்துவிக்கும் . வீமன் நஞ்சுண்டும் 
இறவாமல் நாககன்னியை மணந்துகொண்டு போந்ததும் , கன்னனை 
அவன் தாயாகிய குந்திதேவி ஆற்றில் இட்டாளாயினும் , அவன் 
பின்னர் அங்கர்கோனாய் அரசாண்டதும் இதற்குச் சான்று கூறு 
கின்றன. தீவினைக் காலத்தில் ஒருவன் அமிழ்த முண்டானாயினும் , 
அது தன்னை உண்ட அவனுக்கு நஞ்சாய்க் கேடுசெய்யும் . இதற்குத் 


1 


ஞானா 


னா 35 
நானா. 36 


தக்கயாகமும் யாளிதத்தன் வரருசி முதலியோர் வரலாறும் நகுடன் 
கதையும் காட்டப்படுகின்றன . இருவகை வினைகளையும் அமைதி 
யுடன் நுகர்ந்து கழிப்பதைவிட வேறுவழியில்லை . இதனை வற் 
புறுத்தற்குப் “ போகாது அம்ம புராதனம் ” என்று ஆசிரியர் 
அறிவுறுத்துகின்றார் . 


ஞானிகளும் அஞ்ஞானிகளும் ஆகிய இருவரும் உண்டல் 
உறங்கல் அஞ்சுதல் இன்ப நுகர்தல் முதலிய செயல்வகைகளில் 
ஒரு தன்மையராகவே இருப்பர் . இவற்றில் சிறு வேறுபாடும் 
இல்லையாம் . ஆயினும் ஞானிகளின் உள்ளம் ஏனையோர் உள்ளத் 
தினும் வேறுபட்டே இருக்கும் . அவர்கள் உலக வாழ்வில் ஆழ்ந்து 
கிடந்தாராயினும் , அவரது உள்ளம் தூய்மைகெடாது துலங்கு 


கின்றது . 


" ஞான மாக்கழல் மாணுற வீக்குநர் 
விடைய வேலைத் தடையின்று படியினும் 
தீ தொடு படியுநர் அல்லர் 

மாதுயர் கழியுநர் நீதி யானே ” 
என்று ஆசிரியர் அறிவிப்பது காண்க . அஃது அவர்கட்கு எவ்வாறு 
இயலுகிறது எனின் , நன்னீரையுண்ணும் ஞாயிற்றின் கதிர் இழிந்த 
நீரையுண்ணினும் தன் தூய்மை கெடுவதில்லை ; நன்பொருளை 
எரித்த தீ , தீண்டத்தகாத பொருளை எரித்தபோதும் தன் தூய்மை 
மாசுபடுவதில்லை . அதுபோலவே , ஞானிகள் “ இருவினைவிடயத் 
தழுந்தியும் சுடர்ப ” 3 என விடை கூறுகின்றார் . 


உடம்பும் உலகவாழ்வுமாகிய இரண்டன் தொடர்பைக் கருவி 
யாகக்கொண்டு மலத்தொடர்பு நீங்குதலை மறந்து, அவை இரண்டும் 
பயக்கும் இன்பத்துக்கு அடிமையாகி மேன்மேலும் வினைகளைப் 
பெருக்குதல் பந்த காரணம் ; அவற்றை வெறும் கருவியேயென 
ஞானத்தால் தெளிந்து அவற்றால் ஆகும் பயனாகிய வீடுபேறு 
நோக்குவது மோட்சகாரணம் என்றும் கொள்வது ஞானிகள் 
வாழ்க்கை . அவர்கட்கு இவ்வுடம்பு பெருஞ்சுமையாக இருக்கும் ; 
அதுபற்றியே : அவர்கள் தம் உடம்பின்பால் கொண்டிருக்கும் 
மதிப்பைப் பிணமொன்றைச் சுமந்து செல்லும் , 


1 


ஞானா. 41 
ஞானா. 44 
ஞானா . 45 


3 


ஆடவன் உள்ளம் கடுப்ப நீடிய 
மலப்பொதி இரிய நூறி உரைத் தொடக்கு 
உணர்வொடு கழிந்த இணையில் இன்பத்து 
என்று கொல் எய்துஞான்று என்றே நன்றும் 

நெடிது நினைகுவர் மாதோ 1 
என்று தெரிவிக்கின்றார் . 


இப்பெரியோர்களான ஞானிகள் உடம்பொடுகூடி வாழ்தலால் 
இவர்கள் பால் குற்றம் யாதும் நிகழாதோ எனும் ஐயத்தை எழுப்பி , 
குற்றம் நிகழ்தலும் உண்டு என்று குறிப்பர் . ஆயினும் அவர் அக் 
குற்றத்திற்குக் காரணம் ஆகார் என்று விளக்கத் தொடங்கி , குய 
வன் சுற்றிவிட்ட சக்கரம் , அவன் செயல் நீங்கியவிடத்தும் சுற்று 
வதுபோல , வினை செய்து வந்த உடம்பு , உள்ளிருக்கும் உயிர் வினை 
யின் நீங்கியபோதும் வினைவழி இயங்கும் என்று விளக்கி இதனால் 
அவர்கள் வினைக்குக் காரணர் ஆகாமை காண்க என்பர் . 


இந்நிலையில் ஞானவுணர்வு சிலர்க்கு அளித்தபோதினும் 
அவர்க்கு அது பயன் தாராதுபோவதும் , சிலர்க்குப் பயன்படுவதும் 
கண்கூடாகக்கண்டு . இதுபற்றி நிகழ்ந்த ஆராய்ச்சியால் , பக்குவ 
முடைய நல்லோர்க்கு எய்திய ஞானம் நற்பயனும் , அல்லா தவர்க்கு 
எய்தியது வேறுபயனும் விளைத்தல் காணப்பட்டது . பாம்புண்டநீர் 
நஞ்சாதலும் பசுவுண்ட அந்த நீரே பாலாதலும்போல இந்த ஞானம் 
நற்பயனும் வேறுபயனுமாய் முடியும் என்று விளக்குகின்றார் . 
மாயையின் தொடர்பு உடம்பின் புன்மையைக் காண நீங்குகிறது . 
அதுபற்றியே யாக்கை நிலையாமையும் , அதன் ஒவ்வொரு பகுதிக் 
கண்ணும் உள்ள தீமைகளும் விரித்துக் காட்டப்படுகின்றன . 
வினைகளின் இயல்பும் அவற்றின் காரணமும் பயனும் நோக்க 
வினைத்தொடர்பு நீங்குகிறது . இவற்றால் சிவஞானம் விளங்கித் 
தோன்று தலால் மலத்தின் தொடர்பும் கெடுகிறது . மலம் மாயை 
வினை என்ற மூன்றும் அனாதிநித்தப் பொருள் என்றபின் , உயிர்க்கு 
அவற்றோடு உண்டாகும் தொடர்புகெடும் என்பது முன்பின் மலைவு 
போலத் தோன்றும் . மல முதலிய மூன்றும் அனாதிநித்தமேயன்றி 
அவற்றிற்கும் உயிர்க்கும் உளதாகும் தொடர்பு நித்தம் அன்று 
மலத்துக்கும் உயிர்க்கும் உளதாகிய தொடர்பு அனாதியேயன்றி 
நித்தம் அன்று ; ஏனை . மாயை கன்மங்களின் தொடர்பு மலத் 
தொடர்பு 

பின்னேவந்த தொடர்பு . 
" ஞானா . 47 


காரணமாக 


மலமாயை 


கன்மங்கள் தனித்தனி பொருட்டன்மையில் அனாதி நித்தம் என்பது 
கருத்து . மலத்தொடர்பு காரணமாக மறைப்புண்டிருந்த உயிர் 
மலத்தொடர்பின் நீங்குவதென்பது மலத்தால் மறைக்கப்படும் 
தன்மை நீங்குதல் எனவும் பொருள் கொள்ளப்படும் . மல முதலிய 
பாசங்களின் தொடர்பு , குளிகையால் செம்பு களிம்பின் மறைப்பு 
நீங்குதல் போலவும் , மந்திரமொழியால் விடத்தின் ஆற்றல் நீங்குதல் 
போலவும் , தேற்றாங்கொட்டையால் கலங்கல் நீரின் கலக்கம் 
நீங்குதல் போலவும் நீங்கும் என மொழிந்து இவ்வாறு , 

பாசப்பெருவலி தடுத்தனர் , 

மாசில் ஞான மன் பெருந்தகையே ” 1 
என்று தெளிவிக்கின்றார் . 


பதி நிச்சயம் 

இவ்வண்ணம் மலம் . மாயை கன்மம் என்ற பாசப்பொருள் 
களின் இயல்பும் தொடர்பும் தொடர்பின் நீக்கமும் காட்டியவர்இறுதி 
யில் பதியின் இயல்பைக் கூறுகின்றார் . மலமுதலியவற்றோடு 
தொடர்புற்று மாயாகாரியமான உலகைப் பற்றுக்கோடாகக் 
கொண்டு வாழும் உயிர்க்கு மாயையின் தொடர்பு நீங்குமாயின் 
அதற்குப் புகலிடம் இல்லாமல் இல்லை ; அப் புகலிடம் பதிப்பொரு 
ளாகிய இறைவன் திருவடியே , 

“ ஒழிவற நிறைந்த மதிசேர் செஞ்சடை , 
ஒருவன் பாதமல்லதை , பிறிதும் உண்டோ 

பெரும்புகல் நமக்கே ” 
என்று அறிவுறுத்துவர் . 

சிவபரம்பொருளின் இயல்பை , “ காட்சி முதலிய அளவையும் 
அளவறச் சேட்பட அகன்றனன் சிவன் ” என்றும் , 

“ நிலம்நீர் தீகால் வெளி உயிர் யாவும் 
அவையே தான் அவை தானேயாகி 

விரவியும் விரவா வீரம் ” 
சான்றும் எடுத்தோதி , சிவனாகிய அப்பதிப்பொருள் இல்பொருள் 
அன்று ; உள்ளதொன்று என்பதைக் கருதல் அளவை வகையால் 
நிறுவுவர் . அம்முதல்வன் தனக்கென ஓர் உருவம் இன்றியே 
எல்லாம் செய்ய வல்லவன். உருவம் இல்லாத உயிர் நம் உடம்பை 
இயக்குவதுபோல , அவன் அருவமாயிருந்தே உலகம் தோன்றி 
நின்று ஒடுங்குமாறு செய்வன் . 

உலக முதலியவற்றைப் படைத்த 
ஞானா. 52 


7 


Lii 


லில் அவனுக்குக் கருவியொன்றும் வேண்டா ; அவன் நினைவு 
ஒன்றாலேயே எல்லாம் இனிது செய்யும் இயல்பினன் . ஞாயிறும் 
ஒளியும் போல தானும் தன் அருட்சத்தியும் கூடி நின்று படைத்தல் 
முதலிய எல்லாவற்றையும் செய்வன் . அப்பெற்றியனாகிய முதல் 
வனை ஞானக்கண் உடையோரன்றி வேறு எவரும் காண்டல் 
கூடாது ; ஆயினும் அவன் எல்லாவுயிர்களையும் உயிரில் பொருள் 
களையும் தெளிவாகக் கண்டு செய்வன செய்கின்றான் . விரிந்த 
உலகில் நிகழ்தற்குரிய செயல்கள் பலவும் அவன் சத்திகளாலே 
நடைபெறுகின்றன . சகளம் , நிட்களம் , சகள நிட்களம் என நின்று 
படைப்பு முதலிய ஐவகைத் தொழில்புரியினும் இறைவன் விகாரம் 
அடையான் . 

உயிர்கள் உய்தி பெறுதற்குரிய வழிகளாகிய 
அத்துவாக்கள் சுத்தம் அசுத்தம் என இருவகையவாகலின் , 
சுத்தாத்துவாவுக்கு இறைவனும் , அசுத்தாத்துவாவுக்கு அனந்த 
ரும் கருத்தாக்களாவர் ; அனந்தர் முதலியோரை அதிட்டித்து நின்று 
முதல்வன் எல்லாத் தொழில்களும் நடைபெறச் செய்கின்றான் . 

முதல்வனாகிய சிவனை உயிர்கள் ஞானத்தால் கண்டு அனுப 
விக்கின்றன . ஞானானுபவம் வாயால் உரைக்கலாகாதது . 

"உள்ளமொடு உணர்வு சூழ் ஒடுக்கி 

உள்ளுநர் உணர்வது உணர்வின்பாலே ” 
என்று உரைப்பது காண்க . முதல்வனுடைய சகளவடிவம் கண் 
முதலிய கருவிகளால் கண்டு அனுபவிக்கத்தக்கதே ; அவ்வாறன்றி 
நிட்களம் தியானத்துக்கு அகப்படாதாகலால் , தியான பாவனைக்குத் 
துணையாக நின்று தன்னைத் தரிசிக்க விரும்பும் ஆன்மாவுக்குப் 
பக்குவம் விளைவிப்பது கருதியது சகளம் ; பக்குவம் எய்திய வழி 
நிட்களம் தியானப் பொருளாம் . 

சகளநிட்களத் திருமேனிகள் முதல்வன் சத்தியாகும் ; அச் 
சத்தி எங்கும் ஓரொப்பப் பரந்துநிற்கும் பண்புடையது ; ஆயினும் , 
எல்லார்க்கும் மெய்யுணர்வு ஒருசேர உண்டாகாமைக்குக் காரணம் 
இருவினையொப்பும் சத்திநிபாதமும் எல்லார்க்கும் ஒருபடியாக 
நிகழ்வதில்லை . 

" சத்திநிபாதம் என்றது யாவன் ஒருவன் 
இடைக்கடிது ஒருபொருள். அடுத்துற வீழின் 
வெரீஇ அந்நிலை ஒரீஇ வேறிடம் 
மருவும் ; அற்றென நிருமலன் பெருவலி 
பதிப்ப அறிவன் பவபயம் கதுவ 
மதித்தனன் தேசிகன் மலரடி அடையும் " 


Lis 


என்பர் . ஞானகுரவன் சிவானுபவத்துக்குரிய அறிவை அந்நிலை 
யில் அவனுக்கு அருளுவன் . முத்திப் பேற்றுக்குரிய ஞானமும் 
பிறவிக்கேதுவாகிய அஞ்ஞா-> மும் ஆன்மாவின்பால் இருப்பது 
விறகினிடத்தே தீ இருத்தல்போல என்பார் , 

“ இந்தனக் குழுவை அடூஉம் செந்தழல் 
கூட நின்றும் பீடு தரு பாயம் 
செல்லாக் காலை மெல்லென விளங்கல் 
ஒல்லா , வல்லழல் போல ; நல்லோய் 
ஞானமும் இன்மையும் நலம் மிக்கு 

ஆனா வுயிர்கட்கு உணர்வு அனைவகையே ” 
என்று உரைத்து , விறகைக் கடையத் தீப்பிறத்தல்போலத் தீக்கை 
யால் ஞானம் வெளிப்படும் எனத் தெளிவிக்கின்றனர் . 


பாசமோசனம் 

இவ்வண்ணம் சிவஞானத்தால் சிறப்புறும் ஞானவான்கள் ,, 
உப்பளத்திற்பட்ட துரும்பும் பிறவும் உப்புப்பற்றி உப்பாதல் 
போலவும் கடலகம் புகுந்த நன்னீர் உவர்நீராதல்போலவும் , புழு 
வேட்டுவனாதல் போலவும் சிவமாந்தன்மை எய்துவர் . அஃதாவது , 
பசுத்துவம் இன்றிப் பதித்துவம் எய்துவர் என்பதாம் . இங்கே 
பதித்துவம் எய்துவது , பசுத்துவம் கெட்டபின்போ , பசுத்துவம் 
கெடுவது பதித்துவம் எய்தியபின்போ என எழும் ஐயங்களை இருள் 
நீக்கமும் ஒளிவிளக்கமும் போல ஒருகாலத்தே நிகழும் எனத் தெளித் 
துரைப்பர் . இத்தகைய ஞானநலம் எய்துதற்குரிய நெறிகள் எனப் 
படும் அத்துவாக்கள் உயிர்கட்கே வேண்டுவன ; அவற்றைச் 
செம்மை நெறியில் அமையச் செய்யும் திறம் தீக்கையாம் . தீக்கை 
வாயிலாக அத்துவா நலம் பெறுவித்த உயிர் ஞானத்தால் சிவ 
போகத்தைப் பெற்றுச் சிறுமான் ஏந்தி தன் சேவடிக்கீழ்ச்சென்று 
அங்கு இறுமாந்திருக்கின்றது . " 

அத்துவா , வழி , உயிர்கள் வினைசெய்யும் வழியை அத்துவா 
என்பது வடமொழிச் சமயநெறி வழக்கு . உயிர்களாகிய நாம் மனம் , 
வாய் , உடல் மூன்றாலும் செய்வது வினை . வினைக்குரிய செயலும் 
இடமும் கருவியும் , சொல்நெறி பொருள்நெறி என இருவகையாம் ; 
சொல் , எழுத்து , சொற்றொடர் என மூன்றும் ; இவை வடமொழியில் 
முறையே வன்னம் , பதம் , மந்திரம் எனப்படும் . பொருள்நெறி , 
உடல் . கருவி , உலகம் என மூன்றாம் ; இவை வடமொழியால் 
முறையே கலை , தத்துவம் , புவனம் எனப்படும் . அதனால் , இந்த 


ஆறும் , வன்னாத்துவா . பதாத்துவா, மந்திராத்துவா, கலாத்துவா , 
தத்துவாத்துவா , புவனாத்துவா என வழங்கும் . இறைவன் திருப் 
பெயரை உன்னுதல் , ஓதுதல் , அவனை வணங்குதல் , தொழுதல் 
முதலியன செய்யுங்கால் இவ்வத்துவாக்கள் நெறியா தலின் இவற் 
றைத் தூய்மை காண்டலும் தூய்மை செய்தலும் தீக்கையின் சிறப் 
புடைச் செயல்களாகின்றன . 


15 


சிந்தனை செய்ய மனம் அமைத்தேன் 

செப்ப நா அமைத்தேன் 
பந்தனை செய்வதற்கு அன்பு 

அமைத்தேன் மெய் அரும்பவைத்தேன் 
வந்தனை செய்யத் தலை யமைத்தேன் 

தொழக் கை யமைத்தேன் 
வெந்த வெண்ணீறணி ஈசற்கு 

இவையான் விதித்தனவே . ” 
எனச் சேரமான் பெருமான் காட்டியருளுதல் காண்க . 


நூலாராய்ச்சிக்குத் துணைசெய்த நூல்கள் 


அகநானூறு ( அகம் ) 
அறநெறிச்சாரம் ( அறநெறி ) 
அறம்வளர்த்த நாயகி பிள்ளைத்தமிழ் 
அனுபவ மாலை 
அனுபோக வெண்பா 
ஆசிரிய மாலை 
ஆத்தி சூடி 
ஆளுடையபிள்ளையார் திரு மும்மணிக்கோவை 

திருவந்தாதி 
இசை நுணுக்கம் 
இதோபதேசம் ( வடமொழி ) 
இரத்தினத் திரயம் 
இருபாவிருபஃது 
இலக்கணக் கொத்து 
உண்மைநெறி விளக்கம் 
உண்மை விளக்கம் 
உபாய நிட்டை 
ஐங்குறு நூறு ( ஐங் . ) 
ஒழிவிலொடுக்கம் 
கதாசரித் சாகரம் ( வட ) 
கதோபநிடதம் ( வட ) 
கந்த புராணம் 
கந்தர் கலிவெண்பா 
கம்ப ராமாயணம் : மிதிலைக்காட்சிப் படலம் ( கம்ப , மிதிலை ) 
கயிலைபாதி காளத்திபாதி யந்தாதி 
கல்லாடம் 
கலித்தொகை 
களவழி நாற்பது 
காஞ்சிப் புராணம் 
காமிகாகமம் ( வட ) 
கிரணாகமம் ( வட ) 
குறுந் திரட்டு 
குறுந்தொகை 
கொடிக்கவி 


Lvii 


கொன்றை வேந்தன் 
கோயில் நான் மணிமாலை 
சங்கற்ப நிராகரணம் (சங்க . நிரா .) 
சசிவன்ன போதம் 
சதமணிக் கோவை 
சதமணி மாலை 
சதுர்த்த சங்கிரகம் 
சருவ ஞானோத்தரம் ( வட ) 
சித்தாந்த சிகாமணி 
சித்தாந்த தீபிகை 
சித்தாந்தப் பஃறொடை 
சித்தாந்தப் பிரகாசிகை 
சித்தாந்த மரபு கண்டன கண்டனம 
சிதம்பரச் செய்யுட்கோவை 
சிதம்பர மும்மணிக்கோவை 
சிலப்பதிகாரம் 
சிவஞானசித்தியார் சுபக்கம் 

பரபக்கம் 
சிவஞானபாடியம் 
சிவஞானபோதம் 
சிவதத்துவ விவேகம் 
சிவதருமோத்தரம் 
சிவநெறிப்பிரகாசம் 
சிவப்பிரகாசம் 
சிவப்பிரகாச விகாசம் 
சிவபோகசாரம் 
சிவாக்கிரபாடியம் ( வட ) 
சிவார்ச்சனா போதம் 
சீவக சிந்தாமணி 
சுந்தரர் தேவாரம் 
சுப்பிரபேதம் ( வட ) 
சுவாயம்புவாகமம் ( வட ) 
சுவேதா சுவதரம் ( வட ) 
சூளாமணி 
சேந்தன் திவாகரம் 
சொரூபானந்த சித்தி 
ஞானாமிர்தம் 


Lviii 


தக்கயாகப் பரணி 
தட்சிணாமூர்த்தி தசகாரியம் 
தணிகைப் புராணம் 
தத்துவ சங்கிரகம் 
தத்துவ சித்தி 
தத்துவத் திரய நிர்ணயம் 
தத்துவ தீபிகை 
தத்துவப் பிரகாசிகை 
தத்துவ விளக்கம் 
தாயுமானவர் பாடல் 
திருக்கழுமல மும்மணிக்கோவை 
திருக்களிற்றுப்படியார் 
திருக்குற்றாலத் தலபுராணம் 
திருக்குறள் 
திருக்கோவையார் 
திருஞானசம்பந்தர் தேவாரம் 
திருநாவுக்கரசர் தேவாரம் 
திருப்புகழ் 
திருமந்திரம் 
திருவருட்பயன் 
திருவருட்பா 
திருவள்ளுவமாலை 
திருவாசகம் : திருச்சதகம் 

திருவண்டப்பகுதி 

திருவெம்பாவை 
திருவாய்மொழி 
திருவானைக்காப் புராணம் 
திருவிசைப்பா 
திருவிளையாடற் புராணம் ( பரஞ்சோதியார் ) 
திருவுந்தியார் 
துகளறுபோதம் 
தேவிகாலோத்தரம் ( வட ) 
தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் 

சொல்லதிகாரம் 

பொருளதிகாரம் 
நம்பியாண்டார் நம்பி இரட்டைமணிமாலை 

திருக்கலம்பகம் 


13 


LIX 


நற்றிணை 


நன்னூல் 
நாலடியார் 
நியாயப்பிரவேசம் ( வட ) 
நெஞ்சுவிடு தூது 
நேமிநாதம் 
பட்டினத்தடிகள் பிரபந்தம் 
பண்டார மும்மணிக்கோவை 
பதிற்றுப்பத்து 
பராக்கியம் ( வட ) 
பரிபாடல் 
பழமொழி நானூறு 
பாகவத புராணம் 
பிங்கல நிகண்டு 
பிரமசூத்திர நீலகண்டபாடியம் 
புறத்தரட்டு 
புறநானூறு 
புறப்பொருள் வெண்பா மலை 
பெரிய புராணம் : திருநாவுக்கரசுநாயனார் புராணம் 
பெருங்கதை 
பெருந்திரட்டு 
பெரும்பாணாற்றுப்படை 
பேரூர்ப் புராணம் 
பொருநராற்றுப்படை 
போக காரிகை 
போதரத்னாகரம் 
போதாமிர்தம் 
போற்றிப்பஃறொடை 
பௌட்கரசங்கிதை ( வட ) 
மகுடாகமம் ( வட ) 
மணிமேகலை 
மதங்காகமம் ( வட ) 
மதுரைக்காஞ்சி 
மலைபடுகடாம் 
மான விசயம் 
மிருகேந்திரவிருத்தி தீபிகை ( வட ) 
முண்டகோபநிடதம் ( வட ) 


LX 


முருகாற்றுப்படை 
முல்லைப்பாட்டு 
மூத்தநாயனார் இரட்டைமணிமாலை 
மூலசித்தி 
மெய்ஞ்ஞான விளக்கம் 
மெய்ம்மொழி 
மேருமந்தர புராணம் 
மோட்ச காரிகை 
யசுர்வேத தைத்திரிய சங்கிதை ( வட ) 
வியாச பாரதம் 
வில்லிபுத்தூரர் பாரதம் 
வீட்டு நெறி 
Ancient India - by K. De . B. Codrington 
Annual Reports of the Madras Epigraphy 
Epigraphica Indica 
Inscriptions of South India . Vol . i to piii 
Salem District Gazetteer 


spoo..httonodosco 
Toopaneees83300 


வ 


திருச்சிற்றம்பலம் 
வாகீச முனிவர் 

அருளிய 
ஞானாமிர்த மூலமும் பழையவுரையும் 


காப்பு - வெண்பா 
முக்கட் டிருகவுட்டு நால்வாய்த் துரகத்துச் 
செக்கர்த் தடித்திடித்த செஞ்சடைத்துப் பக்கத்துப் 
பூதத் தரு நடத்துப் பொற்பிற்றென் னுள்ளத்து 
நாதத்து நின்ற நலம்t 


*கிடைத்த ஏட்டுப் பிரதிகளில் இக்காப்பு வெண்பாவிற்கு உரைகாணப் 

படவில்லை . 


இதன் பொருள் : " என துள்ளத்துள்ளும் நாததத்துவத்துள்ளுமொப்ப 

கின்ற நன்மையாகிய பொருள் மூன்று கண்களையுடைத்து , இரண்டு 
கவுளை யுடைத்து , நான்ற வாயினையுடைத்து , நாகாபரணத்தை 
யுடைத்து , விலகிவில்லுமிழ்தலாற் சிவந்தமின்னையும் தோற்கும்படி 
செய்த சிவந்த சடையினையுடைத்து , பக்கத்தே பூதத்தையுடைத்து , 
அரிய நடனத்தின் பொலிவை யுடைத்து என்றவாறு . பூதத்தின் 
அரிய நடனத்தைப் பக்கத்திற் பொருந்தும் பொலிவையுடைத் 
தெனினுமாம் "-இவ்வுரை, ஒரு பிரதியில் மாத்திர மிருந்ததென்ற 
அடிக்குறிப்புடன் அச்சுப் பிரதியிற் காணப்படுகிறது . 


2 


2 


*மதிபாய் சடைமுடித்து மாசுணப் பைம்பூட்டுச் 
உசதிபாய் 3 குறுந்தாட்டுத் தான-நதிபாய் 
இருகவுட்டு முக்கட்டு நால்வாய்த்தென் னுள்ளம் 
4 உருகவிட்டு நின்ற வொளி 

5 காமிகாதி சைவாகமங்களுள் ஞானபாதத்துப் பதி பசு பாச 
வுண்மை யறிவுறுத்துவான் போந்த ஆசிரியர் , ஆன்றோ ராசாரம் பாது 
காத்தற்பொருட்டும் மாணாக்கர்க்கு அறிவுறுத்தற் பொருட்டும் 
யூறு நீக்குதற்குரிய விநாபகக் கடவுளை வாழ்த்துவா ராயினார் . 


டை 


" மதிபாய் " என்று தொடக்கும் திருவெண்பா செப்பறை பேட்டுப் 

பிரதியில் உள்ளது . இதற்கும் உரையில்லை . 


1 . மாசுணப்பைம்பூட்டு - பாம்பாகிய பசிய ஆபரணங்களை யுடையது . 
2. சதி - கூத்து . 
3. குறுந்தாட்டு- குறுகிய தாள்களையுடையது . 
4. உருகவிட்டு நின்ற ஒளி --உள்ளத்தை யுருக்கி அதனூடே நின் 

விளங்கா நின்ற ஒளி , 
5. சிவஞான மாபாடியத்து , “ காமிகமுதலிய சைவாகமங்களுள் ஞான 

பாதப் பொருளின் இகலறுத்து அவற்றின் பொருளுண்மை போதித் 
தற்கு ...... எடுத்துக்கொண்ட ஆசிரியர் .......ஆன்றோராசாரம் பாது 
காத்தற்பொருட்டும் மாணாக்கர்க்கு அறிவுறுத்தற் பொருட்டும் , 
முதற்கண் இடை யூறு நீக்குதற்குரிய கடவுளை வாழ்த்துவதாகிய 
மங்கல வாழ்த்துக் கூறுகின்றார் எனவரும் மங்கலவாழ்த்து முன் 
னுரை ஈண்டு ஒப்புநோக்குதற் குரித்து , 


3 


பாயிரம் 
கடவுள் வாழ்த்து 

அகவல் 1 
வெண்டிரைக் கருங்கட லேழும் விண்டொட 
ஓங்கிய சென்னிச் சிமையமும் வீங்கிய 
ஏழிரும் பொழிலு மெண்ணீங் குயிரும் 
அளவி லண்டமு முளையின்றி விளைத்தம் 
மலரோன் றாதையை வகுத்துந் தளரா 
முன்னோ ரில்லா முன்னோன் பின்னும் 
இளமையு மஃதா வியைந்தோன் வளமலி 
10 தோற்ற மீறொன் றில்லோன் கூற்றுக் 


5 


5 . 


1. எழு கொலா மவர் கண்ட விருங்கடல்- (திருநா . 4 : 18 : 7 ) 
2. வீங்கிய சென்னிச் சிமைய மு மோங்கிய- பாட வேறுபாடு . 
3. எழு பொழில் வளர்க்கும் புகழ்சால் வளவன் " ( தொல் . பொ . 

புறத் . 25 , மேற்கோள் ) ஏழுடையான் பொழில் (திருக்கோவை எ ) 
4. சித்தாந்த மரபு கண்டன கண்டனத்துள் புவனங்களுக்கு மள 

வில்லை; ஆன்மாக்களுக்கு மளவில்லை; ஆகையால் ஒரு புவனத்துக் 
கோரான்மா விருக்குமென்றதாயிற் றென் றீர் ; எண்ணீங் குயிரு 
மளவி லண்டமு முளையின்றி விளைத்து என்புழியும் இவ்வாறே 
குற்றங்கூறுவீராயினீர் ; சொற்குறிப் பறிய வல்லார் நும்போலே 
யாரையுங் கண்டிலம் ( கண்டனம் 30 ) எனச் சிவஞான யோகிகள் 

கூறினர் . 
5. அண்டப் பகுதியி னுண்டைப் பிறக்க , மளப்பருந் தன்மை வளப் 

பெருங் காட்சி , ஒன்றனுக் கொன்று நின்றெழில் பகரின் , நூற் 

றொரு கோடியின் மேற்பட விரிந்தன - (திருவா . திருவண்ட , 1-4 ) 
6. உளைவின்றி விளைத்தும் -- பா . வே . 
7. விச்சதின்றியே விளைவு செய்குவாய் - (திருவா . சதகம் 96 ) 
8 , படைப்போற் படைக்கும் பழையோன் படைத்தவை , காப்போற் 

காக்கும் கடவுள்--- (திருவா , அண்ட , 13-4 ) 
9. முன்னைப் பழம்பொருட்கு முன்னைப் பழம்பொருளே , பின்னைப் 

புதுமைக்கும் பேர்த்துமப் பெற்றியனே - (திருவா . திருவெம்பா 9 ) 
10. தோற்றங்கே டில்லாதான் - ( ஞானசம் . 2 : 42-9 ) 


4 


1 கிளியே முற்ற வொளிமாண் டிருநகை 
10. அருளி னங்குழை பரப்பி யிருடீர் 

கருணை மாநனை யுயிர்ணீமி றருந்த 
மலர்ந்த மாதர் மரகத வல்லி 
அந்தி வானத் தணி நிறங் கவர்ந்து 

சிந்தை செல்லாச் செழுங்கிரி யொருபால் 
15. வளங்கொளப் படர்ந்த வண்ணம் போல 

அறவோ ளமர்ந்த பாகன் றுறவோர்க் 
கெல்லை யாகிய தொல்லோன் றனா அது 
பாமாண் சேவடி பரவ 
நாமாண் புளதா நலங்கொளச் சிறந்தே 


4 உரை : 1-3 (வெண்டிரை........... பொழிலும் ) வெண் திரைக் 
கருங்கடலேழும் - வெள்ளிய திரையை யுடையனவாகிய பெரிய 
சமுத்திரமேழையும் ; விண்தொட ஒங்கிய சென்னிச் சிமையமும் . - 
6 சுவர்க்கத்தைக் கிட்ட வோக்கிய உச்சியையுடைய மகா மேருவையும் 


1. இளிபடு மின் சொலினார்கள் - ( ஞானசம் . 2 : 68-3 ) “ இளிசேர் 

தீஞ்சொல் " - ( ஞானு . 54 : 27 ) 
2. ஒளிமாள் திருநகை - பா . வே . 
3. மரகதக் கொடியுடன் விளங்குந் தெள்ளு பேரொளிப் பவள வெற் 

பென விடப்பாகம் , கொள்ளுமா மலையாள் - (பெரிய புரா , திருநா . 

379 ) . 
4. இவ்வுரைத் தொடக்கத்தே விரும்பித் தொழுவார் வினை தீர்க்கு 

முக்கட் கரும்பிற் பிறந்த களிறு என்றொரு குறட்பா அச்சுப் 
பிரதியிற் காணப்படுகிறது ; அதன் அடிக்குறிப்பு , “ இக்குறள் உரை 
யாசிரியர் கூறிய துதி என்று கூ றுகிறது , கிடைத்த ஏடுகளில் 

இது காணப்படவில்லை. 
5. கருமை- பெருமை . 
6. சுவர்க்கத்தை யளாவி யோங்கிய - உரை வேறுபாடு . 


வில்கிய 1 ஏழிரும் பொழிலும் 2 அந்த மேருவைச் சூழ்ந்த 8 அட்ட குல 
பருவதங்களையும் மிகுந்தெழப்பட்ட பெரிய 4 இரு நூற்றிருபத்து 
நான்கு புவனங்களையும் ; 

3-6 ( எண் நீங்குயிரும் ............ முன்னோன் ) எண் நீங்கு உயிரும் 
- எண்ணிறந்த ஆன்ம தேகங்களையும் ; அளவில் அண்டமும் - அள 
வில்லாத அண்டங்களையும் ; முளையின்றி விளைத்து 6 வித்தும் அங்குரா 


1. ஏழிரும் பொழிலும் என்பதை எழு இரும் பொழில் என வினைத் 

தொகையாகக் கொண்டு இவ்வுரைகாரர் , எழப்பட்ட பெரிய இரு 
நூற்றிருபத்துநான்கு புவனங்களையும் என்பது குறிக்கத்தக்கது . 
பொழிலென்பது புவனத்தைக் குறித்து நிற்றலை , " தேவர்கோ 
வறியாத தேவ தேவன் செழும்பொழில்கள் பயந்துகாத் தழிக்கு 
மற்றை , மூவர் கோனாய் நின்ற முதல்வன் (திருவாச . 30 ) என 

மாணிக்கவாசகர் கூறுமாற்றாலும் அறிக . 
2. விரிந்த எழுவகைத் தீவுகளையும்- உ . வே , 
3. அட்டகுல பருவதங்களாவன: - நிடதம் , ஏமகூடம் , இமயம் , நீலம் , 

சுவேதம் , சிருங்கம் , கந்தமாதனம் , மாலியவான் என்பன . 
4. புவனம் 

இருநூற்று இருபத்துநான் குமாவன : - நிவிர்த்திகலையி 
லடக்கிய கபாலீச புவன முதல் பத்திரகாளியீறாகவுள்ள நூற்றெட் 
டும் , பிரதிட்டாகலையிலடங்கிய அமரேசமுதல் சீகண்டமீறாகவுள்ள 
ஐம்பத்தாறும் , வித்தியாகலையிலடங்கிய வாமதேவபுவன முதல் 
அக்குட்டமாத்திர புவனமீறாகவுள்ள இருபத்தேழும் , சாந்திகலையி 
லடங்கிய சதாசிவ புவனமுதல் வாமையீறாகவுள்ள பதினெட்டும் , 
சாந்திய தீத கலையிலடங்கிய அகாசிருதை முதல் நிவிர்த்தியீறாக 
வுள்ள பதினைந்துமாக இருநூற்றிருபத்துநான்காம் . இது சிவஞான 
மாபாடியத்திற் கண்டது . இவற்றை அநாசிருதை முதல் கபாலீச 
ருத்திர புவனமீறாக இரு நூற்றிருபத்து நான் கென்றும் வழக்குப் , 
இம்முறையிற் சிறிது வேறுபட வுரைப்ப தமுண்டு ; அவற்றைச் 
சிவப்பிரகாசத்து மதுரைச் சிவப்பிரகாசருரையினும் , சிவநெறிப் 

பிரகாச வுரையினுங் காண்க , 
5. உயிர் , ஈண்டு ஆகுபெயராய்த் தேகங்கண் மேனின்றது . 

புவனமும் எண்ணீங்குயிரும் , தானே வகுத்த துன் றமருகக் கரமே " 

( சிதம் . மும் 2 : 3-4 ) என்று குமரகுருபரரும் கூறுதல் காண்க . 
6. அரூபமான மாயையிலே - உ . வே . " வித்தும் ...... பொருளின் றியே " 

என்பதுவரையுள்ள பகுதி சில எடுகளில் இல்லை , 


- ஏனைப் 


6 


முமாகிய சொரூபமான காரணப்பொருளின்றியே அரூபமான மாயை 
யிலே 1 சிருட்டி காலத்திலே சிருட்டித்தும் , திதி காலத்திலே திதிப் 
பித்தும் , சங்கார காலத்திலே இம்மாயையிலே ஒடுங்குவித்தும் ; 2 அம் 
மலரோன் 

தாதையை வகுத்தும் - அந்தப் பிரமாவுக்குத் தாதையாகிய 
விட்டுணுவைத் தோற்றுவித்தும் ; 3 தளரா முன்னோரில்லா முன்னோன் 
- தனக்கோ ரசைவின்றியே யிருக்கும் தன்னிற் பழையோ ரில்லாத 
பழையோன் ; 


5-7 ( பின்னும் ............ இயைந்தோன் ) பின்னும் 

பின்னும் ; 
இளமையும் அஃதா 4 இயைந்தோன் - இளமையும் அத்தன்மைத்தாகப் 
பொருந்தினோன் ; 

7-8 ( வளமலி ....... இல்லோன் ) வளம்மலி - பாரம்பரியமாய் 
வரும் வளப்பமுடைத்தாகிய ; தோற்றம் ஈறு ஒன்று இல்லோன் - 
6 செனன மரண மில்லாதோன் ; 


1. தோற்றுவித்தும்- உ , வெ . 
2 . அயன் அரிகட்குச் சிவனே காரணன் என்பதை , “ நாரண னயனை 

யீன்று மயனு நாமணனை யீன்றுங் , காரண மொருவருக்கங் கொரு 
வர் தா மிருவருக்கும் , வாரண முரித்த வள்ளல் காரண னென்று 
மன்ற, ஆரண முரைக்கும் பக்கத் தவர்களு மடைந்தா ரன்றே 

(சிவ. சித்தி . பர . பக் . 277 ) என்பதனாலு மறிக . 
3 , படைத்தல் முதலிய தொழில்களைச் செய்தானாயினும் அச்செய்கை 

யால் தான் சிறிதும் விகாரமடையா னென்றற்குத் தளரா முன் 
னோன் என்றார் . " எல்லாம் வருவிப்பன் விகாரங்கள் மருவான் " 
(சிவப் . 17 ) என்பதினாலும் , " விந்துவவத்தை யென்று தொடங் 

கும் அகவலிற் ( ஞானு. 60) கூறப்படும் கடாவிடைகளாலுமறிக . 
4. இப்பகுதி , " பின்னைப் புதுமைக்கும் பேர்த்துமப் பெற்றியனே ” 

என்ற திருவாசகக் கருத்தை அடியொற்றி நிற்றல் காண்க . 
5 . வளப்ப முடைத்தாகிய சனன மரணம் - உ . வே ,. 
6. பிறப்பிறப்புக்கள் காரண காரியத் தொடர்ச்சியாய்க் கரையின்றி 

வருவனவாதலின் , அவற்றைப் " பாரம்பரியமாய் வரும் வளப்ப 
முடைத்தாகிய செனனமாணம் ” என்று உரைக்கின்றார் . 


7 


2 --- 16 (கூற்றுக்கு ........பாகன் ) அருளின் அம்குழை பரப்பி 
1 கிருபையாகிய அழகிய தளிரைப் பரப்பி ; இருள் தீர் கருணை மாகனை 
குற்றமற்ற 2 கருணையாகிய பெரிய அரும்பிற்றேனை ; உயிர்ஞிமிறு 
அருந்த மலர்ந்த - பக்குவான் மாக்களாகிய வண்டுகள் புசிக்கும்படிக் 
கீடாக மலர்ந்த ; 3 மாதர் மரகத வல்லி - காதலிக்கப்பட்ட ஒரு மரகதக் 
கொடி ; அந்தி வானத்து அணிநிறம் கவர்ந்து - செக்கர் வானத்தின் 
அழகிய நிறத்தைக் கவர்ந்து கொண்டு ; 4சிந்தை செல்லாச் செழுங்கிரி 
ஒருபால் 5 மனாதி கரணங்களாலும் அறிந்தோதற்கரிய வளப்ப 
முடைத்தாகிய பருவதத்தின் ஒரு பக்கத்திலே; வளம் கொளப் படர்ந்த 
வண்ணம்போல -- 6 அலங்காரமுடைத்தாகப் படர்ந்தவாறுபோல ; 
கூற்றுக்கு இளி ஏமுற்ற ஒளிமாண் திருநகை - வசனத்துக்கு இளி 
யென்னும் 7 இசை யானசப்படாநின்ற 8 ஒளியால் மாட்சிமைப்பட்ட 
திருநகையும் ; 9 அறவோள் அமர்ந்த பாகன் -10 காருணியமாகிய தற் 
சொரூபமுமுடைய உமாதேவியுடன் கூடின பாகன் ; 


1. கிருபை யெனப்படாநின்ற அருட்சத்தியாகிய - உ . வே . 
2. கிருபையென்னும் மகத்தாகிய- உ . வே . 
3. மாதர் - காதல் ( தொல் . சொல் , உரி 30 ) 
4. சிந்தையால் சிந்திக்க வொண்ணாததனைச் சிந்தை செல்லாதது 

என்பது வழக்கு ; வீடென்பது சிந்தையு மொழியுஞ் செல்லா 
விலைமைத்து எனப் பரிமேலழகரும் உரைத்தல் காண்க . சிவ 
பரம்பொருளைச் செழுங்கிரி யென்கின்றாராதலின் , அதற்கேற்ப , 

" சிந்தை செல்லாச் செழுங்கிரி " யென்றார் . 
5. மனத்தால் அளவிடுதற்கரிய அழகிய பருவதத்தின் - உ . வே . 
6. பொன்னிறக் குன்றத்தில் பச்சைப் பசுங்கொடி படர வுண்டாகும் 

காட்சி , மிக்க அழகுடைத்தாதல்பற்றி , வளங்கொள என்பதற்கு 

" அலங்காரமுடைத்தாக என்று உரைத்தது பொருத்தமாகவுளது. 
7. இசை ரசத்தால் கீழ்ப்படவும் - உ . வே . 
8. ஒளிமாள் திருநகை என்று பாடங் கொண்டதற்கேற்பத் திரு 

நகைக்கு மற்றையவொளிகள் கெடவும் எனக் கூறிய உரை வேறு 

பாடும் உண்டு . 
9 . கருணையாகிய அறமே தனக்கு உருவாகவுடையவ ளா தலின் , அற 

வோள் என்றாராக , அதற்கு " காருணியமாகிய தற்சொரூபமுடைய 
உமாதேவி என்று உரை கூறுகின்றார் ; இறைவனையும் ‘ அறவன் " 

( திருஞான ஆரூர் 5 ) என்று சான்றோர் கூறுப . 
10. உண்டாகிய காருணியமே தனக்குச் சொரூபமாகவுடைய - உ . 

வே . 


16-17 ( துறவோர்க்கு ...........சிறந்தே ) 1 துறவோர்க்கு 
யாகிய தொல்லோன் - பற்றற் றோர்க்குத் தன் பரமானந்தமருளித் 
தானாக்கித் தன்றன்மையைக் கொடுக்கும் முன்னோன் ; பா மாண் 
தனாஅது சேவடி பரவ -3 பாக்களுக்கு அழகைக் கொடுக்கும் தன் 
னுடைய சிவந்த சீர்பாதங்களை வாழ்த்தவே ; நலங்கொளச் சிறந்து 
அழகுகொள்ள மிக்கு ; நா மாண்புள தாம் - என்னுடைய வாக்கானது 
மாட்சிமையுடைத்தாம் , எ - று . 


அ என்பது பண்டறிசுட்டு . 


1. துறவின் முடி பொருள் சிவமாந்தன்மைப் பேறாதலின் , பரமானந்த 

மருளித் தானாக்கித் தன் றன்மையைக் கொடுத்தல் உரைக்கப்பட் 
டது ; பத்திப்பேர் வித்திட்டே பரந்த வைம்புலன்கள் வாய்ப் 
பாலே போகாமே காவாப் பகையறும் வகைநினையா , முத்திக்கே 
விக்கத்தே முடிக்குமுக் குணங்கள்வாய் மூடாவூடா நாலந்தக் காண 
மும் ஒரு நெறியாய்ச் , சித்திக்கே யுய்த்திட்டுத் திகழ்ந்த மெய்ப் 
பரம்பொருள் சேர்வார் தாமே தானாகச் செயுமவன் " திருஞான . 

126 : 7 ) என்பது காண்க . 
2. பற்றற்றோர்க்குத் தன் றன்மையைக் கொடுக்கும் - உ . வே . 

" சிவன் உளத்தே தோன்றித் தீ யிரும்பைச் செய்வது போல் சீவன் 
தன்ளைப் பந்தனையை யறுத்துத் தானாக்கித் தன்னுருவப் பரப்பை 
யெல்லாம் கொடுபோந்து பதிப்ப னிவன்பாலே " ( சிவ . சித் . சுபக் . 
9 : 12 ) பரமானந்தமருளுதலும் தானாக்குதலும் தன் தன்மையைக் 
கொடுத்தலும் இடையறவின்றி ஒருக்கே உடனிகழ்வன 

வென 
வறிக . 
3 . " கவிக்குத் தகுவன கண்ணுக் கினியன....... கொச்சைநாதன் குரை 

கழலே " -ஆளுடைய பிள்ளையார் திருவந்தாதி 32 ; என்றும் 
அடியவ ருள்ளத் திருப்பன ...... நல்ல சங்கத்து ஒன்றும் புலவர்கள் 
யாப்புக் குரியன ...... சைவ சிகாமணி பொன்னடியே " - ஆளுடை 
பிள் , : திருமும்மணிக்கோவை 3. பாக்கள் தன் திருவடியைப் 
பொருளாகக் கொண்டியல்வது அவற்றிற்கு மாண்பினைப் பயக் 
கின் றதென்பது தோன்றப் பாமாண் சேவடியென்றாரென்றற்குப் 
பாக்களுக்கு அழகைக் கொடுக்கும் சீர்பாதம் என்று உரைக் 


கின்றார் . 


9 


1 விநாயகர் துதி 


அகவல் 2 


2 திங்கட் கொழுந்தி னன்ன வொண்கேழ் 
ஒருமருப் பிருமதக் கடவு 4 ளெண்கழி 
சயாண்டுபல நிரம்பினு மிளமையொடு கெழீஇ 

ஞான மாமதந் தருக்கி யானா 
5. வினையுகச் சீறு நனைகவுள் வேழத் 

தடியிணை யொழிவின்று பழிச்ச 
முடிவிலா தெவன் முன்னிய நெறித்தே 

1-2 ( திங்கள் ............கடவுள் ) திங்கட் கொழுந்தின் 
அன்ன - பிறைச்சந்திரனையொத்த ; ஒண்கேழ் ஒரு மருப்பு - ஒளியும் 
வடிவுமுடைய தொரு கொம்பையுடையவனாய் ; இருமதக் கடவுள் -- 
7 பிரமசாரியானபடியால் இந்திரிய மதமொழிந்த இரண்டு மதத்தினை 
யுடைய கருத்தாவாய் ; 


உரை : 


1 . இது வித்தியானத்துறை விநாயகர் துதி என்று செப்பறை 

மடத்துப்பிரதி கூறுகின்றது . 
2 . “ பிறைமருள் வான் கோட் டண்ணல் யானை ” ( அகம் . 115 : 13 ) 

" வானெழு பிறைமருப் போடைந்து கை நிலைபெற்ற வெற்பனான் " 

அறம் வளர்த்தநாயகி பிள்ளைத் தமிழ் . 
3. ஒண்கேழ் என்பதில் ஒட்பம் ஒளியையும் , கேழ் , வடிவையும் 

குறித்து நிற்கின்றன . ஒள்ளெரி யுண்ணு மிவ்வூர் " ( சிலப் 18:53 ) 
என்ற விடத்து ஒட்பம் ஏவல் கேட்டலேயன்றிச் சுடுதற் றொழிலும் 
சுட்டி நிற்பதுபோல . 

எண்கடி- பா . வே . 
5 , விநாயகரும் என்றும் குன்றா இளமையுடைய ரென்றற்கு " யாண்டு 

பல நிரம்பினும் இளமையொடு கெழீஇ என்றார் . 

அழகும் ஒளியுமுடைய தொரு - உ . வே . 
7 . 

யானையுறுப்புக் கழுத்திற்கு மேலன்றி யின்மையின் , கன்னம் 
கபால மென்னும் இருவகை மதமுண்மை தோன்ற , இருமதக் 
கடவுள் என்றார் . " மேவற்கரிய இருமதத் தொற்றை மருப்பின் 
முக்கண் ...... யானையையே " ( நம்பி , இரட் . 12 ) 


6 . 


10 


2-3 ( எண்கழி ........... கெழீ இ ) எண்கழி யாண்டு பல நிரம் 
பினும்- தேவர்களெண்ணும் எண்ணளவிறந்த வயது பல வுண்டா 
யினும் ; இளமையொடு கெழீஇ இளமையோடு கூடி ; 


4-5 ( ஞானமாமதம் ........ வேழத்து ) ஞானமாமதம் தருக்கி 
ஞானமாகிய மகத்தான மதத்தாலே கருவித்து ; ஆனா வினையுகச் 
சீறும் -1 ஆன்மாக்களின் அளவிறந்த 2 கன்மங்கள் பற்றறவொழியும் 
படி சீறும் ; நனைகவுள் வேழத்து - மதத்தாலே நனைந்த 4 கதுப்பை 
யுடையனாகிய யானைமுகத்து விநாயகனுடைய ; 

6-7 ( அடியிணை .......நெறித்தே) அடியிணை - உபய பாதங்களை ; 
ஒழிவின்று பழிச்ச ஒழியாதே தோத்திரம்பண்ண ; முன்னிய முடி 
விலாதெவன் - அபேக்ஷையான போக மோக்கங்களில் சித்தியாதது 
யாது ; 5 நெறித்து- முறையாலே நடந்து சித்திவிளைக்கும் என்பதில் 
ஐயமில்லை எ - று . 

முடிவிலாததென்பது முடிவிலாதென வந்தது . 


* 


1 . 


ஆன்மாக்கள் --உ . வே . 


2 . 


ஞானம் வினை தீரி னன்றி விளையாவாம் ( சிவ . போ . சூ 12 
புறநடை உதா .) என்பவாகலின் , ஞான மாமதம் தருக்கி ஆனா 
வினையுகச் சீறும் என்றார் . 


3 . 


கன்மங்க ளொழியும்படி - உ . வே . 


4 . 


கதுப்பையுடைய யானை முகத்து - உ . வே . 


5 . 


" நெறித்து எனவே , முடிவதும் முறை பிறழாது முடிந்து நிலைத்த 
இன்பத்தைத் தரும் என்பது பெற்றாம் . 

விநாயகனேயென்று 
மெய்ம்மகிழ , வல்லார் மனத்தன்றி மாட்டாளிருக்க மலர்த்திருவே 
( மூத்த நாயனர் இரட் . மா . 20 ) என்று சான்றோரும் கூறுதல் 
காண்க . 


6 . 


இத்தொடர் சில பிரதிகளில் இல்லை , " கிரமேண நடந்து 
சித்தியாம் ” என்று ஒரு பிரதியில் காணப்படுகிறது . 


11 


கலைவாணி துதி 
அகவல் 3 


விரிகதிர் மதியிற் கதிர்விரி பொகுட்டுத் 
தாதுகு படுத்த மேதகு வெண்மடற் 
புழற்காற் சரோருகத் தளிக்குல மொலிப்ப 
விழைவற வெகுண்டோர் விழைய விழைபென 
5. அருட்கதிர் பரப்பி மருட்டுய ரகற்றி 

வண்ண மாத்தவி சேறிப் பண்வரக் 
கின்ன ராதிக டம்முறை தொடங்கப் 
பொழுதொடு விப்பிரர் தொழுதனர் நுவல 

இமையா மங்கைய ரமையாது பழிச்சத் 
10. தீதற விருந்த வாதி நாயகி 

கலைமகள் கழலிணை கருத 
நிலைமை நீடுத றலைமையோ 4 வன்றே 


உரை : 


1-3 ( விரிகதிர் .............சரோருகத்து ) விரிகதிர் மதி 
யின் -5 பூரண சந்திரனை யொத்த ; கேதிர் விரி பொகுட்டு - மிக்க ஒளி 
யுடைத்தாகிய பொகுட்டையும் ; தாதுகுபு அடுத்த மேதகு வெண் 


1 . 


தாதரு கடுத்த ; தாதுக் கடுத்த ; தாதுகு பெடுத்த - பா . வே . 
இவ்வடி பிரதிதோறும் வேறுபட்டுக் கிடக்கின்றது . 


2. 


புழைக்காற் சரோருகத்து- பா . வே . “ உழைக்கவின்றெழுந்த 
புழற்காற் றாமரை ( பெருங் . 1 : 48 : 148 ). 


3 . 


விழையென- பா . வே , 


4 , வின்றே -பா . வே . 


5 . 


மிக்க ஒளியையுடைத்தாகிய பூரண சந்திரன் இயல்பையும் இட 
முடைத்தாகிய பொகுட்டையும் - உ , வே . 


6 , தெய்வத் தாமரை யென்றற்குக் " கதிர்விரி பொகுட்டு எனப் 


பட்டது . 


12 


மடல் - 1 தேன் சொரிந்து நின்ற அழகிய வெண்மடலையும் ; புழற்கால் 
சரோருகத்து- புழையுண்டான தாளையுமுடைய வெண்டாமரைப் 
பூவாகிய ; 

3-10 ( அளிக்குலம் .......ஆதி நாயகி ) - வண்ணமாத்தவிசேறி 
அழகையும் பெருமையு முடைத்தாகிய பீடத்தின் மீதேயேறி ; அளிக் 
குலம் ஒலிப்ப -3 வண்டு வர்க்கமெல்லாஞ் சத்திக்க ; விழைவற வெகுண் 
டோர் விழைய - 4 அபேக்ஷிக்கத்தக்க சுவர்க்கபோகத்தையும் ஆசை 
யேதுவாக வரும் காம சுகாதிகளையும் திரஸ்கரித்துச் சர்வசங்க 
நிவர்த்தி வந்தோர் ஆசிரயிக்க ; விழைபென - அப்படியே தன்னை 
யாசிரயிப்பதை வேண்டினாற்போல ; அருட்கதிர் பரப்பி மருள் துயர் 
அகற்றி -6 தன் கிருபையாகிய பிரகாசத்தை விரித்துத் தன்னை யாசி 


2 


1 .. 


தாதொடு சேர்ந்த மேம்பாட்டையுடைய வெண்மடலையும் - உ . வே . 


2. தவிசேறி , ஒலிப்ப , விழைய , மொய்ப்ப , விழைபென , சதிர் பரப்பி , 

துயர் அகற்றி , தொடங்க , நுவல , மங்கையர் பழிச்சி, இருந்த 
ஆதிநாயகி என இயைக்க . 


3 . 


முன்னே " தாதுகு பெடுத்த வெண்மடற் " ( ஞானு . 3 : 2 ) சரோருகம் 
என்றாராகலின் , தாது படிந்துண்டு வண்டினம் முரலும் சிறப்பை , 
அளிக்குல மொலிப்ப என்றார் . 


4. " நலந்தரு காம நல்குமன் னயந்தே " ( ஞானு . 63 : 50) என்பதற்குக் 

கூறிய வுரையிலும் ஈண்டுக் கூறியது போலவே , போக மோக்கங் 
களை அபேக்ஷிக்கத்தக்கனவெனச் சிறப்பித்துக் கூறுகின்றார் . 


5. தன்னை விரும்பி வழிபடுவோர் , வேண்டியவற்றை வேண்டியாங்குப் 

பெற உதவு முகத்தால் ஏனையோரும் வழிபட்டு அவற்றைப் பெறச் 
செய்யும் நலத்தை வியந்து கூறுதலின் , “ தன்னை ஆசிரயிப்பதை 
வேண்டினாற்போல ” என்றார் . எனவே , அறிவுக்கொனடயின் 
அருமை யுணர்த்தப்பட்டதாம் . 


6 . 


ஆபரணமாகக் கிருபையாகிய - உ . வே . 


2 - a 


131 


பயித்தோருடைய 1 அஞ்ஞானத்தால் வரும் துக்கங்களை நீக்கி ; கின்ன 
ராதிகள் தம்முறை தொடங்க -- கின்னரர் கிம்புருடர் முதலாயினோர் 
தத்தம் முறையிலே உபண்படத்தொடங்கிப்பாடித் தோத்திரம்பண்ண ; 
3 விப்பிரர் பொழுதொடு தொழுதனர் நுவல - வேதியர் காலந்தோறும் 
தொழுது துதிக்க ; இமையா மங்கையர் அமையாது பழிச்ச- தெய்வ 
மகளிர் 4 பன்முறை வணங்கியும் 5 தமது காதல் ஆராமையால் மேலும் 
மேலும் துதிக்க ; தீதற இருந்த ஆதிநாயகி- குற்றமற எழுந்தருளி 
யிருந்த ஆதிநாயகியான ; 


காமம் 


1 . மருட்சி காரணமாக அறியாமையும் , அதுவே ஏதுவாகப் பல் 
வகைத் துன்பங்களும் உண்டாதல்பற்றி , “ மருள் துயர் 

என்ற 
தற்கு அஞ்ஞானத்தால் வரும் துக்கங்கள் என்றார் . 
வெகுளி மயக்கம் இவை மூன் றன் நாமம் கெடக் கெடும் நோய் 
( குறள் 360 ) என்று சான்றோர் மயக்கத்தை நோய்க்குக் காரண 

மாகக் கூறுமாறு அறிக . 
2 . கின்னராதிகள் இசைப்புலவர்களாதலின் தத்தமக்குரிய முறையிலே 

வாகீசுவரியின் குணஞ் செயல்களைப் பண்ணமைந்த பாடலைப் 

பாடிப் பரவுகின்றனரென வறிக . 
3 .. " இருபிறப்பாளர் பொழுதறிந்து நுவல ( முருகு . 182 ) என்பதும் 

இதற்கு , உதயகாலத்தும் , மத்தியான காலத்தும் , அத்தமன 
காலத்தும் தாபனம் அநுட்டானம் பூசையாகிய மூன்று தொழிலை 
யும் முயன்று செய்ய ” ( முருகு . வேறுரை ) எனவரும் உரையும் 

எண்ணற்பாலன . 
4 . தெய்வ மகளிர் அளவின்றியே போற்ற - உ . வே . வானுறை 

மகளிர் நலன் இகல் கொள்ளும் , வயங்கிழை காந்த வண்டுபடு 
கதுப்பின் ஒடுங்கீ ரோதிக் கொடுங்குழை கணவ 

( பதிற் : 14 , 
13-5 ) என்று சான்றோர் கூறுவது ஈண்டு ஒப்பு நோக்கத் தக்கது . 
5. “ இருவிழியும் அமையா வென்றார் அந்த வானத்தவ ரெல்லாம் 

( கம்ப . இரா . மிதிலைக் காட்சி 25 ) 
6 . “ விழைவற வெகுண்டோர் விழைய விழைபென ( ஞானு . 3 : 4 ) 

இருந்தாளாபினும் அருள்புரிந்து மருள் நீக்கியருளும் மாண்பு , 
கின்னராதிகளும் விப்பிரரும் இமையா மங்கையரும் அமையாது 
பரவிய போது மேம்பட்டு நின்று , அக் கின்னரர் முதலாயினாரை 
யடையும் குற்றங்கள் அறவே யடையாவாறு காக்கும் முறைமை 
கருதி , " தீதற இருந்த என்றதற்கு , குற்றமற எழுந்தருளி 
யிருந்த என்று உரைத்தார் . 


14 


11-12 . ( கலைமகள் . ... அன்றே ) கலைமகள் 1 கழல் இணை 
கருத - வாகீசுவரியுடைய உபயபாதங்களை நினைத்துத் தியானம் 
பண்ண ; நிலைமை நீடுதல்- 2 அனந்த நித்திய பரமானந்த சைதந்தியத் 
தில் நிலைபெற இருக்குமது ; தலைமையன்று- ஒரு பொருளன்று , 
3 எல்லார்க்கும் எளிதாம் எ - று . 

ஓகாரம் , எதிர்மறை . 


ஆசிரியர் துதி 


அகவல் 4 


அருளு மறிவு மிருடீர் பொறையும் 
வாய்மையுந் தவமுந் தான மாட்சியும் 
மன்னுயிர்க் கின்பந் தன்மீக் கூர்தலும் 
ஒழுக்கமும் விழுப்பமு மழுக்கா றின்மையும் 
5. கண்கான் முதலிய பொறியும் பண்பார் 

பூணுந் துகிலும் பாண்விரி பிணையலும் 
புண்ணியம் படைத்து மண்மிசை வந்த 
தோற்றத் தன்ன வாற்றலெங் குரிசில் 

குணப்பொற் குன்றம் வணக்க வாரா 
10. 4 ஐம்புல வேழத்து வெந்தொழி லவியக் 

கருணை வீணை காமுறத் தழீ இச் 
சாந்தக் கூர்முள் ளேந்தின னிறீ இத் 


1. கழல் என்றது வீரகண்டையை யன்று ; திருவடியென்னும் பொருட்டு. 
2. அந்த நித்திய மோக்ஷம் பெறுதல் ஒரு பொருளோ அன்று - உ . வே 


3. இது குறிப்பெச்சம் . 


4. ஐம்புல வேழத்தின் வெந்தொழில் வீய - பா . வே . 
5 , னுறீஇத் - பா . வே . 


15 


உரை : 


தன்வழிக் கொண்ட சைவ சிகாமணி 

பரமா னந்தத் திருமா முனிவன் 
15. வளமலி சேவடி வழுத்தி 
உளமலி யுவகை யுற்றனம் பெரிதே 

1-4 ( அருளும் ........ அழுக்காறின்மையும் ) அருளும் 
1 சருவபிராணிகளுடைய இதாகிதங்களும் தனக்கு வந்தாலொத் 
திருக்கும் கிருபையும் ; அறிவும் -2 கல்வியினாலாகிய பொருள் நீதிகளை 
யறியும் ஞானமும் ; 3 இருள் தீர் பொறையும் - சகித்தற்கரிய வெகுளியும் 
துன்பமும் வந்தவிடத்துக் குற்றமற்ற பொறையுடைமையும் ; வாய்மை 
யும் - 4 பிறர்க்குத் தீங்கில்லையாகச் சொல்லும் மெய் வசனமும் ; 
தவமும் - இராகத் துவேஷத்தினாலே பிராணிகளுக்கு வருத்தஞ் 
செய்யாமையான தவமும் ; தானமாட்சியும் - பக்குவான்மாக்களுக்கு 
உபகரிக்கும் ஞானக்கொடையும் ; மன் உயிர்க்கு இன்பம் தன்மீக் கூர் 
தலும்- நித்தியமான ஆன்மாக்களுக்குப் போகமோக்கங்கள் தன்னி 
னும் மிகவுண்டாகவேண்டுமென்னும் திருவுள்ளமும் ; ஒழுக்கமும் 


1 . 


ஒன்றின் துயர் கண்டாற் காரணமின்றித் தோன்றும் இரக்கம் 
( புறம் . 5. உரை ); இனி , உயிர்கட்குப் பசுத்துவத்தை நீக்கிச் சிவத் 
துவத்தை விளக்குதற்கண் ணுளதாகிய இரக்கம் (சிவஞானமா 
பாடியம் . சூ 5. அதி . 2 : மேற் 3. உரை) என்பது ஈண்டைக்குப் 
பொருந்தும் , 


2 . 


நல்லதன் நலனும் தீயதன் றீமையு முள்ளவாறுணர்தல் - ( தொல் 
பொ 247 நச் . ) " உயர்ந்த சாத்திரங்களை யையந்தீரக் கற்ற கல்வி 
ஞானம் " 

ஞசனு 

24 : 18 உரை ) 


3 . 


ஈண்டு “ இருள் தீர்பொறை யென்ற ஆசிரியர் பிறாண்டு , “ பெரும் 
பொறை " யென்று கூறினாராக , ஆண்டு அதற்கு உரை கூறு 
மிடத்து, இவ்வாறே , பொறுத்தற்கரிய வெகுளியும் துன்பமும் 
வந்தாற் சகித்தல் " என்று கூறுதல் காண்க . ( ஞானு 24 : 4 உரை ) 


4 . 


பிறர்க்கு அகிதம் வாராதபடி மெய் சொல்லுதல் - உ.வே . " வாய்மை 
யெனப்படுவ தியாதெனின் யாதொன்றும் தீமை யிலாத சொலல் 
( குறள் 291 ) 


5 . 


ஞான : 24 : 12-15 உரை காண்க , 


16 


சமயாசாரம் வர்த்தித்தலும் ; விழுப்பமும் -1சீர்மையுடைமையும் ; 
அழுக்காறின்மையும் - 2 மனச்சழக் கில்லாமையுமாகிய 


தசகுணங் 


களையும் ; 


5-8 ( கண்கால் ...... குரிசில்) கண்கால் முதலிய பொறியும் 
கண் முதலிய புத்தியிந்திரியங்களாகவும் , 4 கால் முதலிய கன்மேக் 
திரியங்களாகவும் ; பண்பார் பூணும் துகிலும் - மக்கட்பண்பென்னும் 
சீவகாருணியத்தாலுண்டான பாசவைராக்கியமும் குருபத்தியும் ஞான 
சமாதியுமே ஆபரணமாகவும் ஆடையாகவும் ; பாண்விரிபிணையலும் 
வண்டுகளாலே சத்திக்கப்பட்ட மாலையாகவும் ; புண்ணியம் படைத்து 

5 புண்ணியமானது இவையிற்றை அவயவமும் அலங்காரமுமாகக் 
கொண்டு ; மண்மிசை வந்த தோற்றத்தன்ன - பூகதமான 6 திருமேனி 
யுடன் வந்தாற்போன்ற ; ஆற்றல் நிலைமையையுடைய ; எம் குரிசில் 
எம் கருத்தாவும் ; 

9-13 ( குணப் பொற்குன்றம் . ... சைவசிகாமணி ) குணப் 
பொற் குன்றம் -7 பெருமையாலும் சுத்தியாலும் பிறழா நிலைமை 


1 . “ விழுமஞ் சீர்மையும் சிறப்பு மிடும்பையும் " (தொல் சொல் . 353 ) 
2 . " அழுக்காறின்மை " ( ஞான: 24 ) என்புழி , “ பிறர் குல தன வித்தை 

களைக் கண்டு பொறாமையில்லாமை ” என்று உரைப்பர் . 
3 . கண் , வாய் , மூக்கு , செவி , மெய் என்ற ஐந்தும் புத்தியிந்திரியம் . 
4. வாய் , கை , கால் , பாயு , உபத்தம் - கன்மேந்திரியம் . 
5 . புண்ணியத் திருமேனிக்குப் பூண் பாச வைராக்கியம் துகில் குரு 

பத்தியும் , மாலை ஞானசமாதியுமாகக் கொள்க . மேலே அருள் 
முதல் அழுச்காறின்மை யீறாகக் கூறிய பத்துக் குணங்களும் 
ஞானேந்திரியம் கன்மேந்திரியங்களாக உருவகஞ் செய்யப்படு 
கின்றன . இனி , ஆசிரிய மாலையுடையார் , குடியிப்பிறப்புத் துகி 
லாகவும் , பனுவல் மாலையாகவும் , ஒழுக்கம் பூணாகவும் குறித்து , 
“ குடிப்பிறப் புடுத்துப் பனுவல் சூடி , விழுப்பேரொழுக்கம் பூண்டு 

{ புறத் 827 ) என்று கூறுவர் . 
6. திருமேனி போன்ற - உ . வே , 
7 . 

குணமென்னும் குன்றேறி கின்றார் ( குறள் . 29 ) என்பதற்குத் 
துறவு மெய்யுணர்வு அவாவின்மை முதலிய நற்குணங்களாகிய 


3 


17 


யாலும் குணத்துக்கு மகாமேருவையொப் போனும் ; வணக்க வாரா 
ஐம்புல வேழத்து வெந்தொழில் அவிய - அந்தக்கரணங்க ளென்னும் 
பாகரால் வணக்குதற் கரியவாகிய பஞ்சேந்திரியங்களாகிய யானையின் 
வெவ்விய தொழிலான ஆசை யழிய ; கருணை வீணை 1 காமுறத் தழீஇ . 
கருணையாகிய வீணைபை 2 விருப்பமுண்டாக இசைத்து 3 வணக்கி 
மேற்கொண்டு ; சாந்தக் கூர்முள் ஏந்தினன் நிறீஇ -சாந்தமென்னும் 
கூரிய தோட்டியைக் சைக்கொண்டு நிறுத்தி ; தன்வழிக்கொண்ட 
தன்வச மாச்கிக்கொண்ட ; 4 சை வசிகாமணி - சைவத்துக்குச் சிகா 
மணியு மாயினோன் ; 


குன்றின் முடிவின் கண் ணின்ற முனிவர் என்று உரைகூறிய 
பரிமேலழகர் , " சலியாமையும் பெருமையும்பற்றிக் குணங்களைக் 
குன்றாக வுருவகஞ்செய்தார் என்று கூறுவதும் , கல்வியைப் 
பொற்குன்றத்தோ டொப்பித்துக் கூறும் கல்லாடர் , " நிலையினிற் 
சலியா நிலைமையானும் ( கல் . 13 ) என்று கூறுவதும் ஈண்டு 
ஒப்பு நோக்கற்குரியன. 


1. காமம் உற , அம்முக்கெட்டுக் காமுற என நின்றது ; காமம் 

விருப்பம் ; இல்லோன் இன்பம் காமுற்றாக்கு ( குறுந் . 120 ) 
என்றாற் போல . 


2. விருப்பொடு வீக்கி மேற்கொண்டு - உ . வே . 


3. 


காழ்வரை நில்லாக் கடுங்களிற் ஜெருத்தல் , யாழ்வரைத் தங்கி 
யாங்கு ( கலி , பாலை , 1 ) ; “ யானை நாதத்திற் றோன்று தலின் 
அதற்கு வணங்குதல் இயல்பு " என்பர் நச்சினர்க்கினியர் ( சீவக . 
748 உரை ). 


4. இவ்வாறு ஞான சம்பந்தரை நம்பியாண்டார் நம்பி ( தண்டமிழ் 

விரகன் சைவசிகாமணி (திருக்கலம் 37 ) என்று பாராட்டுவர் ; 
அவர்க்குப்பின் உமாபதி சிவனர் முதலிய சான்றோர் , மெய்கண்ட 
தேவர் முதலிய பெருமக்களை , “ எம்மை யாண்ட சைவசிகாமணி ” 
( சிவப் , 6 ) என்பது முதலாகப் பரவுவாராயினர் . 


18 


14-16 ( பரமானந்த............ பெரிதே ) பரமானந்தத் திருமா 
முனிவன் -- 1 பரமானந்த முனிவனென் னுக் 2 தீக்ஷாநாமத்தையுடைய 
மகாமுனிவனுடைய ; வளமலி சேவடி வழுத்தி- அழகுடைய வாகிய 
சீர்பாதங்களைத் தோத்திரம்பண்ணி ; 3 உளபலி யுவகை பெரிது 
உற்றனம் - ஆன்ம சிற்சத்தியின்கண் ணே விளங்கும் 4 பூரணமான 
மகிழ்ச்சியை மிகவும் பெற்றேம் எ - று . 


1 . பரமானந்தமாகிய செல்வத்தினையுடை ய மகா முனிவன் - உ . வே . 
2 . " இருணெறி மாற்றித்தன் றாணிழ லின்ப மெனக்களித்தோன் 

அருண்மொழித் தேவன்நற் சோட லம் பாகை யதிபன் எங்கோன் 
திருநெறி காவலன் சைவ சிகாமணி சில்சமய , மருணெறி மாற்ற 
வரும்ப மானந்த மாமுனியே " எனவரும் இந் நூலாசிரியர் 
பாடிய தனிச் செய்யுளால் , அருண்மொழித்தேவ சென்பது இயற் 
பெயரென்றும் , பரமானந்த முனிவர் என்பது தீக்ஷாநாமம் 

என்றும் அறியலாம் . 
3. உளம் , ஈண்டு ஆன்மாவின் மேற்று ; " கட்டும் உறுப்பும் கரணமும் 

கொண்டுள்ளம் , இட்டதொரு பேரழைக்க என்னென்றாங்கு 
( சிவ . போ.சூ. 2 உதா ) என்புழிப்போல , சிவனென்றும் ஆசாரிய 
னென்றும் வேறாகக் கொள்ளாது இருவரும் ஒரு முதலே யெனக் 
கொண்டு வழிபாடு புரிவது சித்தாந்த சைவத்தின் செம்மைநெறி 
யாகும் . என்றும் , இறவாத இன்பத் தெமையிருத்த வேண்டிப் , 
பிறவா முதல்வன் பிறந்து - நறவாருந் , தாருலா வும்புயத்துச் சம் 
பந்த நாதனென்று , பேரிலா நாதெனொரு பேர்புனைந்து - பாரோர் தம் 
உண்டி யுறக்கம் பயமின்ப மொத்தொழுகிக் , கொண்டு மகிழ்ந்த 
குணம்போற்றி போற்றிப் பஃறொடை . 40-42 ) என்றும் , கண் 
ணுதலும் கண்டக் கறையு மறைத்தருளி , மண்ணிடையின் மாக்கள் 
மலமகற்றும்- வெண்ணெய் நல்லூர், மெய்கண்டான் என்றொரு 
கால் மேவுவரால் வேறின்மை , கைகண்டார் உள்ளத்திற் சண் 
(இருபா . 1 ) என்றும் சான்றோர் தம் ஆசிரியரைச் சிவமாகக் கருதி 
வழிபடுமாறு காண்க , தோத்திரம் பண்ணிய தன் பயனாகத் தம் 
முள்ளத்தே முதல்வன் புலப்படக்கண்டு பேரின்பம் நுகர்தலின் , 
உளமலி யுவகை புற்றனம் பெரிதே என்று கூறுகின்றார் . 


4. புத்தி பூரணமான மகிழ்ச்சியை ; சிவானந்தானுபவத்தால் வரும் 

சந்தோஷத்தை - உ . வே . 


19 


1 மனச்சழக்காவது , பிறர் செல்வம் வித்தை முதலியவற்றைக் 
கண்டு பொறாமை , 


அவையடக்கம் 


அகவல் 5 


உரைசால் பகுதிப் புரையோர் போலத் 
தமிழ்த்துறை நிரம்பாத் தன்மை யேனை 
அறத்தின் விருப்புச் சிறப்பொடு நூக்கப் 
பாப்புனை பான்மை 2 நோக்கினென் வலித்துழி 
5. எழுதாக் கேள்வியுங் கேள்வி பழிவாழ் 
ஏனோர் கேள்வியுங் கேள்வி மாண 
வருதார் தாங்கிய கிளர்தா ரகலத் 
தெறிவே லிளைஞர் போலப் பொறிவாழ் 

புலப்பகை தாங்கிப் பிறப்பற வெறியும் 
10. அறப்பேர் வாழ்க்கையும் வாழ்க்கை திறப்பட 

இம்மையும் பயவா தம்மையு முதவாது 
4 செச்சைக் கண்டத் தொத்தூன் போல 
வாழ்வோர் வாழ்க்கையும் வாழ்க்கை தாவா 


1. இக்குறிப்பு அச்சுப்பிரதியிலும் செப்பறைப்பிரதியிலும் இவ்விடத்தே 

காணப்படுகிறது ; ஏனைப்பிரதிகளில் 4 ம் அடியின் உரை விளக்க 
மாகக் காட்டப்படுகிறது . 


2. நோக்கினன் -- பா , வே . 


வருபடை தாங்கிய கிளர்தா ரகலம் 


3. வருபடை - பா . வே . 

( புறம் 282 ) . 


4. செச்சைக் கண்டத் தொத்துனைச் செச்சை யென்றே வழங்குதலு 

முண்டு ; “ வெள்ளை வென்யாட்டுச் செச்சை போலத் , தன்னோரன்ன 
விளையர் ( புற . 286 ) என்று சான்றோர் கூறியிருப்பது காண்க . 


20 


ஒருமைத் தன்றே யாயினுஞ் சான்றோர்க் 
15. கெம்முடைப் புன்சொற் றம்முடைச் சிறப்பே 

அதனால் 
அவரினு மளியமற் றியாமே கவரா 
ஏனோ ரளிக்குந் தானீ றின்றே 

அவரே 
20. தம்பா டெய்த றம்பா லோர்க்கே 

1 எம்பா டெய்த லிருமையு முடைத்தே 
இவ்விரு பகுதியு மெழுத்துச் சொல்யாப் 
பவ்வயி 2 னுடைத்தே பொருட்பா டின்றே 

உரை : 1-4 (உரைசால் ............வலித்துழி ) தமிழ்த்துறை 
நிரப்பாத் தன்மையேனை -3தமிழிலக்கணவியல்பு நிரம்ப வறியாத 
என்னை ; அறத்தின் விருப்பு சிறப்பொடு நூக்க -4 " 

--4 " ஞானக் கறையறு 
பாத ” மென்று சொல்லப்பட்ட ஞானபாதத்தின் மேற் பிரியம் மிகவும் 
செலுத்து தலா லே ; 5 உரைசால் பகுதிப் புரையோர்போல் -6 கீர்த்தி 
நிறைந்த வேதாகமங்களை மிகவுணர்ந்த பெரியோரைப்போல ; பாப் 
புனை பான்மை நோக்கினென் - ஆசிரியப்பாவால் ஒரு சாத்திரம் 


1 . 


" எம்பாடாதல் அதனினுமரிதே ” - (பண் . 330 ) . 


2. னடைத்தே - பா . வே 


3. தமிழிலக்கண விலக்கிய மரபு - உ . வே . 


4. ஞானு . 8 : 1-2 . 


- 


5. உரை - புகழ் . " உரைசால் , அந்துவஞ் சாத்தனும் ஆதனழிசியும் " 

( புறம் 71 ) என்றாற்போல . புரைய மன்ற புடையோர் கேண்மை 
( நற் 1 ) என்றாற்போல . ஈண்டும் வேதாகமங்களைக் கற்றுணர்ந் 
துயர்ந்த பெரியோர்களைக் குறிப்பதாயிற்று . 


6. மிகுந்த வசனமாகிய பதினெட்டுப் பாடையு மிகவுணர்ந்த - உ . வே . 


7. இச்சொல் சில பிரதிகளில் இல்லை . 


21 


பண்ணு முறையைப் பார்த்தேன் ; வலித்துN- பார்த்தவாறே 
திகைத்தவிடத்து ; 

5-6 ( எழுதா , .... .... கேள்வி ) 2 எழுதாக் கேள்வியும் கேள்வி 
பரமேசுவரன் உபதேசித்தருளப் பரிசுத்தரான சனகாதி முனிவர் 
கேட்ட வேதவாக்கியமும் ஒரு சத்தம் ; பழிவாழ் ஏனோர் கேள்வியும் 
கேள்வி - பழியுண்டாக வாழும் ஏனைப் 4 பாவகாரிகள் வசனமும் ஒரு 
சத்தமாதலானும் ; 

6-13 (மாண ...... வாழ்க்கை ) வருதார் மாணத் தாங்கிய 
சேத்துரு பக்கத்திலிருந்து வருகிற தூசிப்படையை வஞ்சியாது 


1. பாப்புனை தலின் அருமையும் , எனது சிறுமையும் தோன்றவே 

திகைப்பு உண்டாவதாயிற்றென்றற்குப் பார்த்தவாறே திகைத்த 
விடத்து என்றார் . இனி , அத்திகைப்பு நீங்குமாற்றினை இரண்டு 
எடுத்துக் காட்டுக்களாற் குறிக்கின்றார் . 


2. வேதம் ஏட்டில் எழுத்தால் எழுதப்படாமல் கேள் விவழியாக 

வருவது பற்றி “ எழுதாக் கேள்வி யென்றார் . இக்கருத்தே 
பற்றி ஏனைச் சான்றோரும் , இதனை " எழுதாக் கிளவி யென்றும் 
எழுதா மறை யென்றும் வழக்குப . ஆற்ற லழியுமென் 
றந்தணர்க ணான் மறையைப் , போற்றியுரைத் தேட்டின் புறத்தெழு 
தார் ( திருவள் . மா . 15 ) என்று கோதமனர் கூறுதல் காண்க . 


3. பரமேசுவரன் முதலிய சொற்கள் சில பிரதிகளில் இல்லை ; வேத 

வாக்கியமும் ஒரு சத்தம் என்பதுமட்டில் சில பிரதிகளில் உளது . 


4. பாவகாரி - பாவத்தைச் செய்பவர் . " பாவ காரிகள் பார்ப்பரிதென்ப 

ரால் , தேவ தேவன் சிவன் பெருந் தன்மையே " (திருநா . 100 : 5 ) 
என்று சான்றோர் கூறுதல் காண்க . 


5. " தார் தாங்கிச் செல்வது தானை ( குறள் . 767) “ வருதார் தாங்கி 

அமர்மிகல் யாவது " ( புறம் 62 ) என வருவன காண்க 


6 . 


அழகுண்டாக வருகிற படையைத் தாங்கிய- உ . வே . 


22 


தாங்கிய ; கிளர் தார் அகலத்து எறிவேல் இளைஞர் போல -- வண்டு 
கிளரப்படா நின்ற மாலையணிந்த மார்பையும் சமரில் எதிரிட்டார் 
மேல் 2 எறியும் வேலையுமுடைய வீர புருடரைப் போல ; பொறிவாழ் 
புலப்பகை தாங்கி - சோத்திரம் தவக்கு சட்சு சிகுவை ஆக்கிரா 
ணம் என்று சொல்லப்பட்ட இந்திரியங்களிலே வாழும் சத்தாதி 
புலனாகிய பகைகளைத் தாங்கி ; பிறப்பு அற எறியும் அறப்பேர் 
வாழ்க்கையும் வாழ்க்கை - உற்பிசம் அண்டசம் சராயுசம் சுவேதசம் 
என்னும் நான்கு வருக்கத்துப் பிரப்பையும் அற எறியும் ஞானவான் 
கள் திருவுலாச் 3 செய்தருளும் 4 வாழ்க்கையும் வாழ்க்கை ; திறப்பட 
நன்மையுண்டாக ; இம்மையும் பயவாது - இம்மையிலும் தமக்கும் 
பிறர்க்கும் பிரயோசனமின்றியே ; அம்மையும் உதவாது - மறுமை 
யினும் சுவர்க்க மோக்கங்களுக்கு இடமின்றியே ; செச்சைக் கண்டத் 


1. மாலையையுடைத்தாக்கிய மார்பையுடைய சத்துரு பக்கத்தார்மேல் 

எறியும் - உ . வே . 


2. படைவீரர் ஏந்தும் படைபலவற்றுள்ளும் வேற்படை சிறப்புடைய 

தாகலின் “ எறிவேல் இளைஞர் என்றார் ; கான முயலெய்த 
அம்பினில் யானை பிழைத்தவே லேந்தல் இனிது " 

( குறள் 772 ) 
என்பது வீராது உட்கோள் . 


3. 


2 . 


செய்தருளுதலும் வாழ்க்கை - உ . வே . இங்கே 

இக்கே " கன்மச்சேத 
வுபாயத்தால் ஞானமுண்டாக வாழும் வாழ்க்கை யென்றவாறு 
என்றொரு தொடர் சில பிரதிகளிற் காணப்படுகிறது . 


4 . 


" பொய்ப்புலன்க ளைந்தும் நோய் புல்லியர்பா லன்றியே , மெய்ப் 
புலவர் தம்பால் விளையாவாம் " (நன்னெறி 11 ) என்று சிவப்பிரகாச 
சுவாமிகள் கூறுவர் . புலன்கள் ஆசைக்குக் காரணமாய் உயிரைப் 
பிறப்பிறப்புகட்குள்ளாக்கித் துன்பஞ் செய்வது பற்றிப் புலப் 

யென்றும் , அவற்றை வென்று வாழ்தலே வாழ்க்கை 
யென் றற்கு , 

புலப்பகை தாங்கிப் பிறப்பற வெறியும் அறப்பேர் 
வாழ்க்கை 

யென்றும் உரைத்தார் . வென்றவைம் புலனால் 
மிக்கீர் ( பெரியபு , நீலகண் . 42 ) என்பர் சேக்கிழார் சுவாமிகள் . 


பகை 


1 தொத்தூன்போல - ஆட்டின் கழுத்தில் தொங்குகின்ற 2 அசகளத்தம் 
போல ; வாழ்வோர் வாழ்க்கையும் வாழ்க்கை - உயிர் 

கை - உயிர் வாழ்வோர் 
வாழ்க்கையு மொரு வாழ்க்கை யாதலானும் ; 
13-14 ( தாவா 

அன்றே ) 3 

தாவா - கேடுபடாது ; 
ஒருமைத்து அன்றே - ஒருபடித்தல்லாத 4 நன்மை தீமையாயிருந்த 
பொருளிள்களிரண்டும் பிரபஞ்சத்தில் ஒக்க வியாபித்திருக்கும் ; 
ஆதலால் பெரி யோர் அருளிய நூல்களே சாத்திரமாக , யானும் 
புல்லிய சொற்களால் இந்தச் சாத்திரம் பண்ண விசைந்தேன் ; 

14-15 ( ஆயினும் ............சிறப்பே ) ஆயினும்- அங்ஙனமாயி 
னும் ; சான்றோர்க்கு - ஞானவான்களுக்கு ; எம் முடைப் புன்சொல் 
6 எம்முடைய புல்லிய சொல்லும் ; 7 தம்முடைச் சிரப்பே - தாம் 
அருளிச்செய்த நூலுக்குச் சிறப்பையே கொடுக்கும், 


1. வெள்ளாட்டின் கழுத்திற் றொக்கும் அசகளத்தம் , அதற்கு இன்பக் 

கருவியாகவோ துன்பக் கருவியாகவோ ஒருபயனும் செய்யாது 
உடலின் ஒரு கூறாய்க் கிடப்பதன்றி வேறன்மையின் , அதனை 
எடுத்தோதினார் . 

धर्मार्थकाम मोक्षाणां यस्यैकोऽपि न विद्यते । 

अजागळस्थलस्यैव तस्य जन्म निरर्थकम् ॥ 
என்று இதோபதேசம் கூறுகின்றது ( ஆட்டின் கழுத்தில் தொங்கும் 
அசகளத்தம் வீணாயொழிவது போல அவனுடைய பிறப்பும் வீணே 

கழிகிறது என்பது பொருள் ) . 
2. அதர்போல ; அசகளத் ததள்போல - உ . வே , 
3 . தாவா- எதிர்மறை வினையெச்சம் ஈறு கெட்டு நின்றது . 
4 . " இன்பமு மிடும்பையும் புணர்வும் பிரிவும் , நன்பக லமையமு 

மிரவும் போல , வேறு வே றியலவாகி மாறெதிர்ந்துள " (அகம் 327 ) 

என்று பண்டைச் சான்றோரும் கூறுப . 
5. ஆதலால் என்பது முதலாயின குறிப்பெச்சம் . 
6. யாமுரைக்கும் விரசமான சொல்லும் - உ . வே . 
7. ஞானவான்களின் செயற் சிறப்பை , எம்போல்வாரது செயலின் 

சிறுமையும் புன்மையும் நன்கு விளங்கச்செய்தலால் , அவர் சிறப்பே 

மிகுமென்றற்கு , “ தம்முடைச் சிறப்பே " என்றார் . 
8. சிறப்பைக் கொடுக்கும் - உ . வே . 


21 


16-18 ( அதனால் ........... இன்றே) அதனால் -1 ஆதலால் ; யாம் 
அவரினும் அளியம் - யாம் அவரிடத்தும் 2 அனுக்கிரகம் பெறுத 
லுடையேம் ; கவரா - எட்மின் வேறல்லாத ; ஏனோர் அளிக்கும் 
ஈறு இன்று -3 அஞ்ஞானிகளிடத்தும் தமக்கு யாம் இனமாதலால் 
அங்கீகாரம் பெறுதற்கு 4 முடிவில்லை ; 


19-2 ! (அசே........ உடைத்தே) அவர் - அந்த நல்லோரும் 
தீயோரும் ; பாடு எய்தல் 5 தம்பாலோர்க்கு - பெருமை பெறுவது 
தமக்கு இனமாயினாரிடத்தேயாம் ; எம்பாடு எய்தல் இருமையும் 
உடைத்து - யாம் இருதிறத்தாரிடத்தும் அனுக்கிரகம் 
லுடையேம் ; 


பெறுத 


22--23 ( இவ்விரு இன்றே ) இவ்விருபகுதியும்- இவ்விரு 
திறத்தாருடைய 6 அனுக்கிரகத்துக் குரிய குணதோட மிரண்டும் ; 


1 , இங்ஙனம் ஞானவான்கள் தாம் அருளிச் செய்யும் நூலுக்குச் சிறப் 

புக் கொடுக்கு மதனால் உ . வே . 


2. இவர்கள் சொல்லும் செயலும் நம் சிறப்பு மிக்கு விளங்குதற்குத் 

துணைசெய்கின் றனவென வெண்ணிக் கொள்ளும் உவகையால் , 
எம்மை அருளுவது ஒருதலை யென்பார் , " அவரிடத்தும் அனுக் 
கிரகம் பெறுதலுடையேம் ” என்றார் . 


3. அஞ்ஞானிகள் சிற்றினமாதலாலும் , " சுற்றமாச் சூழ்ந்துவிடுதல் 

( குறள் 451 ) அதன் இயல்பாதலாலும் , அவர்பால் அங்கீகாரம் 
பெறுவது அரிதன்றென்றற்கு , அஞ்ஞானிகளிடத்தும் ......... 

முடிவில்லை என்பாராயினர் . 
4. வியானமில்லை - உ . வே , 


5 . 


ஏழாவ தன்கண் நான்காவதன் உருபு வந்து மயங்கிற்று ; நாணற் 
கிழங்கு மணற் கீன்ற முளை ( அகம் 212 ) என்றாற்போல . 


6. அனுக்கிரகம் பெறுதற்குரிய- உ . வே . 


4 


25 


எழுத்து சொல் யாப்பு அவ்வயின் உடைத்து - இந்நூலிலுள்ள 
எழுத்து சொல் யாப்பு அலங்காரமென்ற நான்கு வருக்கத்திடத்து 
மேயன்றி ; பொருட்பாடு இன்று-2 நூற்பொருள் பரமசிவ னருளிச் 
செய்த திவ்வியாகமப் பொருளாதலால் அதனிடத்தொரு குற்றமு 


மில்லை எ - று , 


அன்று , எ , மற்று - அசைநிலை . 


நூற்பெயர் 
அகவல் 6 


4 மந்தர மத்தென நிறுவி நாணென 
ஐந்தலை யரவு சுற்றி நஞ்சொடு 
பணாமணி பிதுங்கப் பற்றி யவுணரொ 


1. நான்கு வருக்கத்துக்குமாம் - உ . வெ . 
2. இத்தொடர் சில பிரதிகளில் காணப்படவில்லை ; சிலவற்றில் பொரு 

ளிடத்துக் குற்றமில்லை யென்பது மட்டில் காணப்படுகிறது . 
இவ்வாறே , பொருள் குற்றமில்லதாதலின் , அதனைக் கூறும் 
சொற்களிடத்துக் காணப்படும் குற்றங்களைப் பொருளாகக் காண் 
டல் வேண்டா என்ற கருத்தமையப் பல பெரியோர்கள் கூறியுள்ள 
னர் . செப்பலுற்ற பொருளின் சிறப்பினால் , அப்பொருட்குரை 
யாவரும் கொள்வரால் , இப்பொ ருட்கென் னுரைசிறி தாயினும் , 
மெய்ப்பொருட்குரி யார் கொள்வர் மேன்மையால் ( பெரியபு . 
பாயி . 7 ) எனச் சேக்கிழார் பெருமானும் , புன்மைச் சொல்லேனும் 
புராணப் பொருளைப் பொழிந்தால் , நன்மைக்கண் வைத்தற்கினி 
நாமிரக்கும் படித்தோ ( மேரு . 5 ) என்று வாமன முனிவரும் 

பிறரும் கூறுவன காண்க . 
3. முற்றுமுணர்தல் என்பது பரமசிவனுடைய எண்குணத்துள் ஒன் 

றாதலால் , அப்பெற்றியோன் அருளிய ஆகமப் பொருளில் குற்ற 
மில்லையென்பதை யாப்புறுத்தற்காகவே , " பரமசிவ னருளிச்செய்த 

திவ்வியாகமப் பொருளாதலால் என்றுரைத்தார் . 
4 . 

வடவரையை மத்தாக்கி வாசுகியை நாணாக்கிக், கடல்வண்ணன் 
பண்டொருநாள் கடல் வயிறு கலக்கினையே " ( சிலப் . ஆய்ச்சி .) 
" மந்தர மத்தென " என்பது முதல் “ உவரி யமிழ்த மென்ப " 
என்பதுவரையு மெடுத்து , " ஞானக் கடலமு தருந்தினோரே " 


26 


டமரரு மியக்க வாற்றா நாட்செல 
5. முகுந்தன் றனா அது முழுவலி யெறுழ்த்தோள் 
வருந்த வாங்குபு வாய்விட் டலறி 
நுரைத்தலை விரித்துத் திரைப்பெருங் கையெடுத் 
தின்றுங் கூப்பிட வன்றுவந் தெழுந்த 

துவரி யமிழ்த மென்ப தமிழ்வளர் 
10 . 

குமுதச் செவ்வாய்க் கோமள வல்லி 
இமைய வல்லி யமைவுற விளங்கிய 
நுதல்விழி நாட்டத் தொருதனிக் கடவுள் 


( சிவப் . 98 ) என்பதன் உரைவிளக்கத்தில் , ஞானத்தைக் கட 

கடலென் 
றது, அந்தச் சமுத்திரம் போலே அமுதம் விளைகையினாலும் 
அப்படிச் சொன்னதென வறிக என்றதற்கு ஆதரவாக இதனைக் 
காட்டினர் மதுரைச் சிவப்பிரகாசர் . " பங்கமார் கடலலறப் பரு 
வரையோடாவுழலச் , செங்கண்மால் கடையவெழு நஞ்சருந்தும் 
சிவமூர்த்தி ” ( ஞானசம் . 324 : 5 ) என்றும் , " நாகந்தான் கயிறாக 
நளிர்வரை யதற்கு மத்தாகப் , பாகந்தேவரோ டசுரர்படுகட 
லளறெழக் கடைய , வேகநஞ்செழ வாங்கே வெருவொடு மிரிக் 
தெங்கு மோட , ஆகந்தன்னில் வைத்தமிர்த மாக்குவித்தான் மறைக் 
காடே ( ஞானசம் . 227 : 7 ) என்றும் “ பருவரை யொன்று சுற்றி 
யரவங்கைவிட்ட விமையோரிரிந்து பயமாய்த் , திருநெடு மால் 
நிறத்தை யடுவான் விசும்பு சுடுவானெழுந்தவிசை போய்ப் , பெரு 
கிடமற்றி தற்கோர் பிதிகாரமொன்றை யருளாய் பிரானே யென 
லும் , அருள் கொடு மாவிடத்தை பெரியாமலுண்ட வவனண்ட . 
பாண்ட ராசே " ( திருநா . 14 : 1 ) என்றும் சான்றோர் இவ்வர 
லாற்றை யெடுத்தோதுதல் காண்க . இக் காட்டுக்களால் தேவரும் 
அவுணரும் கடல்கடைய மாட்டாராகச் செங்கண்மால் கடைந்த 
தும் , நஞ்சமெழுந்ததும் தேவர் இறைவனை இறைஞ்சியதும் , அவன் 
அருள் கொண்டு நஞ்சினை பயின்றதும் இனிது விளங்குதல் காண்க . 


1. லாற்று நாட் செல- பா . வே . 
2. கூப்பிட்டன்று - பா . வே . 
3. யெழில் பெற - பா . வே . 


27 


அருளின் கொம்பரொ டமரரு முனிவரும் 

வெருளின் பிறவி வேர்தணி விமலவென் 
15. றானா தரற்றத் தானினி தருளிய 

ஆகம மத்தி னருளின் கோலத் 
தாசிரி யமலன் பாத பங்கயப் 
போதொளி யிலகப் புனைந்து மாதவன் 

அருளுப தேச வரும்பெற னோன் ஞாண் 
20. மதிமாத் தடக்கை கதுமெனப் பூட்டி 

முறுக வாங்க மறுகுபு கலுழ்ந்து 
வல்வினைத் திண்கை மேலெடுத் தொய்யென 
அறுவகைப் பித்தை சிறுபுறத் தலையப் 

பிறவிப் பேரிட ரலமந் தோலமிட் 
25. 2 டிரியல் போக வரும்புல மடிய 

அச்சா னாழி யெற்பட வெழுதலின் 
ஞானா மிருத மென்ப 
ஆனாச் செவ்வி மா நூற் பெயரே . 

1-4 ( மந்தரம் ............நாட்செல ) மந்தரம் மத்தென 
நிறுவி - மந்தா பருவதத்தை மத்தாக நாட்டி ; ஐந்தலை அரவு நாண் 
எனச்சுற்றி - ஐந்தலை மாநாகத்தை நாணாகப் பூட்டி ; நஞ்சொடு 
பணாமணி பிதுங்க - நஞ்சொடுகூடப் படத்திலுண்டாகிய மாணிக்க 
மணி பிதுங்க ; பற்றி - பற்றிக்கொண்டு ; 4 அவுண்ரொடு அமரரும் 


3 


உரை : 


1. " முறுக வாங்கிக் கடையமுன் னிற்குமே - ( திருநா . 204 : 10 ) 
2. இரியல்போக - " அரிபுகு பொழுதின் இரியல் போகி " ( பெரும் 

பாண் . 202 ) . 
3. அஞ்ஞானம் , அச்சானமெனச் சிதைந்தது ; அச்சான ஆழி, அச்சா 

னாழி யெனவந்தது வடநூன் முடிபு ; பிறாண்டும் " அறிவனை விநாஅ 
( ஞான . 58 : 4 ) என வடநூன் முடிபு கூறுதல் இவ்வாசிரியர்க் 

கியல்பு . 
4. அவுணர் தலைப்பக்கமும் தேவர் வாற்பக்கமும் பற்றிக் கடைந்தன 

சென்று பாகவத புராணம் கூறுகின்றது . 


28 


இயக்க -1அசுரர்களோடு தேவர்களும் கூடிக் 

தேவர்களும் கூடிக் 2 கடையப்புக்கு ; 
ஆற்றா - 3 அவ்விடத்து மாட்டாமையாலே ; நாள் செல- நெடுங் 
காலஞ்செல்ல ; 
5-9 ( முகுந் தன் .........என்ப ) முகுந்தன் 4 

என்ப ) முகுந்தன் 4 தனா அது முழுவலி 
எறுழ்த் தோள் 5 வருந்த வாங்குபு- 6 விட்டுணு தனது மிகவும் வலி 


1. அசுரர்களும் தேவர்களும் - உ . வே . 
2. கூடிப் பேர்க்கப் புக்கவிடத்து - உ . வே . 
3. தேவரும் அசுரரும் கூடிக்கடைந்தகாலை எளிதில் அக்கடல் கடையப் 

படமாட்டாமையின் , அனைவரும் இளைத்தனர் ; முதற்கண் அவர்கள் 
வாசுகியைப் பிணித்துப்பற்றிக் கடைந்தபோது மந்தரமலை யசை 
யாது நின்றதென்றும் , அதனால் , இருதிறத்தாரும் இளைத்தனரென் 
றும் காஞ்சிப்புராணம் கூறுகின்றது , அதனை , பொறியரா இரு 
புடைப்பற்றித் தருவலிமிகையால் ஈர்த்தனர் அசலம் தன் பெயர் 
நாட்டிய தன்றே " (காஞ்சி . மணிகண் 9 ) என்பதனாலறிக . மற்று , 
பாகவதபுராணம் , வாசுகியைப்பற்றிக் கடையுங்கால் , அதன் வாயி 
னின்றுக்க நஞ்சின் வெம்மை யாற்றாது இருதிறத்தாரும் இளைத் 
தனரென்று கூறுகிறது ; ஈண்டுவருஞ் சொற்றொடர்களையே யமைத் 
துச் சிவஞான முனிவர் . " இயக்க லாற்றாமை இளைத்த தானவரை 
யெதிருறுங் கடவுளர் போக்கி , வியத்தக வெழுந்து நீரினி விடுமி 
னென் றெய்தி வாசுகியை , வயத்துடன் பற்றி யீர்த்தன ரவரும் 
இலிபிழந் தெய்த்தனர் நின்றார் . " (காஞ்சி . மணிகண் . 10 ) என்று 

கூறுவது காண்க . 
4 . 

தனாது - தனது என்பதிலுள்ள அதுவின் விகாரமே ஆது என்பது 

என்பர் நேமிநாதவுரைகாரர் . ( நேமி . சொல் 19 உரை .) 
5. வழிந்த நறைத்தா ரணி திணிதோள் வருந்த வாங்கி யானாது , 

தழைந்த மிடலாற் கடைந்திடலும் ” என்றும் , “ ஆழிவா யலறிப் 
பொங்க வாழியந் தடக்கை யம்மான் , பாழிவா யாவு வாங்கிப் படு 
பலி காட்ட லோடும் , ஊழிவாய் நெருப்போ டொப்ப வுபிரெலா 
முடிக்கு மென்ன , ஏழொடே ழுலகு மஞ்ச வெழுந்ததுகாளகூடம் 
(பாகவ . 8 கடல் கடை , 17,20 ) என்றும் ஆரியப்பபுலவர் கூறு 

வது காண்க . 
6. முழுவலி முகுந்தன் தனாது எறுழ்த்தோள் என்றியைத்து , முழு 

வலியைபுடைய விட்டுணு தனது மிகவும் வலியுடைத்தாகிய 
தோளானது என்று உரைக்கும் உரைவேறுபாடு முண்டு . 


29 


யுடைத்தாகிய தோளானது வருந்தும்படி கடைதலாலே ; வாய்விட் 
டலறி - வாய்விட்டுக் கதறி ; நுரைத்தலை விரித்து – நுரையென்னும் 
தலையை விரித்து ; திரைப்பெருங்கை எடுத்து - திரையென்னும் 
பெரிய கையை யெடுத்து ; இன்றும் 1 கூப்பிட - அன்று கலங்கின 
அதிர்ச்சியாலே இன்றும் கூப்பிட ; அன்று - அந்த நாளிலே ; அமிழ்தம் 
2 உவரி வந்து எழுந்தது- அமிர்தமானது கடலிலே வந்து எழுந்தது ; 
என்ப -- என்று சொல்லுவார்கள் ; 


9-15 ( தமிழ்வளர்....... அரற்ற ) 3 தமிழ்வளர் குமுதச் செவ் 
வாய் கோமள வல்லி - தமிழுக்குப் பெருமை கொடுக்கிற குமுதம் 
போன்ற சிவந்த வாயையுடையவளான 4 கோமளக் கொடிபோன்று 
இருக்கப்படாநின்ற ; இமையவல்லி- இமைய பருவதத்தில் அவ 
தரித்த உமாதேவியுடனே ; அமைவுற விளங்கிய - அழகுண்டாக 
விளங்கிய ; நுதல் விழிநாட்டத்து ஒருதனிக்கடவுள் - நெற்றியிலே 
விழித்த திருநயனத்தையுடையனாய் ஏகனாய்த் தனக்குவமையில்லாத 


1. கூப்பு இட - முழக்கத்தைச்செய்ய ; அழுகைக் குறிப்புத்தோன்ற 

" கூப்பிட என்றார் . உவரி கூப்பிட , அமிழ்தம் எழுந்தது என 

இயைத்துக்கொள்க . 
2. " அமிர்தம் வந்தது பாற்கடலிலல்ல ; அமிர்து கடைந்தது லவண 

சமுத்திரத்தென வுணர்க . ( 284 உரை ) எனத் தக்க யாகப் 
பரணியுரைகாரரும் , " வஞ்சக் கருங்கடல் நஞ்சுண்டார் போலும் 
(திருநா. 235 : 4 ) என்று சான்றோரும் கூறு தலின் , உவர்க்கட 

லென்று கோடலே பொருந்துமென வறிக . 
3. " தமிழ் வளர் என்பதனை “ மா நூற்பெயரே 

மா நூற்பெயரே ( வரி . 28 ) என்பத 
னோடு கூட்டி , தமிழ்மொழிக்கண்ணே வளரும் பெரிய நூலின் 
பெயர் என்று உரைக்கும் உரைவேறு பாடு முண்டு . தமிழ் வளர்த 
லாவது தமிழுக்குப் பெருமை கொடுப்பது . பெருமை கொடுப்ப 
தால் , பல்வகையான நூல்கள் பெருகி மொழியின் வளத்தை மிகுதிப் 

படுத்துமென்பது ஒரு தலையாகலின் இவ்வுரை சீரிதாதல் காண்க . 
4. கோமளம் - அழகு ; இளமையுமாம் . 
5. இமையவல்லி அமைவுற விளங்கிய கடவுளென் றலின் , வல்லியுந் 

தானுமாக இரண்டு திருமேனியுடையனல்லன் , ஒரு திருமேனியே 
யுடைய னென்றற்கு , “ ஒரு தனிக் கடவுள் ” என்றாரென்றும் , 


30 


கருத்தாவான பரமாசாரியனை ; அருளின் கொப்பரொடு - அருளே 
சொரூபமாகவுடைய உமாதேவியுடன் வணங்கி ; அமாரும் முனி 
வரும்- தேவர்களும் இருடிகளும் ; வெருளின் பிறவி 2 வேர்தணி 
விமல -3 மயக்கத்தைத் தருகிற 4 பிறவியை வேரோடே கெடுக்க 
வேண்டும் நின்மலனே ; என்று ஆனாது அரற்ற - என்று அமையாத 
படி தோத்திரம் பண்ணினதாலே ; 

15-21 ( தான் ........ வாங்க ) தான் இனிது அருளிய ஆகம மத் 
தின்- 6 அவன் தான் பக்குவான் மாக்கள் உய்தற்பொருட்டு இனிதாக 
அருளிச்செய்த திவ்வியாகமத்தை மத்தாக நாட்டி ; 

அருளின் 
கோலத்து- அருளே திருமெனியாகவுடைய ; 7 ஆசிரி யமலன் -8 அஞ் 
ஞானமாகிய அந்தகாரத்தை நீக்குகின்ற நின்மலன் ; பாத பங்கயப் 


அச்கருத்தே பற்றி , ஏகனாய் என்று உரை கூறப்பட்டதென்றும் 
கொள்க . “ நீலமேனி வாலிழை பாகத்தொருவன் ” ( ஐங் - கட ) 

என்று பாரதம் பாடிய பெருந்தேவனுரும் கூறியிருத்தல் காண்க . 
1 , உமாதேவியும்- உ . வே . 
2. தணியென்பது தணித்தல் வேண்டுமென்னும் வேண்டுகோட் 

பொருட்டாய முற்று வினை . 
3. பயப்படத்தக்க பிறவியை - உ . வே . 
4. பிறவி வேர் தணிவிமல என்பதற்குப் பிறவி வெப்பத்தைத் தணிக்க 

வேண்டும் நின்மலனே என்று ஒரு பிரதிமட்டில் கூறுகின்றது . 
5. தோத்திரம் பண்ணுவதாலே - உ . வே . 
6. அவன் தான் இனிதாக அருளிச் செய்த - உ . வே . 

பொது சைவம் அருஞ் சிறப்பு நூலாம் என்றும் , “ நீதியினால் 
உலகர்க்கும் சத்திநிபாதர்க்கும் நிகழ்த்தியது (சிவ . சித்தி . 8 : 15 ) 
என்றும் கூறும் மரபு பற்றி , பக்குவான்மாக்கள் உய்தற் 

பொருட்டு என்று இப்பிரதி கூறுவதாயிற்று . 
7. ஆசிரி அமலன் என்ற இதற்குக் கூறும் பொருள் குரு என்னும் 

வடசொற்குக் கூறப்படும் பொருளோடு ஒத்திருப்பது காண்க . 
தான் அமலனாகாதவழி ஏனையோரைப் பற்றிநிற்கும் மலவிருளைக் 

கெடுத்தல் கூடாதாசலின் , “ அமலன் என்றார் . 
8. ஆசாரியனாகிய நின்மலன்- உ . வே . ஆக , இரி , அமலன் ; அஃ 

தாவது அஞ்ஞானமாகிய இருளை நீக்குபவன் , 


ஆரண நூல் 


31 


போது - சீர்பாதமாகிய தாமரைப்பூவை ; ஒளி யிலகப் புனைந்து -- 
1 சிவஞான வொளியுண்டாகச் சூடிக்கொண்டு ; மாதவன் அருள் 
உஉபதேச அரும்பெறல் நோன்ஞாண் - இம் மகா தவசி பிரசாதித்த 
உபதேசமென்னும் பெறுதற்கரிய வலிய நாணை ; மதி மாத்தடக்கை 
கதுமெனப் பூட்டி - மதியென்னும் மகத்தான கையாலே விரையப் 
பூட்டி ; முறுக வாங்க - முறுகக் கடைதலாலே ; 


21-26 ( மறுகுபு ........ எழுதலின் ) மறுகுபு கலுழ்ந்து- கலங்கித் 
துக்கப்பட்டு ; வல்வினைத் திண்கை மேலெடுத்து - புண்ணிய பாவ 
மாகிய வலிய திண்ணிய இரண்டு கையையும் மேலேயுயர்த்தி ; ஓய் 
யென- விரைய ; அறுவகைப் பித்தை சிறுபுறத் தலைய- காமாதி 
பகையாறுமாகிய மயிர் முதுகிலே யலைய ; பிறவிப் பே - பிறவி 
யென்னும் பெரிய துக்கமானது ; அலமந்து ஓலமிட்டு இரியல்போக 
-- சுழன்று கூப்பிட்டு நீங்க ; அரும்புலம் மடிய - கெடுத்தற்கரிய 
இந்திரியங்களின் - 4 சேட்டை கெட ; அச்சான ஆழி -5 என்னிடத் 
துள்ளதான அஞ்ஞானமென்னும் சமுத்திரத்தினின்றும் ; எல்பட 


1. பரமன் திருவடி சிவஞானப் பேரொளி யுடைத்தாகலின் , அதனைச் 

சூடுவதால் தமக்கு அந்த ஞானவொளி விளக்குவது குறித்து , 
" ஒளியிலகப் புனைந்து ” என்றார் ; “ அழலார் ஒளியன காண்க 
ஐயாறன் அடித்தலமே " (திருநா, 93 ) என்றும் சான்றோரும் கூறுப . 


2. இவ்வுபதேசத்தின் அருமைப் பாட்டினை வியந்து இந்நூலாசிரியர் 
கூறும் பாராட்டுரையைத் “ தேனுடன் அமிழ்து கலந்தன்ன 

( ஞானு . 32) என்றற்றொடக்கத்து அகவலிற் காண்க . 


2 


சுவைய 


3 , "உறவுக் கோனட் டுணர்வுக் கயிற்றினான் , முறுக வாங்கிக் கடைய 

முன் னிற்குமே (திருநா. 204 : 10 ) என்று நாவரசர் உணர்வைக் 
கயிறாகக்கூற , இவர், அவ்வுணர்வுக்கு வாயிலாகிய உபதேசத்தைக் 
கயிறாகக் கூறுகின்றார் . 

என்ற சொற்றோடர் 
இத் திருப்பாசுரம் முனிவர் உள்ளத்தே யொளிர்வதைப் புலப்படுத்து 
கிறது . 


முறுக வாங்க 


4. இந்திரியங்கள் சேட்டைகெட - உ . வெ . 


5 , என்னிடத்துண்டாகிய - உ . வெ . 


.... 


எழுதலின் -- 1 ஒளியுண்டாக ஞானம் தோற்றிய தனாலே ; 

27-28 ( ஞானாமிர்தம் . பெயரே ) ஆனாச் செவ்வி மா நூத் 
பெயர்- அமையாத அழகினையுடைய மகத்தான இந்தச் சாத்திரத் 
துக்குப் பெயர் ; 2 ஞானாமிருதம்- ஞானாமிர்தம் எ - று . 

மறுகுபு , செய்பென்னும் வினையெச்சம் . என்ப , அசைநிலை . 
அஞ்ஞானமாகிய சமுத்திரத்தி லேயிருந்து இந்த ஞானம் வந்தவாறு 
எங்கனே யென்னில் , விறகில் தீப்போல ; ஞானமு மின்மையு 
நலமிக் , கானா வுயிர்கட் குணர்வனை வகையே என்பாராகலின் 
வரும் என அறிக .4 


< 31 


11 


மறை முறை நான் கெனல் 

அகவல் 7 


கண்ணுத லண்ணல் விண்ணவர் பணியக் 
காள மாண்ட வாளவி ரங்களத் 
தெரிமரு ளீர்ஞ்சடை மதிமுகி மணிந்த 


1. ஆகமத்தை மத்தாசவும் , அறிவைக் கையாகவும் , உபதேசத்தை 

நாணாகவும் கொண்டு அஞ்ஞானத்தைக் கடைய , ஞானாமிர்தம் உண் 
டாகிறதென்பது சருத்து , அஞ்ஞானமும் ஞானமும் உயிர்கட்குண் 
டென்றும் , அஞ்ஞானத்தைக் கடைந்தவழி ஞானம் பிறக்குமென் 
றும் இவ்வாசிரியரே , “ எந்தை ஞானமின்மை ( ஞானு, 70 ) என்றற் 

றொடக்கத்து அகவற்கண் விளக்குகின்றார் . 
2. உவர்க்கடலிடத்தே தேவாமிர்த மெழுந்தது போல , அஞ்ஞானக் 

கடலிடத்தே ஞானாமிர்த மெழுந்ததென்பதும் , எனவே , இப் 
பெயர் காரணப்பெயரென்பதும் பெற்றாம் . திவ்விய ஞானாமிர்த 

மென்று பெயராயிற்று - உ . வே . 
3. ஞானு : 70 : 15-6 . 
4. இவ்விசேடக் குறிப்புச் சில பிரதிகளில் இல்லை . 
5 . எரிமரு ளவிர்சடை மாற்றருங் கணிச்சி மணிமிடற்றோன் " 

( புறம் . 56 ) 
6 , மதிமுத றுணிந்த - பா , வே , 


5 


33 


உம்ப ரீச ரும்பன் வெம்புறு 
5. பிறவிப் பேரிடர்க் கறையுறு பகுவாய் 

உரகத் தாரெயி றுறவீழ்ந் தறவ 
அஞ்சின மளியமென வமரரு முனிவரும் 
வெஞ்சினப் பிறவி 1 நஞ்சுக விரித்த 

அருமறை யெவையுந் திருமிகு ஞானம் 
10. இலங்கொளி யோக நலங்கிளர் கிரியை 

2 சரியை யெனவுரை விரிதரு பாதம் 
கறையறு மறைமுறை நெறியின் 
அறைய மற்றரோ வறிகதி லமர்ந்தே . 

இது சிவபிரான் அருளிச்செய்த திவ்வியாகமங்கள் சதுர்ப்பாதமா 
யிருக்கும் ; இவையிற்றைச் சொல்ல அறிக என்றது . 

1-4 ( கண்ணுதல் .......உம்பன் ) நுதல்கண் அண்ணல் - நெற்றி 
யிலே விழித்த திரு நயனத்தையுடைய தலைவனும் ; 

விண்ணவர் 
பணிய - வானவர் வந்து தெண்டம் பண்ணுதலினாலே ; காளம் 
ஆண்ட வாள் அவிர் அங்களத்து - நஞ்சைத் தரித்த ஒளிவிளங்கப் 
படாநின்ற திருக் கழுத்தையுடையோனும் ; எரிமருள் ஈர்ஞ்சடை 
4 அக்கினியின் நிறத்தையும் மங்கச் செய்கிற சிவப்பையும் நீர்மையு 
முடைய திருச்சடா பாரத்திலே ; மதிமுகிழ் அணிந்த - இளம் 
பிறையைச் சாத்தியருளிய ; உம்பர் 5 ஈசர் உம்பன் - தேவர்களுக்கு 


3 


1. நஞ்சுக வளித்த - பா . வே . 
2. சரியை யென்ற விரிதரு பாதம் , சரியை யென்றிவை யுரைதரு 

பாதம் , சரியை யெனவுரை யீரிரு பாதம் - பா . வே . 
3. இது கண்ணுத லண்ணலை அமரரும் முனிவரும் பிறவிக்கஞ்சினே 

மென்று விண்ணப்பம் செய்யப் பரமசிவன் அருளிச்செய்த ... 

பா . வே . 
4. அக்கினியைக் கெடுக்கிற சிவப்பையும் -- உ . வே . 
5. ஈசர் என்றது , ஈண்டுத் தலைவர் என்ற பொருள் தந்து நிற்கிறது ; 

மதுரைக்குத் தலைவன் மதுரேசன் , அளகைக்குத் தலைவன் அள 
கேசன் , சுரர்க்குத் தலைவன் சுரேசன் என்றாற்போல . பலராதலின் 
தேவரை உம்பர் என்றும் , அவர்க்குத் தலைவர்களும் ஒருவால்ல 
ராதலின் , " ஈசர் என்றும் , பன்மையாற் கூறி , எல்லார்க்கும் 


34 


மேலாகிய பிரம விட்டுணுக்களுக்கும் கருத்தாவுமாகிய பரமசிவன் ; 2 

4-7 ( வெப் புறு ........ முனிவரும் ) வெம்புறு பிறவிப் பேரிடர்க் 
கறையுறு பகுவாய் உரகத்து 3 தபிக்கின்ற பிறவி யென்னும் மகா 
துக்கமாகிய நஞ்சுண்டான பெரிய வாபையுடைய சர்ப்பத்தின் ; ஆர் 
எயிறு உறவீழ்ந்து - கூரிய தந்தம் உருவக் கடித்தலாலே ; அறவ 
அஞ்சினம் அளியம் என அமரரும் முனிவரும் - தருமவானே , பயப் 
படா நின்றோம் , நின்னாலே அனுக்கிரகிக்கப்பட்ட நாங்கள் என்று 
4 தேவர்களும் இருடிகளும் விண்ணப்பம் செய்தலாலே ; 


என 


மேலாகிய ஈசனொருவனாதலால் , அவ்வீசனை , " உம்பன் 
ஒருமையாற் கூறினார் . தேவர் கோ வறியாத தேவதேவன் 

( திருவா . திருச்சத . 30 ) என்றாற்போல . 
1. தேவர்களுக்கு மேலாகிய வித்தியேசுராதிகட்கும் கருத்தாவுமான- 

உ . வே .; அனந்த சீகண்ட பாதி கிருத்தியேசுரர்கட்கும் கர்த்தாவு 

மாகிய- உ வே . 
2. பரமசிவன் ஆகமப் பொருளை யருளிய செய்தி குறிக்கவரும் இவ் 

வாசிரியர் , அவர் தம்கண்டத்தில் நஞ்சையுண் டடக்கியதைச் சிறப் 
பாகக் கூறுவது போல , உமாபதி சிவனரும் , பெருங் கடலுதவுங் 
கருங்கடு வாங்கிக் , சந்தரத் தமைத்த வந்தமில் கடவுள் , பாலரை 
உணர்த்தும் மேலவர் போலக் கேட்போ பளவைக் கோட்படு 
பொருளால் , அருளிய கலைகள் அலகில் " ( சங்கற் . 2 : 1-5 ) என்பர் . 
இப்பகுதிக்கு உரைகண்ட ஞானப்பிரகாச தேசிகசென்பார் , “ கர்த் 
தாவை நீக்கி முற்காலத்திலே தேவர்கள் அமுதக் கடைய அதிலே 
நஞ்சு பிறந்து அதனாலே அவர்கள் பீடைப் படுகைபினாலே துட்ட 
நிக்கிரகரும் , அவர்கள் கர்த்தாவை நோக்கி அபயவிட அஞ்சாதே 
யென்று அந்த நஞ்சை அமுது செய்து அவர்களை இரட்சிக்கையி 
னாலே சிட்ட பரிபாலருமாய் நின்றதெனக் கொள்க , " என்று 
கூறுகின்றார் . இக்கருத் தடைவே நோக்கின் , நுதற்கண் “ துட்ட 
நிக்கிரகத்துக்கும் , " பிறையணிந்தது “ சிட்ட பரிபாலனத்துக்கும் " 
இயைதலின் , நஞ்சுண்டு அமுது உதவியருளியது இடும்பை நீக்கி 

இன்பமருளும் ஞானக் கொடைக்கு நற்குறிப்பாதலைக் காணலாம் . 
3. தவிக்கின்ற - உ . வே . 
4. தேவர்களும் முனிவர்களும் பிறவிக்கேதுவாயவற்றினின்றும் 

நீங்கியோராதலின் , அவர்களே பிறவியின் கொடுமை நன்கறிந்து 
கூறும் தகுதியுடையராதல் பற்றி , அவர் செய்து கொள்ளும் விண் 


35 


8-11 (வெஞ்சினப் பிறவி ............பாதம் ) வெஞ்சினப் பிறவி 
நஞ்சுக - வெவ்விய சினத்தையுடைய இந்தச் சர்ப்பத்தின் நஞ்சுகெட ; 
1 விரித்த அருமறை எவையும் - அருளிச்செய்த அரியனவாகிய 2 மூல 
சிவாகமங்களினும் உபாகமங்கள் பலவற்றினும் சொல்லப்படுவன 
வாகிய ; திருமிகு ஞானம்- செல்வம் மிகுந்த ஞானம் ; இலங்கொளி 
யோகம் -8 மேதாதி யுன்மனாந்த தரிசனமாகிய பேரொளியையுடைத் 
தாகிய யோகம் ; நலம் கிளர் கிரியை சரியை - நன்மை கிளர்ந்த 
கிரியை சரியை ; என- என்று ; உரை விரிதரு பாதம் - 4 உபதேச 


ணப்பத்தின் முகமாகக் கூறுகின்றார் ; அவர் தாமும் பிறவிச் 
சூழலிற்பட்டு அலமரும் பிற ஆன்மாக்களின் பொருட்டே இவ் 
விண்ணப்பம் செய்கின்றாரென்பது , எனவே , இவ்வணக்கம் , பிறர் 
பொருட்டாம் . திரு மூலரும் , முத்திக் கிருந்து முனிவரும் 
தேவரும் , ஒத்துடன் வேறா யிருந்து துதிசெய்யும் , பத்திமையால் ” 
( திருமந் . 98 ) என்பர் . 


1. இரித்த என்று பாடங்கொண்டு போக்கின என்று உரை கூறிய 

பிரதி யுமுண்டு. 


2. மூல சிவாகமங்கள் காமிகம் முதல் வாதுள மீறாகக் கூறப்படும் 

இருபத்தெட்டென்றும் , உபாகமங்கள் நாரதீய முதலாக விசுவான் 
மகமீறாக இருநூற்றேழென்றும் கூறுப ; " மெய்த்தா நாலேழாகம 
மிருநூற்றேழு பாகமம் ” (தனிகை, நந்தி . 108 ) என்று கச்சியப்ப 
முனிவர் கூறுவர். 


3. மேதாதி யுன்மனாந்த தரிசனமாகிய என்பது பல பிரதிகளில் இல்லை; 
அச்சுப்பிரதி மட்டில் இதனைக் காட்டி , இதன் அடிக்குறிப்பில் 

மேதாதி யுன் மனாந்த மாவன , மேதா , ஆர்க்கீச , விஷ , விந்து 
அர்த்த சந்திர , நிரோதி , நாத , நாதாந்த , சத்தி , வியாபினி , வியோம 
ரூபி , அநந்தை , அநாதை , அநாசிருதை , சமனை , உன்மனை எனப் 
பதினாறாம் ; இவற்றைத் தெரிசிக்கும் யோகத்தைச் சோடச கலாப் 
பிராசாத யோகம் என்பர் ; இவற்றின் விபரத்தைப் பௌஷ்கராக 
மத்திற் காண்க ” என்று கூறுகிறது . இனி , இவற்றுள் , வியோம 
ரூபி , அநத்தை , அநாதை , அநாசிருதை என்ற நான்கு மொழிந்த 
பன்னிரண்டும் , துவாதச கலாப் பிராசாதம் என்று வழங்கும் . 


4. சொல்லப்படாநின்ற விரிந்த நான்கு பாதங்களும்- உ . வே . 


36 


பூருவமாகப் பேசப்படுகின்ற நான்கு பாதங்களும் ; 


12-13 (கறையறு ....... அமர்ந்தே ) கறையறு மறை முறை 
குற்றமற்ற உபதேசத்தின் முறைமையே ; அறைய - நெறியாகச் 
சொல்ல ; அமர்ந்து அறிக - புத்திபண்ணி யறிவாயாக எ - று . 


பிறவிக்கு வெஞ்சினம் , இலக்கணை . மற்று , அரோ, தில் , அசை 


பாயிரம் முடிந்தது . 


1. இந்நான்கு பாதங்களுள் , ஞானபாதமே ஈண்டுக் கூறப்படுகிறது ; 

எனை மூன்றனுள் “ யோகபாதத்தில் முப்பத்தாறு தத்துவங்களும் , 
தத்துவேசுரரும் , ஆன்மாவும் , பரமசிவனும் , சத்தியும் , சகத்திற்குக் 
காரணமான மாயை மாமாயைகளைக் காணும் வல்லமையும் , அணி 
மாதி சித்திகள் உண்டாம் முறைமையும், இயமம் , நியமம் , ஆசனம் 
பிராணாயாமம் , பிரத்தியாகாரம் , தாரணை , தியானம் , சமாதிகளி 
னுடைய முறைமையும் , மூலாதார முதலிய ஆதாரங்களின் முறை 
மையும் கூறப்படும் . 

இனிக் கிரியாபாதத்தில் , மந்திரங்களது உச்சரணம் , சந்தியா 
வந்தனம் , பூசை , செபம் , ஓமங்களும் , சமயம் , விசேடம் , நிரு 
வாணம் , ஆசாரியாபிடேகங்களும் , புத்தி முத்திகளுக்கு உபாய 
மான தீக்கையும் கூறப்படும் . 
" இனிச் சரியாபாதத்தில் , பிராயச்சித்த விதியும் , பவித்திர விதி 
யும் , சிவலிங்கவிலக்கணமும் , உமாமகேசுரர் முதலிய வியத்தாவ் 
வியத்த இலிங்கங்களின் இலக்கணமும் , நந்தி முதலிய கண நாதர் 
இலக்கணமும் , செபமாலை , யோகபட்டம் , தண்டம் , கமண்டலம் 
முதலியவற்றின் இலக்கணமும் , அந்தியேட்டி விதியும் சிராத்த 
விதியும் கூறப்படும் என்று சித்தாந்தப் பிரகாசிகை சாத்திரப் 
பிரகரணம் கூறுகின்றது . ( பக் . 28 ) 
இவ்வியைபு பற்றியே சரியா பாதத்தைத் தந்திர கலை யென்றும் , 
கிரியை யோக மென்ற இரண்டு பாதங்களையும் மந்திர கலை யென் 

றும் , ஞான பாதத்தை உபதேச கலை யென்றும் கூறும் . 
2 . சொல்ல என்றதனால் இந்த ஞானமிர்த ஆசிரியர் ஞானபாதமே 

யன்றி ஏனை யோகபாதம் , கிரியாபாதம், சரியாபாதம் என்ற 
மூன்றனையும் இவ்வாறே அருளியிருக்கின்றாரென்பது துணியப் 
படும் . 

அவை இப்போது கிடைத்தில . 


நூல் 


ஞான பாதம் 


க . 


சம்மிய ஞானம் * 


அகவல் 8 


பசுவின் மூவகையவத்தை * 


பிறழா நிலைமைப் பெரும்பெயர் ஞானக் 
கறையறு பாத முறையுறக் கழறிற் 
பசுபா சத்தோடு பதியாய் பெற்றி 
மதியோர் பசுமூ வகையென மதிப்பர் 
5. பன்னிற் கேவலற் சகல னின்னியற் 
சுத்தன் கேவலற் சொற்றிடி னித்தன் 
மெய்த்தகு குணமிலி வியாபி மொய்த்து 
மல நனி புணர மறைவோ னிலனெனைச் 

செய்தியு மறியோன் மையில மூர்த்தன் 
10. வலியில னசேதன னொளியிலி யிறையலன் 

மாயா வுதர மரீஇத் தேயாப் 
போக நினைந்த சகலற் கெய்திய 
முரண்மிகு கூற்றை மூரித்த வரன 

2 திருங்கலை யமர விரிந் 8 திருஞ் சேதனம் 
15. அடையா விச்சை யடையத் தடையில் 

விடயப் பகுதி விரவிப் புடையே 
பொங்கி யராகம் புணரத் தங்கா 


1. னெச் -- பா . வே . 
2. தருங்கலை - பா . வே . 
3. தருஞ்சேதன - பா . வே . 
* இத் தலைப்புக்கள் மூலம் மட்டில் இருந்த ஏடுகளில் காணப்படுகின்றன . 


38 


ஆசை யெங்கணு மாசற நிமிர 

எற்பிர தான மொற்கமில் குணத்தொடு 
20. புத்தி முதலிய தொத்தினி துறழப் 

பிணித் தலிற் பிணிப்பினன் பசுமற் றிணைத்த 
நியதி முன்ன ரியலிரு வினையிற் 
பிறழா துறழப் பின்னர்க் குறையாக் 

காலங் காலத் தளவைப் பாலிற் 
25. காட்டத் தொழிலொடு போகத் தாட்டுண் 

டிரியாத் தத்துவ கலையினி லிவ்வணம் 
பரியாப் பந்தம் பந்தித் தொருவழி 
அறிவு சிறி தமர்ந் தாக மாய 

பிரியா மோகினிப் பெரும் போகத்தைத் 
30. தானென வெண்ணியானா முன்வினைப் 

பயன்பல மாந்தி வியந்துறை காலை 
வல்வினை யெல்லை செல்லாக் காலத் 
தொல்லென வொப்ப வுயர்பெருஞ் சிவனது 

சத்தி நி பாதந் தழைப்ப மெய்த்தகு 
35. குருபரம் பரன தருளின் செவ்வி 

வம்பறு - சம்பிர தாயத் தஞ்சுடர் 


1 . 


தான் நுகரும் பெரிய போகத்தைப் பூருவகன்ம பலமென் றெண் 
ணாதே , கருத்தா தானே எனக்கருவித்து மேலும் கன்மங்களையே 
செய்து வருங்காலத்து என்று தாற்பரியம் " என்றொரு தொடர் 
ஒரு பிரதியிற் காணப்படுகிறது . 


2. சம்பிரதாயம் - தீக்கை. இதன் இன்றியமையாமை , " அரிசியிலும் 

செம்பிலும் அனாதியே கூடியிருக்கிற உமியும் களிம்பும் பாகத்தி 
னாலும் ரச சத்தியினாலும் எப்படி நிவர்த்தி யடைகின்றனவோ , 
அதுபோல அனாதியே மறைத்துக்கொண்டிருக்கிற ஆணவ மல 
மானது தீக்ஷையினால் நிவர்த்திக்கப்படுகிறது ” (தத்துவப் பிர 
காசிகை, சூ . 18. ) என்பதனாலறிக . 


39 


உற்ற காலைச் சொற்றொடர் பற்றுத் 
தேயாதி யாவு மாயறி வகன்ற 

ஆயாச் சிவன தணிகிளர் சீர்த்தி 
40. நின்மலத் தியையும் பின்மலத் தியையான் 

அந்தமில் பந்தமற் றிவணஞ் 
சிந்துதல் சிந்த றெரியுங் காலே . 

இது , பரமசிவன் ஆகமத்தில் அருளிச்செய்த சதுர்ப்பாதங்களில் 
ஞான பாதமாவது பசு பாச பதி என்ற மூன்றையும் ஆராய்ந் தறிதலா 
மென்று கூறி , இவையிற்றிற் பசுவினது கேவல சகல சுத்தாவத்தை 
யிலக்கணம் கூறியது . 

" இது முதல் ஏழு செய்யுட்களில் சம்மிய ஞானத்தின் இயல்பு 
கூறுகின்றார் . 

உரை : -1-3 (பிறழா ....... பெற்றி ) 3 பிறழா நிலைமை ஞானப் 


1. பசு விகாரமாகிய கேவல சகல சுத்தாவத்தை - பா . வே . 
2. இத்தொடர் சில பிரதிகளில் இல்லை . பெருமண்டூர் சீபால நயினர் 

எழுதிய எட்டுப் பிரதியில் இவ்வாறு எழுதி , “ தென் வியாக்கி 
வருமாறு என்ற தொடரும் எழுதப்பட்டுள்ளது . மாமண்டூர்த் 
தியாகேச முதலியார் ஞானாமிர்த மூலத்தில் சம்மியஞான முதலிய 
பாகுபாடு கண்டதாகச் சேற்றூர்ச் சுப்பிரமணியக் கவிராயரவர் 
கள் “ ஞானாமிர்தத் திருவ கவல் வகை முதற் குறிப்பு ” என்ற தலைப் 
பின்கீழ் , “ வெண்டிரை ” யென்று தொடங்கும் அகவலொன்றைக் 

காட்டி யுணர்த்துகின்றார்கள் . 
3. பிறழா நிலைமைப் பெரும் பெயர் ஞானக் கறைபறு பாதம் எனக் 

கிடந்தபடியே கொண்டு , பிறழாத நிலைமையினையுடைய ஞேயப் 
பொருளை யறிவிக்கும் ஞானமாகிய குற்றமற்ற பாதம் எனக் கூறு 
வது சிறப்பாம் . ஞானத்தால் உணரப்படும் பதிப்பொருள் ஞேய 
மாதலாலும் , என்றும் பிறழா நிலைமை அதற்கு இயல்பாதலாலும் 
என அறிக . சிவஞான போதச் சிறப்புப் பாயிரத்து வரும் “ ஈண்டிய 
பெரும் பெயர்க் கடவுளிற் கண்டு " என்புழிப் பெரும் பெயர்க் 
கடவுள் என்பதுபற்றிக் கூற வந்த சிவஞான முனிவர் , " பெரும் 
பெயர்க் கடவுளென ஞேயமொன்றே பெரும் பெயர்க்குப் பொரு 
ளாகக் கூறினார் ; ஏனையவற்றைத் தன்னுளடக்கி நிற்றலின் தலைமை 
பற்றி யென்றுணர்க என்றும் , " பெரும் பெயரெனினும் மகா 


40 


பெரும் பெயர்க் கறையறு பாதம் -1 அனாதி நித்தியமாகையால் எக் 
காலத்தும் திரியாத ஒரு படித்தான ஞானமென்னும் பெரிய பெயரை 
யுடைத்தாய குற்றமற்ற பாதத்தின் ; முறை 2 உறக் கழறின் - முறை 
மையை யறியச் சொல்லின் ; பசு பாசத்தொடு பதி 3 ஆய் பெற்றி- 
( அது ) பசுவும் , பாசமும் , பதியுமென்று மூன்றையும் ஆராயுமுறைமை 
யுடைத்து ; 

4 ( மதியோர்........ மதிப்பர் ) மதியோர் -4 ஞானவான்கள் ; பசு 
மூவகை யென மதிப்பர் 

5 பசுவென்று சொல்லப்பட்ட ஆன்மா 
திரிவித அவத்தையுடைத் தாதலால் அது மூன்று வகைப்படு மென்று 
அறியச் சொல்லுவார்கள் ; 

5-6 ( பன்னில் ............ சுத்தன் ) பன்னில் அவை யிற்றைச் 
சொல்லின் ; கேவலன் சகலன் இன்னியல் சுத்தன் - 6 கேவலனென் 
றும் சகலனென்றும் இனிய இயல்பையுடைய சுத்தனென்றுமாம் ; 


வாக்கியமெனினும் ஒரு வார்த்தையெனினும் ஒக்கும் " என்றும் 

கூறுவது இப்பொருள் கோட்கு ஆதாவு நல்குகிறது . 
1. ஞானப் பெரும் பெயர் பிறழா நிலைமைக் கறையறு பாதம் என்று 

இயைத்து , ஞானமென்னும் பெரிய பெயரை புடைத்தாய ஒரு 
படித்தான குற்றமற்ற பாதத்தின் என அச்சுப்பிரதி கூறுகின்றது . 

அனாதி ...... திரியாத என்ற தொடர் அதன் கண் இல்லை . 
2. உறக்கழறுதலாவது கேட்போர் உள்ளம் பொருந்தச் சொல்லுதல் . 

இது நூல்கள் இறைவனால் உணர்த்தப்பட்ட முறை ; " அந்தமில் 
கடவுள் , பாலரை யுணர்த்தும் மேலவர் போலக் , கேட்போரள 
வைக் கோட்படு பொருளால் , அருளிய கலைகள் " (சங்கற்ப . 2 ) 
என்று சான்றோர் கூறுதல் காண்க . சொல்லின் என்னாது கழறின் 
என்றது , பொருள்களைத் தடை விடைகளாலும் மேற்கோள் ஏது 

திட்டாந்தம் முதலிய தருக்க நெறியாலும் சொல்லுவது பற்றி . 
3. பசுபாசத்தொடு பதியாய் பெற்றி என்புழி , (உத்தேசம் ) 

ஆய்தற்குச் செயப்படுபொருளாய் நின்றது என்பர் சிவஞான 

முனிவர் . ( சிவஞான பாடியும் : சூ . உ . உரை ) . 
4. அறிவுடையோர் - உ , வே . 
5 . 

பசு மூன்றவத்தையை யுடையதென்பர் - உ . வே . 
6 . 

" கேவல சகல சுத்தம் என்று மூன்றவத்தை யான்மா , மேவவன் 
( சிவ . சித் . 4 : 37 ) என்றும் , " ஒங்கிவரும் பல வுபிர்கள் மூன்ற 
வத்தைப் பற்றி புற்றிடும் கேவல சகல சுத்தமென வுணர்க 
( சிவப் , 33) என்றும் பிறரும் கூறுப , 


6 


41 


6-10 ( கேவலம் ........... இறைபலன் ) கேவலன் சொற்றிடின் . 
இவையிற்றிற் கேவலாவத்தையுடையனாய் நிற்கும் 1 முறைமையைச் 
சொல்லின் ; நித்தன் - அநித்தியப்படான் ; மெய்த்தகு குணமிலி- 
2 தேகத்துடன் தக்கிருக்கின்ற புத்திசண மெட்டும் இல்லாதோன் ; 
வியாபி - சருவ வியாபிபா யிருப்போன் ; மலம் நனி புணர மொய்த்து 
-ஆணவ மலம் மிகவும் செறிந்திருத்தலாலே ; மறைவோன்- தற் 
சொரூபம் அறியா திருப்போன் ; எனைச் செய்தியும் இலன் -4 சு தந்தர 
வீனனாதலின் தனக்கென எத்தகைய செயலும் இல்லாதோன் ; அறி 
யோன் - அறிவில்லாதோன் ; மைபில் அமூர்த்தன் - தேக சம்பந்த 
மில்லாமையால் குற்றமற்ற அரூபி ; வலியிலன் - 6 போகத்தில் 
வலியில்லாதோன் ; அசேதனன்- அசேதனம் போன்று இச்சை முன் 
னில்லா திருப்போன் ; ஒளி இலி- பிரகாசமுடையனல்லன் ; இறை 
யலன் - ஒன்றுக்கும் கருத்தாவுமல்லன் ; 

1 . நிற்கு முறையே சொல்லின் - உ . வே . 
2 . உடம்புடன் கூடிய முக்குண மில்லாதோன் – உ . வே . 
3. புத்திகுண மெட்டினையும் ஏனைப்போக்கிய காண்டக் கருவிகளையு 

மில்லாதோன் - உ . வே . புத்திகுணம் எட்டும் : தருமம் , ஞானம் ,, 
வைராக்கியம் , ஐசுவரியம் , அதருமம் , அஞ்ஞானம் , அவைராக்கியம் 

அநைசுவரியம் எனவரும் , 
4. தனக்கொரு செயலிலாதோன்- உ . வே . 
5 . குற்றமற்ற அரூபியாயிருப்போன் – உ . வே . 
6 . போக்கியகாண்டக் கருவிகளில்லாமையால் வலியில்லாதோன் 

உ . வே . 
7. ஆசிரியர் அசேதன மென்னாமையாலே அசேதனம்போன்று இச்சை 

யில்லா திருப்போன் -- உ . வே . 
8 . ஈண்டுக் கூறியவற்றையே சுருக்கமாக , " அறிவிலனமூர்த்தன் நித் 

தன் அராகாதி குணங்களோடுஞ், செறி விலன் கலாதியோடுஞ் சேர் 
விலன் செயல்களில்லான் , குறியிலன் கர்த்தாலல்லன் போகத்திற் 
கொள்கையில்லான் , பிறிவிலன் மலத்தினோடும் வியாபி கேவலத் 
தில் ஆன்மா (சித்தி . 4 : 38 ) என அருணந்தி சிவனுரும் , " ஈக்கு 
வரும் கலா தியொடு குறியுருவ மொன்றும் , இன்றிமல மன்றி 
யொன்று மில்லையெனு மியல்பாய் , ஆங்கறிவை யறிவரியன் அறி 
கருவி யணையா , ஆதலினால் இருள்மருவும் அவர்விழிபோலல துவாய் , 
நீங்கும் வகையின்றி நித்த வியாபகமா யங்கண் , நிற்பது கேவல 
மென்று நிகழ்த்தும் நூலே ( சிவப் 33 ) என உமாபதி சிவனுரும் 
கூறுவர் , 


11-21 ( மாயாவுதரம் . ...... பசு ) ( 1 இனிச் சகலாவத்தை 
யுடையனாய் நிற்கும் முறைமை கூறின் ) மாயா உதாம் மரீஇ - மாயா 
காரியமான தேகத்திலே கெழுமி ; 2 தேயாப் போகம் நினைந்த சக 
லற்கு- அளவிறந்த போகத்தைத் துய்க்க நினைந்த சகலனை ; எய்திய 
சகலாவத்தை யெய்துமாறு கூடின ; முரண்மிகு கூற்றை முரித்த 
3 அரனது இருங்கலை -- 4 வலிமிக்கிருக்கப்படாநின்ற கூற்றின் வலியை 
யழித்த பரமசிவனது சந்தியினாலே பெரிய கலாதத்துவமானது ; 
அமர - சிறிது ஞான முண்டாம் படி ஆணவத்தை நீக்க ; இருஞ்சேத 
னம் விரிந்து - மகத்தான சைதந்தியம் விரிந்து ; 

அடையா விச்சை 
அடைய-- 6 பெறுதற்கரிதாகிய வித்தியா தத்துவம் வந்தடைதலாலே ; 


என்றா 


1. இஃது அச்சுப்பிரதியிற் கண்டது . 
2. துய்க்குந்தோறும் போகம் மேன் மேலும் பெருகுவதன்றித் தேய்வது 

காணப்படாமையின் , தேயாப் போகம் என்றதற்கு , அளவிறந்த 
போகம் ” என்று கூறப்படுகிறது . புணர்ந்தாற் புணருந்தொறும் 
பெரும்போகம் பின்னும் புதிதாய் , மணந்தாழ் புரிகுழ லாளல்குல் 
போல வளர்கின்றதே (திருக்கோவை . 9 ) என்று மணிவாசகர் 

கூறுவது ஈண்டு ஒப்பு கேக்கத்தக்கது . 
3. இச்சை , கிரியை , ஞானம் என்ற மூவகைச் சத்திகளையும் சத்தி 

யெனப் பொதுப்படச் சிவனிடத்தொடுக்கி , அரனது 
ராகலின் , பரமசிவனது சத்தியாலே என்று உரை கூறப்பட்டது . 
சுத்த தத்துஉங்களும் கலை முதலிய வித்தியா தத்துவங்களும் சிவ 
சத்தியால் காரியப்படுவனவாம் ; இதனை , இச்சை நடத்தியிடும் 
ஈச்சுர தத்துவத்தை , மெய்ச்சத்தி சாதாக்ய மேவியிடும் நிச்சயமே , - 
என்ற கிரியை நடத்தியீடு மெய்ஞ்ஞானம் , ஆன்றசிவஞ் சுத்த 
வித்தை யாம் என்றும் கால நியதிகளை சத்தி தானடத்தும் , 
ஏலும் வித்தை வித் ைதயரா கம்மீசர் -சாலவே , மாயை சிவம்புருடன் 
சாதாக்கிய மேவி , நேய முடனடுத்து நின்று ! என்றும் வரும் 

பழம்பாட்டுக்களா லுணர்க . 
4. பரமசிவன் கூற்றுவனை யழித்த செய்தியை, நம்பியாரூரர் , 

" அந்தனாளனுன் னடைக்கலம் புகுத வவனைக் காப்பது காரணமாக , 
வந்த காலன்தன் ஆரு பிரதனை வவ்வினாய் " ( 55 : 1 ) என்று 

உரைப்பது காண்க . 
5. பரமசிவனாலே அரிய கலா தத்துவமானது - உ . வே . 
6. பெறுதற்கரிய வித்தியா தத்துவத்தை - உ வே . 


43 


தடையில் விடயப்பகுதி விரவி - 1 தடுத்தற்கில்லாத சத்தாதி விடயங்க 
ளைந்தினும் விரவி ; புடையே பொங்கி -2 பக்கமெல்லாம் மிக்குச் 
சென்று ; அராகம் புணர - ர : க தத்துவக் கூடுதலால் ; தங்கா 
தடையில்லாத ; ஆசை எங்கணும் மாசு அற நிமிர - ஆசை யெவ்விடத் 
தும் குற்றமற நிமிர ; எல் பிரதானம் ஒற்கம் இல் குணத்தொடு -3 ஒளி 
யுடைத்தாகிய பிரகிருதியினின்றும் பிறந்த ஒடுக்கமில்லாத 4 குண 
தத்துவத்தோடு ; புத்தி முதலிய தொத்து இனிது உறழப் பிணித்த 
லின் - புத்தி தத்துவ முதல் பிருது கி அக்தமான 5 தத்துவ வருக்கம் 
இனிதாகக் கூடிப் பந்தித்தலாலே ; பிணிப்பினன் பசு - பந்திப்புடைய 
கிய பசுவானவன் ; 


6 


மை 


அவை 


. 


1. தடுக்கவொண்ணாத படி விடயங்க ளைந்தினும் விரவி - உ . வே . 
2 . பக்கமே மிக்கு - உ . வே 
3. வியத்தமாய் நின்ற மூலப்பிரகிருதியினின்றும் பிறந்த- உ . வே . 

" முக்குணமும் விளங்குதலின்றித் தம்முட் சமமாய் நின்ற அவத் 
தையில் மூலப்பகுதியும், விளங்கித் தம்முட் சமமாய் நின்ற 
அவத்தையில் குணதத்துவமும் , சமமாகாது தம்முள் 
மிக்குங் குறைந்தும் பரிணமித்து நின்ற அவத்தையிற் புத்தி 
தத்துவ முதலி பனவுமாதலின் , இவை தம்முள் வேற்றுமையென்க. 
" போக்கிய ரூபமாய் நின்ற தத்துவ பிரபஞ்சக்கட்செல்லாம் மூல 
காரணமாதல்பற்றி மூலப்பகு தியென்றும் , பிரகிருதி மாயையென் 
றும் பிரதான மென்றும் மாசென்றும் ........... வழங்கப்படும் 

சிவஞான பாடியம் . 
4. கலை , வித்தை, அராகம் என்ற இவற்றின் கூட்டுறவோடு மாயை 

கலப்பக் குணதத்துவம் தோன்ற மாற்லற , " மூலவருங் கட்டில் உயிர் 
மூடமாய் உட்கிடப்பக் , கால நியதிய துகாட்டி - மேலோங்கு , முந்தி 
வியன் கட்டிலுயிர் சேர்த்துக் கலைவித்தை , அந்த அராகம் அனவ 
முன்பு - தந்த , தொழிலறி விச்சை துணையாக மானின் , எழிலு 

டைய முக்குணமும் எய்தி ( போற்றி , 27-29 ) என்பதனாலறிக . 
5. தத்துவவருக்கம் : காணமும் , ஞானேந்திரிய கன்மேந்திரியங் 

களும் , தன்மாத்திரைகளும் , பூதங்களைந்துமாகும் ; இவற்றைப் 

போக்கிய தத்துவமென்றும் கூறுப . 
6 . கலா தத்துவம் ஆணவத்தை நீக்குமென்பதை, “ கலைதான் மூல 

மலம் சிறிதே நீக்கி , மருவும் வகை தெரிவிக்கும் வாயில்களின் 
பயனை ” என்றும் , வித்தியாதத்துவத்தின் செயலை , " வித்தை இடை 
நின்று அறிவை உயிர்க்குப் பொருந்தியிடும் என்றும் , அராக 


44 


21-31 ( மற்று ..............வியந்துறைகாக ) இணைத்த நியதி 
பரமசிவன் இணைத்த 1 நியதி தத்துவம் ; முன்னர் இயல் இருவினையின் 
முற்பவத்திற் செய்து பக்குவப்பட்ட 2 புண்ணிய பாவங்களால் வரும் 
போகங்களை ; பிறழாது உறழ -3 தப்பாதே நியமித்துக்கொடுக்க ; 
பின்னர்- பின்பே ; குறையாக் கால -4 அந்தத்தை யில்லாத கால 
தத்துவம் ; காலத்து அளவைப் பாலின் காட்ட - புசிககக் கடவனவாய 


தத்துவத்தின் செயலை , அராகம் தம் சன்மத்துக் கீடாய்ப் பெற்ற 
தனில் ஆசை தளைப் பெருகுவிக்கு " மென்றும் (சிவப். 39 , 40 ) 
உமாபதி சிவனர் கூறுவர் . இனி , அருணந்தி சிவனர் , 

கலை பின் 
தோன்றி ஆணவ மொதுக்கிச் சித்தின் செயல்புரி கிரியாசத்தி 
தெரிவிக்குஞ் சிறிதே என்றும் , வித்தை " அறிவினை யுதிக்கப் 
பண்ணும் என்றும் , அராகந்தோன்றி வினைவழி போகத்தின் 
சண் 

இச்சையைப் பண்ணி விற்கும் ” ( சிவ . சித்தி . 2 : 55-6 ) 
என்றும் கூறுவர் . இவற்றையும் இவைபோலும் பிற நூல்களையும் 
ஒப்ப ஆராய்ந்து கண்ட சிவஞான முனிவர் , “ கலா சத்துவமாவது , 
ஆன்மாக்களுக்குப் போக நுகர்ச்சியின் பொருட்டு மலசத்தியிற் 
சிறிதே நீக்கிக் கிரியா சத்தியை விளக்குவ தென்றும் , கலைபி 
னின்றும் தோன்றி ( ஆன்மாக்களின் ) ஞான சத்தியை விளக்கி 
அதனால் அதிட்டிக்கப்பட்டு ப் பல்வசையறி விற்கும் கருவியாய் 
நிற்பது வித்தியா தத்துவமென்றும் , வித்தையினின்றும் தோன்றி 
ஆன்மாவின் இச்சாசத்தியை விளக்கிப் புத்திகுணங்களின் அவை 
ராக்கிய மெனப்படும் அராக நிகழ்ச்சிக்கு ஏதுவாய் நிற்பது அராக 

தத்துவ மென்றும் கூறுவர் . (சிவஞானபாடியம், 2 சூ . 2 அதி . ) 
1. நியதி தத்துவத்தின் செயலை அருணந்தி சிவனர் 

நியதியின் 
தோன்றிக் கன்ம நிச்சயம்பண்ணுவிக்கும் (சித்தி . 2 : 55 ) 
என்றும் , உமாபதிசிவம் , நியதி தேசமிகும் அரசர் தரும் ஆம் 

ணை 
செய்தி செய்தவரைத் துய்ப்பிக்கும் செய்கைபோல , தேசமுறு 

தங்கன்மம் நிச்சயித்து நிறுத்தும் என்றும் கூறுவர் . 
2. கன்மபலத்தை - உ . வே .. 
3. பிறழ்ச்சியின்றியே நியமித்துக்கொடுக்க -- உ . வே . 
4 . முடிவில்லாத காலதத்துவமாவது - உ . வே . கலைவித்தை அராகங் 

களால் தொழிலும் அறிவும் இச்சையும் விளங்கிப் போக நுகர்ச்சிக் 
கட் சென்ற ஆன்மாக்களுக்குக் கணம் , இலவம் , துடி என்றற் 
றொடக்கத்தாற் பலவேறுபட்டுப் போகவரையறைப்படுத்துவது 
காலதத்துவம் . கலை முதலிய மூன்றும் வினை முதலாகிய ஆன்மாக் 


45 


காலவெல்லைகளை 1 முறைப்படி பகிர்ந்து கொடுக்க ; தொழிலொடு 
போகத்து ஆட்டுண்டு - 2 கன்மத்தோடு போக விச்சையாலே யலைப் 
புண்டு ; இரியாக் தத்துவ கலையினில்- நீங்கா தத்து வாங்கிசத்திலே ; 
இவ்வணப் - இவ்வண்ணமே ; பரியாப் பந்தம் பந்தித்து - 3 கெடாத 
பந்தம் பந்தித்து ; ஒரு வழி அறிவு சிறி தமர்ந்து -- ஒரு வழித்தான 
கரணவறிவு சிறிது கூடி ; பிரியா மோகினி -4 வியாபியாயிருக்கிற மாயை 
யினுடைய ; ஆகமாய பெரும் போகத்தை - 5 காரியமாய்வந்த தேக 
மாகிய பெரிய போகத்தை ; தான் 

எண்ணி -6 தானென்று 
7 அவிவேகித்தெண்ணி ; ஆனா முன் வினைப்பயன் பல மாந்தி 
வில்லாத பூருவ கன்ம பலங்களைப் புசித்து ; வியந்துறைகாலை - பிரியப் 
பட்டு இங்ஙனம் , வாழுங்காலத்து ; 


என 


அள 


சளுக்குத் தொழிலறிவிச்சைகளை விளக்கி பேரே யுபகரிப்பன ; 
காலமும் நியதியும் அவ் வான் மாக்களுக்கு வினையை வரையறுப்ப 
தும் நியமிப்பது மாகிய முகத்தான் உபகரிப்பன ; ஆகலான் , 
ஆன்மாக்களுக்குத் தொழிலறிவிச்சை நிகழ்ந்த பின்னன்றிக் 
கன்மத்தோடு இயைபுகூடாமையின் , கால நியதிகளின் உபகாரம் 
அவற்றின் (கலை முதலியவற்றின் ) பின்னர்த் தாயிற்றென்க 

சிவஞான பாடியம் , 
1. முறைமையிலே சொடுக்க - உ . வே . 
2. முயற்சியுடனே போகவிச்சையிலே யலைப்புண்டு - உ . வே . 
3. ஒழியாத பந்தங்கள் பந்திப்பதால் - உ . வே 
4 . பூரண 

ண வியாபகமா யுள்ள மாயை - உ . வே . 
5 . காரியமாய்வரும் பெரிய போகத்தைத் அனுபவித்தற்காக வந்த 

தேகத்தை - உ . வே . 
6 . மாயா காரியமாகிய பெரிய போசத்தைத் தானென்று அவிவேகித் 

தெண்ணுதலாவது , தன் தன்மையிழந்து அப்போகத்தின் வழி 
கிற்பது ; “ ஆங்கவை தானு நீங்காது நின்று , தன் வழிச் செலுத்தித் 
தானே தானாய் , என்உழி யென்பதொன் றின்றாம் (இருபா . 4 : 
11-3 ) என வருதல்காண்க . மாயா விகாரம் மதுபானம் போன்று 
மயக் , கோயா தென்று ஒழிவிலொடுக்கமுடையாரும் (விரக்தி 5 ) 

கூறுவர் . 
7. புத்திபண்ணி- உ . வே . 
8. இப்பகுதிக்கட் கூறப்படும் கலையாதி தத்துவங்களின் இயல்புகள் 

மிருகேந்திர கலாதி பிரகரணத்தும் பௌட்கர பாசபதார்த்த பட 
லத்தும் விரியக் கூறப்படுகின்றன . 


46 


32-37 ( வல்வினை ................காலை ) எல்லை செல்லாக் காலத்து 
வல்வினை ஒல்லென ஒப்ப-- 1 எண்ணிறந்த காலத்திலே 2 மலபரிபாகப் 
பட்டு வலிய 3 சன்டமானது விரையச் சமத்துவப்பட்டபோது ; உயர் 
பெருஞ்சிவனது-- தத்துவாதீதனாகிய பெரிய பரமசிவனுடைய 5 சத்தி 
] . வலியவினையாவது ( ஆன்மா ) பக்குப்படுத்துவதால் வரம்பின்றிச் 

செல்லமாட்டாது சட்டெனச் சமத்துவப் பட்டவழி - உ . வே . 
2. மலபரிபாகமாவது : " மலம் தனது சத்தி தேய்தற்குரிய துணைக் 

காரணக்களெல்லாவற்றோடுங் கூடுதலேயாம் . 
3 . 

கன்ம சமத்துவமாவது இருவினையொப்பென்றும் கன் மசாம்யம் 
என்றும் கூறப்படும் . இதனைச் சிவஞான பாடியம் “ சிவப்பிரகாசத் 
தில் எதிர்வினையுமுடிவினையுதவு பயனானே ராக என னை வினைகள் 
போல ஆகாமியவினையும் முடிவினையும் ஒத்தல் வேண்டுமென்றோது 
தலின் , அஃதொத்தல் பிறிதோராற்றாற் பெறப்படாமையானும் , 
மல பரிபாகக்குறி சத்திரிபாதக்குறி சிவபுண்ணியக் குறிகளெல்லாம் 
ஆன்மவறிவின்கண் விளக்குமாறுபோல , இருவினைபொப்புக் குறி 
யும் தன்னறிவின்கண் விளங்குமாறில்லையாயின் , அது முத்திக்கேது 
வாதல் கூடாமையானும் , ஒன்றில் விருப்பும் ஒன்றில் வெறுப்பு 
மாதலின்றிப் புண்ணிய பாவமிரண்டினும் அவற்றின் பயன்களி 
னும் ஒப்ப உவர்ப்பு நிகழ்ந்து , விடுவோனது அறிவின்கண் அவ் 
விரு வினையும் அவ்வாறொப்ப நிகழ்தலே ஈண்டு இருவினை யொப் 
பென்றதற்குப் பொருளென நுண்ணுணர்வாற் கண்டுகொள்க . 
" எதிர்லினையு முடிவினையுதவுபயனானே ராக எனப் புடை நூல் 
செய்த ஆசிரியர் இஃதறியாது , வேறு வேறுரைப்பாரை நோக்கி 
யன்றே இருவினை தூக்க வருவினை நில்லா, வொருவினை புரிகா லிரு 
வினை யாகா , ஒப்புறு மாறு செப்புக , எனச் சங்கற்ப நிராகரணத் 
தோதிய தூஉ மென்க ”-என்று கூறுவது காண்க . இனிச் சிவாக் 
கிர யோகிகள் , சிவதருமம் சரிதை எழிற்கிரியை யோகமிவை 
யியற்றியிடுந் தவத்தால் , தப்பறவே யொன்றையொன்றக் கொழிப்ப 
தாகத் தகும் பாவ புண்ணியங்கள் சமனாகப் பொருந்துவது 
(சிவநெறிப் . 155 ) என்பர் . இவ்விருவினை யொப்பாவது அனுக்கிரக 
காரணமன்று , என்றும் பாகம்படுதற்குத் துணையாமென்றும் 

பௌட்கர முதலிய ஆகமங்கள் கூறும் . 
4. மிகப்பெரிய பரமசிவனுடைய சத்திநிபாதமுண்டாய் - உ . வே . 
5. பக்குவமாதற் பொருட்டு மலத்திற்குத் துணையாய் மறைத்தற் சத்தி 

யை யுதவிநின்ற திரோதான சத்தி , அம்மலம் பரிபாகமெய்து 
மிடத்துப் பராசத்தி ரூபமாய் மலத்தின் நீக்கி அருளொளியிற் 


47 


கூடி 


நிபாதமுண்டாவதால் ; 1 மேய்த்தகு குருபர பரனது அருளின் செவ்வி 
திருக்கயிலாய பரம்பரையாகவந்த திருமேனிச் சட்டையோடே 
யிருக்கிற ஞானாசாரிய னென்னும் மேலான 

பரமசிவனுடைய 
கிருபைக்குப் பக்குவமாய் ; வம்பறு 2 சம்பிரதாயத்து அஞ்சுடர் 
உற்றகாலை - அநாதியாய்க் கிட்டுதற் கரிதாகிய 3 ஞானாவதியான தீக்கை 
யென்னும் அழகிய ஒளி பிரகாசமாகுங் காலத்திலே ; 

37- 40 ( சொற்றொடர்............. இயையான் ) சொல் தொடர்பு 
அற்று - இன்னபடி யிருப்பனென்று 4 சொல்லுதற்கரியனாய் ; தேயாது 


........ 


சிறக்கும் பொருட்டு ஆன்மாக்கள் மாட்டுப் பதிவது . இதன் இயல் 
பினை , சத்திபொத மென்றது கேட்டியாவனொருவன் , இடைக்கடி 
தொருபொரு ளடுத்துற வீழின் , வெரீஇ யங்கிலை யொரீஇ 
வேறிடம் , மருவு மற்றென நிருமலன் பெருவலி , பதிப்ப வறிவன் 
பவபயங் கதுவ, மதித்தனன் தேசிகன் மலரடி யடையும் ( ஞான . 

69 : 16-22 ) என்பது காண்க . 
1. சத்தியரூப ஞானாசிரியருடைய கிருபா நோக்கமுற்று அனாதியாகப் 

பிரசாதிக்கப்பட்டு வருகின்ற தீக்கைவிசேடத்தால் ஞானோதய 

மாகிப் பிரகாசிக்குங் காலத்திலே - உ . வே . 
2. சம்பிரதாயம்- தீக்கை ; “ சத்தி பதிப்பிற் சம்பிரதாயர் , தொத்துவ 

தென்பது . " ( ஞானு . 69 : 9-10 ) சம்பு சம்பந்தமான கிரியை 
யாதல் பற்றி , தீக்கை சம்பிரதாயம் எனப்பட்டது போலும் , 

( பௌ , 4-13 ) . 
3 . ஞானாவதி தீக்கையாவது : குண்டமண்டலம் அங்கி நெய் சுருக்குச் 

சுருவமுதலிய வனைத்தும் மனத்தாற் சற்பித்துக்கொண்டு விதிப்படி 
அகத்தே ஆகுதி முதலிய கிரியை செய்வது ( சிவ , சித் . 8 : 1-3 ) 
என்று சிவஞான முனிவர் கூறுவது காண்க . செய்யும் வகை 
யிரண்டு படியாகும் தேரில் , திகழ்ஞானவதி கிரியாவதியென்று 
செப்பி, உய்யும் வகையுவர்து மனோபாவகத்தான் மலங்களோட்டு 
வது ஞானவதி " - சிவார்ச்சனபோதம் , சிவாக்கிர யோகிகளும் , 

இவை மனத்தினாலே யுறச்செய்தல் ஞானமென வுரைக்கும் 
நூலே (சிவநெறிப். 164 ) என்று கூறுவர் . இக் கிரிடாவதி 
ஞானவதியென்ற இருவகைத் தீக்கையும் முறையே " புறப்பூசை . 
யும் அகப்பூசையும் போலக் கொள்க , (சிவதீக்கை ) என்பது 

சிவஞானமாபாடியம் . 
4. “ சொற்றெரியாப்பொருள் சோதிக்கப்பானின்ற சோதி " என்றும் ; 

“ இன்னவுரு இன்னநிற மென்றறிவதே லரிது ” ( ஞானசம் 267-10 , 
329-3 ) என்றும் பெரியோர் கூறுவது காண்க . 


48 


அழிவின்றி ; யாவுமாய் 1 சிவதத்துவாதி பிருது வியந்தமாகிய 2 தத்து 
வங்களை அணுப்புதைக்கவும் இடமின்றி வியாபித்து ; அறிவு 3 அகன்ற 
ஆயாச் சிவனது -4 எல்லாவற்றையும் சம் பூரணமாக அறியும் சர்வஞ்ஞ 
னான பரமசிவனது ; அணிகிளர் சீர்த்தி நின் மலத்து இயையும்- அழ 
குண்டான கீர்த்தியையு டைய நின்மல 5சிவானந்த பாம போகத்தில் 
இசைந்துபோவான் ; 8 பின்மலத்து இடையான் -1 பின்னை ஆணவமலத் 
திந்கூடான் ; 

41-42 ( அந்தமில் .......... தெரியுங் காலே ) அந்தம் இல் பந்தம் 
சிந்துதல் ( எவ்வணப ) தெரியுங்கால் இவணம் சிந்தல் - அளவில்லாத 
பாசச் சேதம் பண்ணும் இயல்பு எப்படி யென்று விசாரிக்குமிடத்து 
இப்படிச் சிந்து தலாம் . 

8 மற்று , முன்னது வினைமாற்று , பின்னது அசை . ( க ) 


றன ; ஏனை 


1. சேதனா சேதனப்பிரபஞ்ச முழுவதும் தானேயாகி - உ . வே 
2. " சிவமுதல் நிலமிறவாய் ஐந்தும் எழும் இருபத்து நான்குமாகிய 

முப்பத்தாறு தத்துவங் ” களை , இங்கே " சிவதத்துவாதி ...... தத்து 
வங்களை எனத் தொகுத்துக் கூறினார் ; ஐந்தாவன : சுத்த தத்துவ 
மெனப்படும் சிவம் , சத்தி , சதாசிவம் , ஈசுரம் , சுத்தவித்தை 
யென்பன ; ஏழாவன : வித்தியாதத் துவமெனப்படும் காலம் , நியதி , 
கலை , வித்தை , அராகம் , புருடன் , மாயை யென்பன ; புருடன் 
மாயை என்ற இரண்டினையும் கூறாமல் , பிரகிருதி , குணம் என்ற 
இரண்டினையும் சேர்த்து ஏழாகச் சில நூல்கள் கூறுகின்றன ; 
யிருபத்துநான்கு மாவன : கரணம் நான்கு , ஞானேந்திரியமைந்து , 

கன்மேந்திரியமைந்து , தன்மாத்திரையைந்து , பூத மைந்து என்பன . 
3. அகன்ற என்றது " அஃகி யகன்ற உறிவென்னாம் ( குறள் 175 ) 

என்புழிப்போல நின்றது . 
4 , ஒன்றனையும் சுட்டியறியாத சர்வஞ்ஞனான பரமசிவனது - உ . வே 
5. நின்மல சிவானந்தத் தியைவான் - உ . வே . 
6. பின்னும் மலத்தோடு இயைவனாயின் முத்தியாற் டயனின்றாமாத 

" பின்மலத்தியையா னென எடுத்தோதினார் ; " உய்த் 
துணர்வது எடுத்தோத்தில்வழி ” யென்பது சேவைரையம் . 
7. பின்பு சனனா திகட் கேதுவாகிய மலத்தோடு கூடுவதில்லை - உ . வே . 
8. இவ்விலக்கணக்குறிப்புக்கள் சில பிரதிகளில் , அவ்வப்பகுதி உரை 

யிறு தியிலேயே எழுதப்பெற்றுள்ளன . 


லின் , 


7 


49 


அகவல் 9 


அனுதிமல சம்பந்தம் 
காரணங் கழறல் வேண்டுவ லாரணம் 
அறியோ னமல னாதற் கத்த 
பொறி தீர் புற்கலன் விழுமலம் புணர்தற் 

கற்றே சொற்ற தனாதி மற்றவர்க் 
5. கெற்றெனி லாதி யியையின் குற்றமில் 

காரணங் கழறுவல் அம்ம சீருணம் 
திகழொளிப் பளிங்கு போலப் புகழரும் 
இறைபுற் கலனுக் கென்றனன் குறைவின் 

றறைகழ லருளொலி பரந்த 
10. பொறைவளர் சாரற் கயிலை யோனே . 

இது , சுத்தாவத்தையிற் பசு மல க்ஷ பம் வந்து நின்மலத்தைப் 
பெறுமென்றதனாற் பதி நின்மலனாதற்கும் , 4 பசு மலனாதற்கும் கார 
ணம் வினவ , இவர்கட்கு நின்மலமும் மலமும் அனாதி சாதகமெனக் 
கூறியது . 


1. சிவஞானபாடியத்தின் கண் , தூலாருந்ததி நியாயமாவது இஃதென 
விளக்க குவா 

பாராய் ஸ்ரீமாதவச் சிவஞான முனிவர் " காரணம்........ 
புணர்வதற்கு என வினாய வழி , அற்றே ...........அறவனானே 
என்றெடுத்துக்காட்டி , உளங்கொளற் பொருட்டுத் தூலமாக விடை 
கூறி , பின்னர்ச் சீருணம் தான் பிறந்த நிலத்தியல்பாற் களிம்புற்ற 
தாகலின் , அது காரணமின்மைக்கு எடுத்துக்காட்டாமாறு என்னை 
என்று ஆசங்கித்து , ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே யிடம் ஒன்று 
மேலிடில் ஒன்று , ஒளிக்கும் எனினும் இருளட ராதுஉள் ளுயிர்க் 
குயிராய்த் தெளிக்கும் அறிவு செறிந்துள தேனும் திரிமலத்தே , 
குளிக்கும் உயிர் அருள் கூடும்படி கொடி கட்டினனே ” ( கொடிக் .1 ) 
என்றெடுத்துக்காட்டி வேறு வினாயவழி , உண்மையான் விடை கூறி 
யுணர்த்துதலும் ...... போல்வனவாயென்க ” (சிறப்பு ) என்று இத் 

திருவகவலை எடுத்தாளுகின்றார் . 
2. செம்பிற் பெருகிருந் துகளென அறிவினை மறைத்தல் அணிமலம் ” 

( ஞானு : அக . 18 : 6-7 ) என்று பிறாண்டும் ஓதுமாறு காண்க . 
3. சார லறவ னேனே - பா . வே . 
4 . பசு மலபந்ததற்கும் - பா . வே . 


50 


உரை : 1-3 . ( காரணம் .... .......... புணர்தற்கு ) அத்த - கர்த் 
தாவே ; ஆரணம் அறியோன் - வதாகம சாத்திரங்களால் அறிதற் 
கரிய பரமசிவன் ; அமலன் ஆதற்கு - நின்மலனாதற்கும் ; 1 பொறிதீர் 
புற்கலன் 2 விழுமலம் புணர்தற்கு -- 3 ஞானச்செல்வமில்லாத ஆன்மா 
வருத்தஞ் செய்யும் மலபந்தனாதற்கும் ; காரணம் 4 கழறல் வேண்டுவல் 
காரணம் அருளிச்செய்ய வேண்டுவேன் ( என்று சீடன் விண்ணப்பம் 
செய்ய ; 

4. அற்றே சொற்றது அனாதி-- அங்கனமாகக் கேட்கிற 
பொருளது தான் சொல்லின் 5 

5 அநாதிகாண் ; 


4-6 . ( மற்று ....... அம்ம ) அவர்க்கு எற்று எனில்- அவர்கள் 
அநாதியாக இப்படியிருக்க வேண்டுவானேன் எனில் ; ஆதி இயை 
யின் -6 இவர்களுக்கு முறையே நின் மலமும் மலமும் ஒரு நாளிலே 
கூடினவெனின் ; குற்றமில் காரணம் கழறுவல் 

கழறுவல் - கூடினமைக்குக் 


1. பொறி - ஈண்டு , செல்வப்பேற்றுக்குரிய நல்லூழ் என்னும் பொருள் 

படநின்றது ; “ பொறியின் மை யார்க்கும் பழியன்று ” ( குறள் 618) 
என்றாற்போல . 


2. விழுமலம் விழுமத்தைச் செய்யும் மலம் ; விழுமம் இடும்பை (தொல் 

சொல் . சே . 353 ) விழுமலம் இடும் பைப் பொருட்டாதலை " பின் 
னுறு விழுமக் களைந்தோள் ” ( அகம் 170 ) என்பதனாலுமறிக . 
இவ்வுரிச்சொல் ஈண்டு ஈறுகுறைந்து விழுமல மென நின்றது ; 
" இறைவிழு முறினே ” ( புறம் 314 ) என்றாற்போல. 


3. சம்மிய ஞானம் விளங்காதபடி மலத்தால் மறைப்புண் டிருக்கும் 

ஆன்மாவானவன் அந்த இடும் பையைச் செய்யும் மூலமல சம்பந் 
தத்தால் மலசசிதனாவதற்கு -உ . வே . 


4 . 


மென்றற்குக் 


தடைவிடைகளால் 

விளங்க 

வுடைக்கவேண்டு 
" கழறல் வேண்டுவல் என்கின்றான் . 


5. " பதிபசு பாசம் எனப்பகர் மூன்றில் , பதியினைப் போல் பசு பாசம் 

அனாதி " ( திருமந் . 115 ) என்று திருமூலரும் கூறுதல் காண்க. 
6. இவர்களுக்கு ( சிவனுக்கும் ஆன்மாவுக்கும் ) முறையே மலமின்மை 

யும் மலமுண்மையும் என்றவாறு . 


51 


குற்றமற்ற காரணஞ் சொல்லலாம் ; 1 அம்ம - அஃது இருந்தபடி 
2உரைப்போம் , கேளாய் ; 


6-10 . (சீருணம்.........கயிலையோன) 3 சீருணம் திகழ் ஒளிப் 
பளிங்குபோல - செப்புக்குக் காளிதமும் விளங்குமொளியுடைத்தாகிய 
பளிங்குக்குச் சுத்தமும் முற்பிற்பாடு இல்லாதவாறு போல ; புகழ் 
அரும் 4 இறை புற்கலனுக்கு என்றனன் - புகழ்தற்கரிய பரமசிவனுக் 
கும் . ஆன்மாவுக்கும் 5 நின்மலமும் மலமும் அநாதியென்று அருளிச் 
செய்தனன் ; 6 அறைகழல் அருள் ஒலி குறைவின்று பரந்த - சத்திக் 
கின்ற தன் திருவடிச் சில பின் அருளொலியானது குறைவின்றிப் 
பரவுதலால் ; பொறைவளர் சாரல் கயிலை யோன்- 7 எல்லாச் சீவராசி 


( அம்ம 


4. இதை 


1. அம்ம , கேளாய் என்னும் பொருட்டாய இடைச்சொல் ; 

கேட்பிக்கும் ” ( தொல் . சொல் இடை . 28 ) . 
2. உரைக்கக் கேளாய் ; இருந்தபடி கேளாய் -உ , வே . 
3. சீருணம் - செம்பு ; " குளிகை சீருணம் நீடா தழித்த நிலையிலை ” 

( சங்கற்ப . 10 : 5-6 ) என வருதல் காணுக . 
றை புற்கலனுக்கு - இறைக்கும் புற்கலனுக்கும் ; இறையென்புழி 
நான்கனுருபு விரித்து இரண்டிடத்தும் எண்ணும்மை பெய்து 

உசை கூறப்படுகிறது . 
5. புற்கலனுக்கு மலம் செம் பிற்குக் காளிதம் போலவும் , இறைக்கு 

நின்மலம் பளிங்குக்கு ஒளி போலவம் என உகமம் கொள்க . " படி 
கத்துக்குத் தூய்மையும் செம்புக்குக் களிம்பும் எய்துதற்குக் கார 
ணம் எவ்வாறு இல்லையோ அவ்வாறே சிவனும் ஆன்மாவும் மலாகித 
ரும் மலசகிதருமாதற்குக் காரணம் இல்லை ; இருவர்க்கும் இரண் 

டும் அநாதி ” என்று கிரணாகமம் கூறுகின்றது . 
6. திருவடிச் சிலம் பின் ஓசை கயிலையில் விளங்கி நிற்றலை நக்கீரதேவ 

நாயனரும் , " தங்கழல்கள் ஆர்ப்ப விளக்குச் சலன்சலனென் , 
றங்கழல்கள் ஆர்ப்ப அனலேந்திப் - பொங்ககலத் , தார்த்தா டரவம் 
அகன்கபிலை மேயாய் நீ , கூத்தாடல் மேவியவா கூறு ” ( கயிலைபாதி 

61 ) என்று கூறுவர் . 
7. ஒன்றோடொன்று பொருந்தாத மிருகங்கள் விரோதமின்றிப் 

பொறையினோடு பொருந்தி வாழும் திருக்கயிலாயமென்னும் திரு 
மலைச் சாரலில் குறைவற ஆடியருள்கின்ற திருச்சிலம்பின் ஓசை 


52 


களும் பொறுமையாகிய தவத்தை மேற்கொண்டிருக்கும் பக்க மலையை 
யுடைத்தாகிய கயிலாசபதியாகிய எங்கள் பரமாசாரியன் எ - று . 


சாரியை . மற்று , வினைமாற்று , 


( 2 ) 


அகவல் 10 


ஆன்மா மாயா வுதரம் மருவுதல் 
கலை முதலாய நிலைமலி தத்துவத் 
துலைவில் கட்டிவ னுறலென் பின்னர் 
மாயா வுதர மரீஇயோ னெங்கணும் 

வீயா னாதலென் வினவின் மற்றில் 
5. தாய்வின் வாரா வளவைத் தேயெனின் 

வீடுறப் பின்னர் விரவிய பந்தம் 
கூடா தோடிற் குலவிய போகம் 
துய்த்தல் செல்லான் செல்லா னாக 

எய்த்த லின்றா மிருவினை யாக 
10. அபவர்க் கமுமற் றடையா னுடையுறு 

கறைகடி தகற்றப் பிறகறை பிடித்த 
பெற்றியி னிவனுக் குற்ற வன்பிணி 


கேட்டார் பிழைக்கும் தன்மையையுடைய பரமாசாரியன் - உ . வே . 
பொருந்தாத மிருகங்கள் பொருந்தி வாழும் திருமலைச்சாரலில் - 
உ . வே . அரசியற் பொறையை மேற்கொண்ட கழறிற்றறிவார்க்கு 
இறைவன் திருவடிச் சிலம்போசை , அதனைப் பொறையாகத் 
தோற்று வியாது திருவடி பரவும் வழிபாடாகிய தவத்தை வளர்த் 

தது இவ்வுரைக்குச் சான்றாகிறது . 
1. பெற்றிபின் - பா . வே 
2. வான் பிணி -- பா . வே . 


53 


மற்றதும் அறிகலை முதலாச் சொற்றரும் 

படிகடை யாயவற் றொடியா துலாவலின் 
15. நுணங்கிய வாக னாகி யிணங்கிரி 

மாயையின் வயினிவன் என்ற 
தாயாச் சீர்த்தி யருந்தவ " அறியே . 


இது 3 மலபந்தமுடைய ஆன்மா மாயா வு தரத்தின னாதற்கும் , 
யாண்டும் போக்க வாவுடைய னாதற்கும் காரணமென்னெனக் கார 
ணம் கூறியது . 

1-4 . ( கலைமலி 

( கலைமலி ............வினவின் ) இவன்- முன்பே 
ஆணவ மலத்தாலே பந்திக்கப்பட்ட இந்த ஆன்மாவானவன் ; 4 நிலை 
மலி கலை முதலாய தத்துவத்து உலைவில் கட்டு உறல் என் - நித்தியத்தை 
மருவியிருக்கின்ற கலாதத்துவ முதலாகவுள்ள தத்துவங்களில் ஒழி 
வில்லாத பந்திப்பு உறவேண்டுவானேன் என்றும் ; பின்னர் 6 மாயா 


உரை : 


1.- விரிகலை -- பா . வே . 
2 . 

நெறியே - பா . வே . 
3. இது கேவலாவத்தையில் நின்றவனுக்குச் சகலாவத்தை வந்தமை 

யைக் குறித்துக்கொண்டு மனுதிபலம் இவனுக்கு இரண்டாலோ 
பெந்தத்துக்கும் மாயோதரத்தன் வியாபகனதற்கும் காரண மென் 

னெனக் காரண சாதகம் கூறியது - பா . வே , 
4. நித்தியமாகிய மாயையினின்றுந் தோன்றுவதால் , நிலைமலி கலை 

முதலாய தத்துவம் ” என்றும் , இக்கலை முதலாய தத்துவங்களால் 
ஆன்மா சகலாவத்தை யெய்திப் போக நுகருமாற்றால் அதன்கண் 
அழுந்தீப் பிறப்பிறப்புக்களிற் சுழலுவதுபற்றி , " உலைவில் கட்டு 
என்றும் கூறினார் . " காரிட்ட ஆணவுக் கருவறையி லறிவற்ற 
கண்ணிலாக் குழவி யைப்போற் , கட்டுண் டிருந்த வெமை வெளி 
யில்விட்டல்லலாம் காப்பிட்டு " (சின்மயா 6 ) என்று தாயு மானுரும் 

கூறுவது காண்க . 
5 . அளவில்லாத- உ . வே . 
6 . மாயை யைப் பெண்ணாக வுருவகஞ்செய்து கூறுவது மரபாதலின் 

மாயாகாரியமாகிய தேசத்தில் உறைவதை , " மாயாவதரம் மரீஇ 
யோன் என்றார் . " மாயாள் சன் வயிற்று இவற்றால் துடக்குண்டு 


54 


உதரம் மரீ இயோன் -பின் மாயா காரியமான தேகத்திலே 2 வர்த் 
திக்கிற இவன் ; எங்கனும் வியானாநல் என் ( என் று ) வினவின் 
எவ் விடத்தும் 3 போக்குவரவுடையனா நல் எவ்வண்ண மென்றும் ஆராயு 
மிடத்து ; 

4-5 . ( மற்று ........... எனின் ) இஃது ஆய்வின் வாரா அள 
வைத்து எனின் - 4 இப்பொருள் என் ஆராய்ச்சியால் அறியவொண் 
ணாத அளவின தாயுள்ள தென விண்ணப்பித்தாயெனின் ; 

6-10 . (வீடு.............அடையான் ) வீடுற -- முத் திபெறுவான் 
காரணமாக ; பின்னர் விரவிய பந்தம் கூடாது ஓடின் - பின்பு கலை முத 
லாகவுள்ள தத்துவங்களாலாகிய உடம்பெடாவிடில் ; குலவிய போகம் 
துய்த்தல் செல்லான் - பேரமசிவனது கிருபையால் தூண்டப்பட்டு 
வரும் கன்ம பல போகாதிகளைப் புசிப்பது இலனாவான் ; செல்லானாக 
7 இல்லாமையாலே ; இருவினை எய்த்தல் இன்றாம் - 8 கன்ம சமத்துவ 
மும் மலபரிபாசமும் பிறந்து சிவப்பிரகாசத்தாலே கன்மம் நாசமாவ 


5 


வாழும் ஆன்மா " ( சிவ சித்தி . 2 : 63 ) என்று அருணந்தி சிவனர் 
கூற , ( மாயாளெனப் பெண்பாலாகக் கூறியது வடமொழி மதம் 
பற்றி ; உருவகஞ்செய்தற் பொருட்டெனினுமாம் என்று சிவ 

ஞான முனிவர் விளக்கங் கூறியிருத்தல் காண்க . 
1 . கலையாதி தத்துவங்களால் பந்தமுற்றவன் மாயா காரியமான தேக 

கத்தைப் பொருந்தி - உ . வே . 
2 . வீயானாதல் - போக்குவரவுகளில் ஏதேனும் ஒன்றோடேயொழித 
லின்றி இரண்டனையும் மாறிமாறிப் புரிதலின் , 

வியானாதல் 
என் என்றார். " இவ்வுயிர் பிறந்திறந்து போவது வருவதாகும் " 

( சிவ . சித்தி . சூ . 2 : 4 ) என்று பிறரும் கூறுப . 
3. ஒழிவின்றிப் போக்குவாவு - உ . வே . 
4. இப் பொருள்கள் என்னுடைய ஆராய்ச்சியால் தெரியுமளவா 

யிருந்ததில்லை யென்கிறாயாகில் - உ . வே . 
5. உடம்பெடுக்க வேண்டிற்று உடம்பெடாவிடில் - உ . வே . 
6. கொண்டாடப்பட்ட சன்மம் புசித்தற்கு வழியில்லை - உ . வே . 
7. அந்த வழியில்லாமையாலே - உ . வே . 
8 . கன்ம சமத்துவம் வந்து பிரசாதத்தலே கன்ம க்ஷயமாகாது 

உ . வே , 
9 . நாசமாகாது - உ . வே . 


55 


தில்லை பாம் ; ஆக - ஆதலாலே ; அட வர்க்கமும் அடையான் -1 முத்தி 
யையும் இவன் 2 அடைதற்கு உபாயம் இல்லையாப் ; 3 

10-12 . (உடையு று ............... வன் பிணி ) உடை உறு கறை 
கடிது அகற்ற - புடைவையிலே யேறின மாசு கடிதாகப் 4 போக்க ; 
பிற கறை பிடித்த பெற்றியின் - வேறும் உவர்ப்பிடித்த தன்மையைப் 
போல ; இவனுக்கு வன் பிணி உற்ற- இவனுக்கு வலிய சரீராதி 
சம்பந்தங்கள் உண்டாயின ; 7 , 

13-17 . (மற்றதும் ............ அறி ) மற்றதும் அறி - மற்றைப் 
பொருளையும் கேட்பாயாக ; 8 கலைமுதல் சொல் தரும் படி கடையாய 
வற்று - கலா தத்துவ முதலாகச் சொல்லப்பட்ட பிருதுவி தத்துவம் 
அந்தமாகவுடைய தத்துவங்களோடு கூடி ; நுணங்கிய ஆகனா 

1. மோக்ஷத்துக்கு உபாயமும் இல்லையாம் - உ வே 
2. பெறமாட்டுவானல்லனாம் -உ . வே . 
3 . ஈண்டுக் கூறிய கருத்தையே சிவஞான சித்தியும் " எல்லா மாய்த் 

தத்துவங்கள் இயைந்ததென் அணுவுக் கென்னில் , தொல்லாய 
கன்மமெல்லாந் துய்ப்பித்துத் துடைத்தற்கும் பின், நில்லாமை 
முற்றுவித்து நீக்கவும் கூடி நின்ற , பொல்லாத ஆணவத்தைப் போக் 

கவும் புகுந்த தன்றே ” (சித்தி . சூ . 2 : 79 ) என்று கூறுகின்றது . 
4. கழல - உ . வே . 
5. பெற்றியின் என்று பாடக்கொண்டு , “ உலர்ப்பிடித்த தன்மைத்தாம் 

பின்பு இவனுக்கு உண்டாகிய வலிய சரீரபந்தம் என்றுரைக்கும் 

உரை வேறுபாடுமுண்டு. 
6. வலிய சரீரபந்தம் - உ . வே . 

- . 
7. இங்கே இந்நூலாசிரியர் கூறிய உவமையினையே அருணந்தி சிவ 

ஒரும் , " செழுதவை யறுவை சாணி யுவர் செறிவித்தழுக்கை, முழு 
வதும் கழிப்பன் மாயை கொடு மலம் ஒழிப்பன் முன் னோன் ) 

( சிவ சித் . 2 : 52 ) என்று காட்டுகின்றார் . 
8 . கலைமுதல் சொற்றரும் படி கடையாயவற்று ஒடியது உலாவலின் 

நுணங்கிய ஆகனாகியென்றும் , மாயையின் வயினிவன் என்றது 
என்றும் இயைத்து , கலா தத்துவ முதலாகச் சொல்லப்பட்ட 
பிருதுவிதத்துவம் அந்தமாக வுள்ள தத்துவாங்கிசத்தாலே கூடின 
தேகத்தில் ஒழியாதே போகம் புசித்து உலாவுதலால் இதை நுண்ணி 
தாகிய சரீரமெடுத்தா னென்றும் உவமையில்லாத மாயையினிடத் 
தானென்றும் சொன்னது இத்தனையே என்று ஓர் உரைவேறுபாடு 
காணப்படுகிறது . 


56 


1 நுண்ணிய தேகமுடையனாய் ; ஒடியாது உலாவலின் -- ஒழியாதே 
போக்குவரவு புரிவதால் ; இணங்கு இரி மாயையின் வயின் இவன் 
என்றது -- ஒப்பில்லாத 2 மாயையினிடத்தன் இவன் என்று முன்பு 
சொற்றது என்று ; 3 ஆயாச் சீர்த்தி அருந்தவ -4 அழியாத கீர்த்தியை 
யுடைய அரிய தவத்தையுடையோனே ; அறி - அறிவாயாக . 
மற்று , வினைமாற்று . - இணங்கு -- ஒப்பு , 

( ங ) 


எ - று , 


அகவல் 11 
அனுமானத்தாற் பசுவுண்மை துணிதல் 
உழிதர லியைந்த பழித ராகத் 
தழியா வறிவன் கழியா னொழியாச் 
சேதன மன்மையிற் கடம்போ லாகலின் 

எய்யா தியற்றியா னெவனவன் பொய்யாப் 
5. புற்கல னென்க வொற்கமில் சேதனம் 

அறிவு வறித சேதன மென்ன 
நெறியறி புலவ ரறிவறிவகையே . 


மாயை . 


1. தன்மாத்திரைகள் பிருதுலி முதலிய பூதங்களிலும் நுண்ணியன ; 

தன்மாத்திரையினும் பூதாதியாங்க நம் நுண்ணிது ; அதனினும் 
புத்தி தத்துவம் நுண்ணிது ; அதனினும் பிரகிருதி மாயை நுண் 
ணிது ; அதனினும் கலாதி சமூகம் ; அதனினும் நுண்ணிது அசுத்த 

இவ்வகையால் மாயை மிக நுண்ணிதாதலால் அதன் உத 
ரத்திற்கும் ஆன்மா மிகமிக நுண்ணிதாதலின் , " நுணக்கிய ஆக 

னாகி ” என்றார் . இதனைப் பௌட்கரத்துள் ( iii . 8 ) வீரியக் காண்க . 
2. முன்பு சொற்றது - " மாயா வுதா மரீஇயோன் ” ( ஞானு . 10-3 ) 

என்று சொன்னது ; காயாணே e 3 லா : ar oans 

என்று பௌட்கரமும் ( iii . 63 ) கூறுதல் காண்க . 
3. அழிவடைய பொருளே ஆராய்வதற் குரிய தென்ற தருக்கதெறி 

பற்றி அழிவில்லாத புகழை , " ஆயாச் சீர்த்தி ” யென்றார் ; " நாடா 

நல்லிசை ” ( பதிற் . 24 : 10 ) என்றாற் போல . 
4. அளவில்லாத - உ . வே . 
5. இக்குறிப்பு அச்சுப்பிரதியில் இல்லை. 
6. னென்.ப - பா . வே . 


8 


57 


1 இது பசு உள னென்கைக்குப் பிரமாண மென்னென அந்து வய 
வெதிரேகி யநுமானத்தாற் பசு 2 வுண்மை கூறியது . 


1-2 (உழிதரல் ....... கழியான் ) உழிதால் இயைந்த- 
3 போக்கு வரவு செய்தற்கென வந்த ; பழிதரு. ஆகத்து -4 பழிப்பைத் 
தருகின்ற தேகத்திலே ; அழியா அறிவன் கழியான் -5 நீங்காது ஓர் 
ஆன்மா உளன் ; 


இது பிரதிஞ்ஞை ; 

2-3 ( ஒழியா.......... அன்மையின் ) ஒழியாச் சேதன மன்மை 
யின் - அதற்கு ஏது வென்னெனில் தேகம் கெடாத சைதன்னிய 
மல்லாமையால் ; 


இஃது ஏது ; 
3 . கடம்போல் - எதுபோல வென்னில் 6 கடத்தைப்போல 


இது திட்டாந்தம் ; 


3. ஆகலின் - ஆதலாற் கடமும் ஒருவன் கொடுபோகிற்போம் , 
அல்லாவிடில் இருக்கும் , அதுபோலத் தேகமும் தானே போக்கு 
வரவு பண்ணமாட்டாதாதலான் ; 


இஃது உபநயம் ; 


1 . 


இது " நுணங்கிய ஆகனுகி ” க் கலை முதலாய தத்துவங்களில் 
உலாவப்பட்ட பசுவுக்குப் பெந்தம் சொல்லா நின்றது - பா . வே . 
பெந்திக்கப்பட்ட பசுவுளன் - பா . வே . 


2. சாதகம் -பா . வே . 


3. போக்குவரவுடைத்தா விருக்கப்படாநின்ற - உ வே . 


4. பழிக்கப்பட்ட தேகத்திலே - உ . வே . 


5 . 


நித்தியமாயிருக்கின்ற ஓர் ஆன்மாவுளன் - உ . வே . 


6. கடம் - குடம் , 


58 


எண் 


4-5 . ( எய்யாது .........என்க ) எய்யாது இயற்றியான் எவன் 
தான் வேறு தேகம் வேறு என விவேகித்து அறியாது இத்தேகத்தைப் 
போக்குவரவு பண்ணுகிறவன் யாவன் ; 2 அவன் பொய்யாப் புற்கலன் 
என்க-3 அவன் அழிவில்லாத ஆன்மா என்று கொள்க ; 

4 இது நிகமனம் ; 
இவ் வைந்தும் அந்துவய வெதிரேகி யனுமானம் . 

5-7 . ( ஒற்கமில் .........வகையே ) ஒற்கமில் சேதனம்-- ஒதுக்கம் 
இல்லாத சைதன்னியமாவது ; - அறிவு என்ன - அறிவு என்றும் ; 
6 வறிது அசேதனம் என்ன- இந்த அறிவில்லாதது அசேதனம் 
1. ஒழியாதே இத் தேகத்தைப் போக்குவரவு பண்ணுகிறான் யாவ 

னொருஉன் - உ . வே . 
2. " கண்ணென்றும் மூக்கென்றுங் காதென்றும் நின்றதனு , 

ணொன்றி நின்றக் கிசையாவாம் - கண்ணொன்றி , நோக்குவதே யாவி 
யென நுண்ணறிவால் எவ்விடத்தும் , ஆச்குவதே யாவிக் சணி " 
(உபாய நிட்டை . 3 ) என்று அப்பலவாண தேசிகர் அருளுமாறு 

காண்க. 
3. அவன் அழிவில்லாத தேதி - உ . வே . ஈண்டுக்கூறிய இக்கருத்தை , 

வடிவத_ஜாநொ ஷெஹாதியெத நாயிஷிதா | 
ஓத வ.வரதி வா ஜலவெரு வடாழிவசு || 
ய வ , வத_க மொ யா தெதி வரிவதெ 

என்று பௌட்கரமும் கூறுவது காண்க , 
4. இவ்வைந்தனையும் , தவத்திறம் பூண்டு தருமங் கேட்ட காதை க்கண் 

" பக்க மேதுத் திட்டாந்தம் உபநயம் , நிகமனம் என்ன ஐந்துள 
அவற்றிற் , பக்கம் இம்மலை நெருப்புடைத் தென்றல் , புகையுடைத் 
தாதலால் எனல் பொருந் தேது , வகையமை யடுக்களை போல் 
திட்டாந்தம் ; உபநயம் மலையும் புகையுடைத் தென்றல் , நிகமனம் 
புகையுடைத்தே நெருப்புடைத் தெனல் ” ( 57-63 ) என மணி 
மேகலையாசிரியர் விளக்கியுரைப்பது காண்க . 
" வஞாவயவ வ , திஜநாஹெதுாெவ வா 
உ J ஷாதொவ நயாவெதௌ நிமமோயவ ya? || 

( பிரமா சூ . 38 ) என்று பௌட்கரமும் இவ்வைந்தையும் கூறுகிறது . 
5. அறிவுடையதை அறிவென்றது உபசாரம் . 
- 6. அறிவின்மையை வறுமையென்றார் ; “ அறிவிலா தார் என்னுடைய 

ரேனுமிலர் ” ( குறள் 430 ) என்பது பற்றி . 


59 


என்றும் ; நெறியறி புலவர்- முத்திநெறி யறியும் ஞானவான்கள் ; 
அறிவு அறிவகை-1 ஆன்ம தரிசனம் பண்ணும் இயல்பு 2 இதுவென்று 
அறிவாயாக , எ - று . 


அகவல் 12 
பாரிசேடத்தாற் பசுவுண்மை துணிதல் 
காரியங் காசினி யாதி யேரியல் 
ஈசன் கத்தா விவற்கிது போகம் 
ஆதல் செல்லா தகன்றுயர் கருமம் 
தானோ நுகர்தல் செல்லா தானா 
5. தென்னை செய்த தென்னி னன்னோ 

கொன்னே செய்யான் தன்னே ரில்லான் 
பாரிசேட மதனிற் பரனுக் 
கேரியல் பரன்பசு வென்றறி யினிதே . 


1. உடல் ஆன்மா இரண்டனையும் பகுத்து நோக்கி , உடலை அசேதனம் 

என்றும் , ஆன்மாவைச் சேதனம் என்றும் தெரிந்துணர்தல் ஆன்ம 
ரூபம் ; அசேதனத்தின் நீங்கித் திருவருள் ஞானத்தை மேற் 
கொள்ளுதல் ஆன்மதரிசனம் என்று சான்றோர் கூறுப. "ஆசறவே . 
தன்னறிவாய் மூன்று முண்டாய்த் தோன்றுங்கால் அது ரூபம் 
ஆங்கறிவற்று உனைக் காண்டல் தெரிசன மாம் ” ( தட்சிணு 
தசகாரி . 7 ) என்றும் பாசம தகல ஞானம் பற்றல் ” ( சிவப் . 71 ) 

என்றும் வருதல் காண்க . 
2. இப்படியா யிருக்குமென் றறிவாயாக , எ - று . 
3. யேறிய ; லேரிய வீசன்- ur . வே . 
4 , இப்பாட்டு , மிருகேந்திரம் பசுலக்ஷணப் பிரகணத்து , 

" காய் ) . V தான் கதெவக க.நெடாவ 
யஜ தெ 

நவாய வை ) விசுஜாவா 
கதர மளாவாக வாரிபெஷாக வராம தக 
க்ஷெத, வாயொ | " 
( சு . 2 , 3 ) என்று வரும் சுலோகங்களின் பொருளை உட்கொண்டு 
நிற்கிறது . 


ஞா நரம்- ) 


60 


இது , பிரபஞ்சம் காரியமாதலின் பாரிசேடத்தால் ஆன்மாவின் 
பொருட்டெனப் பசுவுண்மை பின்னுங் கூறியது . 

உரை : 1-5 . ( காசினி............என்னின்) காசினி ஆதி காரி 
யம்- பிருதுவி முதலாக நா தமீறாகத் தேகாதி பிரபஞ்சம் செயப்படு 
பொருளாயிருந்தன ; ஏர் இயல் ஈசன் கத்தா- சுத்த சைதங்கிய 
மாகிய அழகிய இயல்பையுடைய பரமசிவன் கருத்தாவா தலால் ; 
இவற்கு- இவனுக்கு ; இது போகமாதல் செல்லாது - இது போக 
மாகப் பொருந்தமாட்டாது ; அகன்று உயர் கருமம் - 4 விரிந்துயர்ந்த 
ககாரியமாயிருக்கிற தத்துவத் தொகுதி ; தானோ நுகர்தல் செல்லாது 
தானே தனக்குப் போகமாகமாட்டாது ; ஆனாது - அமையாது ; 
செய்தது என்னை என்னின்- இந்தத் தத்துவங்களைச் செய்யவேண்டு 
வானேன் என்பாயாகில் ; 


ப போக 


1. செயலா யிருந்தன - உ . வே . 
2. அழகிய இயல்பையுடைய பரமசிவன் - உ . வே . 
3. செய்வோனது செய்கையின் விளைவே செயப்படுபொருள் ; அத 

னாற் பிறக்கும் பயனாகிய போகம் செய்வோனைச் சேருமென்பது 
அறிவு ஏற்றுணிபு : ஈண்டுச் செயப்படுபொருளாகிய உலகத்தாற் 
பிறக்கும் போகம் செய்வோனாகிய பரமசிவனைச் சேராது என்ப 
தாம் ; இக்கருத்தையே , கச்சியப்ப முனிவர் , பேரூர்ப் புராணத்தே 
" உலகுகாரணம் மாயை ; உண்ணான் வினை அமலன் " ( காலவர் 62 ) 
என்று கூறினர் ; வினை யென்பது வினைப்போகம் . வினையின் பய 

கிய இன்பமேயன்றித் துன்பமும் போகமெனப்படும் . 
மாவது சுகதுக்கங்களை யறிவிக்கும் ஞானம் " 

என்றும் " 

புருஷ 
னுடைய சுகதுக்க ரூபமான அறிவே போகம் " என்றும் சுவாயம்பு 

வாகமம் கூறுகிறது . 
4. விரிந்துயர்ந்த காரியமாகிய தேகாதி தத்துவத் தொகுதி- உ . வே , 
5. காரியமாகிய தேகாதி பிரபஞ்சம் தானே தனக்குப் போகப் பொரு 

ளாவதில்லை - உ . வே . 
6. ஆனாது தன் சேர் இல்லான் செய்தது என்னை யென்னின் என் 

றியைத்து , நிமித்த காரணனாகிய தனக்காவது பிரபஞ்சம் தனக் 
காலது பிரயோசனப்படாமையால் அமைந்தொழியாது தன்னை 
யொப்பார் இல்லாத சருவேசன் இவையிற்றைச் செய்வானென் 
னெனில் ; கொன்னே செய்யான்- அவன் அத்தன்மையை யுடைய 


61 


5-6 . ( அன்னோ....... இல்லான் ) அன்னோ - ஐயோ ; 
கொன்னே செய்யான் - இந்த - நெடும் பிழையை விருதாவாகச் செய் 
யான் பரமசிவன் ; தன் நேர் இல்லான்- தனக்கு உவமையில்லாத 
முதல்வனாதலின் ; 

7-8. ( பாரிசேடம்.......இனிதே ) பாரிசேடமதனில் பாரி 
சேட அனுமானத்தால் ; + பானுக்கு என்று - இச்செயல்கள் பசு 


னாகையால் அப்பிரயோசனப்படச் செய்யான் " என்றோருரை 

வேறுபாடு சில ஏடுகளில் காணப்படுகிறது . 
1 . 

அத்தன் இயற்றம் இத்தொழில் பிறர்க்கோ, தனக்கோ வீணோ 
எனக்கி தியம்புக, வீணெனில் பித்தர் மானுறு தொழில்போல் , 
தலைமையும் அறிவும் இலதென இகழ்வர் " ( சங்கற் VIII . 2 : 
9-12 ) என்பதனால் , " கொன்னே செய்யான் " என்பது இனிது 

விளக்க மாதல் காண்க . 
2. முதல்வனாகிய பதிப்பொருட்கும் , சடமாகிய பாசத்துக்கும் பயன் 
படாமை காட்டி , காசினியாதி காரியம் பயனில் செயலாமென்பது 

ஆனது என்னை செய்தது ” என்று வினவுதலின் , பயனில் 
செயஎன்று என்று தெரித்தற்கு " அன்னே " என்றும் " கொன்னே 
செய்ய " னென்றும் கூறும் நெறி நோக்கி , “ இந்த நெடும்பிழை " 
என்று உரை காணப்படுகிறது . பயனில் செயலும் சொல்லும் 
மக்களுட் பதடிபாற் காணப்படும் பெரும்பிழை யாதலின் " நெடும் 

பிழை " என்றார் . 
3 . " சீரார் ஒழிபென்று செப்பப்படுவது திண்புவிமேல் , போராடி 

நின்று பொருதார் இருவர் தம் போர்க்களத்துப் , பாராரி ராகவன் 
வென்றான் எனில் தன் பரிசழித்து , சேராமி சாவணன் தோற்ற 
சொல்லாகி கெழ்வதுவே " ( சிவ, சித்தி , அளவை , மறைஞான 

தேசிகர் உரை ) பாரிசேடம் ஒழிபென்றும் வழக்கும் . 
4 . காசினியாதி காரியத்தைப் பாமன் உயிர்களின் பொருட்டே படைத் 

தானென்றும் அதற்குக் காரணம் ஈதென்றும் கூறுவார், அருணந்தி 
சிவனர் , " உயிர்க்கு மன்னிய புத்தி முத்தி வழங்கலும் அருளால் 
முன்னே , துன்னிய மலங்களெல்லாந் துடைப்பதுஞ் சொல்ல 
லாமே " (சிவ . சித் 1:36 ) என்றும் , இந் நூலாசிரியரே பிறிதோ 
ரிடத்தே , " விரவிய பர்தல் கூடா தோடின் குலவிய போகம் அய்த் 
தல் செல்லான் செல்லானாக , எய்த்தல் இன்றாம் இருவினையாக , 
அபவர்க்கமும் மற்று அடையான் " ( ஞான. : 10 : 6-10 ) என்றும் 
கூறுதல் காண்க . 


62 


பாச பதி யென்ற மூன்றில் வைத்துப் பதிச்கும் சடமாகிய பிரபஞ்சத் 
திற்கும் இயையாமையால் பரனாகிய 1 ஆன்மாவின் பொருட்டென்றும் ; 
ஏர் இயல் பரன் பசு என்று - 2 சைதந்கியமாகிய அழகிய இயல்பை 
யுடைய பரன் என்றது பசுவாகிய 3 ஆன்மாவையென்றும் ; இனிது 
அறி- இனிதாக அறிவாயாக எ - று . 

4 பாரிசேடமாவது , மூவரிருந்த விடத்திலே ஒரு பொருளைச் சிலர் 
இஃது யார் பொருளென வினாவினால் , நாங்களிருவரும் அறியோம் 
என்று சொன்னால் ஒழிந்தவன் அறிந்தானாம் தன்மையாகிய அளவை . 
பாரிசேடமெனினும் ஒழிபெனினும் ஒக்கும் . 


அகவல் 13 


சேதன சேதனம் கூறுதல் 
பொன்னினு மணியினுங் குயிற்றி மின்னகும் 
அங்கத மகுடங் கடிப்பிணை யென்ற 


1 . ஆன்மாவுக்காகவேண்டும்- உ . வே . 
2 . சைதந்தியமாகிய - இஃது அச்சுப்பிரதியில் இல்லை. 
3. இந்திரிய முதலிய பாசச்கூட்டத்தை நோக்க , ஆன்மா பரமாதலின் 

ஆன்மாவைப் பான் என்று ஆகமங்கள் கூறும் . சொரூபானந்தசித்தி 
யென்னும் நூலுடையார் , ஆன்மாவைப் பரன் என்றதற்குக்கார 
ணம் , “ இந்திரியங்களிற் பொருள்களே பாம் மனம் இவற்றினும் 
பரம் இத்திற் - புந்தி நற்பரம் இதினும்மான் பாம் எலாம் பொன்றிய 
தெரியாமை - அந்த மானினும் பரம் அவ்வி யத்தமாம் அதிற்பாம் 
புருடன்றான் - இந்த மெய்ப்பரம் புருடனிற் பரம் பிறி தில்லை மேல் 
இவனேயாம் ) 

என்று கூறுகின்றார். " மேல் இவனேயாம் 
என்றது , மேலே இவ் வைவகை நிலையின் நீங்கி அத்துவித பாவனை 
யாற் பரமான்மாவென நிற்கும் இயைபுபற்றியென அறிக ; இதன் 
விரிவைச் சருவ ஞானோத்தரத்துட் காண்க . பாரிசேடத்தில் 
கழிந்தன போக எஞ்சுவது பாமா தலின் , எஞ்சி நிற்கும் பசுவினைப் 

பரன் என்றார் என்றுமாம் . 
4. இப்பகுதி , பாரிசேடம் என்பதன் உரையிடையே விரவிச் சில எடு 

களில் எழுதப்பட்டுள்ளது . 
5. மின்னுகு --பா. வே . 


63 


பாரமென் றறியா தாரமென் றணியும் 

மம்மர் மாந்தரின் மயங்கா தம்ம 
5. பூட்சிய தலை நீ கேட்டி 1 மோட்ட 

தவனற் றந்த குவைநெற் கொண்ட 
முல்லை முகையென மெல்லென் மூரல் 
அங்கை தாங்கா தாற்றுபு மிசைவுழி 

அங்கத் தியாவு மழியா திங்குயிர் 
10. விட்ட தென்று சட்டகம் புகழாக் 

கட்டி லேற்றிக் கைதொழுஉப் பரவி 
இட்டிடை மகளி ரெருக்கச் சட்டென 
அழல்வாய்ப் பல்பிண மருந்தீ மத்து 

முருட்டணைப் பாயற் குரூஉப் புகை மிளிரப் 
15. பாவகற் றழீஇக் கொன்னே வேஎம் 

இந்தனத் தியற்கை யாக்கை யென்றினி 
விழித்தனை காணிஃ தொழிப்பரும் பெரும்பொறை 
எரிவிருந் தாய வீங்கும் நீண்ட 

வரிதரு கண்ணியர் மதனனென் றாங்கும் 
20. வேற்றுமை யுளதேற் சாற்றுக மாற்றிரி 


அறனில் 


1. " கிளரா தரத்துண்ணும் அன்னஞ்சு டக்கை , கிட்டப்பொ றாதே 

யிருந்தார் கிடந்தார் , தளரா துறுப்பொன்றும் உயிர்போக வன்றே 
தழற்பள்ளிமீதே துபின்றார் சகித்தே ” -சசிவன்ன போதம். 

தாழிசை. 44 
2. முகையன - பா . வே . 
3. எருக்குதல் - மகளிர் மார்பில் அறைந்து கொள்ளுதல் : 

கூற்றம் திறனின்று துணிய , ஊழி னுருப்ப எருக்கிய மகளிர் , 
வாழைப் பூவின் வளை முறி சிதற ” ( புறம் . 237 ) என வருதல் 
காண்க . இவ்வெருக்குதல் அருக்குதலென்றும் வழங்குகிறது ; 
" பெருவிதுப் புற்ற பல்வேண் மகளிர் , குரூஉப்பூம் பைந்தார் 

அருக்கிய பூசல் ” ( அகம் . 208 ) என வருதல் காண்க . 
4 . நிழற்பாவை கண்ணாடி யிற்பாவை கைகால் , நிமிர்க்கும் முடக் 

கும் இவன் செய்யுமெல்லாத், தொழிற்பால வாமற்றிவ் வுடலஞ் 
செய்தொழிலும் , சுடர்ஞான வடிவான வன்செய்த தொழிலே ” 


- 


61 


ஆடிப் பாவையோ டலர் நிழற் பாவை 
கைகான் மெய்பிறி தெவையும் பைப்பயத் 
தூக்கிற் றூங்கி மேக்குயர் புயர்தல் 

பொறியொடு சிவண லென்ன 
25. அறிவொடு செறியு நெறிவரு முடலே . 

இது பின்னரும் அக்கினி சம்பந்த மாகிய அநுமானத்தாற் சேதனா 
சேதனம் கூறியது . 

உரை : 1-5 . ( பொன்னினும் ............... கேட்டி ) பொன்னி 
னும் மணியினும் குயிற்றி- பொன்னினாலும் நவரத்தினங்களினாலும் 
செய்யப்பட்டு ; மின் நகும் அங்கதம் மகுடம் கடிப்பிணை என்ற - 
மின்னைக்கெடுக்கும் ஒளியையுடைய 1 வாகுவலயமும் மோலியும் 
காதணியும் என்ற இவையிற்றை ; பாரம் என்று அறியாது - சுமை 
யென்று 2 விவேகித்தறி பாது ; ஆரம் என்று அணியும் -ஆரமென்று 
அணிந்து மகிழும் ; 8 மம்மர் மாந்தரின் - மயக்கத்தையுடைய 4 அஞ் 
ஞானிகளைப் போல ; மயங்காது - பித்தேறாதே ; நீ பூட்சியது அலை 
தேகத்தின்கண்ணே வர்த்திக்கின்ற நீ 5 அத்தேகமல்லை யென்று 
அறிவாயாக , எங்கனமெனில் ; அம்ம கேட்டி- அதனைச் சொல்லக் 
கேட்பாயாக ; 


சசி . போ . தாழி . 45. " கையுங்காலும் தூக்கத் தூக்கும் , ஆடிப் 
பாவைபோல ” ( குறுந் . 8. ) என ஆலங்குடி வங்கனார் கூறுவது 

ஒப்பு நோக்கத்தக்கது. 
1 . வாகுவலய முதலாகவுள்ள தோளணிகலமும் , முடி முதலா கவுள்ள 

தலையணிகலமும் , மகரக்குழை முதலாகவுள்ள காதணி கலமும் 

இத்தன்மைத்தாகிய அணிகலங்களை - உ . வே . 
2. புத்திபண்ணாதே - உ . வே . 
3. அங்கதம் மகுடம் முதலாயவற்றைப் பாரமென் றெண்ணாது ஆர 

மென் றணியும் செயலே மயக்கமுடைமைக்குப் போதிய சான்றாத 
லின் , மம்மர் மாந்தரின் என்றார் . மயக்கத்தின் விளைவு 
அறி பாமை யாதலால் , அதனையுடைய மாந்தரை " அஞ்ஞானிகள் ” 

என்று உரைக்கின்றார் . அணிந்து மயக்கமுறும் - உ . வே . 
4 . உலகரைப்போல - உ . வே . 
5. நிச்சயமாக உடம்பு நீயல்லையானபடி --உ . வே 


9 


65 


5-17 . ( மோட்ட ........ விழித்தனை காண் ) குவை நெல் கொண்ட 
- 1 விளைத்துக் குவித்த நெல்லிலுண்டாகிய ; 2 மோட்டு தவனன் 
தந்த - மிக்க நெருப்பால் ஆக்கப்பட்ட ; முல்லை முகை என -முல்லை 
மொட்டுப் போன்ற ; மெல்லென் 3 மூரல் -- மெல்லிய சோறும் ; அங்கை 
தாங்காது - அழகிய கைக்குப் பொறாதே ; ஆற்றுபு மிசைவுழி 
ஆற்றியுண்ணும் பக்குவத்திலே ; அங்கத்து யாவும் அழியாது- 
அவயவங்களில் ஒன்றும் குறைவின்றியிருக்கவே ; இங்கு உயிர் விட் 
டது என்று இப்பொழுதுதானே உயிர் போயிற்றென்று ; சட்டகம் 

தேகத்தை ; புகழாக் கட்டில் ஏற்றி - பாடையிலேற்றி ; 6 இட்டிடை 
மகளிர் -- நுண்ணிய 
- நுண்ணிய இடையையும் 

டையையுடைய மாதர் ; கைதொழுஉப் பரவி 
- கையாலே தொழுது துதித்து ; எருக்க- தம்முடைய மார்பிலும் 
தலையிலும் மோதிக்கொள்ள ; 7 சட்டென- அப்பிணத்தை விரையக் 
கொண்டு போய் ; அழல்வாய்ப் பல்பிணம் அருந்து ஈமத்து 
நெருப்பாகிய வாயால் பல பிணங்களையும் புசிக்கிற சுடலையிலே ; 
முருட்டு அணைப்பாயால் - முருட்டு விறகுகளால் அணையும் பாயலுமாக 


- 


1 . 


திரட்சியாகிய நெல் - உ . வே . 


2 . 


" மோட் டிருவராஅல் ( புறம் . 399 ) என்றாற் போல மோடென் 
பது , பெருமைப் பொருட்டாயினும் , ஈண்டு மிகுதி குறித்து 


நின்றது . 


3. மூரல் - சோறு ; “ பசுந்தினை மூரல் பாலொடும் பெறுகுவிர் 

(பெரும்பாண் . 168 ) என்று பண்டைச் சான்றோரும் வழங்குப . 
4. சவத்தை - உ . வே . 
5. புகழ்ச்சியில்லாத பாடையிலே யிட்டு உ . வே . புகழாக் கட்டில் - 

பாடை ; இது வெளிப்படை . உ . வே . இப்பாடையைக் கால் 
கழிகட்டில் ” என்றலும் மரபு ; கால்கழி கட்டிலிற் கிடப்பி 

( புறம் . 286 ) எனச் சான்றோர் கூறுதல் காண்க , 
6. இட்டிடை - சிறிய இடை ; இட்டென்னும் சொல் சிறுமைப் 

பொருட்டாதல் , " ஆகா றளவு இட்டி தாயினும் கேடில்லை " ( குறள் . 

478) என்பதனாலும் அறியப்படும் . 
7. செத்தார் பிணத்தை நெடுங்காலம் மனையில் வைத்திருத்தலாகாது 

என்னும் உலக வழக்குப் பற்றிச் “ சட்டென ” என்றார் ; காலம் 
தாழ்க்கின் தீநாற்ற மெழுந்து வாழ்வார்க்குத் தீங்கு பயக்கு 
மென்பது கருத்து . 


66 


1 அடுக்கிய அடுக்கில் ; பாவகன் தழீஇ - நெருப்பினைப் பரிசித்துக் 
கொண்டு ; குருஉ புகை மிளிர -2 ஒள்ளிய நிறத்தையுடைய புகை 
யெழுந்து விளங்க ; கொன்னே வேஎம் -3 விறகும் தேகமும் வேறென்ற 
விகற்பமற வேகும் ; இந்தனத்து இயற்கை என்று -4 விறகின் 
இயல்பையுடையது இந்தச் சரீரமென்று ; இனி விழித்தனை காண் 
இனி ஞான திட்டியை விழித்துப்பாராய் ; 5 

17-20 . ( இஃது ........ சாற்றுக ) ஒழிப்பரும் பெரும்பொறை 
இஃது- ஒழித்தற்கரிய பெருஞ்சுமையாகவுள்ள இந்தச்சரீரமானது ; 
எரி விருந்தாய ஈங்கும்- அக்கினிக்கு விருந்தாகிய இப்பொழுதும் 
நீண்ட வரிதரு கண்ணியர் -7 நீண்ட செவ்வரி பரந்த கண்ணையுடைய 
மாதர்கள் ; 8 மதனன் என்ற ஆங்கும்- காமதேவன் என்று கொண் 
டாடிய அப்பொழுதும் ; வேற்றுமை யுளதேல் சாற்றுக - வேறுபாடு 
உண்டாயிற் சொல்லுக ; 

20-25 . ( மாற்றிரி .........உடலே ) மாற்று இரி ஆடிப்பாவை 
யோடு - உவமையில்லாத கண்ணாடியில் தோன்றும் பாவையுடனே 
அலர் நிழற் பாவை - சந்திராதித்த கிரணங்களின் ஒளியால் தோன்றும் 
விரிந்த நிழற்பாவை ; கைகால் மெய் பிறிது எவையும் - கைகளையும் 
கால்களையும் சரீரத்தின் மற்றுமுள்ள அவயவங்களையும் ; பைப்பயத் 
தூக்கின் தூங்கி மெல்ல மெல்ல கீழே தூக்கின் தூங்கலும் ; மேக்கு 


1 , அடுக்கிக் கிடத்திய வழி -2 , வே . 
2. ஒளியையும் புகையையுமுடைய அவ்வக்கினியை ; உ . வே . 
3. கொன்னே வேஎம் ; விகற்பமற வேகும் - உ . வே . 
4. விறகின் தன்மை இந்தச் சரீரம் - உ வே . 
5. இதனல் தேகத்தின் சடத்துவம் கூறப்பட்டது - கு . ரை . 
6. நீக்குதற்கரிதாகிய - உ . வே . 
7 . காதளவு நீண்ட செவ்வரி கருவரி பரந்த கண்ணையுடைய மாதர்க 

ளெல்லாம் - உ . வே . 
8. என்ற ஆங்கும் - என்ற அப்பொழுதும் - உ . வே . என்ற என்புழி 

ஈற்றகரம் விகாரத்தால் தொக்கது . 
9 , மெத்தென மெத்தென - உ . வே . 


67 


உயர்பு உயர்தல்- மேலே யெடுக்கில் உயர்தலும் போலவும் ; பொறி 
யொடு சிவணல் .என்ன- கயிற்றுப் பொறியில் இயக்குவான் செய 
லிலே எந்திரம் வருமாறு போலவும் ; நெறி வரும் உடல் -1 கன்மம் 
புசித்தற்கு நெறியாகவரும் இந்தச் சரீரமும் ; அறிவொடு செறியும் 
ஆன்மாவாகிய அறிவன் 2 செயலாயே யிருக்கும் , எ - று .3 


அகவல் 14 


தேராதி வாகனங்களின் வைத்துத் தேகியுண்மை கூறல் 
தமனியந் தரளந் 4 தான யானை 
மருமம் பாணி வதன நோக்கம் 
பதமுத றமவென விசைத்தோ ரயமற 
ஒருபுடை யன்மை நோக்கி யொரு புடைத் 
5. தாமென மயங்கி யேமுற்றோர் மற் 
றறுசுவை யமைந்த வைவகை யுண்டி 
5மூவகை முற்றி யதனி னிருவகை 


1. கன்மம் புசித்தற்கு நெறியாகிய சரீரமும்- உ . வே . 
2. செயலாயிருக்கும் - உ . வே . 
3. இதனால் தேகத்தினுடைய சரியாபாசம் ( சரித்திராபாசம் ? ) ( போலி 

யியக்க ) மென்னும் குணம் கூறப்பட்டது - உ . வே . 
4. தானை யானை - பா . வே . 
5. “ எனதாடை பொன்பூ மகன்தையல் பாய்மா , இபங்கண் முகக்கால் 

கை மெய்யென்ன என்றும் , தனதாயுரைப்பான் வகுத்திந்த 
வூனைத் தானென் றயர்த்துஞ் சொலத்தக்க தன்றே " -சசி . போ . 
தாழி . 40. - ஈண்டு , ஆடை முதலியவற்றைத் தனித்தனியே என 
தென்றும் , கண் கால் முதலியவற்றை என்ன ( என்னுடையன ) 
என்றும் கிடந்தவாறே கொண்டு பொருள் காணமாட்டாது தத் 
தமக்கு வேண்டியவாறு பிரித்துக் கூட்டி இயைபில்லன உரைத்து 
இடர்ப்படுவாரு முளர் . கு . ரை . 


68 


தாவா துறுப்பிற் றங்க மேவா - 

1 இழித்தகு மலமா வொழித்தன. ரொன்றன் 
10. றிம்மல நீமற் றம்மல நீ யேல் 

ஆக மாதி மற்றன்று போக 
அறிவோர்க் கறிவ வந்நிய மென்ப 
தறிவோ யறிதி யங்கம் பிறிதுமற் 

றிருகா லாழிக் கொளுவிடை வீணா 
15. தண்டென் னாரின் விண்டு வன்ன 

மருமத் தட்டின் மயிர்த்தோற் கிடுகின் 
சேகரக் கூவிரத் திகிரி யூர்வோன் 
கொய்யுளைக் கொடிஞ்சி குஞ்சரம் 
மையுக வூருநர் செய்தியின் மதியே . 


இஃது இன்னுங்கேள் என்று அறிவோர்க்கறிவ அந்நியமாதலால் 
தேராதி வாகனங்கள் போலத் தேகத்தைப் பிரவர்த்திப்பான் ஒரு 
தேகி யுளன் எனக்கூறியது . 

உரை : 1-5 . ( தமனியம் ........ஏமுற்றோர் ) தமனியம் தரளம் 
தான யானை- பொன்னும் முத்தும் 4 மதத்தையுடைய யானையும் 
முதலாகவுள்ள நானாவித பதார்த்தங்களும் ; மருமம் பாணி வதனம் 
நோக்கம் பதமுதல் - மார்பும் கையும் முகமும் கண்ணும் காலும் 


1. ஒருகூறு மனமாகும் ஒருகூறு மலமாகும் , ஒருகூறு டம்பாகும் 

உண்டற்ற அன்னம் , இருகூறு நீயாகில் ஒருகூறு நீயாம் , இழிக்கும் 

மலஞ் சோ ரிடப்பட்ட துடலே ” - சசிவன்ன போதம் , தாழி . 43 
2. திழித்தகு மலமா - பா . வே . 


3 . 


தாளாக வூராளி யார்வெங்கில் வீணா, தண்டாக வன்மார்பு தட் 
டாக மொட்டா , நாளா மலர்ச்சென்னி கூந்தற் கொடித்தேர் 
நாணாளு மூர்வானின் வேறாக நாடே " -சசி . போ . தாழிசை 41 . 
கொளுமிடை - பா , வே . 


4. தானை யானை யென்று பாடங்கொண்டு , " படையும் புடவையும் 

யானையும் என்று கூறும் உரை வேறுபாடும் உண்டு . 


69 


3 


.... 


முதலாகவுள்ளனவும் ஆகிய இரண்டு வர்க்கமும் ; தம என இசைத் 
தோர்- தம்முடையன வென்று சொல்லினோர் ; ஒருபுடை அன்மை 
அய மற நோக்கி -1 தமனியாதி ஒரு பக்கத்தைத் தாமல்லவென்பதைச் 
சந்தேகமறப் பார்த்தும் ; ஒரு புடைத் தாம் என மயங்கி ஏமுற் 
றோர் -- 2 மார்பாதி யவயவங்க ளாகிய ஒரு பக்கத்தைத் தாமே யெனப் 
பார்த்து மயங்கியும் பித்தேறினார் ; 

5--11 . ( மற்று ..... தி ) அறுசுவை அமைந்த ஐவகை 
உண்டி - கைத்தல் கார்த்தல் புளித்தல் உவர்த்தல் துவர்த்தல் தித்தித் 
தல் என்று சொல்லப்பட்ட வறுவகை யிரதமும் அமைந்த கடித்துப் 
பருகி விழுங்கி நக்கிச் 4 சுவைத்துக்கொள் வனவாய் ஐவகையுணவாகப் 
புசித்த இவை ; மூவகை முற்றிய தனின் - 5 மூன்று கூறாகிப் பிரிந்ததி 
னில் ; இருவகை தாவாது உறுப்பில் தங்க - சாரமான இரு கூறு 
ஒழியாதே சரீரத்திலே தங்கி வர்த்திக்க ; மேவா -6 விரும்பத்தகாத 
ஒரு கூறு ; இழித்தகு மலமா ஒழித்தனர் - நோக்கவொண்ணாததாய்ப் 
பழிக்கத்தக்க மலமாகக் கழித்தனர் , ஆதலால் ; நீ இம்மலம் ஒன்றன்று 
-- 7 நீ இவ்வாறு சழித்த மலங்களில் ஒன்றுமல்லையாவாய் ; அம்மலம் 


1. ஐயமறப் பொன் முதலாகவுள்ள ஒரு பக்கத்தைத் தம்முடையன 

வென்று பார்த்தும் - உ . வே . ஐயமறவென்பது அயமறவென 


வந்தது . 


2. மார்பு முதலாகவுள்ள ஒரு பக்கத்தைத் தாமென்றும் மயங்கிப் 

பித்தேறினார் - உ . வே . 
3. இது கிழமை கூறிற்று - குறிப்புரை . 
4 . சுவைத்துக்கொள்வதாய்- உ . வே . 
5. மூன்று கூறாகி , இவையிற்றில் - உ . வே . தேகத்தில் தங்கிய 

உணவுப்பொருள் தானும் மூன்று கூறாகி முறையே எலும்பு முதவி 
யனவாகவும் , தசை முதலியனவாகவும் வாக்கு முதலிய இந்திரியங் 
களாகவும் மாறும் என்றும் , உண்ணப்படும் நீரும் இவ்வாறு முக் 
கூறாகி , ஒருகூறு சிறுநீராகவம் , ஒருகூறு குரு தியாகவும் , ஒருகூறு 

உயிர்க்காற்றாகவும் மாறும் என்றும் கூறுப . 
6. விரும்பத் தகாத என்பது அச்சுப்பிரதியில் இல்லை. 
7 . ஆதலால் இந்தக்கழித்த மலம் நீயல்லாமை யறிந்தாயே , இந்த ஒரு 

கூறாகிய மலம் நீயாகில் - உ . வே . 


70 


நீயேல்- அந்த ஒருகூறாகிய மலம் நீயாகில் ; ஆகம் ஆகி இருகூறாகிய 
சரீரமலமும் நிச்சயமாக நீ யாகிறாய் ; 

11-13 . ( மற்று ........ போக ) அன்று போக -2 அல்லக்காண் 
போகடு ; அறிவோய் - புத்திமானே ; அறிவோர்க்கு அறிவு அந்கியம் 
என்பது அறிதி - அறியக்கடவோர்க்கு அறியப்படும் பொருள்கள் 
அந்நியமாம் என்னுமிது நீ அறிவாய்காண் ; அங்கம் பிறிது 
ஆதலால் நீயறியப்பட்ட தேகமும் அந்நியமாம் ; 

13-19 . ( மற்று ........ மதியே ) மற்று மற்றும் சரீரமிருக்கும் 
படி ; இருகால் ஆழி - இரண்டு காலாகிய உருளையையும் ; கொளு 
இடை- பழுவெலும்பு இடையே செறிந்த ; வீணா தண்டென் ஆரின் 

வீணா தண் டென்னும் 5 அச்சுமரத்தையும் ; விண்டு அன்ன மருமத் 
தட்டின்- மலைபோன்ற மார்பென்னும் தட்டையும் ; மயிர்த் தோற் 
கிடுகின் -- மயிரையுடைத்தாகிய தோலென்னும் கிடுகையும் ; சேகரக் 
கூவிரத் திகிரியூர்வோன் -8 சென்னியாகிய தலையலங்காரத்தையு 
முடையதாகிய சரீரமென்னும் தேரையூர்வோனாகிய ஆன்மாவான 
வன் ; கொய்யுளை கொடிஞ்சி குஞ்சரம் மையுக ஊருநர் செய்தி 
யின் மதி- குதிரை தேர் யானை யென்று சொல்லப்பட்டவற்றைக் 


1 , இது தேகத்தின் அசுத்தத்தன்மை கூறிற்று - கு . ரை . 


2. அல்லகாண் - ஒரு சொல் உ . வே . 


3. நீ அறிவைக் கண்டாயே - உ . வே . 


4. இஃது அந்நியமாந்தன்மை கூறிற்று - கு.ரை . இதனைத் தத்துவராய 

சுவாமிகள் , " அறிகின்ற பொருளென்றும் அறிவானீன் வேறே , 
ஆனாலிவ் வூனாரை நானென்ன லாமே , செறிகின்ற புள்ளல்லவே 
கூடிவ் வகையே, செடமான வுடல்நின்னில் வேறென்ன வறியே " 
( சசி . போ . தாழி . 46 ) என்பர் . அறிவாவது காரணங்களைக்கொண்டு 
காணும் அறிவு என்பர் . 


5. ஆர்க்கட்டையும் - உ . வே . 


6. சிரமென்னும் தலையலங்காரத்தையும் உடைத்தாயிருக்கின்ற - உ.வே. 


71 


குற்றமறச் செலுத்துவோர் 1 தன்மையன் என்று மதித்துக்கொள் 
வாயாக , எ - று .2 


மற்று , முன்னது வினைமாற்று ; பின்னது அசை . 3 பழுவெலும்பு 
- விலா எலும்பு ; கிடுகு - தேரின் மரச்சுற்று ; கூவிரம்- தலையலங் 
காரம் . விண்டு - 4 மலை . 

( எ ) 


சம்மியஞானம் முடிந்தது . 


1. செய்கையில் வைத்து மதித்துக்கொள்வாயாக - உ . வே . 


2. இது அசேதனத்தன்மை கூறிற்று - கு . ரை . 


3. இக்குறிப்புக்கள் பல ஏடுகளில் காணப்படவில்லை . 


4 . 


விண்டுவன்ன வெண்ணெற் போர்வின் ( ஐங் . 58) எனச் 
சான்றோர் கூறுப . 


சம்மிய தரிசனம் . 


அகவல் 15 


பசு தரிசனம் 
மாதவ நுனித்த கோதறு குணத்தர் 
மெய்யுணர் பக்கம் நாடிற் பொய்தப 
இருவகைப் படிவ மாவ பொருவில் 
சூக்க தூலமு மவற்றது தொடர்பாம் 
5. இருவகைப் பஞ்ச விஞ்சதி தெரியின் 

உண்ணிலை புற நிலை யெண்ணுத் தருபவோ 
டின்னுங் கேண்மதி பன்னுவ மன்னிய 
மூவகைக் குற்ற முக்குண மும்மல 

மூவகை மண்டில முப்பொறி தாவா 
10. ஐவகை நிறனோ டைவகைக் கோசமும் 

ஐந்தா சயமு மாறா தாரமும் 
மைந்தரு மகளிரு மலியும் வாதமும் 
சீலமு நோன்பு ஞானமும் பிறவுங் 

காண்டகு திறத்த தெய்ய வீண்டிய 
15. அறியா நீயே 4 யறிவனை செறியிதழ்க் 

கந்தங் கொண்டது களைந்ததைக் கடுப்ப 
முந்து கிளந்தெவையு முறைகழித் தொளிபோல் 


1. கோதுகு குணத்தர் - பா . வே ; கோது குணத்தர் - பா . வே . 


2 , அவற்றது தொடர்பாம் என்று பாடங்கொண்டு சூக்கும தூல சரீரங் 

களது தொடர்ச்சியாயிருக்கும் என்று உரை வேறுபாடு கூறிய 
பிரதியுமுண்டு . 


3 . 


" மூன்று குற்றம் மூன்று குணம் மூன்று மலம் மூன்றவத்தை , 
என்று நின்று செய்யும் இருவினை (நெஞ்சு . 19 ) . 


4. யறிவன் -- பா . வே . 


10 


73 


அறிவொடு வினையிற் பிறவகை யொரீஇ 

நின்றதை யுணர நின்னொடு 
20. மன்ற கண்டனை மறையது துணிவே . 

இது தூல சூக்குமமான தேகத்தை அசேதனமென் றுரைத்துப் 
பசதரிசனம் கூறியது . 

இது முதல் மூன்று செய்யுட்களில் சம்மிய தரிசன வியல்பு கூறு 
கின்றார் . 

உரை : 1-4 ( மாதவம்............ தூலமும் ) மாதவம் நுனித்த 
கோதறு குணத்தர் -2 மகத்தான சரியையாதி தவத்தாலே சூக்ஷிக் 
கின்ற குற்றமற்ற ஞான குணத்தையுடையோர் ; மெய்யுணர் பக்கம் 
நாடின் -3 தேகாத்தும விசாரம் செய்யும் முறைமையை விசாரிக்கில் ; 
பொய்தப இருவகைப் படிவம் ஆவ - மெய்யாகச் சரீரம் இரண்டு 
வகைப்பட்டிருக்கும் ; பொருவில் சூக்க தூலமும் - ஒப்பில்லாத 
சூக்கும சரீரமும் தூல சரீரமுமென ; 

4-6 . ( அவற்றது ............ புறநிலை ) அவற்றது தொடர்பாம் 
அவற்றின் தொடர்ச்சியாகிய ; 4 இருவகை தெரியின் - அந்த இரு 
வகைத் தேகத்தின் கூறுகளை ஆராயுங்கால் ; 5 உண்ணிலைப் புறநிலை 
உண்ணிலைக்கூறு புறநிலைக்கூறு என்று ஆகும் ; 


1. இது பின்னரும் தூல சூக்குமமான தேகத்தை - பா . வே 
2. குற்றமற்ற மகத்தான சரியை கிரியாயோக முதிர்ச்சியினாலே 

சூக்ஷிக்கப்படாநின்ற ; மகா தவசியாலே சூக்ஷிக்கப்படாநின்ற - உ வே . 
3. சரீரமிருக்கும்படி யாராய்ந்த முறைமையை -- உ . வே . ஈண்டுத் 

தேகம் வேறு ஆன்மா வேறு என்று துணிந்து , தேகத்தின் தன் 
மையைப் பகுத்து ஆராய்வது பற்றி , தேகாத்தும விசாரம் செய்யும் 
முறைமை யென்று மெய்யுணர் பக்கத்துக்கு உரை கூறுகின்றது 
என அறிக ; " அந்திய மென்ப தறிவோ யறிதி அங்கம் பிறிது 

( ஞான : 14 : 12-3 ) என்பது காண்க . 
4. ஏடுகளில் இப்பகுதி மிகவும் முறை மயங்கிக் காணப்படுகிறது . 
5. உண்ணிலைப் பஞ்சவிஞ்சதி : “ செவியாதி வாக்காதி தானம்பத்தின் 

திகழ்சத்த வசனமுதல் விடயம் பத்தும் , பவமாமத் தானத்தில் 
உணர்ந்து பண்ணும் பகர் ஞான கருமவிந் திரியம் பத்தும் , 


74 


உண்ணிலைப் பஞ்சவிஞ்சதி- சூக்கும சரீரக்கூறு 1 இருபத்தைந் 
தாவான : சோத்திரம் துவக்கு சட்சு சிகுவை ஆக்கிராணம் ஆகிய 
புத்தியிந்திரியமும் , வாக்கு பாதம் பாணி பாயுரு உபத்தம் ஆகிய கன் 
மேந்திரியமும் , சத்த பரிச ரூப ரச கந்த வசன கமன தான விசர்க்க 
ஆனந்தமென்னும் விடயமும் , மனம் புத்தி ஆங்காரம் சித்தமாகிய 
அந்தக்கரணங்கள் நான்கும் , இவற்றைக்கொண்டு ஆன்மா முயறற் 
கிடமாகிய போது 2 புருடன் எனப் பெயர் பெறும் தத்துவம் ஒன்று 
மாம் ; 3 புறநிலைப் பஞ்சவிஞ்சதி -4 தூல சரீரக்கூறு இருபத்தைந்தா 
வன : என்பு தோல் உரோமம் நாப்பு இறைச்சியாகிய 5 பிருதிவியின் 


நான்கு , 


துவமாகச் சிந்தித் தாய்ந்தே துணிந்து துரிசறவே செய்யுமன 
முதலா நான்கும் , அவையாளு மவனுடனுள் ளையைந்தன்றி 

யறை தூல சூக்கபர மையைந்துக் கேள் ” -சித்தாந்த தீபிகை . 
1. உண்ணிலை யொருவகை யிருபத்தைந்தாவன : பஞ்சமாபூதமாகிய 

பிருதிவி யப்பு தேபு வாயு ஆகாசாம் ஐந்து , தன்மாத்திரையான 
சத்தாதிவிடய மைந்து , கன்மேந்திரியமான வாக்காதி யைந்து , 
ஞானேந்திரியமான சோத்திராதி யைந்து , மனமாதி அந்தக்கரண 

இவற்றைக்கொண்டு முயறற்கிடமானபோது புருட 
னெனனப் பெயர்பெறும் தத்துவமொன்று மாம் -- உ . வே . 
2 . “ இச்சா ஞானக்கிரியை முன்மருவி யான்மா, நிச்சயம் புருடனாகிப் 

பொதுமையின் நிற்பனன்றே ( சிவ , சித் . 2 : 56. ) என்பதும் 
“ போகத்து உன்முகமாகிய உயிரே புருட தத்துவ மென நிற்ப 
தன்றி வேறில்லை என வரும் அதன் உரையும் காண்க , 
வளூகஜுக வயக வகரதி . ஹொக ) 581 
கவிதா வபரயுகஷ 
: வரிசீதிதா” 

( VI , 2 ) என்று பௌட்கரம் கூறுகிறது . 
3 . " மண்ணதனின் என்பொடுதோல் நரம்பிறைச்சி மயிரெனவைந் 

தப்பதனின் உவர்நீர் மூளை , பண்ணியசுக் கிலஞ் சோரி நிணமைந் 
தங்கி பசிதாக நித்திரைமை துனம் மறப்பாம் , கண்ணியகாற் றுரை 
யோங்கல் நடத்தல் நிற்றல் நலந்திகழ விருத்தலென வைந்தாம் 
வானில் கண்ணுபயக் கதம் இலச்சை யுலோபமாசை கருதுடம்பிற் 
புறநிலைபாம் ஐயைந் தன்றே - சித்தாந்த தீபிகை. 

மகா பூதமைந்தின் அமிசமாகிய இருபத்தைந்துமாம் - உ . வே . 
5 . " என்பொடு தோல்கரம் பிறைச்சி மயிரெனப் , பொன்படு பூமி 

பொருந்திய கூறே " -- வீட்டுநெறி . 


75 


கூறு ஐந்தும் , 1 உவர்நீர் சேத்துமம் ரத்தம் சுக்கிலம் நிணமாகிய 
அப்புவின் கூறு ஐந்தும் , பசி தண்ணீர்த் தாகம் உறக்கம் சோம்பல் 
மைதுனம் இச்சையாகிய 2 அக்கினிபின் கூறு ஐந்தும் , சிரிப்பு 
அழலுதல் நிற்றல் இருத்தல் போதல் ஆகிய 3 வாயுவின் கூறு ஐந்தும் , 
காமம் குரோதம் லோபம் சங்கற்பம் விகற்பம் ஆகிய 4 ஆகாயத்தின் 
கூறு ஐந்துமாம் . 

5 அவற்றின் தொடர்பாம் என்பது அவையிற்றின் தொடர்பாய் 
அவை போல இருப்பன என்றவாறு , 

6-7 . ( எண்ணு ............ பன்னுவம் ) எண்ணுத் தருபவொடு 
இன்னும் பன்னுவம் கேண்மதி- என்று எண்ணப்பட்ட இவையிற் 
றோடே இன்னமும் சொல்லுவோம் கேட்பாயாக ; 


அன்றியும் , மண்ணின் பகுதி, நரம்பு , இறைச்சி , என்பு , மயிர் 
தோல் என ஐந்து ( சிலப் . 3 : 26 , அடி , நல் உரை . ) 


1 . " மூத்திரஞ் சுக்கில மூளை யொடு கிணம் , பேர் த்தெழு சோரியு 

நீரின் கூறே - வீட்டு நெறி . 
நீரின்பகுதி நீர் , மூளை , சுக்கிலம் , நிணம் , உதிரமென ஐந்து 

( சிலப் உரை . ) 
2. பசியே சோம்பு நித்திரை மறவி , வசிதரு மைதுனம் அங்கியின் 

வகையே " -வீட்டு நெறி , அக்கினி, வாயு என்ற இரண்டின் 
கூறுகளை , " பசி சோம்பு மைதுனம் காட்சி நீர்வேட்கை , தெசி 
கின்ற தீக்குணமோ ரைந்து - மொசிகின்ற , போக்கு வரவு நோய்க் 
கும்பித்தல் மெய்ப்பரிசம் , வாக்குடைய காற்றின் வகை ( சிலப் . 

3 : 26 , அடி . நல் . மேற் ) 
3 " ஓங்கல் ஓடல் உரைத்தல் இருத்தல் , வாங்கல் என்றிவை வாயுவின் 

கூறே - வீட்டு நெறி . 
4 .. 

குரோதம் உலோபம் இலச்சை பயமொடு , நிபோதமில் மோகம் 
நீள் விசும்பாமே ” - வீட்டு நெறி . " ஒங்கும் வெகுளி மதமானம் 
ஆங்காரம் , நீங்கா வுலோபமுடன் இவ்வைந்தும் - பாங்காய , வண்ண 
முலை மடவாய் வானசத்தின் கூறென்றார் , எண்ணிமிக நூலுணர்ந் 

தோர் எண் ” (சிலப் . அடி . நல் . மேற் .) 
5. இது செப்பறைப் பிரதியில் மட்டில் காணப்படுகிறது . 


15 


76 


7-15 . (மன்னிய ..... அறிவனை ) மன்னிய மூவகைக் குற்றம் .. 
தேகத்திலே நிலை பெற்ற காமம் வெகுளி மயக்க மென்ற 1 முக்குற்ற 
மும் ; முக்குணம் - சாத்து விதம் இராசதம் தாமதம் என்ற 2 முக்குண 
மும் ; மும்மலம் - ஆணவம் மாயை கன்மம் என்ற 3 மூன்று மலமும் ; 
மூவகை மண்டிலம்- சூரியன் சோமன் அக்கினி என்ற மூன்று ஒளி 
மண்டிலமும் ; முப்பொறி -4 மனம் வாக்கு காயமென்ற மூன்று 
கரணங்களும் ; தாவர ஐவகை நிறனோடு- 5 கருமை நீலம் 6 செம்மை 
7 வெண்மை பொன்மை என்னும் 8 ஐந்து நிறமும் , ஐவகைக் கோசமும் 

ன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஞ்ஞானமயம் ஆனந்த 


9 


மம் ) 


1 . " காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் , நாமக் கெடக்கெடும் 

நோய் ” - (திருக்குறள் : 360 ) . 
2 . திரிகுணமாம் அவைதாம் இவ்வகையிற் சாத்துவித சரசத தாமத 

மாய் இயம்புவர்கள் ” - ( சிவப் . 41 ) . 
3 . குறையா மும்மலக் கொத்தே முறைதேர் , ஆணவ மாயை கரு 

( ஞானு. 18. 4-5) . 
4. இருவினையின் தோற்றங்கள் மன முதலியவற்றின் அசைவு அசை 

வின்மைகளாதலின் , இம்மூன்றையும் தனியே வாங்கிக் 

கின்றார் . 
5. கருப்பு -- உ . வே . 
6. சிவப்பு- உ. வே . 
7. வெளுப்பு - உ . வே . 
8. இவ்வைந்தனையும் பொன்மை , வெண்மை, செம்மை , கருமை , புகை 

நிறம் என்று சிவஞான சித்தி கூறுகிறது . புகை நிறம் இவ்வுரை 
யில் நீலமெனக் குறிக்கப்படுகிறது . ஐம்பூதங்கட்குமுள்ள நிறமே 
ஈண்டுக் கொள்ளப்படுதல் பற்றி நிறம் ஐந்தாயிற்று : இதனை , 
பொன்பார் புனல் வெண்மை பொங்கும் அனல்சிவப்பு , வன்கால் 
கருமைவளர் வான் தூமம் ” (உண்மை விளக் . 5 ) என்பதனாலறிக . 

மருவானந்தம் விஞ்ஞானம் மனோபிராணன் அன்ன மயம் ” . 
( சிவ . சித் . 4 : 23 ) . இவற்றுள் விஞ்ஞானம் ஆனர்தம் என்ற இரண் 
டும் முறையே சீவான்மாவும் , பரமான்மாவுமாம் என்பர் பிறர் 
இனி , மெய்ஞ்ஞான விளக்கமுடையார் , " தூலமாம் அன்னகோசம் 
தூலத்திற் பிராணனுற்றால் , வாலிய பிராணகோசம் மன்னுறின் 
மனோ மயந்தான் , சாலவே புத்தியுற்றால் தகுதிவிஞ் ஞானகோசம் , 


9 . 


77 - 


மயும் என்னும் ஐந்து கோசமும் , ஐந்து ஆசயமும்- ஆமாசயம் 
பக்குவாசயம் மலாசயம் மூத்திராசயம் கருப்பாசயம் என்ற ஐந்தா 
சயமும் ; ஆறு ஆதாரமும் - மூலாதாரம் சுவாதிட்டானம் மணிபூரகம் 
அநாகதம் விசுத்தி ஆஞ்ஞை யென்ற 1 ஆறு ஆதாரமும் ; மைந்தரும் 
மகளிரும் அலியும் - ஆண் பெண் அலியென்று சொல்லப்பட்ட வேறு 
பாடுகளும் ; வாதமும் - தச வாயுக்களும் ; சீலமும் - நல்லொழுக்கமும் ; 
நோன்பும்- தவமும் ; ஞானமும் - கிரியா யோகங்களை அறியும் கரண 
வறியும் ; 2 பிறவும் காண்தகு திறத்த - மற்றும் இவையிற்றைப் 
போலக் காணப்பட்ட வேறுபாடுகளுமாக ; ஈண்டிய - கூடி னவெல்லாம் ; 
அறியா - அசேதனங்களாம் ; நீயே அறிவனை -3 இவற்றைக் கூறிட்டுக் 
கண்டறிகிற நீயே சைதந்நியனாவாய் ; 


ஏலவே விடயமுண்போ திசைந்த தானந்த கோசம் ” என்றும் , 
சித்தாந்த தீபிகையுடையார் , “ அன்னமய மாதிவரும் கோசமிவை 
யைந்தும் , துன்னியெழும் ஈருடலம் ஆகும் அவை தம்மின் , நன் 
னருரு தூலமொழி நாலுமறை சூக்கம் , என்னும் இவை தம்மினுணர் 

என்வடிவு வேறே ” (பெருந். 1087 , 1088 ) என்றும் கூறுவர் . 
1 . மூலஞ் சுவாதிட் டானர்தான் மணிபூரகமேல் விசுத்தியுடன் , 

மேலம் சனாகதம் மாஞ்ஞை விளம்புமிரு மூன் முதாரம் 

( குறுந் . 318 ) . 
2. இக் கூறியனவேயன்றி இன்னும் பலபல தத்துவங்களை அறிஞர் 

கூறுவர் ; அதனால் " பிறவும் ” என்று கூறுகின்றார் ; " பன்னுவர் 
பலபல தத்துவங்களை என்றும் , " தத்துவம் பலவெனக் சாற்றுவ ” 
ரென்றும் முறையே போதாமிர்தம் , மூலசித்தி என்ற நூலாசிரியர் 
கள் கூறுவர் . எத்தனையோ தத்துவங்கள் ” ( களிறு 38 ) என்பர் 
உய்யவந்த தேவநாயனர் . 


3 . 


" ஆன்மாவின் உண்மை யுணர்தற்கு இவற்றை இங்ஙனம் பகுத்தறி 
தலும் ஒருசா தனமெனக் கொள்க " என்பர் சிவஞான முனிவர் 
நன்றா வுரைக்கக் கேள் நல்லசித்தின் முன் அசித்திங், கொன்றாது 
சித்தசித்னத யோராது - நின்றிவற்றை , அன்றே பகுத்தறிவ தான் 
மாவே என்று மறை , குன்றாமல் ஓதுக் குறித்து ” (உண்மை . 24 ) 
என்பதும் காண்க . 


78 


15-29 . ( செறியிதழ் ............ துணி வே ) செறி இதழ்க் கந்தம் 
கொண்டு -- செறிந்த இதழ்களையுடைய பூவிற் கந்தத்தைக் கொண்டு ; 
அது களைந்ததைக் கடுப்ப - அப்பூவைப் போகட்டாலொப்ப ; முந்து 
கிளந்த எவையும் முறை கழித்து முன்னே எண்ணப்பட்ட அசேதன 
பதார்த்தங்களை யெல்லாம் அறிந்து முறைமையிலே கழித்து ; ஒளி 
போல்- அந்கிய பதார்த்தங்களை யறிவிக்கும் விளக்குப்போல ; 
அறிவொடு வினையின் -- 2 இச்சா ஞானக் கிரியா ரூபியென்னும் இஃ 
தொழிய; பிறவகை ஒரீஇ - மற்றுள்ள கிரியை வகைகளை யொழித்து ; 
நின்றதை -எஞ்சி நின்றதனை ; உணர - அறியவே ; மறைபது துணிவு 
நின்னொடு கண்டனை --திவ்வியாகமத்தின் முடிவிற் பொருளும் நின்னை 
யறியும் முறைமையும் அறிந்தா யாகுவை , எ - று . 

மதி , தெய்ய , ஒடு , அசைகள் . கிளந்தவென்னும் பெயரெச்ச 
வீறு தொக்கது . 

( க ) 


1. தத்துவ தீபிகை யுடையார் இவ்வாறு தத்துவங்களைக் கழித்துக் 

கண்டோரை நின்மல ஞானவான்கள் என்று கூறி , " சிவமுதலைந் 
திராகாதி யைந்தும் சேருந் திகழ் நிவர்த்தி முதலைந்து மூர்த்த 
மூன்றும் , அவமுறுமுப் பிணி துயாஞ் சங்கக் குற்ற மாகிய பாசங் 
களுநற் சுடர் தான் மூன்றும் , துவமுறமுற் சாற்றியீடுத் தொண் 
ணூற்றாறுந் தொகுத்துரைத்த நூற்றிருபத் தொன்பதுதான் , 
அவமதற ஆய்ந்தவற்றைக் கடந்தவுண்மை அறிந்தவர்கள் அமல 
ரென அறிக ஐயா என்று கூறுகின்றார் . 


2. ஆன்மாவும் , இச்சை ஞானம் கிரியை என்பவற்றை யுடையனென் 

பதை அருணந்தி சிவனர் , “ சீவனும் இச்சா ஞானக் கிரியையால் 
சிவனையொப்ப னாவன் என்றிடின் ( சிவ . சித் . சூ . 1 : 64 ) 
என்பதனால் உணர்த்துகின்றார் . 


79 


அகவல் 16 


பஞ்சாவத்தையியல் 
1 கால்கொடுத் திருகை மூட்டி வாழிய 
2 வெந்நிற் றண்டென் விடங்கத் தின்னியற் 
பழுக்கழி நிரைத்துச் சிரைக்கயி றசைத்து 

மயிர்த்தோல் வேய்ந்து சுவர்த்தசை நிறீஇ 
5. ஐம்புலச் சாளரத் தரும்பெறன் மாடத் 

தும்பர் மணிக்குடச் சென்னிப் பொங்கிய 
கூந்தற் பதாகை + நான்கு நிலை தழீ இய 
ஆங்கினி தமர்திற னறையி னான்ற 

சாக்கிரஞ் சொப்பனஞ் சுழுத்தி துரியம் 
10. பிருகுடி நாப்ப ணொருபெருங் கந்தரம் 

மருமத் தாதி வலஞ்சுழி யுந்தி 
" ஒரு நான் கங்குலி யும்பர் வரன்முறை 
செவிமெய் கண்வாய் மூக்கெனப் பெயரிய 

வாயின் மிலேச்சர் சாரணர் தூதர் 
15 . 

சூத மாகதர் புரோகித ரென்ற 
மேதகு புத்தீந் தியமுந் தீதறு 
வாக்கொடு பதங்கை பாயு ருபத்தமென் 


1 . " கால்கொடுத் திருகை யேற்றிக் கழிநிரைத் திறைச்சி வேய்ந்து 

தோல்படுத் துதிர நீரால் சுவரெடுத்து ” - திருநா. 33 : 4 . 
2 . வீணாதன் டென்னாரின் - ஞானு . 14 . 
3 . 

என்பினாற் கழிநிரைத் திறைச்சிமண் சுவரெறிந் திதுநம் 

மில்லம் ” - ஞானசம் . ஆரூர் 8 . 
4. நானிலை - பா . வே . 


5. சுவனம் - பா. வே . 


6. யுந்திப் பொருநாள் - பா . வே . 
7. புந்தீந்தியமும் - பா . வே . 


80 


இவுளி மறவரும் யானை வீரரும் 

திகிரி தூண்டிய தறுக ணாளரும் 
20. வன்கண் மள்ளருந் தந்திரத் தலைவரும் 

என்கரு மேந்தியத் திறனு மெஞ்சிய 
ஓசை பரிச முருவ மிரதங் 
கந்த முரை நடை கொடைபோக் கின்பமென் 
விடயப் பல்பரி சனமு 

மிடையாப் 
25 , 1 பிராண வபான வுதான வியான 

சமான நாக கூர்ம கிருகர 
தேவ தத்த தனஞ்சய னென்ற 
ஈரைந் துறுதிச் சுற்றமு - நியதி 

சிந்தித் தாய்ந்து துணிந்து செயற்படும் 
30. அந்தக் கரண வமைச்சருந் தந்தம் 

முறையுளி வழா அது துறைதோ 4 றீண்டிய 
சாதுரங் கத்து நீதி யாகிப் 
பேரத் தாணிச் சீர்பெறத் துன்னி 

வீசுவ வீசி விரும்புவ விரும்பி 
35. மாசில் காட்சி மன்ன 5 னீங்கிப் 

பல்பரி வாரமும் விள்ளாச் சுற்றமும் 
தந்திரம் புணர்ந்த மந்திர மாக்களும் 
பலர்புக லறியா வவைபுகு மரங்கின் 
நினைந்தாய்ந்து துணிந்து செயன்மணந் தினிதணர்ந்து 


1. பிராணா பான -பா . வே . 


2 நீதி - பா . வே . 


3. செயப்படும் - பா . வே . 


4. றீண்டி - பா . வே . 


5 , னீங்கிய - பா . வே . 


11 


81 


40. 1 நனவெனக் கனவி னன்னடை வழா அது 

உரைத்தனன் சொப்பனத் தகத்தினி திறந்து 
மந்திரத் தலைவனும் வன்கடும் பதிபனும் 
மந்திர பூமி மருங்கு போகிச் 

சிந்தை மாத்திரங் கனவலி னனவின் 
45. தந்துரை சுழுத்தி யின்றே மந்திரத் 

தலைவற் றணந்து விலைவரம் பில்லாச் 
சிங்கஞ் சுமந்த வைம்பே ரமளிப் 
பள்ளி மண்டபத் தானுந் தனாது 

திகிரி யுருண்ட பெருவனப் பேய்ப்ப 
50. உறுதிச் சுற்றத் துறுவளி யெடுப்ப 

ஏற்ற மிழிவு சீற்ற மாற்றல் 
இழிச்சல் பழிச்ச லின்பத் துன்பம் 
ஒழித்தனன் துரியத் தழித்தினி ததீதத் 

தொருவகை யெங்கணு மாகி யிருளிரி 
55. சுடர்த்தொழிற் சாக்கிரத் தாங்க ணான்கின் 

டத்தகை தெரிதனிற் றெரியு மாறே 


2 


3 


1. கனாக்காண்டல் மேனோக்கிய அவத்தையினன்றி ஈண்டில்லை டென் 

பாரை மறுத்தற்கண் , மாதவச் சிவஞான முனிவர் , " நனவெனக் 
கனவி னன்னடை வழாஅ , துரைத்தனன் சொப்பனத்து எனக் 
கீழ்நோக்கு மவத்தையின் இயல்புரைப்புழிக் கூறுதலானும் ...... 
சாக்கிரத்தினின்று இழியுங்காலும் அதீதத்தினின்று ஏறுங்காலும் 
கண்டத்தானத்திற் கனவு நிகழ்த லுண்டென்பது தெற்றென 
வுணர்க ” ( சிவ . போ , பாடி , சூ . 4 : அதி . 3 ) என்று கூறுவாராய் 
இப்பகுதியினை எடுத்துக் காட்டுகின்றார் . 


2. இடைத்தகத் தெரித - பா . வே . 
3. சிவஞான மாபாடியத்து ( சூ . 4 : அதி . 3 ) ஸ்ரீ மாதவச் சிவஞான 

முனிவர் , அந்தக் காரணங்களும் எனைக் கருவிகளும் அரசுறுப்புக் 
களோடொக்குமென்றுரைத்து இவ் வகவலை யதற்குச் சான்றாகக் 
காட்டுகின்றார் . 


S :) 


.......... 


1 இது பஞ்சாவத்தை சாதகத்தாற் பசு தரிசனம் கூறியது , 

1-8 . உரை : ( கால் கொடுத்து ... அறையின் ) கால் 
கொடுத்து இரு கை மூட்டி - இரண்டு காலையும் நாட்டி, இரண்டு 
கையையும் வைத்து ; - வெந்நில் தண்டு என் விடங்கத்து - முதுகெலும் 
பாகிய வீணாதண்டென்னும் அழகிய முகட்டிலே ; இன்னியல் பழுக் 
கழி நிரைத்து - இனிய 3 இயல்பையுடைய பழுவெலும்புகளென்னும் 
கழியைச் சுவராக 4 நிரைத்து ; சிரைக்கயிறு அசைத்து - நரம்பென் 
னும் கயிற்றாலே கட்டி ; சுவர்த்தசை நிறீஇ- இந்தக் கழிச் சுவரிலே 
5 மாமிச மென்னும் மண்ணாலே மேவி ; மயிர்த்தோல் வேய்ந்து 
மபிரை யுடைத்தாகிய தோலைக் கூரையாக வேய்ந்து ; 6 ஐம்புலச் 
சாளரத்து ஐந்தாகிய இந்திரியங்களைச் சாளரங்களாகவுடைய ; 
அரும்பெறல் மாடத்து உம்பர் - இந்தப் பெறுதற்கரிய மாடத்தின் 
மேலே ; மணிக்குடச் சென்னி- " பூரணப் பொற்குடமாகிய தலையை 
யும் பெற்று ; பொங்கிய கூந்தற் பதாகை - மிக்கிருக்கப் படாநின்ற 
கூந்தற் கொடியையும் ; நான்கு நிலை தழீஇய -8 நான்கு நிலையையும் 


1. தேகத்திலே நின்று தேகி போகங்கொள்ளும் முறை எங்ஙனே யென் 

னப் பஞ்சாவத்தை சாதகத்தாற் பசுதரிசனம் கூறியது - பா . வே , 
2. வெந்தில் வாழிய தண்டு என்று கொண்டு முதுகிலே வாழப்பட்ட 

வீணாதண்டு என்று உரை கூறிய பிரதியுமுண்டு . 
3. இயல்பாகிய - உ . வே . 


4. நிரல்பட வைத்து - உ . வே . 


5. மாங்கிசமென்னும் - உ . வே . 


6. இனி , திருநாவுக்கரசு சுவாமிகள் இரண்டு வாசல் எல்வுடைத் 

தாவமைத்து அங்கு ஏழுசா லேசம் பண்ணி , மால்கொடுத் தாவி 
வைத்தார் ” ( மறைக்காடு 4 ) என்பர் . 


7 . 


சிகரமாகிய மணிக்குடம் போன்ற தலையையும் - உ வே . 


8 . 


. 


நால்வகை நிலையையும் பொருந்திய- உ . வே . 
நான்கு நிலை : சாக்கிர முதலிய நான்கவத்தைக்கு முரிய நான் கிட 
மென்க ; துரியாதீதத்திலே கருவிகள் கூடாமைபற்றி அவத்தைப் 
படுதற்குரிய நான்கிடம் கூறினாரென்க , ” என்பர் சேற்றூர் சுப்பிர 
மணியக்கவிராயர் ; இவ்வாறே குறுந்திரட்டுடையாரும் , " நன 


83 


பொருந்திய ; ஆங்கு -1 அவ்விடமாகிய தேகத்தில் ; இனிது அமர் 
திறன் அறையின்-இனிதாக இருந்து ஆன்மாவாகிய அரச குமாரன் 
வர்த்திக்கும் முறைமையைச் சொல்லின் ; 

8-12 . ( ஆன்ற............உம்பர் ) பிருகுடி நாப்பண் -2 ஆன்மா 
வானவன் புருவமத்தியிலே நின்றபோது ; ஆன்ற சாக்கிரம்- விசால 
முடைத்தாகிய சாக்கிராவத்தை யென்றும் ; ஒருபெருங் கந்தரம் 
சொப்பனம்-- ஒப்பில்லாத பெரிய கழுத்தடியிலே நின்றபோது 
சொப்பனவத்தை யென்றும் ; 3 மருமத் தாதி சுழுத்தி - நெஞ்சடியிலே 
நின்றபோது சுழுத்தியவத்தை யென்றும் ; வலஞ்சுழி 4 உந்தி யும்பர் 


வொடு கனவு சுழுத்தியே றுரிய நான் கெனச் சொலப்படும் 
அவத்தை ” (பெருந்.- குறுந். 1 ) எனத் துரியா தீதத்தை விலக்கியே 
கூறுதல் காண்க . ஆனால் , குறுந்திரட்டுடையார் கொள்கையால் 

வேறுபட்டவரென அறிக . 
1 . ஈண்டுத் தேகத்தை ஒரு பெருமனையாக உருவகஞ் செய்தது 

போலவே சித்தாந்த தீபிகையுடையாரும் , " அத்திநற் றூணோ 
டுத்தரக் தலாங்கொண் டழகுறு சட்டமா வனமத்து , வித்தக மாகப் 
பழுக்கழி நிரைத்து விவிதமாஞ்சிரையினாற் கட்டி , மெத்து நீருதிரந் 
தசையெனு மண்ணான் மேவவே சுவர்செய்து மேலங் , குய்த்ததோல் 
கேசவுசோமத்தால் வேய்ந்த வுரோகதா யத்தினை புரைப்பாம் ” 
என்றும் , 

உரைத்தவாய் வாய்தல் செவிமுத லெட்டு மோங்குசா 
ளரங்களாய தரம் , திருத்துநற் கபாடம் பற்கள் தா ளாகித் திகழுநா 
மொக்கதா மலாதிப் , பெருத்த பண் டமதாய்ப் பேதநா டிகளாற் 
பெருகையும் பித்துமே மிகுத்து , வரைப்பில் சோசாதி மூப்பினாற் 

பரந்த மனையிதை யார்வகுத் துரைப்பார் என்றும் கூறுகின்றார் . 
2. ஆன்மா இங்கே கூறியவாறு சாக்ரே முதலிய நான்கவத்தை யெய் 

தும் திறத்தை , புருவமத் தியத்தே புலன்கர ணங்கள் பொருந்திய 
பொழுது சாக்கிரமாம் , கருவியில் தூக்கம் போகிமற்றவை தாம் 
களத்தினின் றிடுதகை கனவாம் , இருதயத் தெல்லா மிறந்திட்ச் 
சித்தமொன்றிட நின்றது சுழுத்தி , ஒருவிமற் றதுநா பியினினால் 
விரலி னும்பாய் நிற்பது துரியம் ” ( குறுந் . ஆதாரகரணகதா 

வத்தை 1 ) என்பதனாலுமுணர்க . 
3 . “ மருமத்தாதி என்பது முதல் துரியம் ” என்பது வரை புள்ள 

பகு திகட்குச் சில ஏடுகளில் இவ்வரை காணப்படவில்லை . 
4. உந்தியும்பர் ஒரு நான் கங்குலி துரியம் என்பதற்கு நாபித்தானத் 

துக்குமேலே நான் கங்குலத்து நின்றபோது என்று ஒரு பிரதியிற் 


84 


ஒருநான் கங்குலி துரியம்-- வலமாய்ச் சுழித் திருக்கின்ற நாபித் 
தானத்துக்கு மேலே நாலங்குலமும் கீழே நாலங்குலமுமாக எட்டங் 
குலத்து நின்றபோது துரியாவத்தை யென்றும் சொல்லப்படும் .1 

12-16 . ( வரன் முறை ............புத்தீந்தியமும் ) வரல் முறை 
- சாக்கிராவத்தை தொடங்கிவரும் முறையாவது ; 

செதி எனப் 
பெயரிய வாயில் மிலேச்சர் - செவியெனப் பெயருடைத்தாகிய 3 பொறி 


காணப்படுகிறது . சிவஞான சுவாமிகளும் துரியாவத்தையைப்பற்றி 
யுரைக்குமிடத்தே, " இனிச் சித்தமும் தனது சத்தி மடங்கிச் 
செயலற்றொழியும் அவத்தையின் ஆங்காரத்தான் இயக்கப்படும் 
பிராணவாயுவும் புருடனும் என்னும் இரண்டு கருவியுங்கூடி உடம் 
பிற்குக் காவலாகிய தன்னையே விடயிக்கும் அவத்தை துரியம் ; 
இதற்குத்தானம் உந்தி " (சிவஞா. பாடி . சூ . 4 : அதி . 3 ) என்று 
பொதுப்படக் கூறியுள்ளார் . இவ்வாறு சொல்லுமிடத்து , திருமூல 
நாயனர் துரியாவத்தைக்கு இடம் உந்தியென்றே கூறுவர் ; 

ஐயைந்து மத்திமை யானது சாக்கிரம் , கை கண்ட பன்னான்கிற் 
கண்டங் கனவென்பர் , பொய் கண்டிலாத புருட னிதயம் சுழுனை , 
மெய்கண் டவனுந்தி யாகுந் துரியமே (திருமந் . 2142 ) என்பது 
காண்க , அருணந்தி சிவனர் , " சாக்கிர முப்பத்தைந்து நுதலினிற் 
கனவு தன்னில் , ஆக்கிய விருபத்தைந்து களத்தினிற் சுழுனை 
மூன்று , நீக்கிய விதயந் தன்னில் துரியத்தி லிரண்டு நாபி , 
நோக்கிய துரியாதீதம் நுவலின் மூலத்தினொன்றே ” ( சிவ . சித் . 

சூத் . 4 : 33 ) என்பர் . 
1. 1 வெஜாடி. சி.திஜெயா ஜுவு ஹஉயாளுமடி ! 

ஹ Jஉயாதி வரோ ) நாஜ y ஷூவிகடி 
தஜாஉயஜுரீ யவ துபபா தீது வி.மகழ ! ” 

என்று சித்தாந்த போத முதலியன கூறுவது காண்க . 
2. இப்பகு திக்குமட்டில் அச்சுப் பிரதியிலும் செப்பறைப் பிரதியிலும் 

பொழிப்புபையே காணப்படுகிறது . 
3. பொறியிலே நின்று- உ . வே . 

உடம்பின் உரைக்கும் உரையா நாவிற் , படம்புகு மிலேச்சர் 
உழையராக ” ( முல்லை . 65-6 ) என்று நப்பூதனர் கூறுவதும் , 
நச்சினர்க் கினியர் , வார்த்தை சொல்லாத நாவினையுடைய 
கையாலும் முகத்தாலும் வார்த்தை சொல்லும் சட்டையிடும் 
சரவாசிகள் பள்ளிகொள்ளுமிடத்தைச் சூழ்ந்து திரிய ” என்று 
உரைப்பதும் ஈண்டு ஒப்பு நோக்கற்குரியன . 


85 


வாயிலே நின்று போகங்கொள்ளும் 1 ஆரிய மெய்காப்பாரும் ; 
மெய்சாரணர்- மெய்யிலே நின்று போகங்கொள்ளும் சாரணராகிய 
ஒற்றர்களும் ; கண் தூதர் - கண்ணிலே நின்று போகங்கொள்ளும் 
2 தூ திடை போவாரும் ; வாய் சூத மாகதர் -- வாயிலே நின்று போகக் 
கொள்ளும் சூத மாகதராகிய ஏத்தாளரும் ; மூக்கு புரோகிதர் - 
மூக்கிலே நின்று போகங்கொள்ளும் புரோகிதரும் ; என்ற மேதகு 
புத்தீந்தியமும் --என்று 3 சொல்லப்பட்ட மேன்மை தக்கிருக்கப்படா 
நின்ற ஞானேந்திரிய வர்க்கமும் ; 

16-21 . (தீதறு........திறனும் ) தீதறு வாக்கொடு இவுளி மற 
வரும்- குற்றமற்ற வாக்காகிய குதிரைச் சேவகரும் ; பதம் யானை 
வீரரும் - கால்களாகிய யானைமேல் யுத்த வீரரும் ; கை திகிரி தூண்டிய . 
தறுசணாளரும் - கைகளாகிய 4 தேர் செலுத்தும் அச்சமிலராகிய 


1. வாயில்லாத அநாரிய மெய்காப்பாரும் - உ . வே . வாயில்லாத 

மிலேச்சர்களும்- உ . வே . 
ஆரியர் வேற்றுமொழியின ராய்த் தமிழறியாது கையினும் முகத்தி 
னும் தம் கருத்தை யுணர்த்துவோ ராயிருந்தமையின் , வாயில்லாத 
மிலேச்சர் என்று உரை நிகழ்வதாயிற்று என்க . மிலேச்சராவார் 
ஆரியராதலின் , ஆரிய மெய்காப்பார் என்றார் ; மிலேச்சர் ஆரியர் 
( 72 ) பிங்கல நிகண்டு . ஆரியர் கோள பங்கள நாட்டுக்கு வடக்கில் 
ஆரியகத்தில் வாழ்ந்தவர் ; ஆரியகம் தாலமி முதலிய யவனர்களால் 

ஆரியக் ( Ariake) எனக் குறிக்கப்படுவது . 
2. தூது போவாரும் ; தூதரும்- உ . வே . 
3 ஈண்டுச் சொல்லப்பட்ட மெய்காப்பாரும் ஒற்றரும் தூதரும் ஏத் 

தாளரும் புரோகிதருமென்ற ஐவரும் அரசியற்கு உரிய பொருளை 
யறிந்து அரசர்க்குணர்த்தும் அமைதியுடையராதலின் , அவர்களை 
ஞானேந்திரியங்கட்கு உவமமாக வைத்து உருவகஞ் செய்தாரென்க; 
எனவே , ஞானேந்திரியங்களைந்தும் புறத்தே நிகழ்வனவற்றை 
யறிந்து ஆன்மாவுக்கு அறிவுறுத்தும் கருவியாவன என்றாாயிற்று . 
இவற்றின் இயல்பை , " நற்செவி துவக்குக் கண்ணா நாசி யைந்தினை 
யும் நல்லோர் , புத்தியிந் திரியமென்று புகன்றனர் ( சிவ . சித் . 151 ) 
என்றும் , " ஞானேந் திரியங்கள் நன்றா வுரைக்கக்கேள் , ஊன மிகு 
பூத முற்றிடுமா - ஈனமாம் , சுத்தாதி யையறி புந் தானஞ் செவி 
தோல்கண் , அத்தாலு மூக்கென் றறி ” (உண்மை. 11 ) என்றும் 

பிறரும் கூறுதல் காண்க : 
4 , இப்பகுதிகட்குச் சில எடுகளில் உரையில்லை. 


86 


தேர் மேல் யுத்த வீரரும் , பாயுரு வன்கண் மள்ளரும் - பாயுருவாகிய 
வன் கண்ணரான காலாட்களும் ; உபத்தம் என் தந்திரத் தலைவரும் 
உபத்தமென்று சொல்லப்பட்ட சேனாபதியரும் ; என் கருமேந்தியத் 
திறனும் - என்று சொல்லப்பட்ட கன்மேந்திரியமும் ; 

21-24 . ( எஞ்சிய ........ பரிசனமும் ) எஞ்சிய - இவ் விந்திரியங் 
களுடனே கூடிய ; ஓசை பரிசம் உருவம் இரதம் கந்தம் - சத்த 
பரிச ரூப ரச கந்தமும் ; உரை நடை கொடை போக்கு இன்பம் 
என் விடயப் 2 பல்பரி சனமும் - வசன கமன தான விசர்க்க ஆனந்தம் 
என்று சொல்லப்பட்ட விடயமாகிய பல பரிவாரத்தாரும் ; 

24-28 . (இடைடா........... சுற்றமும் ) இடையா - கெடாதே ; 
பிராண அபான உதான வியான சமான நாக கூர்ம கிருகர தேவதத்த 
தனஞ்சயன் என்ற- பிராணவாயுவும் , அபான வாயுவும் , 

, உதான 


4 . 


1. இக் கன்மேந்திரியத் தொகுதிகளை " வாக்கொடு பாதம் பாணி பாயு 

வோ பெத்த மைத்தும் , நீக்கினர் முன்னே கன்மேந் திரியங்க 
ளென நினைந்தே ( சிவ . சிந் . 152 ) என்று அருணந்தி சிவனரும் , 

பணுதல் நூல் ஓதியிடும் கன்மேந் திரியங்கள் , எண்ணும் 
வசனாதிக் கிடமாக - நண்ணியிடும் , வாக்குப் பாதம்பாணி மன்னு 
குதமுபத்த , மாக்கரு.து நாளும் அது (உண்மை 14 ) என்று 

உமாபதி சிவனுரும் கூறுப . 
2. ஓசைமுதல் ஆனந்தமீறாக வுள்ள பத்தனையும் , பத்தென்று தொகை 

கொடாது “ விடயப் பல்பரிசன மெனப் பொதுப்படக் கூறி 
யதனால் , பரிவாரம் அகப்பரிவாரம் , புறப்பரிவார மென இருதிறப் 
படுதல்போல் , ஓசைமுதல் ஐந்தும் ஞானேந்திரிய விடயம் என்றும் , 

முதலைந்தும் கன்மேந்திரிய விடயமென்றுங் கொள்க . 
" இவை தமக்கு ( ஞானேந்திரியங்கட்கு ) , சத்தாற் பரிசரூப விரதகம் 
தங்களைந்தும் , வைத்தனர் விடயமாக அடைவினின் மருவும் 
என்றே ” என்றும் , “ ஆக்கிய வசன கமன தானமும் விசர்க்கானந்தம் 
ஊக்கமாரைந்தும் ஐந்தின் ( 5 ல் மேந்திரியங்களின் ) தொழிலென 

ஓதினாரே ” ( சிவ . சித் . 151 , 152 ) என்றும் சான்றோர் கூறுப . 
3. பரியாளத்தாரும் - உ . வே . 
4 , இப்பகுதியில் ஏனைப் பிரதிகளில் உரை விளக்கமாகக் கூறப் 

பட்டவை அச்சுப் பிரதியிலும் செப்பறைப் பிரதியிலும் , உரை 
யகத்தே பெய்து கூறப்பட்டுள்ளன . அவை வருமாறு : - பிராண 
வாயு இதயத்தில் இந்திரநீல நிறத்தையுடைய இடை பிங்கலை 
சுழுமுனையிற் போக்கு வரவு செய்யும் ; அபானவாயு , குதத்தில் 


87 


வாயுவும் வியானவாயுவும் சமானவாயுவும் நா கவாயுவும் கூர்மவாயுவும் 
கிருகரவாயுவும் தேவதத்தவாயுவும் தனஞ்சயவாயுவும் . என்று சொல் 


இந்திரகோப நிறத்தை புடைத்தாகி மலசலங்களைப் பிரிக்கும் ; 
உதானவாயு , நாபித்தானத்திலே மின்னொளியின் நிறத்தை 
யுடைத்தாகிய அக்கரங்களைப் பிரிக்கும் ; வியானவாயு உடல் 
முழுதும் வியாபித்து நின்று பால்கிறத்தை யுடைத்தாகித் தேகத் 
தைச் சுழித்தல் முதலிய தொழில்களைச் செய்யும் ; சமானவாயு 
கண்டத்திற் காயாமலர் நிறத்தையுடைத்தாகி அன்னசாரத்தை 
நாடி தோறுஞ் செலுத்தும் ; தாகவாயு இளஞாயிற்றின் நிறத்தை 
யுடைத் தாகி நகை முதலிய தொழில்களைப் புறம்பே செய்விக்கும் ; 
கூர்மவாயு குருந்தமலர் நிறத்தை யுடைத்தாகிக் கண்ணை இமைக் 
கும் ; கிருகரவாயு மஞ்சள் நிறத்தை யுடைத்தாகித் தும்மலை 
யுண்டுபண்ணும் ; அஞ்சன நிரத்தையுடைத்தாகி - உ . வே . தேவ 
தத்தவாயு பளிங்கு நிறத்தை யுடைத்தாகிக் கொட்டாவியைச் 
செய்விக்கும் ; தனஞ்சயவாயு நீலாஞ்சன நிறத்தையுடைத்தாகித் 
தேகத்தை வீங்க வெடிக்கச் செய்யும், இவற்றைப் பிங்கல நிகண் 
டுடையார் , " இருதய மண்டலத் தியங்கும் பிராணன் 

உச்சத் 
தலத்திடை நிற்ப தபானன் ” ; “ நாபியி னின்றங் கோவாது 
தானன் ) " வியான னெங்கும் வியாபியாய் நிற்கும் ” ; கந்தரக் 
குழியிற் சந்திடைச் சமானன் ” ; “ முடக்கலு நீட்டலும் கிளப்பது 
நாகன ; உரோமம் புளகித திசைப்பது கூர்மன் ; 
னென்பது முகத்திடைக் கெழுமித , தும்மலுஞ் சினமும் வெம்மை 
யும் விளைக்கும் ; " ஓட்ட மும் இளைப்பும் வியர்ப்பும் தேவதத்தன் " 
ஒல்கா அன்பின் நல்லவர் கேண்மையின் , உயிருடல் விடினும் 
தானுடல் விடாஅது , ஒக்க நின்றங் குடலினை வீக்கித் தலைகிழித் 
தகல்வது தனஞ்சய னாகும் (பிங்கல 33-42 ) என்பர் . இனி, 
இசை நுணுக்கமுடைய சிகண்டியார், "இடை பிங்கலை யிரண்டும் 
ஏறும் பிராணன் , புடை நின் றபானன் மலம் போக்கும் - தடை 
யின்றி , உண்டன கீழாக்கும் உதானன் சமானனெங்கும் , கொண் 
டெறியு மாறிரதக் கூறு ” என்றும் கூர்மன் இமைப்பு விழி 
கோணாகன் விக்கலாம் , பேர்வில் வியானன் பெரிதியக்கும் - போர் 
மலியும் , கோபங் கிருகரனாங் கோப்பினுடம் பெரிப்புத் , தேவதத்த 
னாகுமென்று தேர் என்றும் , ஒழிந்த தனஞ்செயன்பே போதில் 
உயிர்போய்க் , கழிந்தாலும் பின்னுடலைக் கட்டி-- அழிந்தழிய , 
முன்னாளுதிப்பித்து முன்னிய வான்மாவின்றிப் , பின்னா வெடித்து 
வீடும் பேர்ந்து ” என்று கூறுவர் . ( சிலப் . அடி . மேற் ) இவற்றுள் 


கிருகா 


8S 


லப்பட்ட 1 தசவாயுக்களாகிய உறுதிச் சுற்றமும் ; 2 உறுதிச் சுற்ற 
மாவார் , ; அடுத்த நட்பாளரும் அந்த ணாளரும் , 3 படைத்தொழி 
லாளரும் மருத்துவக் கலைஞரும் , நிமித்த காரரும் நீணில வேந்தர்க் , 
குரைத்த வைம்பே இறுதிச் சுற்றம் என்பதனாலறிக . 

23-30 . ( நியதி .........அமைச்சரும் ) நியதி சிந்தித்து ஆய்ந்து 
துணிந்து செயற்படும் - ஒன்றை முறையாகச் சித்தம் சிந்தித்துப் 
புத்தி விசாரித்து ஆங்காரம் துணிந்து 4 மனம் அதனைச் செய்யத் 
தொழிற்பட்டுவருகின்ற ; 5 அந்தக்கரண அமைச்சரும் -6 அந்தக்கரண 
சதுட்டயமான மந்திரிகளும் ; 

30-35 . ( தந்தம் ....... மன்னன் ) தம்தம் முறையுளி வழா அது 
தங்கள் தங்களுக்குரிய முறைமையில் குற்றப்படாதே ; துறைதோறு 


உதானவாயு கண்டத்தில் நிற்குமென்றும் , நாகன் விக்கலிடுவிக்கும் 
என்றும் தேவதத்தன் உடம்பெரிப்பை யுண்டுபண்ணுமென்றும் 

அடியார்க்கு நல்லார் கூறுவர் . 
1. அரசன் தன் அரசியலை நடாத்துதற்கு உறுதித்துணை வழங்குதலின் , 

நட்பாளர் முதலாயினாரை உறுதிச்சுற்றம் என்றாற்போல , இவ் 
வாயுக்கள் பத்தும் , உடற்கு உறுதுணையாய் நின்று நடாத்து தலால் , 
தசவாயுக்களாகிய உறுதிச் சுற்றம் என்றார் ; இக் கருத்தை , 
“ காவல்மற் றதுவாய் நின்று உறக்கத்தில் கரு துடல் பிணமெனா 
வண்ணம் , ஆவது இத் தசவாயுக்களும் உடலமாதியை நடாத்து 
காரணமாய் ஓவல் மற்றின்றி யுள்ளன விவற்றை யொக்கவே 
தரித்து நின்றுணர்ந்து , தாவலற்றுணர்வே யாகுமுன் தனக்குத் 
தகுமுடல் செயல்களொன்றிலையே " என்று தத்துவசித்தி என்னும் 

நூல் கூறுகின்றது . 
2. இது சில பிரதிகளில் இல்லை , 
3 . மடைத்தொழிலாளரும் படைத்தொழில் வாணரும் - பா . வே . 
4 . மனம் அத்தைச் செய்வித்து வருகிற நான் காகிய அந்தக்கரண 

மந்திரிகளும்- உ . வே . " துவமாகச் சிந்தித் தாய்ந்தே துணிந்து 

துரிசறவே செய்யுமன முதலாநான்கு ” -சித்தாந்த தீபிகை . 
5 . அந்தக்கரண மவற்றி னொன்றன்றனவ , சந்தித்த தான் மாச் சகச 

மலத் துணராது , அமைச்சர சேய்ப்பநின் றஞ்சவத் தைத்தே 

சிவ . போ . சூ . 4 . 
6. அந்தக் கரணத்தின் இயல்பை , " சித்தமாம் ” ( சிவ . சித் . 148 

150 ) என்றற் றொடக்கத்துச் செய்யுட்களால் அருணந்தி சிவனார் 
விளக்கியருளுகின்றார் . 


-- 


12 


89 


ஈண்டிய -1 துறை தோறும் கூடிய ; சாதுரங்கத்து நீதியாகி - சதுரங்க 
மத்தியிலே நீதிமானாய் ; 2 பேரத்காணி- ( அசேதனமான கருவிகளைச் 
சேதனமாகக் கூறினாற் போல ) பெரிய அத்தாணி மண்டபமாகிய 
S அந்தப் புருவ மத்தியிலே ; மாசில் காட்சி மன்னவன் - குற்றமற்ற 
காட்சியையுடைய ஆன்மாவாகிய மன்னவன் ; சீர்பெறத் துன்னி- 
சிறப்பாகப் பொருந்தி ; 4விரும்புவ விரும்பி - ஞானேந்திரியங்களால் 
அறிவனவற்றை யறிந்து ; வீசுவ வீசி - கன்மேந்திரியங்களாலே 
செய்வனவற்றைச் செய்தி ; 

5 இத்துணையும் சாக்கிராவத்தை கூறிற்று . 


1. ஈண்டியென்று பாடங்கொண்டு, துறைதோறுங்கூடி என்றுரைக் 

கும் பிரதியுமுண்டு , 
2. போத்தாணி -- பெரிய அத்தாணிமண்டபமாகிய அரசிருக்கையில் 

இருந்த தன்மைத்தாகக் கூடி- உ . வே . ஆஸ்தானம் , அத்தாணி 

என வந்தது என்பர் . 
3. அந்தப் புருவமத்தியிலே யென்பது சில ஏடுகளில் இல்லை . 
4. விரும்புதற்கு அறிகருவிகளும் , வீசுதற்குத் தொழிற்கருவிகளும் 

வேண்டுவதால் ஞானேந்திரிய கன்மேந்திரியங்கள் ஞாபகப்படுத்தப் 

பட்டன என்று பெருமண்டூர்ப் பிரதி கூறுகிறது . 
5. இது சில ஏடுகளில் இல்லை. அச்சுப் பிரதி , “ இது சகலம் . இனிக் 

கீழாலவத்தைச் சாக்கிரம் வருமாறு : அந்தத் தானத்திற் றானே 
பூதங்களைந்தும் , கலா திகளாறும் , சிவதத்துவமைந்தும் ஆகப் பதி 
னாறும் நிறுததி , ஞானேந்திரியமைந்தும் , சன் மேந்திரியமைந்தும் , 
தன்மாத்திரைகளைந்தும் , வசனாதிகளைந்தும் , வாயுக்கள் பத்தும் , 
அந்தக் கரணம் நான்கும் , உள்ளம் ஒன்றுமாக முப்பத்தைந்து 
கருவிகளுடனே கிற்பது கேவல சாக்கிரம் என்று கூறுகிறது . 

இதுகாறும் முப்பத்து நான்கு கூறி , அவற்றோடு புருடனை 
அரசனாகக் கூட்டினமையின் , சாக்கிரத்தே கருவி முப்பத்தைக் 
தாதல் உணர்ந்து கொள்க . 

இருபத்தைந்து தத்துவமும் வாயுப் 
பத்தும் சாக்கிரமே .-- மூலசித்தி . வாயு பத்தும் தாத்திகம் என்பர் 

சிவாக்கிரயோகிகள் (சிவநெறி . 132 ) . 
6. இக் கூறியவாற்றால் , சாக்கிராவத்தையிலே ஆன்மா புருவத் 

தானத்தே நின்று , ஞானேந்திரியடைந்து , கன்மேந்திரியமைந்து ,, 
விடயம் பத்து , வாயுபத்து , அந்தக்கரணம் நான்கு என்ற முப்பத்து 


90 


35-41 . ( நீங்கி ........உரைத்தனன் ) நீங்கி- இந்தச் சாக்கிரா 
வத்தையிலே இந்திரியம் நீங்கி ; பல் பரிவாரமும் -- 1 சத்தாதி தன் 
மாத்திரைகள் வசனாதிகளாகிய பரிவாரங்கள் பத்தும் ; விள்ளாச் 
சுற்றமும்: -- நீங்காத வாயுக்கள் பத்தாகிய சுற்றத்தாரும் ; தந்திரம் 
புணர்ந்த மந்திர மாக்களும் -- விடயத்திற் கூடும் அந்தக்கரண சதுட் 
டயங்களாகிய மந்திரிகளும் ; பலர் புகல் அறியா -- மற்றைத் தத்துவங் 
களாகிய பலரும் புகுவதன்றி ; அவை புகும் -- அங்ஙனம் சொல்லப் 
பட்ட 2 இருபத்து நான்கு தத்துவங்களாகிய அவர்களே புகுதத்தக்க ; 


r 


நான்கு கருவிகளோடு தன்னைக் கூட்டமுப்பத்தைந்தாக நிற்குமாறு 
காண்க . சாக்கிர முப்பத்தைந்து நுதலின் ” ( சிவ . சித் . 223 ) 
என்றும் அதனை விரித்து , ஒசையேபரிசு முருகமே யிரதங் 
கந்தமே யொள்ளிய லைந்தும் , வாசகந் தானங் கமனமே விசர்க்க 
மானந்த மென் றிவை யைந்தும் , பேசிடின் மனமே புத்தியாங்காரஞ் 
சித்தமே பதினான்குங் கூட , ஆசில் சாக்கிரத்தென் றறைந்திடு 
மவத்தை யாவது மானந்த மறையில் ” ( பெருந். 1257 ) என்றும் 
சான்றோர் கூறியவாறு காண்க . 


1 , சத்தாதிகளை ஈண்டுத் தன்மாத்திரையென்று கோடல் பொருந்தாது 

என மாதவச் சிவஞான முனிவர் மறுத்து , ஈண்டுக் கூறப்படும் 
சத்தாதியாவன ஞானேந்திரியங்களான் அறியப்படும் விடயங்களே 
யன்றி , சத்த முதலிய தன்மாத்திரைகளல்ல என்பதற்கு வசனா 
தியோடொப்பவைத்து , விடயப் பல்பரிசனமும் ( 24 ) எனக் கூறி 
யதே சான்றாதலறிக; இஃதறியாதார் இவ்வவத்தைக்கண் ணிற்கும் 
முப்பத்தைந்து கருவிகளுள் , சத்தாதியென்றது பெரும் பூதங் 
கட்குக் காரணமாகிய தன்மாத்திரை போலு மெனப் பெய 
ரொருடை 

மை மாத்திரையேபற்றி மயங்கும் என்பர் ( சிவ . பாடி . : 
சூ . 4 : அதி . 3 ) . 


2 . 


சொப்பனத்தானத்தில் இருபத்திரண்டு கருவிகளை நிறுத்தித் 
தான் இனிதாக நீங்கி ” என்று அச்சுப்பிரதியிற் காணப்படுகிறது . 
இருபத்திரண்டுமாவன : புருடன் , சித்தம் , பிராணவாயு என்ற 
மூன்று மொழிந்த இருபத்திரண்டு ; சொப்பனத்தே தொழிற்படும் 
இருபத்தைந்தாவன சத்தாதி வசனாதி விடயம்பத்து , வாயுக்கள் 
பத்து , கரணங்கள் நான்கு , புருடன் ஒன்று ஆக இருபத்தைந்து , 


91 


அரங்கின் -- கண்டத்தானமாகிய அரங்கிலே ; நினைந்து - 1சித்தம் 
சிந்தித்து ; ஆய்ந்து - புத்தி ஆராய்ந்து ; துணிந்து -- ஆங்காரம் துணிந்து ; 
செயல் மணந்து - மனம் அதனைச் செய்வித்து ; இனிது உணர்ந்து 
இத்தனையும் கூடி இனிதாக அறிந்து ; நனவு என - நனவென்று 
மயங்கி ; கனவின் - சொப்பனாவத்தையில் கண்டு ; நன்னடை வழாஅது 
- அந்தச் சாக்கிரா வத்தையிலே ஒன்றும் தப்பாதவாறு ; உரைத் 
தனன் -2 சொன்னான் ; 

41--45 . ( சொப்பனத்து .... இன்றே ) சொப்பனத்தகத்து 
இனிது இறந்து -3 சொப்பனாவத்தையினின்றும் இனிதாகப் போந்து ; 
மந்திரத் தலைவனும் - மந்திரத் தலைவனாகிய சித்தமும் ; 4 வன்கடும்பதி 
பனும் - உறுதிச் சுற்றத்தானாகிய பிராணவாயுவும் ; மந்திரபூமி 
மருங்கு போகி - சுழுத்தியவத்தைத் தானமாகிய இதயத்திடத்திலே 
புகுந்து ; சிந்தை மாத்திரம் கனவலின் - சிந்தித்தலுடைய சிந்தை 


1 . அந்தக்கரணங்களின் குணம் , நினைந் தாராய்ந்து துணிந்து செயல் 

மணந்து " எனவும் , " நியதி சிந்தித்தாராய்ந்து துணிந்து செயற் 
படும் , அந்தக்கரண வமைச்சரும் எனவம் நூல்களிற் சொல்லி 
வருகையாற் சித்தம் நினைவை யெழுப்புக் கருவியாயும் , ஆங்காரம் 
அறிவை மேலிடுவிக்குங் கருவியாயும் , புத்தி நிச்சயிக்குங் கருவி 
யாயும் மனது பற்றுங் கருவியாயுயிருக்கும் என்று மதுரை 

ஞானப் பிரகாசர் ( சிவப் . 63. உரை ) கூறுவர் . 
2 . கனவு நிலைபிற் கண்டவற்றை நனவாகிய சாக்கிரத்திற் கூறுதற்குக் 

காரணம் , அதற்கேற்ற கருவிகள் பலவும் கனவு நிலை பில் இருப்பது 
பற்றி யென்றறிக , சுழுத்தியின் கண் , இக்கருவிகள் பலவும் இல்லா 
மையால் , ஆண்டுக் கண்டவற்றை நனவின் கட் கூறுதற்கு வழி 
வில்லை ; சிந்தை மாத்திரம் கனவலின் " என்றும் , தந்தரை 
சுழுத்தி யின்றே என்றும் கூறுவதனால் , ஈண்டு 

நனவெனக் 
கனவின் நன் நடை வழாஅ துரைத்தனன் என்றார் . 
3. சொப்பனாவத்தையில் தொழிற்படும் கருலியின் வகையை , 

முதற் கரண நான்குமாய்ப் பத்து விடயமு மடக்குதல் கனவாம் " 

என்று சனற்குமார மென்னும் தத்துவ நூலுடையார் கூறுவர் . 
4. வன்கடும்பு - வலிய சுற்றம் , அஃதாவது உறுதிச்சுற்றம் ; சேர்ந்தவர் 

கடும் பார்த்தும் , ஓங்கு கொல்லியோர் அடு பொருந் ( புறம் 22 ) 
என்புழிப்போலக் கடும்பு , சுற்றத்தின் மேற்றாயிற்று . வாயுக்கள் 
பத்தினும் , பிராணன் தலையாயதாகலின் , அதனை, வன்கடும் 
பதிபன் " என்றார் . 


( S 


மன 


92 


மாத்திரமாய் 1 மயங்கு தலாலே ; நனவில் தந்துரை சுழுத்தி இன்று 
சுழுத்தி யவத்தையிற் கண்டபடி சாக்கிரா வத்தையிற் சொல்லுக் 
தன்மையில்லை ; 

45-53 . ( மந்திரத் தலைவன் ......... துரியத்து ) மந்திரத் தலைவன் 
தணந்து- சுழுத்தியவத்தையிலே மந்திரத் தலைவனாகிய சித்தத்தை 
யொழித்து ; விலை வரம்பில்லா-- விலை அளவிடு தற் கரிதாகிய ; சிங்கம் 
சுமந்த ஐம்பே ரமளி-- சிங்காதனத்துப் பஞ்ச சயனமாகிய படுக்கை 
யிலே ; பள்ளிமண்டபத் தானும்-- சயனக் கிரகமாகிய 

சயனக் கிரகமாகிய தனது 2 உவ 
ளகத்தே பள்ளிகொள்ளுகிற காலத்தினும் ; தனாது திகிரி யுருண்ட 
பெருவனப்பு ஏய்ப்ப - அரசனுடைய சக்கரம் சென்ற 3 பெரிய 
செய்தியைப் 4 போல ; 1 - றுதிச் சுற்றத்து உறுவளி எடுப்ப - உறுதிச் 
சுற்றமான தசவாயுக்களில் விளங்குகிற 6 பிராணவாயு இயங்க ; 


1 . 


எனவே சுழுத்தியவத்தையில் , பிராணவாயுவும் , சித்தமும் , புருட 
னும் என்ற மூன்று கருவிகளே தொழிற்படுமாறு பெற்றாம் . 
இதனைத் திருமூலர் , ‘தான மிழந்து தனிபுக் கிதயத்து , மான மழிந்து 
மதிகெட்டு மாலாகி , சுழுத்திய தாமே என்றும் , சுழுனையைச் 
சேர்ந்துள மூன்றுடன் காட்சி , கெழுமிய சித்தம் பிராணன் தன் 
காட்சி , யொழுகக் கமலத்தின் உள்ளே யிருந்து , விழுமப் பொரு 
ளுடன் மேவி நின்றானே ” ( திருமந் . 2155 , 2156 ) என்றும் , 
அருணந்தி சிவனர் , " சுழுனை மூன்று நீக்கிய இதயந் தன்னில் ” 

( 4. 33 ) என்றும் கூறுவர். 
2. " உவளகந் தன தாக வொடுங்கினான் ” ( சீவக . 243 ) . 
3. பெரிய அழகுபோல - உ . வே . 
4 .. உறங்கு மாயினு மன்னவன் தன்னொளி , கறங்கு தெண்டிரை 

வையகங் காக்குமால் 7 " ( சீவக . 248 ) . 
5. வரி 24-28 காண்க . 
6. துரியாவத்தையில் ஆன்மாப் பிராணவாயுடன் கூடியிருத்தல் 
பற்றி 

துரியத்தில் இரண்டு நாபி ” ( சிவ . சித் . 4 : 33 ) என்று 
அருணந்தி சிவனரும் , “ எய்திய துரியத்தொன்று ” ( சிவப் . 60 ) 
என உமாபதி சிவனரும் கூறினர் . அறிவறிதற்குரிய கருவிகளின்றி , 
அறிவு நிலையில் இருத்தல் பற்றி , “ உறுவளியெடுப்ப ஏற்றமிழிவு,, 
சீற்ற மாற்றல் , இழிச்சல் பழிச்சல் , இன்பந்துன்பம் ஒழித்தனன் 
துரியத்து என்றார் . துரியத்தில் ஆன்மா அறிவிடையழுந்தி 
யதுவே தானாய்க் கிடப்பதனையே விதந்து " அறிவறி வாகு மான 
துரியமே ” ( திருமந் . 2206 ) என்று திருமூல நாயனர் கூறினர் , 


93 


ஏற்றம் - 1 உயர்ச்சி யுடையேனென்றும் ; இழிவு - தாழ்வு பட்டே 
னென்றும் ; சீற்றம் - கோபமுடையேனென்றும் ; ஆற்றல் -2 பொறை 
யுடையேனென்றும் ; இழிச்சல் பழிச்சல் - என்னை வைதார் வாழ்த் 
தினாரென்றும் ; இன்பம் துன்பம் - சுகதுக்க முடையேனென்றும் 
அறியும் இவையிற்றை ; துரியத்து ஒழித்தனன்- 3 ஒழிந்து நாபித் 
தானத்திலே தேகத்துக்குக் காவலாகிய ஆக்கினை குன்றாது துரியா 
வத்தையிலே நின்றான் ; 

53-56 . ( அழித்தினிது ...... தெரியுமாறே ) அழித்து-- துரியத் 
தானத்திலே பிராணவாயு நிற்க அந்த அவத்தையை யொழித்து ; 
இனிது அதீதத்து - மூலத்தில் இனிதான 5 அதோமுக துரியாதீதத் 
திலே ; ஒருவகை - ஒருபடித்தாகிய 6 ஆண வமலம் மறைப்ப ; எங் 
கணும் ஆகி - எங்கும் வியாபியாக இருப்பன் ; நான்கின் இடை 
ஆன்மா அவத்தைப்படும் நான்கிடத்தும் ; இருள் இரி சுடர்த்தொழில் 


1. ஏற்றமுடையேனென்றும் - உ . வே . 
2 . " ஆற்று தலென்பது அலந்தவர்க் குதவுதல் ” என்பர் நல்லந்துவனர் 

( கலி . நெய் . 16 ) ஆற்றல் -- வன்மை ; ஈண்டு அஃது சிறட் புடைய 
வன்மையாய்ப் பொறை மேலதாயிற்று ; வன்மையுள் வன்மை 
மடவார்ப் பொறை ” ( குறள் . 175 ) என்று சான்றோர் கூறுதல் 
காண்க . இவ்வியைபே கருதி ஆற்றுவாராற்றல் பசியாற்றல் 77 
( குறள் . 225 ) என்றவிடத்துப் பரிமேலழகர் “ பசியைப்பொறுத்தல் ” 

என்று உரை கூறுதல் காண்க . 
3. சித்தமும் தனது சத்திமடங்கிச் செயலற்றொழியும் அவத்தையின் 

ஆங்சாரத்தான் இயக்கப்படும் பிராணவாயுவும் புருடனு மென்னும் 
இரண்டு கருவியுங்கூடி உடம்பிற்குக் காவலாகிய தன்னையே 
விடயிக்கும் அவத்தை துரியம் ; இதற்குத் தானம் உந்தி ”-சிவஞான 

பாடியம் ( சூ . 4 : அதி 3 ) . 
4. துரியாவத்தையினின்றும் அழகிதாகக் கழிந்து - உ . வே . 
5. நின் மல துரியாதீதத்திலே - உ . வே . 
6. நீக்கமில் அதீதம் மாசு நிறைந்த கேவல மாநீர்மை ( சிவப் . 62 ) 

று கூறப்படுதலின், கீழாலவத்தைக்கண் அதீதத்தில் ஒடுங்கும் 
ஆன் மாவை “ ஆணவமலம் மறைப்ப " என்று உரை கூறப்படுகிறது . 
இது கேவலாதீதம் . திருமூலரும் , “ சாக்கிராதீதத்தில் ஆணவம் 
தான் விடா 17 ( 2212 ) என்றும் , ஆணவமாகும் அதீதம் " ( 2259 ) 


என் 


94 


தகை -1 பெரியமலமாகிய இருளைக் கெடுக்கும் இக் கருவிகளாகிய 
விளக்கின் தொழிலைப் பயன் கொள்ளுதலையுடைய பெருந்தகையாகிய 
நின்னை ; சாக்கிரத்து ஆங்கண் தெரிதல் -2 சாக்கியமாகிய அவ்விடத்தில் 
அறிகை ; நின் தெரியுமாறு -8 நின்னையறியும் வழி 4 எ - று . 
பஞ்ச சயனமாவன , 

< மயிர்ச்சேணம் பஞ்சுமெத்தை வண் 
படாந் தூவி , பயிர்ப்பின் மயிற்பீலி வீப்பாய் என்பதனாலறிக. 
ஏகாரம், அசை . 

( 2 ) 


என்றும் கூறுதல் காண்க , சுத்த அதீதமாயின் வரும் பயன் ஈதென் 
பார் , " பரமாம் அதீதமே பற்றறப் பற்றப் , பரமாம் அதீதம் பயிலப் 
பயிலப் , பரமாம் அதீதம் பயிலாத் தபோதனர் , பரமாகார் பாசமும் 

பற்றின் றறாதே ” ( திருமந் . 2274) என்று கூறியருளினர் . 
1. இந்த மல மறைப்பாகிய ஆன்மாவினிடத்து இருளைக் கெடுக்கும் 

விளக்கைப் போல.........- உ . வே . 


2. சகலாவத்தையிலே அறிகை - உ . வே . 
3. ஈண்டுக் கூறுவது சாக்கிரத்தே அதீதத்தைப் புரிந்து தன்னையும் 

முதல்வனையும் அறிக என்பதாம் . “ பொற்புறு கருவியாவும் புணை 
ராமே அறிவிலாமல் , சொற்பெறு மதீதம் வந்து தோன்றாமே 
தோன்றி நின்ற , சிற்பரமதனால் உள்ளச் செயலறுத்திட வுதிக்கும் 
தற்பரமாகி நிற்றல் " ( சிவப் . 80 ) என்பர் உமாபதி சிவனர் . 

அரன் முதலாக அறிவோன் அதீதத்தன் ( திருமந் . 2260 ) 
என்ப சான்றோர் . 
4. எங்கணுமாகி நான்கின் இடை இருள் இரிசுடர்த் தொழில் தகை , 

சாக்கிரத் தாங்கண் தெரிதல் , நிற்றெரியுமாறு என இயையும் . 
5. பிங்கலநிகண்டு 71. இக்கெண்டில் இதன் ஈற்றடி , “ பயிற்றுந்தண் 
வீப்பாய் பஞ்ச சயனம் என்றிருக்கிறது ; 

1 மயிர்ச்சேணம் 
செம்பஞ்சு வண்படாந் தூவி ” என்று செப்பறைப் பிரதி கூறுகிறது . 
ஐந்து மூன்றடுத்த செல்வத்தமளி ( சீவக . 838 ) என்பதன் 
உரையில் நச்சினார்க்கினியர் , " சிறு பூளை செம்பஞ்சு வெண்பஞ்சு 
சேணம் , உறுதூவி சேக்கையோ ரைந்து என்றொரு குறட் 
பாவைக் காட்டுகின்றார் . 


.. 


95 . 


அகவல் 17 

ஆன் மசமாதி 
இந்தியப் பந்தனை யிரியக் கண்டிசின் 
கடவுட் டன்மை யிடைவரு துரியமென் 
மடவோர் காட்சி வாயன் றுடலு நர் 

ஓம்பரண் கடந்து வீங்குசெலற் றானை 
5. நாப்ப ணன்றியும் பூக்கே ழோதி 
மடவோர் மருட்டு மாவீழ் பள்ளி 
இடனுடை வரைப்பு மிறையோ னிறையோன் 
பொன்செய் புலவன் புகர்முகக் களிறும் 

வெஞ்சின வேங்கையு மெண்கும் யாளியும் 
10. கண்கவர் 4 பெய்தி மன்பதை மருள 

ஐயமின் றியற்றிய வாடகத் தசும்பினும் 
வளைவா யமையா மணிமருள் குடத்தும் 
அவிரொளி விளக்கொன் றல்க லல்லதை 

திரிபு முண்டோ தெரிந்திசி னோர்க்கே 
15. துரியத் தல்க விரிபுல னெவையும் 

வறிய வென்று மருட்கை மருட்டின் 
“ என்னையிவ் விடத்திவற் கிரண்டே மன்னெனத் 
தரியா னாகிச் சாக்கிரத் தானும் 
துரியத் தன்மைய னென்னிற் றரியா 


1. மாயாவாத நிராகரணம் என்ற தலைப்பு ஒரு பிரதியில் உள்ளது . 
2 , கடந்த - பா . வே . 
3. பூக்கிளரோதி - பா . வே . 
4. வெய்தி -பா . வே , 
5. வறியுமென்று - பா . வே , 
6 . என்னை கொலிடத் திவற்கிரண்டே மன்னென - பா . வே . இரண் 

டேன் மன்னென - பா . வே . 


96 


20. ஐம்புல மசேதன மறிவ ன நாகுலன் 

நொந்திவை நுகர்பவர் யாரே யென்றுணர் 
அறிவறி சமாதி யென்ப பொறிவளர் 
ஐம்புலத் தரசட் டார்த்தவ் 
வும்ப ருயர் நிலை யுலகுய்த் தோரே 


து , 2 மாயாவதி துரியத்தில் ஆன்மாச் சுத்தன் என்ன அவனை 
நிராகரணம் பண்ணுதல் கூறியது . 

1-3 . உரை : ( இந்தியப்பந்தனை ........ வாயன்று ) இடைவரு 
துரியம் -- 3 இடையிடையே வருகிற துரியாவத்தையை ; இந்தியப் 
பந்தனை இரியக் 4 கண்டிசின் - இந்திரியங்களின் விநியோகம் கழியக் 
காணுதலாலே ; கடவுள் தன்மை என் மடவோர் காட்சி - ஆன்மா 
பதியினுடைய தன்மைய னென்று 5 மாயா வாதிகளாகிய அறிவில்லா 


1 , ஐம்புலக் கரிசட் டார்த் தவ் -பா . வே . 
2. இது சிவாத்துவிதி துரியத்தில் ஆன்மாச் சுத்தன் என்ன என்ற 

பாடம் செப்பறைப் பிரதியிற் காணப்படுகிறது . 
3. மேலே சாக்கிரம் முதல் துரியாதீத மீறாகச் சொல்லப்பட்ட ஐவகை 

யவத்தைபிடையே யன்றி அவை இலாடத்தினின்று கீழ்நோக்கியும் 
மூலத்தானத்தினின்று மேனோக்கியும் நிகழுமிடையும் , சாக்கிர 
முதலிய ஐந்தனுள்ளும் சாக்கிரத்திற் சாக்கிரம் , சாக்கிரத்திற் 
சொப்பனம் முதலியவாக நிகழுமிடத்தும் துரியநிலை யெய்துதலின் , 
இடைவரு துரியமென்றாராக , இடையிடையே வருகிற துரியா 
வத்தை " என்று உரை கூறுவதாயிற்று . (சிவ . சித்தி . 4 : 34 , 5 ) 
கீழ் நோக்கியும் மேல் நோக்கியும் செல்லுமிடத்தே துரியத்தில் 
புருடன் பிராணவாயுவொடு கூடியும் , சாக்கிர துரியத்தில் சிவ 
தத்துவம் சத்தி தத்துவமென்ற இரு கருவிகளொடு கூடியும் 

இருக்கும் என்று சித்தாந்த நூல்கள் கூறுவது காண்க . 
4. கண்டு + இசின் என்று பிரித்து , இசின் என்பது அசைநிலை யென்ற 

மையின் , கண்டென்பதற்குக் காணுதலாலே என்று உரைகாரர் 

கூறுவது குறிக்கத்தக்கது . 
5. சிவாத்துவிதியாகிய அறிவில்லாதான் சொல்லுமது - உ . வே . 


13 . 


97 / 


தோர் ஆராய்ந்து சொல்லுமது ; வாயன்று - பொருளன்று ; 

3-7 . (உடலுார் . ....இறையோன் ) உடலுகர் ஓம்பு அரண் 
கடந்து- சத்துருக்களாலே காக்கப்படாநின்ற அணையழித்து ; 
வீங்குசெலல் தானை நாப்பண் - மிக்குச் செல்லா நின்ற தந்திரகதின் 
நடுவே யிருப்பினும் ; அன்றியும் - அதுவல்லாமலும் ; பூக்கேழ் ஓதி 
- புட்பங்களால் விளங்கப்படாநின்ற கூந்தலையுடைய ; மடவோர் 
மருட்டும் மாவீழ் பள்ளி- மகளிர் மயக்கும் வண்டு விரும்பும் புட்ப 
சயனமாகிய ; இடனுடை வரைப்பும் -5 விசாலித்த சயனக் கிருகத் 
திருப்பினும் ; இறையோன் இறையோன் 6 அரசனுக்குத் தன்னாணை 
குன்றாமையால் 1 அசன் அசன்றான் ; ஆதலாலும் , 


1 . 


4E 


குறசைத னன்தான் ஒடுக்கினா னென்னத் தோன்றும் அத்தன் மை 
யன்றி மற்றோர் அவத் - ததா எவனுக் குண்டோ " ( மெய்ம்மொழி . 
அவத்தை. 5 ) என்றும் , " அவத்தையால் யொடு கடத்தும் விரிக் 
திடத்தும் ஒருமைத்த கப் பேதமில்கல் துாயமெனும் பிரமர் 
தன்னைப் பெற்றவத்தை யெதுமறியா பெருமையோரோ 
( மெய்ஞ்ஞான விளக்கம் . அவத்தாந்தராவத்தை . 3 ) என்றும் பிறரும் 
சித்தாந்த தீபிகை புடையாரும் மாயாவாத கூமறை இவ்வாறே 
ஓத மறுப்பா . 


2. மெய்ம்மையன்று - உ . வே . 


3 .. 


" வீல் செலல் மண்டிலம்" ( புறம் . 8 ) என்பதற்கு அதன் உனர் 
காசரும் " மிக்க செலவையுடைய மண்டில மே ” என்று பொருள் 
கூறுமாறு காண்க . 


4. பாந்து செல்லான்ற - உ . வே . 
5. பள்ளியிடமான விடத் திருப்பினும் - உ . வே . 
6. அரசன் அரசனே ; வேறாகானாதலாலும் - உ . வே . 
7. வேந்தரைக் காணச்செல்லும் சான்றோர் , அவர் தம் படைாகவே 

விளக்கும் விளக்கத்தையும் உரிமை மகளிரிடையே விளக்கும் விளக் 
பத்தையும் கண்டு பாராட்டுதல் மரபாதலின் , தானை காப்பணும் , 
இடனுடை வரைப்பும் எடுத்தோதினார் ; " கார்மழை முன்பிற் 
கைபரிந் தெழுதரும் , வான் பறைக் குருகின் நெடுவரி பொற்பக், 
கொல்களிற மிடைந்த பஃறோற் றொழுகயொடு , செடுத்தேர் 
துடக்கு கொடி யவிர்வரப் பொலிந்து , செலவுபெரி தினிஅற் 


98 


8-14 . (பொன்செய்............ தெரிந்திசினோர்க்கே ) பொன்செய் 
புலவன் -1 பொற்றொழிலில் உல்ல புலவனொருவன் ; புகர் முகக்களிறும் 
- முகத்திலே புகரையு டைத்தாகிய யானையாகவும் ; வெஞ்சின வேங் 
கையும் - வெவ்விய சினததையுடைய புலியாகவும் ; எண் தம் - கரடி 
யாகவும் ; யாளியும்- 2 யாளியாகவும் ; மன்பதை மருள - மக்கட் 
டொகுதி மயங்க ; 3 கண் கவர்பெய்தி - கண்களைக் கவர்ந்து கொள்ளும் 
படி ; ஐயம் இன்று இயற்றிய -4 குற்றமறச் செய்யப்பட்ட ; ஆடகத் 
தசுப பினு - குட விளக்கிடும் 6 பொற்குடத்திலும் ; மணி மருள் 
வளைவாய் அமையா குடத்தும் - இரத்தினங்களின் ஒளியை மழுங்கச் 


5 


- 


2 


காணு மோர்க்கே ( பதிற் . 83 ) என்றும் , " ஓவத் தன்ன வருகெழு 
நெடுநகர்ப் பாவையன்ன மகளிர் நாப்பண் மாகஞ் சுடா 
மாவிசும்பு க + கும் , ஞ யறுபோல விளங்குதி டன்னா ஈங்குக் 
காணகு வந்தனென் யானே ( பதிற் . 87 ) என்றும் சான்றோர் 

கூறுமாறு காண்க. 
1. பொற்றொழில் செய்ய அறிந்தவன் -- உ . வே . 
2 . சிங்கமாகவும் - உ . வே . 

ஆளி நன்மான் அண குடைக் குருளை ” ( பொருந . 139 ) இனி 
யாளியும் அரிமாவும் வேறு என்பதுமுண்டு ; “ குழிகட களிறு 

வெரீஇ அரி யாளி குழீஇ ” (கோவை . 255 ) என வருதல் காண்க . 
3 . கண்கவர்வு எய்தி மன்பதை மருள - கண்ணைக் கவரும்படிச் செய்து 

பார்க்கின்ற மக்கட் டொகுதி ஆச்சரியத்தால் மயங்க - உ . வே . 
இவ்வுரைப் பிரதி , எய்தி என் பதை எய்த என் . தன் தரிபாகக் 

கொண்டு உரை கூறுகின்பது . 
4. ஓட்டற்ற பொன்னாற் செய்யப்பட்ட- உ . வே . 
5 , பொற்குடத்திலும் -உ . வே . 


6. பொற்குடத்தின் புறத்தே மேலே கூறிய களிறு வேங்கை முதலிய 

வற்றின் கண்கவ ருருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்குமென வறிக . 
இக்காலத்தும் நாட்டுப்புறங்களில் இவ்வாறு உருவமைக்கப்பட்டட 
குடங்கள் காணப்படுகின்றன . 

இத்தகைய குடங்கள் ஆரிய 
நாகரிகம் நம் நாட்டிற் பரவியதற்கு முன்பிருந்தே இருந்துவந்தருக் 
கின்றன என்று வில்லியம் ரோதம்ஸ்டீன் என்பார் கூறுகின்றார் 
Ancient India by K. De . B. Codrington . See under the 
head Pre - Aryan Culture . 


99 


செய்யும் வளைந்த வாயையில்லாத ஊமைக்குடத்தும் ; அவிர் ஒளி 
விளக்கு ஒன்று அல்கல் 

று அல்கல் அல்லதை - விட்டு விளங்கப்படா நின்ற 
ஒளியையுடைய ஒரு விளக்கையிட்டால் அவ் விளக்கு ஒன்றன்றி ) 
தெரிந்திசினோர்க்குத் திரிபும் உண்டோ - ஆராய்ந்தோர்க்கு ஈரிடத்தும் 
வேறுபாடுண்டாய்த் தோன்றாது , ஆதலாலும் ; 

15-17 . ( துரி பத்து .........மன் னென ) 2 துரியத்து அல்க- துரி 
யாவத்தையிலே அடைந்த பொழுது ; விரிபுலன் எவையும் - சாக்கிரா 
வத்தையிலே விரிந்த கருவிகளெல்லாம் ; வறிய என்று -- அசேதன 
மானமை தோற்றாவுபட்டபடியினால் அவையிற்றை அசேதன 
மென்று நிச்சயித்து ; மருட்கை மருட்டின்- இவ் வவத்தையிலுண் 


" குவிவாயமையாக் குடநிறை தீநீர் " ( ஞான. 54 : 22 ) எனப் 
பிறாண்டும் வருதல் காண்க . பேசுதற்கேற்ற வாயில்லாரை ஊமை 
யென்பவாகலின் , சன்னுள் இருப்பதை வெளிப்படுச்தற்கேற்ற 
வாயில்லாக் குடத்சை ஊமைக் குடம் என்றார் ; எனவே , இஃது 
ஏனைக்குடம் போலக் சழுத்தும் வாயும் இன்றி வறிதே குடுக்கை 
போற் புழையுடையதாகிய குடமாம் . வாயுடைய ஏனையவற்றைப் 
போலம் பயன்படாமையின் ஊபைக் தடம் எனப்பட்டது இதன் 
வயிற்றிற் சுற்றிலும் சிறு சிறு முக்கோண வடிவுடைய பொள்ளல் 
செய்து , உள்ளே பலவாய்த் தோன்று மாறு விளக்கேற்றி வைத்தல் 
பற்றி இவ்வாறு கூறினாரென அறிக 


2. இப்பகுதியின் உரை ஏந்தோறும் வேறுபட்டும் பிறழந்தும் உழு 

மலிந்தும் காணப்படுகின்றது , 


3. விரிந்த பதினற் கரணங்களும் என்றோர் உரைவேறுபாடு முண்டு ; - 

பதினான்குமாவன, சாக்கிரா வத்தைபிலே ஆன்மாவையும் தம்மை 
யும் பிரிக்கவொண்ணாது கூடியிருந்த ஞானேந்திரிய கன்மேந்திரி 
யங்களும் அந்தக்கணங்களும் ஆகிய பதினான்கு . இனி , சத்தாதி 
வானா கியாகிய விடயங்கள் பத்தும் அவ் விட யகசளை யறிதற்கும் 
செய்தற்கும் ஊக்கத்தை விளைவிக்கும் வாயுக்கள் பத்தும் அவை 
ஆண்டு வி யமாச்சத சரிய அர்தக்காணகள் நான்கும் தொகுத்து 
‘ விரி புலன் எவையும் என்றார் என்று மாம் " நிலவு சகலத்தி னின்ற 
பூதாது , கலாதி சிவாதி - ழி சதுக்- குலாவிய நூல் , வாட்டிய சாக் 
கிரத்தின் வாயுவசனாதிகளைக் , கூட்டியதென் மெய்த் தேவே கூறு ; 
( சதமணிக்கோவை . 70 ) என்று சான்றோர் கூறுதல் காண்க . 


100 


டாகிய அஞ்ஞான நிலையை ஒழித்துப் பார்க்கில் ; இவ்விடத்து 
இவ்விடத்தில் ; இவற்த- இந்க ஆன்மாவிற்க ; இரண்டு என்னைமன் 
என- இரண்டு தன்மை இன்றே உயாதுபற்றி நீ இவ் வான்மாவை 
8 இரண்டு படியாகச் சொல்ல வேண்டிற்று என்று அம் மாயாவாதியை 
நிராகரித்தபோது ; 

18-19 . ( தரியானாகி ....... என்னில் ) தரியானாகி- 4 மாயாவாதி 
சகிக்கா கவனாய் ; சாக்கிரத்தானும்- சாக்கிரவத்கையிலும் ; துரியத் 
தன்மையன் என்னில் - ஆன்மாவானவன் துரியாவத்தையிற் போலச் 
சுத்தன் என்றான் என்று கூறுவாயாயின் ; 

19-24 . (திரியா....உல சய்த்தோரே ) திரியா ஐம்புலம் அசேத 
னம் - செடாத இந்திரியங்கள் அசேதனமா தலாலும் ; அறிவன் 
அநாகுலன் - பேரமசிவன் நின்மலனாதலால் கலக்கமில்லாதோனாக 


1 , சேதனம் போலத் தோன்றும் அவையிற்றின் விபரீசக் காட்சியை 

-உ . வே . அஞ்ஞான நிலையைக் கெடுத்துப் பார்க்கில் - மருள் 

அஞ்ஞானம் ; கை - இடம்- உ . வே .. 
2 . ஏன் தான் இவ் விடத்து இவ்வான்மாவை இரண்டு படியாகச் சொல்ல 

வேண்டிற்றென் றருளிச் செய்ய - உ . வே . 
3 . மனத்தினி னொடுக்கம் வீரி வாய்வரு மவத்தை , யனைத்தையும் 

அறிந்தறிவ தேவடிவு த ” னாய் , இனத்தையற கின்ற துரி யத்தினை 
யுணர்ந்தோர் , அனைத்தையு மறிந்தவர்க ளென்பதல துண்டோ 
என்று போதரத்னகரமென்னும் நூலுடையார் மாயாவாதி சாக்கிர . 
முதலிய வவத்தையில் அசுத்தனான ஆன்மாத் துரியத்தில் சுத்த 
னாவான் 

என இரண்டு தன்மை கூறு தலைக் குறிப்பித்தல் காண்க 
கேவல துரியக்சில் ஆன்மா ஆணவமலத் தொடக்கால் அசுத்த 
னென்பதே சித்தாந்த சைவத்தின் கொள்கை . இந் நூலேயன்றி , 
திருமூலனரும் , " காய்ந்த விரும்பு கனலை யகன்றாலும் , வாய்ந்த வன 
வெனும் வாதனை நின்றாற்போல் , எய்ந்த கரண மிறந்த துரியத்துக் 
தோய்ந்த காணத் துரிசக லாதே ” ( திருமந் . 2309 ) எனத் துரியத் 

தும் ஆன்மா சுத்தனல்லவென்று விளக்குதல் காண்க . 
4 . சிவாத்துவிதி இப்படி சொல்லத் தரியானாகி - உ . வே. 
5. விகற்பமில்லாத இந்திரியமைந்தும்- உ . வே . 
6. பரமசிவன் ஒருகாலும் கலக்கமில்லாதோ னானபடியினாலே -- உ . வே . 


101 


லாலும் ; 

இவை 1 கொந்து -- இலவயிற்றால் வரும் சுகதுக்கங்கட்கு 
வருந்தி ; நுசர்பவர் யார்- இவையிற்றை ஆன்மா வை யொழியப் 
புசிப்பவர் யார் கான் ; என்று உணர் அறிவு- என்று அறியும் அறிவு ; 
அறி சமாதி என்ப -3 ஆன்மாவை யறியும் ஆன்மசமாதி 
சொல்லுவர் ; பொறி வளர் ஐம்புலத்து அரசு அட்டு - 4 இந்திரியங் 
களிலே வருகிற விடயங்களுக்கு அரசனான அஞ்ஞான வேக்கனை 
யழித்து ; ஆர்த்து - ஆர்த்துக்கொண்டு ; 5 உம்பர் உயர் நிலையுலகு 


என்று 


1. கொந்து இவையென்று கொண்டு , வருந்தி விந்தச் சுகதுக்கங்களை 

யென்று உரை கூறும் ஏடும் உண்டு. 
2. இவ்வறிவு , இந்திரியங்களால் வரும் போசத்தை அதுவதுவாய்த் 

தோய்ந்து நுகர்ந்து இடர்ப்படுதலால் . சாக்கிரத்தும் உன்மாச் சுத்த 
னல்லனென்பதை எளிதிற் காட்டி விடுவதுபற்றி யதனை பய்த் தண 
வைத்து ஆன்மாவின் உண்மை நிலையினை யுணர்த்துமென் தை 

மட்டில் விதந்து , “ ஆன்மாவை யறியும் ஆன்ம சமாதி என்றார் . 
3 . பசு தரிசனமாகிய ஆன்ம சமாதியென்று சொல்லுவர் -- உ . வே . 

பசு தரிசனமாவது , சிற்றறிவுடைய சனக்குத் தணையானது திருவரு . 
ளென்றுணர்ந்து , அத் திருவருளே கண்ணாகக்கொண்டு, தானும் 
அதுவாய் நின்று காண்கின்ற தன்னையும் சிவத்தையும் உடனிகழ்ச்சி 
யாயறிவது ; " பாசமதால ஞானம் பற்றல் ” என்றும் " தன்னாலே 
தனையறிந்தால் , தன்னையுந் தானே காணுந் தான துவாகி நின்றே 
( சிவப் . 71 , 72 ) என்றும் சான்றோர் கூறுதல் காண்க . இவ்வாற் 
றால் , பசு தரிசனம் வேறென்றும் ஆன்ம சமாதி வேறென்றும் 
அறிந்து கொள்க . இச் சிவப்பிரகாசத்துள் ஞானம் என்றதும் அது 

வென்றதும் திருவருளை யென்க . 
4 , இந்திரியங்களிடமாக வளர்கின்ற சத்தாதிவிடயமைந்தாலும் குற்றங் 

களைக் கெடுத்து - உ . வே . இந்திரியங்களிலே வருகிற - உ . வே . 
5. உம்பர் உலகு என்றும் உயர்நிலை டலகென்றும் கொண்டு , மேலுல 

கங்களாய் மேன்மேல் உயந்துகொண்டே செல்லும் ஒட்பமுடைய 
வா டள்ள புவனங்கள் இருநூற்றிருபத்து நான்கையு . உமபருல 
கென்றும் , சிவபதத்தை உயர்நிலை யுலகென்றும் உரை கூறப்படு 
கிறது . இவ்வுலகப் பேற்றுக்குத் தமமை உரிமை செய்து கொண் 
டோரைப் பண்டைத் தமிழ் நூல்கள , " உயர்கலை யுலகத் துயர்ந் 
தோர் ” ( பதிற் . 89 ) என்றும் << உயர்நிலை யுலகத் தையர் 
( பதிற் . 70 ) என்றும் கூறுதல் காண்க . 


102 


காரணமாக 


உய்த்தோர் -1 இருநூற்றி நபத்து நான்கு புவனவர்க்கத்துக்கு மேலாக 
வுயர்ந்த அம் மோக்ஷதானத்திலே 2 தப்மைச் செலுத்தினார் எறு . 
3 எனவே , மாயாவாதி மலநோய் 

இதாகிதங்கள் 
புசித்தலையறியாது ஆன்மாவைத் துரியத்தில் சுத்தன் என்றமை 
பொருந்தா தெனக் கொள்க . 

இசின் , மன் , கொல் , ஏ என்பன அசை . 


சம்மிய தரிசனம் முடிந்தது 


1. காலாக்கினிருத்திர புவன முதல் அனாசிருத புவன பரியந்தமான இரு 

நூற்றிருபது நூற்நாலு புவன வர்க்கத்துக்கு - உ . வே. இது சில ஏடு 
களில் இல்லை . இப்புவன மிருநூற்றிருபத்து நான்கையும் அசுவல் 1 , 
வரி 3, உரையின் அடிக்குறிப்பிற் காண்க . காலாக்கினி புவன 
முதல் அனாசிருக புவன மீறாய இரு நூற்றிருபத்து நான்கு புவனங் 
களும் ” (சித்தாந்தப்பிரகாசிகை. அத்துவாப்பிரகரணம் ) என்று 
மாதவச் சிவஞான முனிவரும் கூறுவர் . 


. 


2. தம்மைச் செலுத்தின ஞானவான்கள் -- உ . வே . 


3. இத்தொடர் சில ஏடுகளில் காணப்படவில்லை . 


கூ . பாசபந்தம் 


அகவல் 18 


5. 


மலம் மூவகை எனல் 
யானே யின்ன னாயினே னெற்சேர் 
ஆனாப் பாச மறியல் விரும்பினென் 
அறவ வென்ன வருளோ னறையின் 
குறையா மும்மலக் கொத்தே முறைதேர் 
ஆணவ மாயை கரும மாங்கவை 
பேணிற் செம்பிற் பெருகிருந் துகளென 
அறிவினை மறைத்த லணிமல மாயை 
நெறிதேர் பெய்திய நீணில மந்த 

4 முற்சொன் மாக்கலைக் குற்ற காரணங் 
10. கரும மிருவினை தருமா தருமம் 

பெரும மலமும் பிறழா மாயையும் 
மற்றவற் பிணிப்பே யாயி னெற்றிவை 
இரண்டென விசைத்த லெனினே தெருண்டிசின் 
யாண்டு மொருவா தொளிர்வது மீண்டுப் 


1. னறியின் - பா . வே . 


2 .. 


" செம்பினுடன் கூடியிருக்கப்பட்ட காளிதமானது அந்தச் செம் 
புள்ள வன்றே அதனை மறைத்து உள்ளும் புறம்புங் கலந்து வெட்டு 
வாய் தோறும் ” நிற்றல்பற்றி , ( மதுரைச் சிவப்பிரகாசர் ) ஈண்டு 
ஆசிரியர் இருந்துகளென் றொழியாது " பெருகிருந்துகள் ” என்றா 
செனவறிக . 


3. பெய்தினீணில் - பா . வே . 


4 , முறைசொன் -- பா . வே . 


104 


15. பிரிந்து புணர்ந் துறையும் பெற்றியி ருந்ததும் 

ஒன்றே போலு நன்று ! நனியுணர் 
மறைத்தற் றொழில்பூண் பதுவு மதனைக் 
குறைத்தற் கெய்திக் குலவுவ தோரிடை 

இரண்டல வென்பதெ னிருளிரு ளிரிசுடர் 
20. முரண்டா நின்ற முழுமல மாயை 

அன்ன தாக வறிவனோ டாணவந் 
துன்னிய தனாதித் தொடர்பிற் றென்னின் 
என்னை புற்கலற் றரும மிஃதெனப் 

பன்னா மரபெனின் பகர்வ னன்னோ 
25. ஞானமு மதற்கெதி ராய வூனமும் 

பாரினிப் பலவோ வொன்றோ தானப் 
புற்கலற் றருமந் தரும மின்மை 
சொற்றரிற் சித்தா மற்றவற் றருமம் 

அவணன் றெனினவன் பரிணா மத்தொடு 
30. சிவனுஞ் சேதனா சேதன மாதல் 

ஒன்றுக் கொன்றா தாகலி னென்றும் 
பரிணாமத் திறம் படிவது வறிதுகாண் 


5 


1. நனிபுணர் - பா . வே . 
2 . மாயை கன் மக்கள் மலம் போல அறியாமைப்பொருளென்பார்க்கு 

இரண்டுஞ் சோதி யிருளென வேறாம் எனவும் , இகலிவாமிவை 
யுணரினிருள் வெளியாந்தன்மை , யெனவும் , இருள் இருளிர் சுடர் 
முரண்டரநின்ற முழுமலமாயை யெனவும் வருமித் தொடக்கத்துச் 
சுருக்களெல்லாம் முரணுமாகலின் சடமெல்லாம் அறியாமைப் 
பொருளாமென்றல் பொருந்தாமையின் , ஈண்டுப் பிட்டபேடண 
நியாயமென்னும் குற்றமாதல யண்டையதென்றொழிக ” - சித் . 

கண்டனம் . ( கண்ட . 1 ) . 
3. பார்நனி - பா . வே . 
4. சித்தால் - பா . வே . 
5. அவணல தெனினவன் - பா . வே . 
6. வறி துக்கு - பா . வே . 


14 


105 


அருணே ரறிவுக் கல்கா தொல்கா 

ஆங்கம் மூன்று மலமு நீங்கா 
35. ஈங்கிவற் கியைந்த விகலா வீங்கிருள் 

இறுத்த காலை மறுப்பிரிந் தகன்ற 
தீதறு நெடுங்க ணாத னாட்டத்து 
அயலொன் றின்மை போலவு முயல்வுழி 

நுண்ணூற் பேரி லிழைத்தகப் படுபு 
40. தன்முதல் கெடூஉ மெண்ணாக் கீடத் 

திறும்பூதி யாரஃதறிந்திசி உனோரக் 
களியிடைக் கலித்த தென்ப 
விளிவருங் குரையவவ் விருவினைத் திறனே . 

இது , பசுவின் உண்மை கேட்டறிந்து மேற் சீடன் பாசவிகாரம் 
கேட்க அவற்கு மும்மலங்களும் தொகுத்துக் கூறியது ; 4 இனி , சம்மிய 
தரிசனத்தின் இயல்பு கேட்டறிந்த சீடனுக்குப் பாசபந்தத்தின் இயல்பு 
கூறலுற்று இதனால் மும் மலங்களையும் தொகுத்துக் கூறுகின்றா 
ரென்றது . 

1-5 . உரை : (யானே ...........கருமம் ) அறவ- தருமவான 
யான் இன்னென் ஆயினேன்- 5 நான் இப்படி 6 இச்சாஞானக்கிரியா 


னே ; 


1. ஐதவனட்டத்தென்று பாடங்கொள்வர் மதுரைச் சிவப்பிரகாசர் 

( சிவப் . 80. உரை ) . 
2. னேரவர் -- பா , வே . 
3. குரைய விருவினை - பா . வே . 
4. இத்தொடர் , திருவெண்ணெய்நல்லூர்ப் பிரதியிலும் பெருமண்டூர்ப் 

பிரதியிலும் காணப்படுகிறது . பாசவிலக்கணம் சொல்லியது 

பா , வே . 
5. " முன்பு தந்த , தொழிலறிவிச்சை துணையாக மானின் , எழிலு 

டைய முக்குணமும் எய்தி ( போற்றி . 28 -9 ) என்று சான்றோர் 

கூறுதல் காண்க . 
6. மலசகிதனாயினேன் ; இச்சா ஞானக் கிரியா ரூபியாயினேனென்று 

மாம் ; திருக்கு திருசு கிரியா ரூபியாயினேன் -- உ . வே . இ 
கூறும் கருத்தையே 


106 


சொரூபி யாயினேன் ; எற்சேர் ஆனாப் பாசம் அறியல் விரும்பினேன் 
என்ன -1 என்னைச் சேர்ந்து பிரியாதிருக்கும் பாசத்தையறிதற்கு 
விரும்பினேன் என்று சீடன் விண்ணப்பம் செய்ய ; 3 அருளோன் 

திருமேனியாகவுடைய ஆசாரியன் அருளிச் செய்வான் ; 
அறையின் - நீ கேட்கிற பாசத்தைச் சொல்லின் ; குறையா மும்மலக் 
கொத்து -5 அழிவில்லாத மும்மல வர்க்க மாய்க் காண நிற்குமது என 
அறிக ; முறை தேர் 

கருமம் - அவையிற்றை 
முறையே விசாரிக்கின் ஆணவமலமென்றும் மாயாமல 7 மென்றும் 
கன்மமல மென்றுமாம் . 


ஆணவம் 


மாயை 


கி பா Ma கிகேயி தா வாயோ ” ( 4 : 161 ) 
என்று பௌட்கரமும் (ெெவதந 

55) J கி யாரவo ( 2 : 5 ) 

) JA 
என்று மிருகேந்திரமுங் கூறுகின்றன . 
1. என்னைக் கூடிய மையாத பாசத்தை - உ . வே . மகத்தான பாசத் 

தை--உ , வே . 
2 . ஆணவம் மாயை கன்மம் என்ற மூன் றையும் தொகுத்துக் கூறுத 

லால் பாசமென்றே பொழிந்தார் . பசுபாச வேதனை யொண்டளை 
யாயின ( ஞான சம் . 12 : 3 ) என்று திருஞான சம்பந்தரும் குறித் 
தருளுவர் . இவற்றைப் பாச ஜால மென்று கிரணம் , மிருகேந்திர 

முதலிய ஆகமங்கள் சொல்லுகின்றன . 
3. பாயிரத்துள் இந்நூலாசிரியர் தம் ஆசிரியரைத் துதி செய்த 

போது அவரது நினைவு அருணினை வாகவே யிருந்தமை தோன்ற , 
அருளும் அறிவும் ” ( ஞானு. 4 ) என்று எடுத்தொதினாராகலின் , அக் 

கருத்த நிலவு மாறு தோன்ற , “ அருளோன் ” என்றார் . 
4. அறியின் என்று பாடங்கொண்டு அறியவேண்டின் என்று உரை 

கூறிய பிரதியுமுண்டு. 
5. அநாதியாய் அழிவில்லாத மும்மல வர்க்கமாய்க் காணவிருப்பது ; 

காண் இருப்பது - உ . வே . 
6 . 

அ வையிற்றின் முறைமையை விசாரிக்கின் --உ . வே . 
ஆணவ மாயையுங் கன்மமு மாமலம் ” ( திருமந் 2192 ) ; பாசங் 
கள் மூன்றவைதாம் ; பொதிதரும் ஆணவம் போகஞ்செய் கன் மமும் 

மாயை புமாம் ( தத்துவ விளக்கம் 19 தணிகைபு . 90 ) . 
7. மென்றும் பெயர் ; மென்றும் பெயருடையவாம் - உ . வே . 


107 


5-7 . ( ஆங்கவை ............மலம் ) ஆங்கு அவை 1 பேணின் - அவ் 
விடத்து 2 அலை யிற்றை யறிய விரும்பினா யாயின் ; செம்பிற் பெருகு 
இருந் துகள் என - செம்புடன் கூடிய மிக்க பெரிய காளிதம் போல ; 
அறிவினை மறைத்தல் - 3 சகசமாய்க் கூடிக் கிடந்து பதார்த்தங்களின் 
உண்மையை அறியவொட்டாது ஆன்ம ஞானத்தை மறைக்கை ; 
மலம் அணி -- ஆணவமலத்துக்கு 4 இலக்கணமாம் ; 


1 . பேணுதல் , ஈண்டு விரும்பதலுணர்த்தும் பெட்பின் பொருள தாகும் ; 

" பிணையும் பேணும் பெட்பின் பொருள ” ( தொல் . சொல் 338 ) 
என்ற சூத்திர வரையில் சேவைரையர் , " பெட்பின் பொருள 
வென்றதனால் , பெட்பின் பொருளாகிய விரும்புதலுங் கொள்க ; 

அது வந்த வழிக் கண்டுகொள்க என்று உரைத்திருத்தல் காண்க . 
2. அவ்விடத்து அவையிருக்கும்படி முறையே சொல்லின் -உ . வே . 


3. சகசமாய்ப் பசுபாசபதிகளாகிய பதார்த்தங்களின் உண்மையை 

அறிய வொட்டாதே ஞானத்தை மறைக்குமது -- உ . வே . 


4. மலம் அணி என்றவிடத்து மலத்துக்கு என நான்கனுருபு விகாரத் 

தால் தொக்கது . இம்மலத்தின் இயல்பினை , " மோகமிக வுயிர்க 
டொறு முடனாய் நிற்கும் மூலவாணவ மொன்று " என்றும் , 
" இருள் ஒளிர விருண்ட , மோகமாய்ச் செம்பினுறு களிப்பேய்ந்து 
நித்த மூலமலமாய் அறிவு முழுதினையு மறைக்கும் ” என்றும் உமா 
பதி சிவனர் ( சிவப் . 32 , 20 ) கூறுதல் காண்க . விருத்திகளால் 
மறைக் கின்றவவ் வாணவம் வெங்கருமன் , கருத்திய னூன் முறை 
தேரிற் கலந்துடனா யணுவை , அருத்தியாஞ்சென்ன மோசஞ்செய் 
தாசை யனுபவத்திற் , பொத்திடச் செம்பினிற் காளிதம் போலப் 
பிணைந்துளவே ” (தத்துவ . 20 ) என்றும் பிறரும் கூறுவர் . மறைத் 
தலாவது இஃதென்பார் சிவாக்கிர யோகிகள் , " அறிவு தொழிலிச் 
சையினைத் தடுக்கும் ஆணவமொன்று " என்றும் , அறைந்த விந்த 
ஆணவந்தான் ... ஞானேச்சாக் கிரிடையினைத் தடுக்கும் வெம்மை 
தடுத்திடு மந்திரசத்தி செயலில் (சிவநெறி , 62 , 54 ) என்றும் 
கூறுவர் . 

இலக்கணமாவதென்றும் -- உ . வே . தூய நினைவைத் 
தூமொழியைத் . தூய தொழிலைத் தோற்றாது , தீய - நினைவை 

வைத் 
தீமொழியைத் தீய தொழிலைத் தவத்தோற்று , மாய தனியாணவப் 
பகை (தணிகை. நந்தி 107 ) என்று கச்சியப்ப முனிவர் விளக்கு 
வர் . ஈண்டுக் கூறியவாறே கிரணகமம் முதலிய ஆகமங்களும் கூறு 


கின்றன . 


108 


7-9 . ( மாயை ........... காரணம் ) மாயை நெறி தேர்பு - மாயா 
மலத்தின் 1 இயல்பை விசாரிக்கின் அது ; முற்சொல் -2 முன்னாகச் 
சொல்லப்பட்ட ; மாக்கலை நீள் நிலம் அந்தம் உற்ற- 3 மகத்தாகிய 
கலாதத்துவ முதல் நீண்ட பிருதிவி யந்தமாகப் பொருந்தியன வாகிய 
தத்துவங்களுக்கு ; எய்திய க ! ரணம் -உண்டாகிய 4 உபாதானகாரண 
மாயிருப்பது ; 

10. ( கருமம் ....... அதருமம் ) கருமம் இருவினை - கன்ம 
மலமாவது இருவினை ; தருமம் அதருமம் - அஃது புண்ணியம் 


5 


வரி 7-9 . வாயை , நெறி தேர்பு , முற்சொல் , மாக்கலை நீணிலம் 
அந்தம் உற்ற , எய்திய காரணம் என உரை நடைப்படுத்தி ஆம் 
என ஒரு சொல் வருவித்து உரை கூறப்படுகிறது . தேரினென் 
பது தேர்பு என தின்றது . " வினையெஞ்சு கிளவியும் வேறு பல் 

குறிய ( தொல் . சொல் . 457 ) என்பது விதி . 
1 . 

முறைமையை ; மாயாமலமாகிய திருக்கை - உ . வே . 
2. " கலை முதலாய நிலைமலி தத்துவத் துலைவில்கட்டு ” ( ஞான 10 : 1-2 ) 

என்றமையின் , ஈண்டு “ முற்சொன் மாக்கலை யென்றார் . முன்னே - 
கிரியாபாதத்துட் சொல்லப்பட்ட என்று உரை கூறிய பிரதிபு 

முண்டு. 
3. இத்தொடர் சில ஏடுகளில் இல்லை . 

" கலையாதி மண்ணந்தம் காணில் அவை மாயை ( சிவ . போ . சூ . 3 ) 

( அதி . 7. ) என்று சிவஞான போதம் அருளுதல் காண்க . 
4. உபாதானமாய்க் கூடியிருப்பது - உ . வே . 
5. குடமுண்டாதற்கு மண்போல இக்கலை முதலிய தத்துவங்கள் 

உண்டாவதற்கு மாயை முதற் காரணமெனவறிக ; ( சிவ . சித்தி . 
சூ . 1-38 ) . உபாதானம்- முதற் காரணம் . இனி , இதன் இயல்பு 
கூறவந்த ஆசிரியர் அருணந்தி சிவனர் , “ மித்தமா யருவா யேக 
நிலையதா யகிலத் துக்கோர் , வித்துமா யசித்தா யெங்கும் வியாபி 
யாய் விமலனுக்கோர் , சத்தியாய்ப் புவன போகந் தனுகரணமு 
முயிர்க்காய் , வைத்ததோர் மலமாய் மாயை மயக்கமுஞ் செய்பு 
மன்றே " ( சிவ . சித்தி . 2. 59 ) . இம்மாயை யென்றதன் இயயல்பை 
( யேத வாஜ வி . ஜாயாதெந வரிதா ” ( 3 : 1 ) என்று 

பௌட்கரம் கூறுவது குறிக்கத்தக்கது 
6. " இருவினை யென்ப மன முதன் மூன்றின் இயற்றும் இதமதி 

தங்கள் , பெருவினைப் பயன்கள் புண்ணிய பாவம் பேசுமிக் கரு 
மத்தின் பயன்கள் , மருவிடு மின்பத் துன்பமாம் ” ( தணிகை. நந்தி . 
122 ) என்று கச்சியப்ப முனிவர் விளக்கியருளுகின்றார் . 


வ 


109 


பாவம் என இரண்டாயிருக்கும் 1 என அறிக என்று இவ்வாறு 
அருளிச்செய்ய ; 

11-13 . (பெரும்......தெருண்டிசின்) பெரும- பெரியோனே ; 
மலமும் -- ஆணவமலமும் ; 2 பிறழா மாபையும் - கெடாத மாயா மல 
மும் ; அவற் பிணிப்பு ஆயின் - அந்த ஆன்மாவைப் பந்தித்திருக்கும் 
3 பந்தனையாயின் ; 4 இவை இரண்டு என இசைத்தல் எற்று எனின் 
இவையிற்றை இரண்டென்று சொல்லவேண்டிற்று ஏனோ என்று 
வினவுகிறாயாகில் ; தெருண்டிசின் - சொல்ல அறிவாயாக . 

14--16 . (யாண்டும் ........நனியுணர் ) யாண்டும் ஒருவாது ஒளிர் 
வதும்- 5 ஒருநாளும் விட்டு நீங்க தே விளங்கி நிற்பதாகிய ஆணவ 


1 . 


1. புண்ணிய பாவமாயிருக்குமென்றருளிச் செய்ய - உ . வே . 
2. பிறழா என்பதற்குக் கெடாத என்ற பொருளே எய்தப் பிறழா 

நிலைமை ” ( ஞானு . 8-1 ) என்பதன் உரையிலும் சில ஏடுகளில் 

காணப்படுகிறது . 
3 . மாயா பந்தமாவது , கலை முதல் பிருதிவி ஈறான தத்துவங்களும் 

புவனங்களும் புவனத்துப் பொருள்களுமாயிருக்கும் 
என்றும் , மாயை நித்தமாய் வியாபகமாய் ஆன்மாக்களுக்கெல்லாம் 
கன்மத்தால் பந்திப்பதாய்த் தன் காரியமுகத்தான் ஞானக்கிரியை 
களை விளக்குமாயினும் மயக்குவதாயிருக்கும் ” என்றும் மாதவச் 
சிவஞான முனிவர் (சித்தாந்த தீபிகை : பந்தப் பிரகரணம் , போச 
யித்திரு காண்டம் ) கூறுதல் காண்க . மாயை மயக்கமுஞ் செய்யு 
மன்தே " ( சிவ . சித் . சூ . 2:53 ) இக்கருத்தை , " அல்லதூ உம் இரு 

மயக்குவ சதனால் , நல்ல மாயையுங் கருமமு நாடிய 
வுயிரை, 

வல்ல வாறெலா மயக்குவ மயக்கு மாணவந்தேய்ந் , 
தில்லை யேலவை வுயிரையு மயக்குவ திலையே ( திருவானைக்காப் 

புரா . ஞானேப . 23 ) என்று கூறுதல் காண்க . 
4. ஆணவம் மாயை என்ற இரண்டும் ஆன்மாவைப் பந்திப்பனவாத 

லின் , இரண்டையும் ஒன்றாகக் கூறாது வேறு வேறு வைத்துக் 
கூறுவதுபற்றி , இரண்டென இசைத்தல் எற்று ” ” என்று வினவு 
கின்றான் . சிவாகமங்கள் இவற்றைச் சகசம் , ஆகந்துகமென இரண் 

டாகக் கூறுவதுமுண்டு. 
5. ஓரிடத்தும் என்றோர் உரை வேறுபாடுண்டு ; கேவலம் , சகலம் , சுத் 

தம் என்ற மூவகை நிலையுள் , சுத்த நிலையில் மறைக்கும் சத்தி 
கெட்டொழிதலின் , ஒருநாளும் என்ற பாடமும் பொருந்துவ 


ளாணவ 


110 


மலமும் ; ஈண்டுப் பிரிந்து புணர்ந்து உறையும் பெற்றி இருந்ததும் 
ஈண்டைக் கன்மத்துக்கீடாகத் தனு கரண புவன போகங்களுக்கு 
2 உபாதானமாய் 3 விடுவதும் பற்றுவதுமான முறைமையை யுடைய 
தாகிய மாயாமல மும் ; ஒன்றே போலும் - ஒன்றாய் 4 இருந்த வோதான் ; 
5 நன்று நனி உணர்- நன்றாக மிகவும் விசாரித்துப் பாராய் ; 

17-20 . ( மறைத்தல் ........மாயை ) மறைத்தல் தொழில் பூண் 
பதும் - மறைத்தலையே செய்தியாகவுடைத்தான ஆணவமலமும் ; 
அதனைக் குறைத்தற்கு ஓர் இடை எய்திக் குலவுவதும் - ஒருகாலத் 
திலே அம்மறைப்பைக் கெடுத்தற்கென வந்து பொருந்துவதாகிய 
மாயா மலமும் ; இரண்டல என்பது என் - இரண்டல்லவென்று 
சொல்லுவது என்னை ; இருள் இருள் இரி சுடர்- இருளும் இருளைக் 


தாயிற்று , சுத்த நிலையில் சத்தாணவமாய்ச் சிவபோகத்தை விளைத் 
தல்பற்றி , உண்மை விளக்கமுடை யார் , இத்தை விளைவித்தல் 
மலம் ” ( 50 ) என்றும் , உமாபதி சிவனர் " நித்த மூலமலமாய் ” 

( சிவப் 20 ) என்றும் கூ .. றுதல் காண்க . 
1. உ 

இப்பொழுது - உ . வே . 
2 . உபாதானமாய்- முதற் காரணமாய் ; ( உய்த்திடும் வைந்தவந்தான் 

உபாதானமாகி நின்றே " ( சிவ . சித் . 1 : 25 ) என வருதல் காண்க . 
3 . சகலாகத்தையில் பற்றுவதும் கேவல சத்தாலத்தைகளில் விடுவதும் 

உடைமைபற்றி இவ்வாறு கூறினார் . 
4. ஒன்று போல இருந்தவா- உ . வே . 
5. விசாரித்துப் பார்க்குமிடத்து ஆணவம் விட்டு நீங்காமையும் ,, 

மாயை விடுவதும் பற்றுவதும் ஆகிய வேறுபட்ட இயல்புடைமை 
காணப்படும் என்றற்கு “ நன்றுணர் ” என்றே யொழியாது “ நன்று 

நனியுணர் என்றார் . 
6 . ஏக காலத்திலே நீக்கு தலைக் கொண்டாட்டமாவுடையது கலா தத் 

துவமாதலால் இதனுக்கு உபாதானமான மாயா மலமும் - உ . வே . 
7 . சண்டு அருணந்தி சிவனர் , “ போதகா ரிய மறைத்து நின்றது புகல் 

மலங்காண் , ஓதலாங் குணமுமாக வுயிரினுள் விரவலாலே , காதலா 
லவித்தை சிந்தத் தருங்கலை யாதி மாயை , ஆதலா லிரண்டுஞ் சோதி 
யிருளென வேறாமன்றே " ( சிவ . சித் . 2 : 84 ) எனறு கூறியதையும் 
வைத்து ஒப்பு நோக்குக . " கலையாதி மண்ணந்தங் காணில் அவை 
மாயை , நிலையாவாந் தீபமே போல ) ( சிவ . போ . 3 : 7 ) என்றும் , 


111 


கெடுக்கும் விளக்கும் போல ; முழுபலம் மாபை -1 முதன்மையான 
ஆணவமலமும் மாயாமலமும் ; முரண்தர நின்ற -2 மாறுபாட்டோடு 
கூடி நின்றன காண் என்று அருளிச் செய்ய ; 

21-24 . ( அன்ன தாக ....... எனின் ) அன்னது ஆக - அஃது 
அப்படியாக ; ஆணவம் அறிவனோடு துன்னியது - ஆணவமலம் 
3 ஆன்மாவோடே கூடியது ; அநாதி தொடர்பிற்று என்னில் - 4 அனாதி 
சம்பத்தத்தால் செறிந்துளது என்னில் ; இஃது புற்கலன் தருமம் 
எனப் பன்னாமாபு என்னை எனில் - இந்த ஆணவமலம் 5 ஆன்மாவுக்குத் 
தருமம் என்று சொல்லாத முறைமை என்னை யோ என்று வினவினால் ; 
24-28 . ( பகர்வன் ........சித்தாம் ) அன்னோ - ஐ யோ ; 

-ஐ யோ ; பகர் 
வன் - சொல்லுவேன் , கேட்பாயாக ; ஞானமும் அதற்கு எதிராய ஊன 


மாயாதனு விளக்காய் ” ( சிவ . போ . 4 : 5 ) என்றும் , விடிவா 
மளவும் விளக்கனை ப மாபை ( திருவருட் . 30 ) என்றும் வருவன 


காண்க . 


1. அனாதி பந்தத்தால் மிக்க வலியுடைத்தான - உ . வே . 


2 . 


மாறுபாடுகூட - உ . வே . ஈண்டுக் கூறப்படும் தடை விடைகளின் 
கருத்து பௌட்கர பாடியத்திலும் காணப்படுகிறது . 


3 . 


ஆன்மாவோடேகூட - உ . வே . 


4 . 


அனாதியாகச் செறிந்துளது - உ . வே . 

நெல்லிற் குமியும் நிகழ் செம்பினிற் களிம்பும் , சொல்லிற் புதி 
தன்று தொன்மையே ” ( சிவ . போ . சூ . 2. அதி . 2 ) என்று மெய் 
கண்ட தேவர் கூறியிருப்பதும் , இவ்வாசிரியரே " அந்றே சொற்ற 
தனாதி ” ( ஞானு . 9-4 ) என்று கூறியிருப்பதும் காண்க . இவ்வாறே 
மிருகேந்திரமும் கூறுகிறது . 


5. ஆன்மாவுக்கு இது குணமென்று சொல்லாத முறைமை - உ . வே . 

ஓதலாம் குணமுமாக வுயிரினுள் விரவலாலே ” ( சிவ . சித் . 2 ; 84 ) 
என்றவிடத்துச் சிவஞான முனிவர் , குணமு மென்னு மும்மை 
எதிர்மறைக்கண் வந்தது ) என்று இரப்பதும் , 

புருடன் றன் 
குணம் ” ( சிவ . சித் . 2 : 85 ) என்ற செய்யுள் ஆணவம் தருமி 
பென்று நிறுவுவதும் காண்க . ஆணவத்தால் விளையும் அறியாமை 
புற்கலனுக்குத் தருமம் என்பவர் பாடாணவாதிகள் . 


112 


மும்- அறிவையும் அதற்கு மாறுபாடான அறியாமையைப் பண் 
ணுவதான ஒன்றையும் ; ஒன்றோ பலவோதான்- ஒன்றென்பேமோ 
பலவென் பேமோ ; 2 இனி பார்- இப்பொழுது விசாரித்துப்பாராய் ; 
அப்புற்கலன் தருமம் தருமமின்மை சொல் தரின் 3 ஆன்மாவினுடைய 
குணமும் குணமில்லாமையும் விசாரித்துச் சொல்லின் ; சித்தாம் 
4 ஆன்மா சித்தாயிருக்கும் ; 

28-30 . ( மற்று........சிவணும்) அவன் தருமம் அவண் அன்று 
எனின் - அந்த அறிவனாகிய ஆன்மாவுக்குக் குணம் அப்படியன்று 
என்று சொல்லுவாயாகில் ; அவன் பரிணாமத்தோடு சிவணும்- அவ 
னுக்கு வளர்தல் சுருங்குதல் கூடும் ; 

30-33 . (சேதனா.........அல்காது ) சேதனா சேதனம் ஆதல் 
தான் சைதன்னியமாயிருக்க அசேதனத்துக்குள்ள குணம் உண்டா 
தல் ; ஒன்றுக்கு ஒன்றாது . - ஒரு பொருளுக்குக் கூடாது ; ஆகலின் 
ஆதலால் ; என்றும் பரிணாமத்திறம் படிவது வறி து காண்- எப் 


8 . 


1. அறியாமையும் - உ . வே . இந்த ஞானமும் அதற்கெதிராய ஆனமும் , 

ஊனத்திருள் நீங்கிட வேண்டில் , ஞானப்பொருள் கொண்டடி 

பேணும் " ( 38 : 3 ) என்று ஞானசம்பந்தரும் கூறுதல் காண்க , 
2. நனி பார் என்றுகொண்டு மிகவும் விசாரித்துப் பாராய் என்று 

அச்சுப் பிரதியுரை கூறுகின்றது . 
3. அந்த ஆன்மாவுக்குக் குணமும் குணமில்லாமையுமாகிய அஃது 

இருக்கும்படியைச் சொல்லின் - உ . வே. 

ஆன்மா சைதன்னியமாதலாலே - உ . வே . 
5. சித்து , உணர்வுடையது , " உயிர் எத்தன்மைத் தென்றவழி உணர் 

தற்றன்மைத் தென்றல் செவ்வனிறையாம் " ( தொல் . சொல் . 13) 
என்று சேவைரையர் கூறுவதும் , அருணந்தி சிவனுர் , “ சிவன் சீவன் 
என்றிரண்டும் சித்து " ( சிவ . சித் . சூ . 11 : 11 ) என்பதும் ஈண்டு 

ஒப்பு நோக்கற்பாலன . 
6. தருமம்- உ . வே . 
7. என்றும் ஒரு பொருளுக்குக் கூடாதாதலால் - உ . வே. 
8. " எந்தப் பொருள் பரிணாமமுடையதோ அந்தப் பொருள் நிச்சய 

மாகச் சடமாயிருக்கும் ; பால்போல " என்று இரத்தினத்திரயம் 
( சூ .135 ) கூறுகின்றது . பரிணாமம் ஒன்று மற்றொன்றாய்த் திரிதல் 


15 


1131 


பொழுதும் பரிணாமவர்க்கம் கூடுவது அசேதனத்துக்குக் காண் ; 
அருள்சேர் அறிவுக்கு-- திருவருள் போல இச்சா ஞானக் கிரியா 
சொரூபியாயிருக்கிற ஆன்மாவுக்கு ; அல்காது . இந்தப் பரிணாமத்திறம் 
கூடாது ; 


திரிதல் , வளர்தல் , சுருங்கல் முதலியனவாம். ஆன்மாவுக்குப் பரி 
ணாமத் தன்மை யுண்டென்னில் , அது சேதனமாகாது சடப்பொரு 
ளாய் , அசம்பவம் என்னும் குற்றமாய் முடியும் என்பதாம் . சண்டுக் 
கூறப்படும் தடை விடைகளின் கருத்து , பௌட்கர பாடியத்தும் 
சிவாக்கிரபாடியத்தும் காணப்படுகிறது . உயிரின் வேறாய உடம் 
பினைப் பஞ்சபூதத்தின் பரிணாமம் என்ப . " பஞ்சபூத பரிணாமமாகிய 
யாக்கை " ( குறள் . 972. உரை ) என்று பரிமேலழகர் கூறுதல் 


காண்க.) 


1. அருள் என்றது ஈண்டு இறைவனது பராசத்தியை ; அஃது ஒன்று 

தானே , இச்சை , ஞானம் , இரியை என்று மூன்று நிற்கும் . அந்த 
அருளை புடைய முதல்வன் அச்சத்திகளால் உயிர்கட்கு அருள் 
புரிவன் . ஆகவே , அருளையுடைய முதல்வனை அருள் என்றார் . 
இதனை , " ஒன்றதா யிச்சா ஞானக் கிரியையென் றொருமூன் றாகி , 
வின்றிடுஞ் சத்தி " ( சிவ . சித் . 1:63 ) என்றும், " கிரியையறி 
விச்சை கிளர்ந்த சத்தி யேதோ, பெரிய பராசத்தி யெனப் 
பேசாய் 1 ( துகளறு . 42 ) என்றும் வருவன காண்க , இதனால் , 
சீவனும் இச்சா ஞானக் கிரிபையாற் சிவனை பொப்பனாவன் 
( சிவ, சித் . 1 : 64 ) என்பது போல , அருள்சேர் அறிவுக்கு ) 
என்றார் . எனவே , பராசத்தியொன்றே மூன்றாய்த் தொழிற்படுதல் 
போல ஆன்மாவும் மூவகைச் சத்தியால் தொழிற்படுவனென்ற 
வாறாம் . " இச்சை யறிவுதொழில் எல்லாம் மெய் யாவியின்மேல் 
வைச்சன்றே தீர்த்தான் மலமனைத்தும் " (88 ) என்று அனு போக 
வெண்பா கூறும் . 


23 


SE 


2. அருளிசைந்த ஆன்மாவுக்கு ; அருள் பெறத்தக்க ஆன்மாவுக்கு ; 

அருளை புடைத்தாகிய ஆன்மாவுக்கு ; அருள்போல ஞான சொரூபி 

யாகிய ஆன்மாவுக்கு - உ . வே . 
3. ஆன்மா, சேதனம் ; மலம் , சடம் ; சேதனமாகிய ஆன்மாவைச் 

சடமாகிய மலம் மறைப்பது உடம்படத்தக்கது என்ற கருத்தப்பட 
<< ஜலெவொஜவதவாவ வாஜவேற காடி " 
( 4 : 154) என்று பௌட்கரம் கூறுகிறது . 


114 


33-35 . ( ஒல்காது ............இயைந்த ) ஆங்கு- அவ்விடத்து ;; 
ஒல்காது -- ஒதுக்கமறவந்த ; அம்மூன் று மலமும் - அந்த மும்மலமும் ; 
நீங்கா- ஒழியாதே ; 2 ஈங்கு இவற்கு இயைந்த- இச் சகலாவத்தையில் 
ஆன்மாவுக்குக் கூடின ; 
35-38 . (இகலா............ போலவும் ) இகலா 

போலவும் ) இகலா வீங்கு இருள் 
இறுத்த காலை -3மாறுபாடில்லாத மிக்க பூதவிருள் கூடினவிடத்து ; 
மறுப் பிரிந்து அகன்ற தீதறு நெடுங்கண் - பட.லமின்றி விரிந்த 4 குற்ற 
மின்றிக் காணும் நீண்ட பார்வையையுடைய கண்ணுக்கும் ; 5 ஆதன் 
நாட்டத்து- அந்தகன் கண்ணுக்கும் ; அயல் 

ஒன்று 

இன்மை 
போலவும்- வேறுபாடு ஒன்று இல்லாதவாறு 6 போலாம் . 7 


" நீலகா 


1. ஒல்கா நீங்கா என்று கொண்டு உடைந்தொழியாதே எனச் செப் 

பறைப் பிரதி கூறுகின்றது . 
2. மூன்று மலமும் கூடியிருத்தற்கமைந்ததும் ஈங்கெனச் சுட்டுதற் 

கேற்புடையதும் கேவல சகல சுத்த மென்ற மூன்றிடத்து நடுவண 
தாகிய சகலமாதலின் , இச் சகலாவத்தையில் என்று உரை கூறப் 
பட்டது . கேவலம் ஆங்குஎன்றும் , சுத்தம் ஊங்கு என்றும் சுட்டுதற் 
கமைவுடைடன . கேவலத்தில் ஆணவமலமும் அது குறித்துச் 
சகலத்திற்கு இயைந்த மாயை கன்மங்களும் என்றற்கு , “ ஆங்கு 
ஒல்கா அம்மூன்று மலமும் என்றும் , ஆணவமல மறைப்பொழியுங் 
காறும் ஆன்மாவை விடாது தொடர்வனவாதலால், 

இயைந்த ” என்றும் கூறினார் . 
3. உவமனில்லாத மிக்க விருள் - உ . வே . 
4. குற்றமற்ற விரிவுடைத்தாகிய கண்ணுக்கும் - உ . வே . 
5. ஆதவன் என்று கொண்டு , இப் பகுதிக் கே , “ பிரபஞ்ச ரூபத்தைப் 

பற்றி சீன்ற கண்ணானது திரும்பி ஆகித்தனை கோக்குமளவில் 
அந்தப் பிரபஞ்ச ரூபங்கள் தெரியாதது போல என்று பொருள் 

கொள்வர் மதுரைச் சிவப்பிரகாசர் . (சிவப் . 80 உரை . ) 
6. போலவுமாம் . போலும் என்பது இடையே அகரச் சாரியை 

பெற்றுப் போலவும் என வந்ததாக உரைகாரர் கருதுகின்றார் ; 

அ , சாரியை என்று கூறுதல் காண்க . 
7. பூதவிருள் செறிந்தவிடத்துக் காணும் கண்ணுக்கும் குருட்டுக் கண் 

ணுக்கும் காணுதலாகிய தொழில் நிகழாமைபற்றி வேறுபாடின்றாயி 


115 


இஃது ஆணவமலமிருக்கும் முறைமை கூறியது . 
38-41 . ( முயல்வுழி ......... 

( முயல்வுழி ................இறும்பூது ) நுண் நூல் பேரில் 
இழைத்து - நுண்ணிய நூலாலே பெரிய கூட்டை யெடுத்து ; அகப் 
படுபு- அதற்குள்ளே யகப்பட்டு ; தன் முதல் செடூஉம்- தானே 
கெடும் ; எண்ணாக் கீடத்து - 1 கிரியா பல விசாரமில்லாத உலண்டுப் 
புழுவைப்போல ; முயல்வுழி- ஆன்மா இந்தச் சரீரத்திலே நின்று 
முயலுமிடத்து ; இறும்பூது- வேறொரு சரீரமெடுத்தற் கேதுவாகிய 
வியப்பினை யுடைத்தாம் ; 


னும் , சேதனமாகிய ஆன்மா காணுங் கண்போல மலவிருள் நீங்க 
ஞானம் பெறும் என்றும் , ஏனை அசேதனப் பொருளாயின் குருட் 
டுக்கண்போல ஒருகாலும் சித்தாதலின்றாம் என்றும் வேறுபடுத்துக் 
காண்க . 

இனி . இவ்வுவமையால் , குருடனது கண்ணில் மறைத்து 
நிற்கும் படலமாகிய குற்றம் கண்ணின் ஒளிக் குண மாகாதவாறு 
போல , அஞ்ஞானத்தைக் குணமாகவுடைய ஆணவமலம் சட 
மாதலேயன்றிச் சித்தாகாது என்றும் , உயிர்க்குக் குற்றமாய் அறி 
யாமையைப் பயக்கும் ஆணவமலம் குணியேயன்றிக் குணமாகா 
தென்றும் அறியப்படும் ; இதன் கருத்தை , " புருடன் றன் குணம் 
அவித்தை யெனிற் சடம் புருடனாகும் , குருடன் றன். கண்ணில் குற் 
றம் கண்ணின்றன் குணமோ கூறாய் , மருடன்றன் குணமதாகி 
மலம் அசித்தாகி நிற்கும் , தெருடன்றன் குணமதாகிச் சித்தென 
கிற்குஞ் சீவன் ( சிவ . சித் . 2 : 85 ) என்பதனோடு வைத்த 
ஆராய்ந்து கொள்க . 
1 , 3 , இவ் விருபகு திகட்கும் ஏடுகளில் உரை பிறழ்ந்தும் வழுமலிந் 

தும் உள்ளது . 
1. இனி மாயாமலமிருக்கு முறைமை கூறின் முயற்சித்துச் செய்யும் 

போது நுண்ணிய நூலாலே பெரிய கூட்டை யெடுத்து அதற் 
குள்ளே யகப்பட்டுத் தான் கெடும் விசாாமில்லாத உலண்டுப் புழுப் 
போல இருப்பதோராச்சரியம் , இந்தச் சரீரத்திலே நின்று வேறொரு 
சரீமெடுப்பதாக முடிந்தது ” என்பது அச்சுப் பிரதியிற் காணும் 

உரை வேறுபாடு , 
2. அந்த மலமாயை மயக்கத்திலே வந்ததென்று சொல்லப்படுவன 

வாகிய கெடுத்தற்கரிய அந்தக் கன்ம மலமான புண்ணிய பாவத்தின் 
தன்மையாகிய அஃதை யார் தான் அறிந்தோர் -- உ . வே . அறிந்தி 
சினேரவர் என்று பாடங்கொண்டு பெருமிதத்தை யறிந்தார் யாரோ 


116 


இஃது மாயா மலம் இருக்கும் முறைமை கூறியது . 

41-43 . (யாரஃது ........திறனே ) விளிவரும் அவ் விருவினை 2 
திறன் - 1 கெடுத்தற்கரிய அந்தக் கன்மபலமான புண்ணிய பாவக்கூறு 
பாடு ; அக் களியிடைக் கலித்தது என்ப - அந்த மலமாயை மயக்கத் 
திலேவந்த தென்று சொல்லுவர் ; அஃது- அவையிற்றின் தன்மையை ; 
யார் அறிந்திசினோர்- 2 யார் தான் அறிந்தோர் எ - று . 

மற்று , வினைமாற்று . அ , ஆம் , குரை , அசை . 


தான் அவர் அக் கன்ம மலமான புண்ணிய பாவ மலமாயை மயக் 
திலே வந்ததென்றும் கெடுத்தற் கரியவை யென்றும் சொல்லு 

வார்கள் எ - று- உ . வே . 
1. தன்னுடலினாகிய ஏற் கூட்டினாலே தான் சிறைப்பட்டு உலண்டுப் 

புழு மடிவதுபோல , மாயா மல சம்பந்தமுற்ற ஆன்மா மேன்மேலும் 
அதன் காரியமாக உடம்புகளையே தோற்றி அவற்றுட் சிறையுண்டு 
உழலுகின் றதென்பது கருத்து . இது மதிமை சாலா மருட்கைச் 
செயலா ரல் தோன்ற “ இறும்பூத ” என்றார் . வியப்பு - மருட்கை ; 
இறும்பூசி என்பதும் அதுவே . நுண்ணூல் நூற்றுத் தன்கைப் 
படுக்கும் , அறிவில் கீடத்து நுந்துழிபோல , ஆசைச் சக்கிலிப் 
பாசத் தொடர்ப்பட் , டிடர்கெழு மனத்தினோடியற்றுவ தறியாது , 
குடர்கெழு சிறையறைக் குறங்குபு கிடத்தி ” (கோயில் 28 ) எனப் 

பட்டினத்தடிகளும் கூறுதல் காண்க , 
2. இவற்றின் தொடர்பினின்றும் நீங்கிய ஞானவான்களல்லது பிறர் 

எவரும் அறியார் என்றற்கு , " யார் அஃதறிந்திசினோர் என்றும் 
அறியாது அக் களியிடை உழப்பிக் கொண்டிருப்போரே இவ் 
வுலகத்தவராதலின் , " யார் ” என்றும் கூறினார் . 


117 


அகவல் 19 


ஆணவமலம் 


ஆருயிர் யாதொன் றகலின் மாசிரி 
பதியது தன்மை படர்ப மதிதர 
அன்னது பாச மறியஃ தின்றெனின் 

என்னை பரதந் திரிய மியல்பெனின் 
5 முன்னோ ரோதிய முத்தி மன்னா 

தாகும் பந்த மகன்றோர் போகிய 
ஈசத் தன்மை யியை ந்தோ ராசமல் 
பந்தத் தொன்றின ரைம்புல னேவலின் 

நின்றனர் வீடுங் கட்டு மீங்கிது 
10 பரதந் திரியங் கரைகழி பந்தம் 

சித்தென நித்த மாயின் மற்றது 
முத்தி கூடுதன் முடியா தித்தகை 
பசுநெறி நின்றோர் மதிநனி படரார் 

ஏக மெவ்வுயிர்க் கண்ணுந் தீதில் 
15 அநாதி நிபிட மளவொடு படர் அது 

உயிர்தொறு நின்றக் கண்ணும் விளிதரு 
தன்னுடைக் காலந் துன்னிற் * பின்னிடும் 
வலியின் ‘ றகுதித் தொளிதிக முனாதி 
அன்றெனி னதற்கு நின்றது வேறோர் 


1. யிசைந்தோர் - பா . வே . 


2. ஒளிவற , ஒழிவற - இவை சித்தாந்த மரபு கண்டன கண்டனத்துட் 

கண்ட பாட வேறுபாடுகள் ( கண்ட . 30. ) 


3. பின் னெடு - பா . வே . 


4. நெகுதித் - பா . வே . 


118 


20 


ஏது வேண்டுமற் பின்னு மாசிரி 
முத்தரைத் தடுக்கு மாகலிற் பித்தாம் 
மற்றது வேண்டு ந 2 ரொப்பிரி வருத்தம் 
ஏக மெனவறி பலவா யோவாத் 
தோற்ற முண்மை யின்மையின் மாற்றரும் 
வலிபல வென்பதை யறியுயிர்க் 
கொலிகெழு வீடொருங் குணரா மையினே . 


25 


இது , மேல் மலம் உண்டென்கைக்குப் பிரமாணம் என்னென 
ஆணவமல வுண்மை சாதித்து அதன் குணம் சொல்லா நின்றது . 

1-3 . ( ஆருயிர் ................ அறி ) யாது ஒன்று அகலின் - ஆன் 
பாவைப் போலத் தானும் முதலாயிருந்து 4 அனாதியே முப்பொருளுக் 
தோன்றாமல் ஆன்மாவினுடைய இச்சா ஞானக் கிரியைகளை 5 மறைத் 
தது யாது அது பரிபாக காலத்திலே நீககின் ; 6 ஆர் உயிர் - அதிலே 
முன்பு பொருந்தின ஆன்மா ; மாசு இரி பதியது தன்மை படர்ப 


1. றின்னு மாசிரி -- பா . வே . 


2. ரொப்பரு - பா . வே . 
3. மேல் மும்மலமுண்டென்கைக்குப் பிரமாணம் என்னென்று கேட்கப் 

பிரதானமான ஆணவமல சாதகம் கூறியது - பா . வே . 
4. அனாதியே ஆன்மாவைத் தன் சொரூப மறியா தபடி மறைத்தது 

யாது - உ . வே . 


5 . 


மலமா 


" மலமே யனாதி மருவுங் கருமக் , குலமே யரனீந்த கொள்கை 
நலமாம் , உயிரே யொடுங்குமால் எல்லாஞ், 

செயிரே 
யெனவே தெளி (அது . வெண் . 165 ) என்பர் பிறரும் . 

. ஆண 
வம் ஆன்மாவின் அறிவிச்சை தொழில்களை மறைத்து நிற்றலை , 

நிகழ்த்தியிடிற் சொரூபத்தின் விருத்தியாய் நிகழ்ந்தே , சிறந்துள 
தாம் ஞானேச்சாக் கிரியையினைத் தடுக்கும் ” (சிவநெறி 54 ) என் 

அறிவு தொழி லிச்சையினைத் தடுக்கு மாணவமொன்று ) 
(சிவநெறி . 62 ) என்றும் சிவாக்கிர யோகிகள் கூறுமாற்றா லறிக 
ஆர் உயிர் , இறந்தகாலந் தொக்க வினைத்தொகை , 


றும் , ( 


6 . 


119 ) 


1 குற்றமற்ற 2 சிவனுடைய சுயம்பிரகாச ஞானானந்த பரிபூரணத்தைப் 
பெறும் ; அன்னது பாசம் - அத்தன்மையை யுடையது ஆணவமலம் 
என்று ; மதிதர அறி -3 விசிட்ட புத்திமானே நீ அறிவாயாக ; 


3-4 . - ( அஃது ............ பரதந்திரியம் ) அஃது இன்றெனின் 
அப்படி ஆணவமலம் என்பதொன்று இல்லையென்று சொல்வாயாயின் ; 
பரதந்திரியம் என்னை - 4 சைதந்கிய மாயிருக்கிற அறிவன் இந்திரியங் 
கட்கு ஏவல் செய்ய வேண்டுவானேன் ; 


4-5 . ( இயல் பெனின் . ஆகும் ) இயல்பு எனின் 
பன்மா இந்திரியங்கட்கு ஏவல் செய்தல் அதற்குச் 5 சகச தருமம் 


1 , மலம் நீங்கியபின் ஆன்மா ஞானானந்தப் பேற்றுக் குரித்தாதலை , 

" நின் மல மாயாவி நிகழ்மலத்தைப் பற்றுதற்கு , முன்மல மொன் 
றுண்டாய் மொழிவதாம்-- பன்மலமும் , உள்ளபோதாவி யொருப் 
பட்டுப் பின் மலத்தைத் , தள்ளுங்கால் நின்மலமாந் தான் ( 20) என் 
றும், பரிபாக காலத்தில் மலம் நீங்குமென்பதை இருவினையு 
மொத்தா லிசைந்த வாற் கன்பு , மருவுதலா லுண்டோ மலமால் 
( 31 ) என்றும் சித்தாந்த சிகாமணி யென்னும் நூல் கூறுகின்றது . 


2. குற்றமற்ற சர்வஞ்ஞத்துவத்தைப் பெறும் -- உ . வே . 


3. புத்திமானே அறிவாயாக - உ . வே . 


4 . 


“ ஏதுக்காணவமுண் டென்னவேண்டும் எனில் உயிர்கள் ஞானத் 
தைத் தடுப்பதொன்றங் கிலையேல் , மாதுக்க முறாவு பிர்கள் எவ்வறிவு 
மெல்லா வல்லமையும் சுதந்தரமும் மருவியிடும் பிறப்பாம் , தீதுற்று 
வருந்தாது ஞானவுருவாமால் சிவன் போலவே நிற்கும் சிற்றறிடி 
மாகா , கோதற்ற முத்தியென்ப தேதுவிடி லென்றே , குறித்திடி 
லிவ்வாணவமாங் கூறுங்காலே (சிவநெறி . 57 ) என்று சிவாக்கிர 
யோகிகளும் இவ்வாறு ஆசக்கித்து உரைக்குமாறு காண்க . 
வாலா ஹாவெ வாரத்து, ) வகவ ) கிஹிவய 

நடி ” 
( 7 : 2) என்பது மிருகேந்திரம் . 


5. முறைமை- உ . வே . 


120 


என்பாயாகில் ; முன்னோர் ஓதிய முத்தி மன்னா தாகும் -1 அனாதியாக 
முன்புள்ளோர் சொல்லிவருகிற ” முத்தியுண்டாசமாட்டாது . 

6-9 . ( பந்தம்............. நீங்கியது ) பந்தம் அகன்றோர் - இந்த 
ஆணவமல பந்தம் நீங்கினோர் ; போகிய ஈசத் தன்மை இயைந்தோர் 
மகத்தாகிய 3 சிவானந்த பூரணானு பவம் 4 பெற்றோராவர் ; ஆசு அமல் 
பந்தத்து ஒன்றினர் - குற்றமுடைத்தாகிய மூலமலத்துடனே கூடி 
னோர் ; ஐம்புலன் ஏவலின் நின்றனர் - ஐந்தாகிய இந்திரியங்கட்கு 
ஏவல் செய்வோராவர் ; வீடும் கட்டும் ஈங்கு இது - முத்தியாவதும் 
6 பெத்தமாவதும் முறையே இப்படியென அறிவாயாக ; 


1. முன்பு முத்தியடைந்த ஞானிகளாலே சொல்லப்பட்டுவருகிற - 

உ.வே. 
2. 

" ஷாஷாவிகஹெ - கெஷு கபாவொ நிவததெ 
( 7 : 2 ) என்றும் ( தஉநாவவைடாமா தலெ துவதொz 
நயா | ண காதெவவெநாக்ஷெ யதவ தொ 
2 ) ஷா II ( 7 , 9) என்றும் மிருகேந்திரம் கூறுவது ஈண்டு ஒப்பு 
நோக்கத்தக்கது . 


ம . 


3. பதித்துவம் பெற்றோராவர் - உ . வே . 


4 .. 


மலமகல மாயா தனுவகலுங் கன்ம , நிலையகலப் பூரன 

னமாய் நிற் 
கும் ” ( சித் . சிகாமணி . 53 ) என்று அம்பலவாண தேசிகரும் கூறு 
தல் காண்க . 


5 . 


பணவத்தோடு ஒன்றியவுயிர் , அது காரணமாக மாயா காரியமான 
உடம்பும் பிற கருவி கரணங்களும் பெற்றுப் புவனத்திற் பிறந்து 
இருவினைகளை யீட்டிப் பிறப் பிறப்பில் அலமருவதே பயனாகவும் , 
அதனை யறியாதே அதன் சேட்டையாகிய ஐம்புல வடிமைக்கண் 
பிரிப்பின்றி நிற்பது பற்றி , “ பந்தத் தொன்றினர் ஐம்புல னேவலி 
னின்றன சென்றார் . ஆணவத்தன்றே பட்டாய் அடுத்துறு 
மாயை பெட்டாய் , பூணுறு வினைக்கோட் பட்டாய் போக்கொடு 
வரவும் பட்டாய் ” ( தணிகை . நந்தி . 139 ) என்று கச்சியப்ப முனி 
வர் விளக்குதலாலும் காணலாம் . 


6. பந்தமாவதும் -- உ . வே . 


16 


1211 


10-12 . ( பரதந்திரியம்........ முடியாது ) பரதந்திரியம் கரை 
கழி பந்தம் - இந்தச் சேதனனை இந்திரியங்கட்கு ஏவல் செய்விக்கும் 
அளவில்லாத மல பந்தம் ; சித்தென நித்தமாயின் - சித்துப்போல 
நித்தமாய் ஒருபடித்தாயிருக்குமாயின் ; அது முத்தி கூடுதல் முடி 
யாது- அவ்வான்மாவுக்கு முத்தியுண்டாதல் இல்லையாம் ; 


12-13 . ( இத்தகை .........படரார் ) இத்தகை பசுநெறி நின் றோர் 
- இப்படிப் பசுத்துவமுடையரான சகலர் ; மதி நனி படரார் 
2 மிகப் போதித்தாலும் 3 ஞானமெய்தமாட்டார் ; 


14-15 . ( ஏகம் .... படா அது ) எவ்வுயிர்க்கண்ணும் - சருவான் 
மாக்களிடத்தும் ; ஏகம்- இந்த ஆணவ மலபந்தம்தான் 4 ஒன்றாய் ; 


1. பரதந்திரியத்துக்கு ஏது மலபந்தமாகலின் , ஏவல் செய்விக்கும் பந் 

தம் என்று உரை கூறினார் . பரதந்திரியம் - பிறர் ஏவின செய்தல் . 
பரதந்திரியம் கரைகழிபந்தம் என்னும் இது சிவாகமக் கருத்து . 

முத்தியிற் சிவசம மாகாதவழிச் சுதந்தரமுடைடயனல்லனாம் ; 
ஆகவே , பரதந்திரியம் கரைகழி பந்தம் என ஞானமிர்தத்திற் கூறுத 
லானும் , சிவாகமங்களினும் இவ்வாறே கூறுதலானும் முத்தியும் 
பெத்தமெனப்பட்டு வழுவாம என்றும் , “ பாதந்தரியம் கரைகழி 
பந்தமெனச் சிலாகமங்களில் ஆண்டாண்டோதியது இவ்விறைபணி 
நிற்றலையன்று ” என்றும் சிவஞான முனிவர் ( சிவ . பாடி . சூ . 6 : 
அதி . 2 ; சூ . 10. அதி . 2 ) கூறுதல் காண்க . தசவாாதது. ) 

வவை ( VII : 4 ) என்பது மிருகேந்திரம் . 
2. மலபந்தத்தால் பாதந்திரியமாய்க் கல்வி கேள்விகளின் நிற்கும் 

திட்பம் குன்றியொழிதலின் , மிகப் போதித்தாலும் ஞானமெய்த 
மாட்டார் ” என்றார் . “ ஒருகோடி யாகமங்க ளெல்லா முணர்ந்தும் , 
பெருகு தவஞ் சித்தியெல்லாம் பெற்றும் - குருவருளால , வைத்த 
படியிருக்க மாட்டாத மாந்தருக்குச் , சித்தசல னமமாந் தினம் " ( 15 ) 
என்று சிவபோகசாரம் கூறுவது காண்க . 


3. நின்ற நிலையிலே மிக்க ஞானமுண்டாகமாட்டார் -- உ . வே . 
4. உமாபதி சிவனரும் , ஆணவமலம் தான் ஒன்றாய் , உயிர்த்தொகை 

களை மறைக்கும் அளவிறந்த சத்தியனை யுடைத்தாம் என்பார் , 
ஏகமாய்த் தங்கால வெல்லைகளின் மீளும் எண்ணரிய சத்தியதாய் 


1 தீதில் அநாதி கிபிடம் அளவொடுபடா அது- குற்றமற அநாதியாக 
2 எவவுயிரிடத்தும் செறிந்திருக்கும் - தன் வியாபகம ஓர் எல்லைக்குள் 
அகப்படாது ; இதுதான ஒருதன மைத் தாய் வியாபித்திருக்கும் ; 

16--18 . (உயிர் ........தகுதிதது ) உயிர்தொறும நின்றக்கண 
ணும் -- 3 சர்வான மாக்களிடத்தும் நின்றதேயாயினும் ; வளி தரு தன் 
னுடைக்காலம துனிைல - அந்த ஆன மாக்களில் ஓர் ஆன்மாவுக்குப் 
4 பாசச்சேதம்பணனும் பக்குவகாலம் வருமானால் ; 5 பினனிடும் வலி 
யின் தகுதித்து - தன்னுடைய சதத கெடும் (வலியில்லாத ) முறை 
மையினையுடைத்து ; 


இருளொளிர விருண்ட , மோகமாய்ச் செம்பினுறு களிம டேய்ந்து 
நித்த மூலமலமாய் அறிவு முழுதனையும் மறைக்கும் ” ( சிவப் . 20 ) 

என்று கூறுதல் காண்க . 
1 . தனது வியாபகத்தல் குறைபாடின்மை ஈண்டுக் குற்றமின்மை 

யென்றறிக . நிபிடம்- செறிவு. அது சருவான்மாக்களுக்கும் 
ஒன்று ; அநாதி நிபிடம் மஹத ஆன மாக்கள் தோறும் அமைந்தன 
வாய்த் தமது கால மு - வில அழிவுடையன வாகய அஃபக சக்திகளை 
யுடையது ( 67 ) என்ற கருத்துடபட தகெக வெ_ தா 
நாநா நி விவ o ஹசு . தாதல 

விகா டு தா 
வாயிகி வஹவசு | ( Vil : b ) என மிருகேந்திரம் 

கூறுகிறது . 
2 . ஆணகமலம் தான் ஒன்றுமே அனாதயாகக் செறிநதிருக்கும் ; இது 
தான அளவு படாத்து 

உ . வே . 
3. சர்வான மாக்களிடத்தும் கறபதாவது ஆன்மாக்கடோறும் அவைய 

னை ததையும் தனனுள மறைத்துக் கொண்டு ஆணவமல தானேயாய் 
நிற்றல் . “ இருளான தன்றி யிலதெவையும் ஏகப் , பொருளாகி நிற் 

கும பொருள ” ( திருவருள் 22 ) என வருதல் காண்க . 
4. பாசசசேரம் - பாசததனன்றும் நீங்குவது , 
5. வலியன் தகுதித்து என்பதை வலியில் தகுதித்து என்று பாட 

கொண்டு அதற்கேற்ப வ்லயில்ல : த முறைமையனைபுடைத்து 
என்று பெருமண்டூர்ப் பிரதி கூறு என றது . 
" தம்க ல வெலைகள்.ன் மன எணணாய சத்தியது ( சிவப் . 20 ) 

எனபதும் இக கருததை வலியுறுத்தி நிற்பது காண்க . 
6. முத்தருக்கு மலபந்தமிளைத்து கொண்டு மலத்துக்கு வியாபகத் 

துவங் கூடாதெனறீர் ; ஒளிவற நின்றக் கண்ணும் விளிவுறு 


123 


18-20 . ( ஒளி........வேண்டும் ) ஒளி திகழ் அநாதியன்றெனின் 
இகனைப் பிரகாசம் கிய வநாகியன்றெனில் ; அதற்கு நின்றது 
அந்த மலம் இடையிலே வந்து நின்றதற்க ; வேறு ஓர் ஏது வேண் 
டும் - வேறே ஓர் ஏத வைச் சொல் வேண்டும் . 


1 


20-22 . (பின்னும் .......வநத்கம் ) ஆசு இரி முத்தரை - அதுவு 
மன்றியே பாசச் சேதம் வந்த முத்தான்மாக்களை ; பின்னும் தடுக்கு 
மாதலின் -2 பின்னு / பந்கிக்குமாதலாலே ; அது வேண்டுநர்- அந்த 
முத்தி 3 வேண்டினோர் செய்யும் ; ஒப்பு இரி வருத்தம் - 4 உவமை 
யில்லாத வருத்தமாகிய தவம் ; பித்தாம் - 5 பித்தாய் முடியும் ; 


வ 


தன்னுடைக் காலத்துன்னிற் பின்னிடும் வலியின் றொ - தித் து ” 
என்ர தன் தற் - ரிடமு மறியீர் போலும் என்று சிந்தாந்த மரபு 
கண்டன கண்டனத்துள் இப்பகுகி எடுத்தோதப்படுகிறது . (சித் 

கண் . 30 ) 
1 . வியாபக மல மானது ஒவ்வொரு புருடனிடத்தும் நியமமாயும் , 

தக்சம் காலவெல்லை யில் நீங் தஞ் சக்திகளையுடை தாடமிருக்கின் 
றது ( சூ . 132 ) என்று போக காரி கை கூறு என்ற சி வவாறே , 
“ ஒவ்வொரு கடனி - த்தம இருக்ற சாயும் த தங்கால முடி வில் 
நசிக் ஞ் - த் 3 -ளையுடை த யுமி நக்கின்றதெனப் பிறரு !. கூறு 
கின்றனர் ” -அகோர சிவாசாரியார் . 
தஉநா வேவைடாமா தலெ த கொ 

காநயா 

| 
ரணவிசா நெவஹெநெக்ஷெப தவலதொ 2 

ஷா || 
( VII 9 ) என்று மிருகேந்திரம் கூறும் . 

அது உண்டானபடிக்கு வேறார் எது வேண்டும் - உ . வே . 
2. இன்னும்- உ . வே . 
3 . வேண்டுடென்று உரசாகிப்போர் உற்சாகிக்கும் - உ . வே . 
4 . உவமையில்லாத வருத்தம் 

உ . வே . 
5. ஆன் 

மாவிற்கும் மலத்திற்கு முள்ள சம்பந்தத்தை இ யில் உண் 
டான தா கக் கொளின் , அவ்வாறுண்டான தற்கும் ஒரு காரணஞ் 
செ ல்ல வெண்சிம் ; அதனால் அது மேலுஞ் சென்று முடிவின்மை 
டென்றும் குற்றத்திறகிடனாம் ” " ( 13 !, 5 ) என்றும் 

ஆன்மாக் 
களுத முத்தயே இல்லாமற் போய்விடும் ; ஈசுவானுக்கும் ஈசுவரத் 
தன்மை இல்லாமை சேரிடும் என்றும் போக காரிகை கூறுகிறது . 


ந 


124 


23-24 . ( ஏகம் .......... இன்மையின் ) பலவாய் ஓவாத் தோற் 
றம் உண்மை - பலவாய்க் கெடாத தோற்றமுண்மை ; 1 இன்மையின் 

இதற்கு இல்லாதபடியாலே ; 2 ஏகம் என அறி -3 இதுதான் 
ஒன்றேயென் றறிவாயாக ; 


- 


24-26 . ( மாற்றரும் ........ உணராமையினே ) உயிர்க்கு 
ஆன்மாக்களுக்கெல்லாம் ; 4 ஒலிகெழு வீடு- பிரகாசம் மிகவுண்டாகிய 


1 .. 


உண்மை இன்மையின் என்று கொண்டு உண்மையாக இல்லாதபடி 
யாலே யென்று செப்பறைப் பிரதி கூறுகின்றது . 


2. ஆன்மாக்கள்தோறும் தனித்தனி யிருப்பதாகக்கொண்டு ஆணவ 

மலத் துக்குப் பன்மைத் தன்மை யுண்டென்றால் , அது தோன்றி 
யழிவதாம் . ஆகவே அனாகியாய ஆணவத்துக்கு அது குற்றமாம் 
என்பதனால் , “ ஏகம் என அறி ” என்றார் : “ மலம் ஒவ்வொரு புருட 
னிடத்தும் இருப்பதாகக் கூறின் சடத்தன்மையும் அநேசத்தன்மை 
யும் இருப்பதுபற்றித் தோன்றி யழிவதாகிவிடும் " ( போக . சூ . 136 
என்றும் " சடமாயும் நித்தியமாயும் இருத்தலால் ஆணவமலம் 
ஒன் றயாம் ; அநேகமென்று சொல்லின் , சடமாயும் அநேகமாயு 
முள்ள கடம் முதலியவைகளுக்கு அநித்தியத் தன்மை காணப்படு 
மாறுபோல , ஆணவமலத்திற்கு அநித்தியத் தன்மை சம்பவிக்குமாத 
லால் , அது பொருந்தாது ” ” ( தத்துவப்பிரகா. 18. உரை ) என்றும் 
அறிஞர் கூறுவது காண்க . 


3. " ஒன்றதாய் அநேகசத்தி யுடைய தாய் உடனாய் ஆதி , யன்றதாய் 

ஆன்மாவின்றன் அறிவொடுகொழிலை யார்த்து , நின்று போத் திருத் 
துவத்தை நிகழ்த்திச் செம்பினிற்களிம் போய் , தென்றுமஞ்ஞானங் 
காட்டும் ஆணவம் இயைந்து நின்றே " ( சிவ . சித் . 2 : 80 ) என்றும் 
அருணந்திசிவனர் கூறுவர் . 


4. ஒளிகெழு எனற்பாலது எதுகை நோக்கி , ஒலிகெழு ” 

என 
வந்தது ; பொள்ளார் எனற்பாலது " பொல்லார் ( சிவ . போ . 
கடவுள் வாழ்த்து ) என வந்தாற்போல . இவ்வாறே லகரம் ளகா 
மாய் வருதலுமுண்டு ; அலமரு குயிலினம் ” எனற்பாலது “ அள 
மரு குயிலினம் ” ( சீவக . 49 ) எனவருதல் காண்க . 

வீடென்பது 
ஆகு பெயராய் வீடுபேற்றுக்குரிய ஞானத்தின்மேல் நின்றது . 


125 


முத்திக்கு வேண்டும் ஞானம் ; ஒருங்கு உணராமையின் - ஒரு 
பக்குவ காலத்திலே கூடாமையின் ; மாற்று அரும் வலி பல - இந்த 
மலத்திற்கு உவமையில்லாத சத்திகள் பல ; என்பதை அறி -2 என்று 
ஞானவான்கள் சொல்வதை அறிவாயாக எ - று . 

மற்று இரண்டும் வினைமாற்று , மன் , அசை . நிபிடம் , செறிவு. 


1 . " மலம் ஒன்றாயிருக்குமாயின் மலநிவர்த்தி யென்னும் முத்தி ஒரு 

வனுக்குண்டாகும்பொழுது அனைவருக்கும் உண்டாக வேண்டுமே 
யென்னில் , மலம் ஒன்றாபிருந்தாலும் அநேக ஆன்மாக்களை மறைக் 
கக்கூடிய அநேக சத்திகளை - உடையதாகையால் , எந்த மலசத்திக் 
குப் பரிபாகம் உண்டாகின்றதோ அந்த மலசத்தியால் மறைக்கப் 
பட்டிருந்த ஆன்மாவிற்குமட்டும் முத்தியேயன்றி ஏனையோருக் 
கில்லையென்க ” என்று அகோர சிவாச்சாரியார் கூறுவது நோக்கத் 
தக்கது . இதனால் , எல்லா ஆன்மாக்கட்கும் முத்திஞானம் ஒரு 
காலத்திலே கூடாதென்பது இனிது விளங்கும் . இவ்வாற்றால் , 
ஆணவ மலத்தின் மறைக்குஞ் சத்திகள் கெடினும் , முதலாகிய அவ் 
வாணவ மலத்துக்குக் கேடில்லை யென்பதும் சாதித்தவாறாயிற்று . 
இவ்வகவலிற் கூறிப் போந்த 

தடைவிடைகள் 

மிருகேந்திரப் 
பாசலக்ஷண ப்ரகரணத்தில் காணப்படுகின்றன . 
( தெலெக வஹுவ தா J கவ 

தாத J பகவதிகை ) த 
ு தவகயொநெகா யமவுக 

வக) AU_Era | 
( VII - 10 ) என்பது மிருகேந்திரம் , 


2. என்று அறிவாயாக என்றே பல பிரதிகளிலும் காணப்படுகிறது . 


126 


அகவல் 20 . 
கன்ம மலம் 


5 


கலை நவில் கரும நிலைமலி பெய்தக் 
2 கேட்டிசி னின்பம் வேட்டிசி னோரே 
3 நிரைய 4 மெய்தினர் பலரே பலரே 
புரைதீர் போக பூமி மேவினர் 
செய்வினை யொத்தக் கண்ணு மையறு 
சாலி மேவினர் பலரே பலர தன் 
வாலிய விந்துவு மருவா தோரே 
ஆயிடைக் கருமங் காரணம் 
சமாசுடைத் துயர்ந்த மதியி னோயே 


1. கலை யென்பது கற்றற்குரியன என்னும் பொருளில் கல்லென்னு 

முதனிலையிற்றோன் றிய தமிழ்ச்சொல், கலா என்னும் வ.சொல் 
லின் சிதைவாகிய = லையென்பது நீக்குதல் அல்லது செலுத்துதல் 

என்னும் பொருளதம் 
2. கேட்டியின்பம் - பா . வே . 

எல்லாவயிர்க்கு மின் .. மென் து தானமந்து வரூஉ மேவற் 

றாகும் ” - தொல் . பொரு . பொருள் 29 . 
3 . " நிரடமெய்தினர் பலரே புஜாதீர். போகபூமி மேவநர் பலரே ) 

என்ற பாட வே ரபாடு செப்பறைப் பிரதியில் காணப்படுகிறது . 
4. மெய்துநர் -- பா . வே. 
5. மேவு நர் - பா . வே . 
6. மையிகு என்ற பாடம் அச்சுப் பிரதியில் மட்டிலுள்ளது 
7 . நல்லார் நயவ ரிருப்ப நயமில்லாக் , கல்லார்க்கொன றாகிய கார 

ணம் தொல்லை , வினைப்பய னல்லது வேல் கெடுங் கண்ணாய் , 
நினைப்ப வரும் தொன் றில் " ( நாலடி . 265 ) என்பதன் க 

கருத்து 
ஈண்டு ஒப்பு நோக்கற் குரித்து . 
8. மாசு துடைத்துயர்ந்த என்ற பாடம் ஒரு பிரதியில் மட்டில் 

காணப்படுகிறது 
9. . 

இவ்வகவலின் பொருள், ( சலிமிஷெ து மொகவெ 
ஜுஜதெ ஒலி கெவந | கெவ நா வீஸ்வெ ) 
து கன்மமல சாதகம் கூறியது . 


127 


உரை : 1-2 . 

1-2 . ( கலை நவில் .. கேட்டிசின் ) கலைவில் 
கரும நிலை மலிபு எய்தக் கேட்டிசின்- 1 வேதாகமங்களிற் சொல்லப் 
பட்ட கன்ம மலத்தின் 2 இயல் பினைப் புத்திபூர்வமாகக் கேட்பாயாக ; 

2-4 . ( இன்பம் வேட்டிசினோரே பூமி மேவினர் ) 
இன்பம் வேட்டிசினோர் -- சருவான்மாக்களும் சுகத்தை வேண்டி 
னோராயிருக்க ; நிரையம் எய்தினர் பலர்- இவர்களில் நரகத்திலே 
சென்று விதனம் புசித்தோரும் பலர் ; புரை தீர் போகபூமி மேவினர் 


.............. 


நாடி தடிஹெதுகழ ! ய தத.ஹெ துகஜெபதி 
தைவ ) 3 long | உயா: க 

கரஷிவானெ ) 
கலிசயா நாமிய சி | ந கிஹிவாவவ ) ககோர 
ணக உஜா : , 
( iii . 31 , 32 ) என்று பௌட்கரம் கூறும் பொருளைத் தழுவிநிற்பது 


காண்ச . 


கலை 


1. கலை யென்பதை எல்லா நூல்கட்கும் பொதுப் பெயராகக்கொண்டு , 

இவ்வுரைகாரர் , " வேத கமங்கள் எனறு கூறுகின்றார் ; இவரைப் 
போலவே , மதுரைச் சிவப்பிரகாசரும் , கலைஞானமென்பது சருவ 
நூலுக்கும் பொதுப் பெய ” என்பர் . பல கலை யா : கமவேதம ” 
( சிவப் . 13 ) என்பதற்கு , பல கலை ஞானங்களாகச் சொல்லப் 
பட்ட ஆகமம் + ள் வேதங்கள் ” என்று அவர் உரை கூறுமாறு ஈண்டு 
கோக்கத்தக்கது . இனி , கலையும் சாத்திரமும என வேறுபடுத்து , 

செயற்குரிய தென்றும் சாத்திரம் அறிதற்குரியரென்றும் கூறுப . 
2. இருக்கும்படி சொல்லின் புத்தி பூர்வமாகக் கேட்பாயாக -- உ . வே . 
3. வேண்டினோராயிருக்கின் றனர் ; இருக்க -- உ . வே . 
4. வேள்வியாலெட்தும் இன்பம் குறித்துச் சென்ற சகரராகிய பல்லா 
விரவர் நரகம புகுந்த செய்தியை , கொடிய மாமுனி வெகுளியின் 
முடிந்தவெம் குரவர் , முடிய நீணிர யத்தினி எழுந்தடு முறைமை , 
கடியு மாறெனக் கருந்தவ வதற்குறு கருமா , அடிகள சொற்றுக 
வென்றலு மந்தண னறைவான் ” ( கம்ப . பால . அகலி . 45 ) என்பத 
னாலும் , பின்னர்ப் பகீ தன் கொணர்ந்த கங்கையால் அவர் துறக் 
கம் புக்க செய்தியை, “ நிரய முற்றிய சகரர்கள் நெடுங்கத செல்ல , 
விரைமலர் பொழிந் தார்த்தன விணணவர் குழாங்கள் ” ( 59 ) என்ப 
தனாலுமறிக , 


128 


பலர் -- 1 தனக்கு மேலேயும் உயர்ந்ததில்லாத சுவர்க்கலோகத்திலே 
சென்று போகம் 2 புசித்தோரும் பலர் , 3 இதனைத் திட்டாந்தத்திலும் 
காண்பாயாக . 
5-7 . ( செய்வினை . 
( செய்வினை ................ 

மருவாதோரே ) செய்வினை ஒத்தக் 
கண்ணு ம் - பலரு மொக்க ஒரு முயற்சியைச் செய்தவிடத்தும் ; மையறு 
சாலி மேவினர் பலர்- குற்றமற்ற செந்நெல்லைப் பெற்றோரும் பலர் ; 
அதன் வாலிய விந்துவும் மருவாதோர் பலர் -4 அதனுடைய வெளுத்த 
ஒரு நெல் மூக்கும் பெறாதவரும் பலர் ; 5 

8-9 . ( ஆயிடை ........மதியினோயே ) ஆயிடை- அவ்விடத்து ; 
கருமம் காரணம் - இதற்கு அவர்களுடைய 

6 கன்மங் 
வேண்டுமென்று 7 அறிவாயாக ; மாசு உடைத்து -அஞ்ஞானத்தைக் 


காரணமாக 


1. குற்றமில்லாதுயர்ந்த -- உ . வே . 
2. போகம் புசித்தோரும் பலர் விதனம் புசித்தோரும் பலர் என 

இறந்த காலத்தாற் கூறியது , ஆசிரியர் புராண இதிகாச வரலாறு 
களை அடிப்படையாகக் கொண்டு வற்புறுத்துகின்றாராதலால் ; இத 

னைக் கலைநவில் கருமம் ” என்று மேற்கொண்டுரைப்பதாலறிக. 
3. இஃது எப்படி யென்பாயாகில் இதனைத் திட்டாந்தத்திலும் காண் 

பாயாக -- உ . வே . 
4. இவ்வு லா சில பிரதிகளில் இல்லை . 
5 . இக்கருத்தையே ஔவையார் பண்ணிய பயிரிற் புண்ணியக் 

தெரியும் ” என்று உரைத் திருப்பதை ஓர்க . 
6. கன்மங் காரணமாகவேண்டும் காண் உ . வே . 
7. கருமம் காரணம் என்று ஈண்டு உணர்த்துவதுபோலவே , பிறாண் 

டும் , பையுள்நீககப் பயன்பல பெருக்கக், கைதூ வாத செய்தி 
யோர்க்கும் , பருவரல் வருவது துருவ மல்லதை, வருவது நன்னய 
மற்றோ ” ( ஞானு. 38 : 1--4 ) என்று கூறுவது காண்க . 
சிவஞான முனிவர் , “ காரியங்களெல்லாம் ஒருங்கே தோன்றாது , 
அடைவே தோன்றுதற்குக் காரணம் வினைபேயன்றிப் பிறிதின்மை 
யானும் வினையுண்மை துணியப்படும் ” என்றும் , " வினையில்லை 
யாயின் , விதித்தன செய்து விலக்கியன ஒழிதலாற் பயன் இன் 
றாய் முடியுமாகலானும் வினையுண்மை துணியப்படும் ” ( சிவ . பாடி 
யம் ) என்றும் கூறுவர் . 


இனிச் 


17 


129 


கெடுத்து ; 1 உயர்ந்த மதியினோய்- 2 மேலாக வுயர்ந்த ஞானத்தை 
யுடையோனே எ - று . 


சின் , அசை . முற்பட்ட ஏகாரம் ஐந்தும் தேற்றம் , பிற்பட்ட 
ஏகாரம் , ஈற்றசை . 


அகவல் 21 


மாயா மலம் 


ஆதி யோதிய மேதகு மாயை 
கோதின் றேக நாசம தணையா 
தளவில் வலியிற் றுலகவை பிறக்கும் 
யோனி யெங்கணுந் தானினி தமலும் 
5 கருமத் ததிகா ராந்தத் தளவும் 
விதிமுறை கொடுக்கும் வியப்பிற் றஃதறி 
4 சகக்கரு மத்தின் மிகத்திக ழிறையை 
ஆராய் பென்ன வணிகிள ருலகம் 

ஏருபா தான மின்றெனி னின்றுடை 
10 நூலின் றாயி னின்றென வாலிய 


1 , உயர்ந்த மதியினேயே என்றது , பயன் பெற்றான் செய்த முயற்சி 

யினையே பெறாதானும் செய்திருப்பவும் , வினை வேறுபட்ட 
தற்குரிய காரணத்தை ஆராய வேண்டி யிருத்தலின் , முயற்சி 
யொப்பினைச் , செய்வினை ஒத்தக்கண்ணும் என்பதனால் 

உணர்த்துகின்றார் . 
2 . மேலான ஞானத்தை.- உ . வே . 
3. வலியுற் றுலகவை புரக்கும் - பா . வே . 
4 . “ சகல புவனத்திலுமிருக்கும் ஆன்மாக்களுக்கு அறிவும் தொழிலும் 

கொடுக்கிறதினாலே சிவனுக்கு வியாபகம் என்றது முதல் எண்ணி 
றந்த கோடி ஆன்மாக்களுக்கும் எண்ணிறந்த கோடி புவனத்திலே 
புசிப்பிருக்கையினாலே கன்மம் வியாபகம் என்பது வரையும் தூலா 


130 


சேதன மன்றிது தீதறு செயல்கள் 
கோதில சேதன மாகலி னலதேல் 
காரண நியம் மென்னும் பேரிசை 

எல்லா முடைக்கும் பொல்லாத் தோடம் 
15 வல்லே யெய்து மநித்தமு நல்ல 

காரிய மாவது மாயி னீரில் 
தோற்றுவ தியாதின் மாற்றரும் வியாபி 
அன்றெனின் வினைமற் றெங்கணு மார்தல் 

கூறுதி யாது பலவாய்ச் சேதனம் 
20 அன்றது தோற்றத் தொன்று மன்றிது 

தோற்ற மாகலி னேக மாப்பட 
நூலின் றொகுதிக் காண்டலி னேகம் 
அநேகத் தெழுமென வறியப் பலவும் 

ஒருதனி வித்தின் வருவகை யறிதி 
25 சித்தி லசித்தின் குற்றமில் தேற்றம் 

என்பவர் புனலை வன்புகை யதனின் 
மான வளவைத் தாமள வின்மை 
பூத மாதியா முலக மெவைக்கும் 

காரணம் பார்க்கி லோர்பர மாணு 
30 " என்பவ ரறிவி ணுண்மை யின்புற 


ருந்ததி நியாயமாய்க் காணப்பட்டு நிகழும் நிகழ்ச்சி கொண்டு , 
காணப்படாத பொருளைத் தெரிவித்தல் சிவாகமங்களின் துணிபு 
என்னும் முறைமைபற்றிக் கூறியதென்று அறியமாட்டாது , 
தேதோ குழறிய நீர் இலதென்றலின் ஆன்மா வுளது , என் துடல் 
என் றலின் ஆன்மா வுளது ; என்றாற்போல்வனவற்றையும் , 
சகக்கருமத்தின் மிகத் திகழிறையை ......கூறுதி என்றற்றொடக் 
கத்தனவற்றையும் இவ்வாறு குற்றம் கூறி இகழ்வீர் போலும் 

சித்தாந்த மரபு கண்டன கண்டனம் . ( கண் . 27-30 ) 
1. பூதமவதியா - பா . வே . 
2. என்பரறிவி - பா . வே . 


131 


1 


நாடினம் நிற்க வோருரு வதனின் 
ஒருரு வுதித்த லல்லதை யாவும் 
நாச மில்லை யென்னி னாசற 

ஒன்றுக் கோரிடத் தெய் திய தெங்கணும் 
35 நின்றிடி னதனை நீக்கும் வென்றியர் 

யாரே கோடிக் கீறு மாற்றக் 
" கண்டா லெவைக்கும் பொன்றுங் காலம் 
உண்டே மன்ற வோது மாயா 

காரிய நிற்பது முடிவிற் சீரிய 
40 சத்தி வடிவிற் பொற்பொடு புணரும் 

4 தொடங்கற் காலை யிடம்பட விளங்கும் 
ஆருயி ரேரிசைப் போகஞ் 
சீரிதி னருந்தத் திகழ்தனு முதலே 


து மாயாமால சாதகம் கூறியது . 

1-6 . ( ஆதி ............... அறி ) ஆதி ஓதிய 6 மேதகு 
மாயை - பரமசிவனாலே வேதாகமங்களிலே அருளிச் செய்யப்பட்ட 


உரை : 


1. நின்றிடுந் தன்னை - பா . வே . 2. கண்டா லெவர்க்கும் - பா . வே . 
3. புணர்ந்து - பா . வே . 
4. துடங்கற விடம்பட விளங்கு மாரி ? - இப்பாடம் செப்பறைப் 

பிரதியிற் காணப்படுகிறது . வடம்பட விளங்கும் - பா . வே . 
5. ரேரியல் - பா . வே . 
6. மேதகுமாயை என்று சிறப்பிக்கப்படும் இதன் இலக்கணத்தை, அரு 

ணந்தி சிவனார் , " நித்தமர் யருவா யேக நிலையதா யுலகத் திற்கோர் , 
வித்தமா யசித்தா யெங்கும் வியாபியாய் விமலனுக்கோர் , சத்தி 
யாய்ப் புவனபோகந் தனுகாணமு முயிர்க்காய் , வைத்ததோர் 
மலமாய் மாயை மயக்கமுஞ் செய்யுமன்றே " ( சிவ . சித் . சூ . 2. 53 ) 
என்றும் , பௌட்கராகமம் 
“ நிெெதகா வாவி நீவ வாகா , யாபலிவா! 
வாயாரணீவ லெவெ.ஷா ஸகஜா நா ~ _co/ ரா : || 


132 


மின்றி 


1 மேம்பாடு தக்கிருக்கின்ற மாயையானது ; 2 கோதின்று ஏகம் - குற்ற 

3 ஏகவத்துவாயிருக்கும் ; நாசமது அணையாது -4 ஒருகாலும் 
அழிவுபடாது ; 5 அளவில் வலியிற்று - அளவிறந்த சத்திகளையுடைத்து 
6 உலகவை பிறக்கும் யோனி - பிரபஞ்சமடங்கலும் தோற்றுகைக்கு 
உற்பத்தித்தானமாயிருக்கும் ; தான் இனிது 7 எங்கணும் அமலும் 


த ||| 


21 


வ.உயெ ஜீநஹவ y) கணொ ணொரஹ a_- வெ 
ஹொஷெ 8 காரணனாயா ஸுக்ஷஸாதகவல 

தகவ ) து 
( 3 : 2-3 ) என்றும் , சுவாயம்புவாகமம் , “ ஜாயா தவம் ஜம ஜ 
8 வி நா ) பலிவா தகழ 

விஷெக 35 @ o VV 8.நாக ) 
ஆய ஜாழா என்றும் , மிருகேந்திராகமம் 
தெலெக பலிவ ஜ . ஜநதத திசை | 
வஹ காயடாயி காரரான பெரொயி வாவ ) சோழா ” 

( ix : 2 ) என்றும் கூறுதல் காண்க . 
1. மேம்பாட்டைத் தகுதியாகவுடைய - உ . வே . 
2. சாங்கியர் மதம் பற்றி முக்குணங்களிற் செல்லாமைப் பொருட்டுக் 

கோதின் றேகம் என்றார் . மாயை ஏகம் என்னும் இதனை மேலே 
" யாது பலவாய்ச் சேதனம் , அன்று அது தோற்றத் தொன்றும் 
அன்று இது , தோற்றமாகலின் ஏகம் ) ( ஞான 21 : 19-21 ) 

என்பதனாலும் வற்புறுத்துகின்றார் . 
3. தானொரு நித்திய வத்துவாயிருக்கும் - உ . வே . 
4 , கணிகவாதிகள் மதம் பற்றிச் சார்பினிற் செல்லாமைப் பொருட்டு 

நித்தமானதென்பார் , நாசமதணையாது என்றார் . 
5. பாற்கரியர் மதம் பற்றிப் பிரமத்திற் சொல்லாமைப் பொருட்டு 

அளவில் வலியாய் என்றார் ; விசித்திரமாயும் அளவிறந்த 
தாயுமுள்ள காரியங்கள் காணப்படுகின்றமையால் இந்த மாயை 
விசித்திரமாயும் அநேகமாயும் ( அளவில்லாததாயும் ) உள்ள சத்தி 
களுடன் கூடியதென்றறியப்படும் (போககாரிகை 118 ) என்பதனா 

லும் மாயை " அளவில் வலியிற் ” முதல் தெளியப்படுகிறது . 
6. உலகவை பிறக்கும் யோனி யென்றது மாயையின் சொரூபம் . இது 

மாத்தியமிகர் மதம்பற்றிச் சூனியத்திற் செல்லாவாறு கூறியது . 
7. வைசேடிகர் மதம் பற்றிப் பரமாணுக்களிற் செல்லாமைப் 

பொருட்டு எங்கணும் அமலும் என்றார் . 


133 


இது தான் எவ்விடத்தும் இனிதாக வியாபித்திருக்கும் ; கருமத்து 
அதிகாராந்தத்தளவும் -1 பூருவ கன்மபலம் புசித்தறுமளவும் ; விதி 
முறை கொடுக்கும் வியப்பிற்று- பிராரத்துவமான 2 தேகத்தை நிய 
திப்படி முறையாகக்கொடுக்கும் 3 ஆச்சரியத்தையுடைத்து ; அஃது 
அறி - அதனை நீ அறிவாயாக . 


7--10 . ( சகக்கருமத்தின் .......இன்றென ) சகக் கருமத்தின் 
- 4 பிரபஞ்சமாகிய காரியத்தைக்கொண்டு ; மிகத் திகழ் இறையை 
ஆராய்பு என்ன - மிகவும் 5 பிரகாசிக்கின்ற பரமசிவனை நிச்சயித்தாற் 
போல ; அணிகிளர் உலகம் -6 அழகு பொருந்திய காரியப்பிரபஞ்சம் 
காரியப் பொருளாயிருத்தலால் ; ஓர் உபாதானம் இன்று எனின் 
இன்று- விசேடமான ஓர் உபாதானமில்லையாயின் இப்பிரபஞ்சம் 
இல்லையென்று கொள்க 

; நூல் இன்றாயின் - இஃது என்போல 


1 , பிராரத்துவ கன்மபலம் புசித்தறுமளவும் - உ . வே . 
2. தேகத்தைக் கொடுக்கைக்கு இடமான முறைமையாகிய ஆச்சரி 

யத்தை யுடைத்து - உ . வே . 
3. ஆன்மாக்கள் கன்மபலம் புசித்தறுமளவும் தனுகரணாதிகள் வேண்டி 

யிருத்தலின் , அவ்வெல்லைகாறும் சலிப்பின்றிக் கன்மத்துக் கேற்பத் 
தனுவாதிகளை நல்கும் பெருமை குறித்து வியப்பிற்றென்றாராக, 

ஆச்சரியத்தை யுடைத்து என்று உரைகூறினார் . 
4. காரியமாகிய பிரபஞ்சத்தைக்கொண்டு - உ . வே . 
5. பிரகாசமான பரமசிவனை விசாரித்தறிந்தாற் போல -உ . வே . 
6. அழகுண்டாகிய பிரபஞ்சம் காரியமாக இருத்தலால் - உ . வே . 
7. இக்கருத்தேபற்றிச் சிவஞான முனிவரும் , மாயையுண்மையைப் 

பற்றிக் கூறலுற்றவிடத்து , " மேலைச் சூத்திரத்திற் ( முதற்சூத்தி 
ரத்திற் ) பிரபஞ்சத்திற்கு நிமித்தகாரணமுண்டெனச் சாதித்த 
வழியளவையே , முதற்காரண முண்மைக்கும் பிரமாணமாம் ; ஆக 
லானும் மாயையுண்மை துணியப்படுமென்க ” என்று கூறுகின்றார் . 
காரியம் காசினியாதி ( ஞான. 12 ) என்றாராகலின் , அணிகிளர் 
உலகம் 

என்றதற்கு , " காரியப்பிரபஞ்சம் என்றும் 
காரியப் பொருளாயிருத்தலால் என்றும் உரைக்கின்றார் . உபு 
தானம் - முதற்காரணம் , 


134 


உடையின்று என - புடவை 


வென்னின் , நூல் இல்லையாயின் ; 
இல்லாதவாறுபோல 1 என்க . 


10-12 . ( வாலிய .............ஆகலின் ) இது வாலிய சேதனமன்று 
இது தான் வாலிதாகிய 2 சைதந்கியமன்று , என்னை ; தீதறு 
செயல்கள் கோதில் அசேதனமாகலின் - குற்றமற்ற 

னுடைய 
காரியங்கள் ஐயமற அசேதனமாகலின் ; 

12-15 , ( அலதேல் .........எய்தும் ) அலதேல்- அப்படியன்று , 
அசேதனமாயிருப்பது சைதன்னியத்திலே தோன்றும் என்னில் ; 
காரணம் நியமம் என்னும் பேரிசை எல்லாம் உடைக்கும் - இன்ன 
காரணத்தினால் இன்ன காரியம் நியமமாய்த் தோன்றும் என்னும் 
4 பெரிய நியாயமெல்லாவற்றையும் கெடுக்கும் ; பொல்லாத் தோடம் 
வல்லே எய்தும்- 5 நியமமில்லாமை யென்னும் பொல்லாத குற்றம் 
கடிதாக வந்து கூடும் ; 


1. மிருகேந்திரம் , கத_நு யாதெயெந் 

ஜமவபெண 
ஹெத நா ! தெநாவாகா.ந வை ) ஜி.ந வடவஜ்ஜி 
வி . நா || " 
( ix . 3 ) என்பது ஈண்டு ஒப்புநோக்கத்தக்கது . 


15 


2.- முன்பு அளவில் வலியாய் என்றதனால் , முதல்வனது சிற்சத்தி 

என்று ஆகாமைப் பொருட்டு , ஈண்டுச் சேதனமன்று என்றார். 
இக்கருத்தே விளங்க , அருணந்தி சிவனர் , அசித்தாய் " 

என்றமை அறிக . 
3. இதனுடைய இம்மாயையினுடைய. இக்கருத்தையே மிருகேந்திரம் 
" தடிவெதந ேெவவாச காய .. 

" . - வஹா விவ2 நாக | 
ராஜவஹரொஜொஷ காராணா நியானா நயா 
(ix . 4 ) எனக் கூறுகிறது . 
4. பெரிய கீர்த்தியெல்லாம்-- உ . வே . 
5. பிரம முதற்காரண வாதிகள் , " பிரமம் பிரபஞ்சத்திற்கு முதற்காரண 

மென்பது வேதமுதலியவற்றிற்கெல்லாம் ஒப்பமுடிந்ததாகலின் , 
அதுவேயமையும் ” என்றாராக, அவரை மறுத்து மாயையே முதற் 
காரணமெனச் சாதிக்கும் சிவஞான முனிவர் , " அற்றன்று ; அவ்வம் 


135 


15--17 , ( அநித்தமும் ....... யாதின் ) 1 அநித்தமும் - நித்திய 
உபாதானமாயிருக்கிற மாயையை அநித்தமென்றும் ; நல்ல காரியமாவ 
தும் ஆயின் - ஒன்றினுடைய நல்ல காரியமென்றும் சொல்லின் ; 
நீரின் தோற்றுவது யாதின் -2நீர்மைப்படத் தோற்றப்படுதல் 
அதற்கு உடனே கூடுமாதலால் அதுதான் தோற்றுவது யாதின் 
பாலோ , சொல்லாய் ; 

17-19 . ( மாற்றரும் ............ கூறு தி ) மாற்று அரும் வியாபி 
அன்று எனின் - இம்மாயைதான் உவமையில்லாத 4 வியாபியன்று 


முதற்காரணங்களின் குணமெல்லாம் அவ்வக்காரியங்கட்கும் உள 
வென்பது நியமமாகலின் சித்தாகிய பிரமத்தில் தோன்றிய பிர 
பஞ்சமும் சித்தாதல் வேண்டுமன்றிச் சடமாதல் பொருந்தாமை 
யான் என்க ” என்றும் , எனவே , " மாயையே முதற்கரரணமாவ 
தன்றிப் பிரமம் முதற்காரண மாகா தென்று ஒழிக என்றும் 

கூறுவன காண்க . 
1 . படைத்தல் காத்தல் அழித்தலென்னும் இவற்றிற்கு ஆதாரமாயும் 

உலகத்திற்கு முதற்காரணமாயும் நித்தியமாயும் வியாபகமாயும் சட 
மாயும் ஒன்றாயும் இருக்கும் மாயையானது தனது விகாரமான காரிய 
வருக்கங்களுக்குப்பின் படிக்கப்பட்டிருக்கின்றது " ( 27 ) என்னும் 
பொருளின தாகிய தத்துவ சங்கிரகக் கூற்றுக்கு விளக்கவுரை 
சொல்லப் புக்க அகோர சிவாசாரியார் , - மாயை பரம காரணமா 
யிருத்தலால் நித்தியமாயுள்ளது என்றும் , 

என்றும் , அந்த மாயையைப் 
பரம காரணமாகக் கொள்ளாவிடில் , அதற்கும் ஒரு முதற்காரணம் 
வேண்டப்படும் ; படவே வரம்பின்றியோடல் என்னும் குற்றம் 

வருமென்க ” என்றும் கூறுவர் . 
2. அந்நீர்மைப்பட - உ . வே . 
3. எவ்விதமோ - உ . வே . 
4 . மாயை வியாபியன்று எனில் , பரமாணுவாய்ச் சென்று அடங்கி 

வைசேடிகர்முதலியோர் மதமாயொழியுமென்பர் சிவஞான முனிவர் . 
அவ்வாறு கொண்டால் , அநித்தியத்தன்மை முதலிய குற்றங்க 
ளுண்டாமென்பர் அகோர சிவாசாரியார் . இனிப் போக காரிகை 
யுடையார் எல்லாவற்றையும் வியாபிக்கும் இந்த மாயை , ஆன் 
மாக்கள் அநேகமாதலால் அவற்றின் போகத்தின் பொருட்டு எவ் 
விடத்தும் எல்லாக் காரியங்களையும் பிரவாக ரூபமான எல்லா 
மகிமைகளுடன் தோற்றுவிக்கின்றது ( 120 ) என்று கூறுகின்றார் . 


136 


என்னில் ; வினை எங்கணும் ஆர்தல் கூறுதி -1 கன்மபக்குவத்துக் 
கேற்றபடி ஆன்மாக்கள் எவ்விடத்து வேண்டினும் போகம் புசிப்ப 
தற்கு ஓர் உபாயம் சொல்லாய் ; 


19-21 . (யாது ........ ஏகம் ) யாது பலவாய்ச் சேதனம் அன்று 
யாதொரு பொருள் பலவாய்ச் சேதனமல்லதோ ; அது தோற்றத்து 
ஒன்றும் - அஃது ஒரு தோற்றரவைக் காட்டும் ; இது தோற்றம் 
அன்று ஆகலின் ஏகம் -4 இது தோன்றுவதன்று ஆதலால் ஏகமாம் , 
ஆகவே ஒன்றாயிருப்பது பல பொருளில் தோன்றாது என்றவாறு . 
5 இங்கனம் ஒன்றாயிருப்பது பல பொருளில் தோன்றாது என்று 
அருளிச்செய்ய 


21-23 . ( மாப்படம் .......................என ) மாப்படம் - மகத் 
தாகிய புடவை ; 6 நூலின் தொகுதிக் காண்டலின் -7 நூற்கழி 
பலவற்றாலே ஆயினமை காண்டலால் ; ஏகம் அநேகத்து எழும் 


1. கன்மம் பக்குவப்பட்டபடிக்கு ஆன்மாக்கள் எவ்விடத்தும் போகம் 

புசிக்கும் உபாயம் சொல்லாய்- உ . வே . 
2. 16-19 வரையிலுள்ள இப்பகுதியின் கருத்தை மிருகேந்திரம் , 

" யடி இது சிறகாய-30 கஸாடிக வடிகெ நg | 
சுவாவீவெக்குதவழ வழாக வபவெபஷா வபவபூதொ 

வழா ( ix . 5 ) என்று கூறுகிறது , 
3. தோற்றாவைக் காட்டாது - உ . வே . இவ்வுரை அன்று என்பதை 

ஒன்றும் என்பதனோடு இயைத்துக் கூறுகிறது . 
4. இவ்வாறே மிருகேந்திரமும் , 

" படிநக 2விதௗ J ஷததி ய3_கழ ! 
நத.தி 8 தலா நெக 3 )ுவ ம 3) காழா ” 

என்று கூறுகிறது . 
5. இது சில பிரதிகளில் இல்லை . 
6. நூற்கழிகளின் தொகு தியன்றிப் புடவையென வேறின்மையின் , 

நூலின் தொகுதிக் காண்டலின் என்றான் . 
7. நூற்கழி- நூலிழைகள் . 


18 


137 


என - அநேக பதார்த்தத்தாலே ஏகமாயிருப்பதொன்று ஆமென்றறி . 
யக்கூடாதோ 1 என்று விண்ணப்பஞ் செய்ய ; 

23-24 ( அறி .......... அறிதி ) 2 அறி அப்பலவும்-- அறிந்த 
அந் நூற்கழி பலவும்; ஒரு தனி வித்தின் வருகை - ஒரு தனிவித்தாலே 
வந்தன 3 வென்னும் இவ் வகையினை ; அறித- நீ அறியாயோ 4 ; 

25-27 . (சித்தில் ............ அள வின்மை ) குற்றமில் சித்தில்- 
குற்றமற்ற சித்திலே ; அசித்தின் தோற்றம் என்பவர் - அசித்துத் 
தோன்றுமென்று சொல்லுவோர் ; வன்புகை யதனின் புனலை மான 
அளவைத்தாம் - மிகுந்த புகையைக் கண்டு கீழே நீர் உண்டென்று 
அனுமானம் கொண்டபடியாகிய ; அளவின்மை -6 பிரமாணமினமை 
யென்னும் குற்றமாம் . 
28-31 . ( பூதமாதி ... 
(பூதமாதி ................ நிற்க ) பூதமா , 

.. நிற்க ) பூகமாதி உலகம் எவைக் 
கும் - மகாபூத முதலாகவுள்ள உலகமெவையிற்றுக்கும் ; 


காரணம் 


1. என்று ...... செய்ய ” என்பதற்குப் பதிலாக எனில் என்றொரு 

சொல் சல பிரதிகளில் காணப்படுகிறது . இவ்வினாவையே மிரு 
கேந்திரம் வடவு மணா ?. J ஷ வவபல்கெைநக த g ! 
(ix 7 ) என்று வினவுகிறது , 


2 . 


புடவையின் ஆக்கத்துக்குரிய காரணக்கூறுகளாக நூற்கழியன்றி , 
அதற்கும் காரணமாகிய விததனை நினையாமையாலும் , நினைந்தவழி , 
அதுவே இப்புடவைக்கும் காரணமாய் ஏகமாய் இருப்பது விளங்கி 
விடுமாதலாலும் , “ அறி அப்பலவும் என்றும் , " அறிதி ” யென்றும் 
வற்புறுத்தினார் . 


3. வென்னும்படி யறியாயோ - உ . வே . 
4. இக்கருக்தே கொண்ட விடை மிருகேந்திரத்தில் “ தவை நெக 

ேெகலாவெவ வீஜாக வ , ஜாய்தொ ( ix 7 என்று கூறப் 

படுகிறது . 
5. இவ்வாறு சொல்லுவோர் பிரம முதற்காரணவாதிகள் . 
6. பிரமாணக் குற்றமாம் என்றும் , அனுமானம் கொண்டபடியாகிய 

பிரமாணமின்மையாம் , இது பிரமாணாபாசம் என்றும் பிரதிகளில் 
உரை வேறுபாடு காணப்படுகிறது . 


135 


பார்க்கில்- காரணம் விசாரித்துப் பார்க்கில் ; ஓர் பரமாணு என்பவர் 
புட வைக்குப் பல நூற்கழி காரணமாதல்போல உலமையில்லாத 
பரமாணுவே காரணமெனறு சொல்லு வோபாகிய தார்க்கிகரது ; அறி 
வின் நுண்மை- நுண்ணியவறிவும் ; இன புற நாடினம் -2இனிதாக 
அறிந்தோம் ; நிற்க- அவர் நிற்க . 
31-36 . ( ஒருரூ. 

( ஒருரூ .................... யாரே ) ஓர் உருவதனில் ஓர் 
உரு உதித்தல் அல்லதை- ஒரு பொருளிலே யொருபொருள் 
3 தோன்று வதல்லது ; யாவும் நாசா இல் யென்னின் - சருவபதார்த் 
தமும் 4 ஒரு காலத்திலே ஒருபடித்தாக அழிந்து மீளததோன்றும் 

சங்காரம் 5 இல்லை யென்பாயாயின் ; ஆசற- குற்றமற , 


2. 


1. இஃது அச்சுப்பிரதியில் இல்லை . அழகிய பரமாணுவே காரண 

மென்று திருஷ்டாந்தமாக நூற்கழி பலவற்றால் வரும் புடவையை 
யெடுத்துக் காட்டும் நையாயிகரது நுண்ணறிவை யினிதாக வறிந் 
தோம் -- செப்பறைப்பிரதி . 
பரமாணுவே பிரபஞ்சத்திற்கு முதற்காரணம் ; மாயையன்று. என் 
பாரை மறுத்து , மாயையே முதற்காரணமென்று வற்புறுத்துவா 
ராகிய சிவஞான முனிவர் அற்ரன்று , அணுக்கள் , அவயவமுடைமை 
யானும் அவற்றன் நுண்ணிய பரமாணுக்கள் உண்டென். தற்குப் 
பிரமாணமன்மையானும் , உண்டெனினும் சடமாய்ப் பலவு 
மாயின வெலலாம் தோன்றி நின் றழியும் காரியமேய தலின் , அவற் 
றிற்குக காபணமுணடென்பது பெறப்படுதலானும் , காரியந் 
தோன்றயவழிப் பலவாய் ஏகதேசமாய்க் காட்சப் புலனாய் நிற்றல் 
பற்றித தூலமென வும் , ஒடுக்கிய வழி ஒனறாய் வய பகமாயப் 
புலனாகாது நிற்றல பாறிச் சூக்குமமெனவும் கொள்ளப்பட்டன ; 
அக்கருத்தறியாது சூக்தமமென னும் சொலலே பற்றி அணுசுகளை 
உலகிறகு முதற்காரணமென்றல் பொருந்தாமையானும் மாயையே 

முதற்காரணமென்றுணாக என்பர் . 
3. தே..ன்று மலைது , தோன்றுமதலலது - உ . வே . 
4. ஒரு நாளிலே யழிந்து தோனறும் மகா சகிகாரம் - உ . வே . 
5. இல்லையென்று கூறுபவர் உலகாயதர் ; உதிடபதும் ஈழமுண் 

டென்றுரைப்பதம் சென்னை முனனோர் , மதித துல கனாதயாக 
மனனிய சென்பா ” (சிவ.சித்தி . சூ .1 : 2 ) எனவருவதும் , ஒத்துறு 

னுருக்கள் பலவாகும , வைத் துறு கடாதி பல மண்ணின் 
வருமாபோல் ” ( சிவ . சித்தி . பா . 15 ) என்பதும் காண்க . 


புணாச்சியி 


139 


ஓரிடத்து ஒன்றுக் கெய்தியது- ஓரிடத்து ஒரு பொருளுக்கு வந்த 
சங்காரா ; எங்கணும் நின்றி புன் - எல்லாப் பகார்த்தமும் ஒரு காலத் 
திலே ஒன்றாய் அழியப் பக்குவப்பட்டு வந்து நிற்குமாயின் ; அதனை 
நீக்கும் வெனறியர் யாரே -3 அந்தப் பக்குவத்தை நீக்கும் வன்மை 
யுடையார் யாரோதான் ; 


36-38 . ( கோடிக்கு .............மன்ற ) கோடிக்கு ஈறும் ஆற்றக் 
கண்டால்- கோடி சரீரங்கள் ஒரு முகூர்த்தத்திலே முடிவாக அழியக் 
கண்டால் ; எவைக்கும் பொன்றும் காலம் உண்டேமன்ற-4 எல்லாச் 
சரீரங்கட் தம் 5 ஒரு நாளிலே சங்காரம் உண்டு எனத் தெளியக்காண் ; 


38-43 . ( ஓதும்........ முதலே ) ஓதும் மாயாகாரியம் முடி 

வில் 
நிற்பது- சொல்லப்பட்ட மாயா காரியம் சங்சார காலத்து நிற்கும் 


1 . 


ஈண்டுக்கூறப்படும் கருத்தும் " பெற்றிமையின் - ஒத ! ரோ , ஒன் 
றொன்றிற் றோன்றி யுளதா யிறக்கண்டும் , அன்றென்றும் உண் 
டென்று மாய்ந்து ” ( சிவ . போ . சூ . 1 வெ . 1 ) என்ற திருவெண்பா 
வின் கருத்தும் ஒத்திருத்தல் காண்க . 


2 . 


ஒரு நாளிலே பழியப் பக்குவப்படுமாயின் 


உ . வே . 


3 . 


என்றும் , 


" அந்தப் பக்குவத்தை நீக்கும் வெற்றியுடையார் 

அப்பக்குவத்தை நீக்கி அழியாமையை வென்றியுறச் செய்ய 
வல்லர் ) ” என்றும் உரை வேறுபாடுகள் உண்டு . 


4 . 


எல்லாச் சரீரிகட்கும் ஒரு நாளிலே யுண்டு காண் - உ . வே . 


5 . 


பயில்வித்தெல்லாம் , காரிட மதனிற் காட்டு மக்குரங் கழியும் 
வேனிற் சீருடைத் துலகு காலஞ் சேர்ந்திடப் பெயர்ந்து செல் 
லும் ( சிவ . சித் . 1 : 9 ) என்று அருணந்தி சிவனர் கூறுவதும் , 
இச்சித்தியார்க்குச் சிவஞான முனிவர் உரைத்க உரையில் " தம்முள 
ஒருசாதப் பலபொருளாகிய வித்தி முதலிய ச ..- க்கள் ஒவ்வொரு 
கால விசேடத்தின ஒருங்கே தோற்று தலும் , ஒருங்கே யழிதலும் 
சண்டாமாகலின் அவ்வியல் நிர்றாகிய உலகமும் அவ்வக்காலம் 
வந்துழி அவ்வாறு முழுவதும் ஒருங்கே தோன்றி ஒருங்கே யழியும் 
என்பதும் ஈண்டு ஒப்புநோக்கற்பாலன . 


140 


முறைமை யாங்ஙனமெனில் ; சீரிய சத்திவடி வில்- சீரிதாகிய தத்தம் 
சத்திவடிவிலே ; 1 பொற்பொடு புணரும் அழகிதாக- உபாதானத்திலே 
யொடுங்கும் ; 2 தொடங்கற்காலை- அவ்வாறு ஒடுங்கியவை மீளத் 
தோன்றுவதாகிய புனருற்பவ காலத்திலே ; ஆருயிர் ஏர் இசைப் 
போகம்- நிறைந்த ஆன்மாக்கள் கீர்த்தி யுடைத்தாகிய போகத்தை ; 


1 . 


காரண 


இதனைச் சிவஞான சித்தியார் , 

வணுக்கள் கெட்டாற் 
காரியவுலகின் றென்னில் , காரண மாயை யாகக் காரியங் காண 
லாகும் , காரணம் மானய யென்னை காண்பதிங்கணுவே யென்னிற் , 
காரணமானயயே காண் காரியம் மணுவிற் கண்டால் " ( சூ . 1:12 ) 
என்றும் , கிரணாகமம் " மகாப்பிரளயத்தில் மாயையைப் பற்றுக் 
கோடாகக் கொண்டு சக்தி ரூபங்களாக நிற்கும் காரியங்கள் , 
சிருட்டிகாலத்தில் பொருள் ரூபத்தோடு காரியத்தின் பொருட்டுத் 
தொழிற்படுகின் றன என்றும் கூறுகின்றன . " தஉா யாராணி 
காயடாணி கி வாணி வ voJதள | விசு J-தள 
வகி வாணி வாவி , யஜெய -3 லியெ II ( ix . 13 ) 
என மிருகேந்திரம் கூறு தலும் ஈண்டு ஒப்பு நோக்கத்தக்கது . 


2. தொடங்கற்காலை திசழ் தனுமுதல் போகம் அருந்த இடம்படத் 

தோன்றும் என இயைக்க . இக்கருத்தையே போக காரிகையுடை 
யார் ( இந்த மாயையினுடைய கலை முதலியவற்றின் தோற்ற 
மானது , .போகத்தை யனுபவிக்கும் சம்சாரிசளுக்கு அந்தப் 
போகத்தை உண்டுபண்ணுகற் பொருட்டு உண்டாகின்றது ) 
( சூ . 117 ) என்றும் , அருணந்தி சிவனர் , உயிர்க்கு , மன்னிய புத்தி 
முத்தி வழங்கலும் அருளால் முன்னே . துன்னிய மலங்களெல்லாம் 
துடைப்பதுஞ் சொல்லலாமே ” ( சித் . 1 : 56 ) என்றும் கூறுவர் . 
இவ்விருவரினும் திட்பமாக , மயக்கிடு மாயா காரிய மிலையேல் 
வல்வினை நுகர்ச்சியு மில்லை , துயக்குமவ் வினையின் கழிவுமாங் 
கெய்தா தொல்லையே சூழ்ந்த வாணவத்தின் , முயக்கு மற்றொழித 
லரிதரி தாகும் மூதுயிர் மாயை காரியத்தின் , இயக்குற லன்றி யிரு 
வினை யீட்டா திவை யின்றி யவையு மெய்தாவால் ( தணிகைபு . 
நந்தி , 110 ) என்று கச்சியப்ப முனிவர் கூறுகின்றார் . 


3. அவ்வாறு ஒடுங்கிச் சிருட்டி காலத்திலே - உ . வே . 


141 


சீரிதின் அருந்தத் திகழ் தனு முதல் -1 நன்றாகப் புசித்ததற்கு ஏது 
வாய் விளங்கும் தனு கரண புவன போகங்கள் ; இடம்படத் தோன் 
றும் -2இடமுண்டாகத் தோன்றும் எ.று. 


ஏகாரம் முன்னையவை தேற்றம் ; பின்னையவை அசை . மன்ற , 
தெளிவாக, 


அகவல் 22 


சற்காரியவாதம் 


* தந்து முதல காரக மைந்துறக் 
கோட லாடை யின் + மையி னாடை 
உளதேற் காரக மென்னை யென்ன 

வளையாக் காரக மசத்துற் பத்திக் 
5. குண்டே யாக வாயிடை யாவினும் 
தண்டாதி யாவருந் தாம்வேண் டியமன் 
கண்டோ ராயின் மன்ற கண்டிலம் 
அன்ன தாயி ன தினஃ துண்டென 


1. நன்றாகப் புசித்தற்கு ஏதுவான பிரகாசமுள்ள தனுகாண புவன 


போகங்கள் -- உ . வே . 


2. ஒழுங்குபட , அழகுண்டாக - உ . வே . 
3. இத்திருவகவல் மாதவச் சிவஞான முனிவரால் சற்காரிய வாதத் 

தக்குச் சிவஞான பாடியத்துள் மேற்கோளாகக் காட்டப்பட் 

டுள்ளது . முதற் சூத்திரத்து இரண்டாமதிகாணத்துட் காண்க , 
4. யின்றெனி னடை - பா . வே . 
5. வனையா - பா . வே . 
6. பாயினும் - பா . வே . 
7. டியமனம் - பா . வே . 


142 


என்னை நியம மிதினுள திவ்வலி 
10 என்னிற் சித்த சாதன மன்னோ 

அன்றெனிற் காரகக் குழுவும் வென்றி 
தாரா தோடு மோட வேரிசை 
எல்லா முடையு முடைய நல்லோய் 

சொல்லே யாகு நிற்க வல்லே 
15. உற்பா திக்கும் வலியுண் டில்லைச் 

சத்தி ரூப மாகிக் கருமம் 
என்றிடின் விசேட நின்ற தொன் றிடைக் 
கண்டில மொன்றும் வென்றியோ டொன்றக் 

காரக மதற்குப் பேரிசை நியமம் 
20. ஆகத் தோற்று விக்குஞ் சீரிசை 

வலியந் நுவய வெதி ரேகத்தும் 
ஒலிகெழு முரூடி யானுங் கலிகொள 
அறிய லாகு மவ்வெளிப் படுதல் 

ஒலிகெழு தோற்ற மதனாற் கலிகெழு 
25. தந்துமுதல காரகம் வந்திலா மையிற் 

புடமடி மறைத்த தடமலிந் தகன்ற 
வேம் முதல தாமினி துஞற்றத் 
தூமடி விளங்குமி யோங்கெனின் மாமரு 

கடமிக மறைத்த படங்கட மகற்ற 
30. இடமிக விளங்கி யாங்கு வடிவுற 


1. மிதனுள - பா . வே . 
2. மன்னே என்னும் சீர் சில பிரதிகளில் இல்லை . 
3. மோடப் பேரிசை -பா . வே , 
4. முடைய வென்னும் சீரும் சில பிரதிகளில் இல்லை . 
5. தகற்ற - பா . வே . 
6. யாங்கு மாமரு - பா . வே . 


143 


எல்லாக் காரக முறினு முயற்கோ 
டில்ல தில்ல தாகலின் வல்லே 
கலைமுதன் மாயையி னிவணம் 
நிலை நலி யுடைய நினையுங்காலே . 

இஃது ஆருயிர் “ ஏரியல் போகஞ் சீர்தி னருந்தத் திகழ் தனு 
முத ” ல ய பிர . ஞ்சம் அசற்காரிய பென்னச் சற்காரிய , சாதகம் கூ றியது . 


உரை : 


( தந்து ........... 


1--3 . 

என்ன ) தந்து முதல காரகம் 
முந்துறக் கோடல்- நூலை உபாதான மாகக் கொண்ட புடவையை 
உண்டாக்கும் கருவிகளைக் குறைவறக் கொள்ள வேண்டிற்று ; ஆடை 
இன்மையின் - நூலினிடத்துப் புடவை 2 இல்லையென்பதனாலல்ல ரீவா ; 
ஆடை உளதேல் அதனிடத்துப் புடவை யுளதாயி , ; காரகம் 
எனனை - இக் கருவிகளைக் கொண்டு செய்ய வேண்டுவது எற்ழக்கு ; 
4 என்ன - என்று விண்ணப்பஞ்செய்ய ; இங்ஙனம் கூறுவாயாகில் , 

4-6 . ( 5 வளையா............கண்டிலம் ) அசந்து உற்பத்திக்கு 


1. நிலைமலி புடைய - பா . வே . 
2 . 

இல்லாமையா லல்லவோ - உ . வே . 
3. நெய்யவேண்டுவது --உ . வே . 


4 . ஆடையின்மை காரணமாகத் தந்து முதல காரகம் கோடல் அமையு 

மெனவே அசற்காரியத்துக்குக் கருவிகள் வேண்டுமென்றும் , சற் 

காரியத்துக்கு வேண்டுவதில்லை யென்றும் கூறியவாறாம் . 
5. இவ்வுரை பிரதிகளில் வேறுபடுகிறது . அசற்காரியத்துக்குக் 

கெடாத கருவிகள் உண்டாமிடுக ; ஆன விடத்து எப்பதார்த்தம கிய 
கருவிகளைக்கொண்டும் எங்கனம் விவேகிகளாபினாரெல்லாரும் 
தாம் வேண்டின பொருள்களைத் தடையின்றி யே இல்லாததி 
னின்றும் உண்டாக்கினார் ; ஆகில் இப்படியிருத்தல் நிச்சயமாகக் 
கண்டிலோம் கண்டாய் என்று அருளிச்செய்ய- உ . வே . 
இக்கருத்தையே மிருகேந்திரம் ததாதிகாாகா உா நா வடா 
வவெ வடா தி ந | வதெகாரகலெவிவ 

வ 

ெெவ 
தீதி ஹ த . ஜமகா லாம ) 2ு ததா வஸுகாாசு 

a25 
வ_ h3 || என்று கூறுகிறது . 


9 


144 


விடத்து ; 


அசற்காரியத்துக்கு ; 1 வளை பாக் காரகம் உண்டே--ஆராய்ந்து கொண்ட 
கருவிகள் 2 வேண்டும்ல்லவோ ; ஆக - அங்ஙனமாக ; ஆயிடை - அவ் 

யாவினும் யாவரும் தாம வேண்டிய - எக்கருவிகளைக் கொண் 
டும் எத்தகைய விவேவிகளும் தாம் வேண்டின பொருள்களை ; 3 தண் 
டாது கண்டோர் - குறைவின றியே உண்டாக்கிக்கொள்ளுவாலைவோ, 
அங்ஙனம் உண்டாக்கிக்கொண்டோரை ; ஆயின் -- ஆராயின ; மனற 
கண்டிலம் - நிச்சயமாகக் கண்டிலோம் , ( என்று இவ்வாறு ஆசிரியர் 
அருளிச்செய்ய ) 


7- 10. ( அன்னது ........... சாதனமன்னோ) அன்னது ஆயின் 
-4 அஃது அப்படியாயின் ; அதின அஃது 5 உண்டென- அந் நூலி 
னிடத்துப் புடவையுள தாய்த் தோன்றவில்லையாயினும் கருவிகளாலே 
நூலினிடததே புடவை யுண்டாக்கலாமே 

விணணப்பஞ் 


என்று 


1 , வளைதல் ஈண்டு ஆராய்தல் குறித்து கின்றது . வளைதல் சூழ்தலாகி , 

அச்சூழ்தல் ஆராயச்சியாதற் கியை , காண்க . வளையா - செய்யா 
வென்னும் வினையெச்சம ; கொண்ட எனனும் முடிக்குஞ்சொல் 
வருவிக்கப்பட்டது. 


2. அசற்காரியத்துக்குக் கருவிகள் வேண்டுமென்பது அனுவாதம் . சற் 

காரியத்துக் குரிய கருவிகளை அசற்காரியத்துக் கெனக் கருதுதல் 
குற்றமாதலின் , அக்குற்றத்தை 5 கருவிமேலேற்றி வளையாக் 
காரகம் என்கின்றார் . 


3. வாளா ‘ கண்டோர் என்னாது , " தண்டாது கண்டோர் என்ற 

அடைச்சிறப்பால் , காண்போர் ஒருகாலும் ஓரிடத்தும் இரார் 
என்ற கருத்து வலி புற்றெழுகிறது . இவ்வாறே மிருகேந்திரமும் , 
உதாஉபது லவ - வாக லவ லவ_ ஜீவி தழ || 
என்று கூறுகிறது . 


வ 


4. நூலினிடத்துப் புடவை பில்லை ; உளதாயின் கருவி வேண்டா எனத் 

தான் கூறும் இல்லது தோன்று மென்னும் அசற்காரியவாதம் 
வீழ்கின்ற மையின் , அன்ன தாயின் ” என்றான் . ஆயின் என்ற 
தனால் , அதனோடமையாது மேலும் வினாதற்கு எண்ணம் எழுந்து 
நிற்பது பெற்றோம் . 


5. உண்டென என்- N , ஏகார வினா தொக்கது . 


19 


11.4 


செய்ய ; என்னை நியமம் -உனக் , இஃது என்ன நியமம் சொல்லாய் ; 
இதின் உளது இவ்வலி என்னின் -புட்டசையுண்டாகும் சத்தி மற் 
றொன்றில் பிறவாது இந்காலிலே தான் உண்டு என்று சொல்லு 
வாயேல் ; சித்த சாதனம்- புது நாம் சாதிக்கிற பொருளாகியன் றோ 
முடிந்ததாம் , 

மன்னும் ஓவும் அசை . 

11-14 . ( அன் நனில், ..நிற்க ) அன்றெனில் காரகக் 
குழுவும் வென்றி தாராது ஓடும்- நூலிற் புடவை கிடந்ததில்லை 4 
யென்னின் கருவித் திரட்சியெல்லாம் கூடிச் சற்காரியத்தை யுண்டாக்க 
மாட்டாவ ) தலால் கருவியும் வெற்றி தரமாட்டாவா யொழியும் ; ஓட 
ஒழியவே ; பேரிசை யெல்லாம் உடை நீ பெரிதாகப் பேசின 5 
வெல்லாம் கெட்டுப்போம் , 6 அஃதாவது சொல்லியது அபசயப் 
பட்டுப்போம். என்றவாறு ; 

கவ நல்லோய் - நல் 
லோனே ; சொல் லேபாகும் - சின் வர்ரதை சத்த வே பாடல்லது 
பொருள் வேறுபாடு இன்றாம் ; நிற்க- ஆகலின் இனி அசற்காரியம் 
ஒழிக . 

14 - 18 . ( 7 வல்லே .... ஒன்ற ) வல்லே உற்ப திக்கும் வலி 


உன்ட ! -- பாக 


; 


சில ஏடுகளில் இல்லை . 
2 . புடவையை யுண்டாக்கும் சத்திதான் இந்நூலொன்றி லே தான் 

உண்டென்று சொல்லுவ : யேல் - உ . வே . 
3. அன்றே எனக் கொண்டு ஐயோ என்று பொருள் கூறுகிறது 

அச்சுப் பிரதி . அதுவே பாடமும் பொருளும்ாயின் வாதியின் 
மேற்கோளையே பிரதிவாதியின் வாதம் சாதித்துக் கொடுப்பது 
அப் பிரதிவாதிக்குத் தோல்லியும் குற்றமும் இதழற்பாடும் பயக்கும் 
சிறுமை யெய்துவது குறித்து வருந்துமாறு தோன்ற " அன்னே 

என்றார் என்றவாறாம் . 
4 . தில்லை பாலெனின் -உ . வே . 
5. அழகிய கீர்த்தியெல்லாம் -உ . வே . 
6 . த்தொடர் சில ஏடுகளில் காணப்படவில்லை . செப்பறை யேட்டில் 

" இனி அகற் காரியம் ஒழிக என்பதன் ஈற்றில் , இதனாற் சொல் 
லியது நீ சொல்லி : ப செல்லாம் அபசயப் பட்டுப்போம் என்ற 

வாறாம் " என்று வரையப்பட்டுள்ளது . 
7. இப்பகுதியின் உரை பிரதிகளில் சியை பில்லாத சொற்கள் நிரம்பிச் 

சிதறிக் கிடக்கின்றது . 


யுண்டு- விரைய நூலிலே புடவையைத் தோற்றுவிக்கலாம் சத்தியுண்டு; 
சத்தி ரூபமாகிக் கருமம் இல்லை என்றிடின் -- சத்திவடிவாய்ப் புடவை 
கிடந்ததில்லை யென்று நீ சொல்வாயேல் ; இடை --இவ்விடத்திலே ; 
நின்றது ஒன்று --உனக்கு நின்றதாகிய ஒன்றும் ; வென்றியொடு 
ஒன்ற - வெற்றியொடு பொருந்தவரும் ; விசேடம் ஒன்றும் கண்டிலம் 
1 விசேடமெய்துவதாகச் சிறிதும் காண்கிலோம் , காண் ; 

19-20 . ( காரகம் ........ தோற்றுவிக்கும் ) காரகம் - கருவிகள் ; 
அதற்குப் பேரிசை நியமமாகத் தோற்றுவிக்கும் - நூலிலே கிடந்த 
அப்புடவையைப் பெரிய கீர்த்தியையுடைய நியமமா முறைமையாலே 
உண்டாக்கும் ; 

20-24 . (சீரிசை ............... அதனால் ) சீரிசை வலி - நூலிற் 
கிடந்த புடவையின் மிக்க புகழுடைத்தாகிய சத்தியை ; அந்துவய 
வெதிரேகத்தும் -2 அந்நுவயத்தாலும் வெதிரேகத்தாலும் ; ஒலி 
கெழும் உரூடியானும் - விளங்கக் காணப்படுவதாகிய உரூடியாலும் ; 
ஒலி கெழு தோற்றமதனால் -3 பிரகாசமாய்த் தோன்றுகிற புட 
வையிற் 4 கண்டு ; அவ்வெளிப்படுதல் கலி கொள அறியலாகும்-அது 
தோற்றினது நூலிலே 5 என்னுமது விளங்க அறியலாகும் ; 


31 


1. விசேட மொன்றும் காண்கிலோம் - உ . வே . 
2. அந் நுவய முதலியவற்றின் இலக்கணம் அச்சுப்பிரதியில் இவ்விடத் 

தேயே சேர்த்துக் கூறப்பட்டுள்ளது . 
3. பிரகாசமாயிருக்கிற; பிரகாசமான - உ . வே . 
4. கண்டென்பது சொல்லெச்சம் . 
5. என்னும்படி முழங்க வறிதலாகும் - உ . வே . 

கஷாஹியாஜிகா ஜ கி : காராகவ நg | 
ஆ திரெகாஜா தொ வாவவீயதே !! 

(மிருகே. 
ix : 19 ) என்பதன் உரையில் பட்டநாராயணர் “ வா வஜ.க ) 
TA : ஈநயவு கிரொகாஜா வ , வலிவாய சுவட்கை 

தெவ3 திணெ வடாததி , 
வெத ) நயவ கரெகள ஈ உப 

உய சூவாஜவான 
மாஉ நா வஸிதா | யஉடொத தபநொ ந 8 ) திண 
வ ) கிரிக வா ந . கலாவ 

ir @iY) உவ ஹாயதீதி 
நது ய ) திணெவ - வேதாவ , துஷகாராஷாவாரம் 
விநா வ வ @ஜெத நவாவஷை தெ | 


சஸத 


இது ததிரே 


தஸாளு 


147 


மென்கை ; 


அந்துவய வனுமானமாவது உள்ளது தோற்று 
அஃதாவது நூலைக்கண்டு புடவை யுண்டென்று நிச்சயிக்கை . வெதி 
ரேக வனுமானமாவது இல்லாதது தோற்றா தென்கை ; அஃதாவது 
நூலைக்கண்டு இதிற்கடமில்லை யென்று நிச்சயிக்கை, உருடியாவது 
புடவையைக்கண்டு இது நூலிலன்றித் தோன்றா தென்று நிச்சயிக்கை, 

24--26 . ( கலிகெழு ............ மறைத்த ) கலிகெழு தந்து முதல 
காரகம் வந்திலாமையின் - சொல்லப்பட்ட நூலை உபாதானமாகவுடைய 
கருவிகள் வராமையாலே ; 1 புடமடி மறைத்த- 2 இந்த நூல்கள் 
தப்மிற் கிடந்த சுத்தமான புடவை தோன்றா வண்ணம் மறைத்தன ; 

26-28 . ( தடம் மலிந்து ..விளங்கும் ) தடம்மலிந்து 
பெருமை மிகுந்து ; அகன்ற வேமட் முதல -3 விரிந்தனவாகிய 


து .. 


திணெ டொஜி சுவித தத : குஹகாரெண 
கியதெ யதவ உபாவாரா நதா உதரவே ) வட 
வெயூாவா | நெதவ @ S காரணாஜாவாக 

வடவாநுவ @ 098 நவவவாகா யஉாவு ந 8 
குவாஜாவாவிவ ஜந கிபயா உவஜியொழகா 
நவ தி | தஉா உவ 

வரும் ) 

தவளவா யயாவந நா நா கீழ் 
2 ஜொஉகா 2ெ : நது கீ 2 லொஉகாஜெ : வ , கவெ 
வ.சாணஷை நத திணெவடவ ) தஷா ..-ஊதா 
ஒவதி | 

நவ விவ ) ஐ சி உயகக வனவற வெடி 
தாவி வாவலவாண சுவல மகாண வாவா ந 
, ஹணாஉ தாவித )விவதி 

தாத) வி வ தி தவாஉ வனவயகம் என்று 
கூறுவது ஈண்டு ஒப்பு நோக்கத்தக்கது . 
1. தோற்றத்துக்கு வேண்டிய கருவி கரணங்களின் கலப்பன்றி வேறு 

கலப்பின்மையான் புது மடியை , புடமடி ” யென்றார் . புடம் 
தூய்மை . பிராண்டும் தூமடி விளங்கும் 7 

( ஞானு. 23 : 28 ) 
என்று ஆசிரியர் கூறுவது காண்க . 
2. இந்த நூல்கள் என்பது செவ்வி 7 " தென்றதனால் , ( தொல் 

சொல் 69 ) வெளிப்படாது நின்றது . மறைத்த , அன்பெறாது 

நின்ற அகர வீற்றுப் பலவறி சொல் . 
3. விரிந்த வேமம் முதலான - உ . வே . விரிந்திருக்கின்ற குழல் முத 

லான கருவிகளை .-- உ . வே . 


148 


1 வேமம் முதலான கருவிகளை ; தாம் இனிது உஞற்ற - நெய்வார் 
நூலிலே அழகிசாகத் தொழிற் படுத்த ; தூமடி விளங்கும் -3 தூய 
தாகிய புடவை விளங்கித் தோன்றும் ; 

28-30 . ( யாங்கு ............ யாங்கு ) பாங்கு எனின் - என் போல 
வென்னில் ; மாமரு கடம்மிக மறைத்த படம்- அழகு பொருந்திய 
பாண்டத்துள் ளே மறைந்து கிடந்த புடவை ; கடம் அகற்ற - பாண் 
டத்தினின்றும் வாங்கி விரிக்க ; இடம் மிக விளங்கி யாங்கு - இ 
முண்டாசு விளங்கியது போல வென்க . 4 

இஃது 5 அந்நிய வியா தேசம்.. 

30-31 . ( வடிவுற ........ நினையுங்காலே ) வடிவுற எல்லாக் காரகம் 
உறினும் --வடிவுண்டாகுவதற்கு வேண்டும் எல்லாக் கருவிகளையும் 
கொண்டு புகினும் ; முயற் கோடு இல்லது இல்லதாகலின் - இல்லாத 
கொப்பை முயலுக்கு உண்டாக்க வொண்ணாத படியால் ; நினையுங் 


முதலாசப் 


1. வேயம் , சொவுக் கருவிகளுள் ஒன்று . பா . குடில் , நாடா என்பன 

வண்மையின் யேம் முதலான கருவிக " 
ளென் றொழிர்தார் . 
2. அசற்று என்று கொண் . பாடத்துக் கேற்ப , விரிக்க என்று உரை 

கூறுகின்ற த அச்சுப் பிரதி . 
3. . இதனால் , முதற் காரணமாகிய நூலி னிடத்தே சூக்குமமாய் ஒடுங்கிக் 

கிடக்கும் புடலையைத் தோற்று வித்தற்கு இக்கருவிகள் துணை 
செய்வனபே யன்றி 2.பாதானமாகா எனக் கிளந்தோதியவாறு 

பெறுகின்றாம் . 
4 , இவ்வுவமை, பிரமம் சங்குசிதாவஸ் தையில் காரணமாய்ப் பிர 

சாரிதாஉஸ்தையில் காரியமுமாகின்றது என்பதற்கு எடுத்துக் 
காட்டாகப் பிரமசூத்திரத்திலும் ( பிரம . நீலகண் . 2 : 1 : 19 ) , சுத்த 
மாயையின் காரியம் படம் குடிலானாற் போல விருத்தி யெனச் 

சிவஞான சித்தியாரிலும் ( சூ : 1 : 24 ) காணப்படுகின்றது . 
5. அந்நிய விபதேசமாவது முற்கூறியதனைப் பிறிதொன்றி லேற்றிக் 

காட்டிக் கூறுவதென்றும், இங்கே முற்கூறி பதாவது தடமலிந்து 
... விளங்கும் என்பது ; 48 னை விளக்கும் பொருட்டுப் பிறிதொன்றி 
லேற்றிக் கூறியதாவது மாமரு ..... ஆங்கு என்பது என்றும் சேற் 
றூர் ரா . சுப்பிரமணியக் கவிராயர் கூறுவர் . சுட்டென்னும் உள் 
ளுறையையும் , பிறிது மொழி தெலென்னும் அணிவகையையும் வட 
ஏலார் அந்நிய வியபதேசம் என்பர் . 


149 


கால் - விசாரிக்குமிடத்து ; 1 இவ்வணம் -- இவ்வண்ணமே ; கலை முதல் 
கலை முதலாகவுள்ள தத்துவங்கள் ; மாயை பின்- 2 நித்தியமாகவுள் 
மாபையி லே ; வல்லே நிலை நலிபு உடைய - சற்காரியமாய் விரைய 
விரிவதும் ஒடுங்குவதும் உடையவாகும் , காண் எ.று. 


மன் , அசை , 


1. " இவ்வண்ணமே பரமசிவன் கருத்தாவாகவும் அவன் சத்தி கருவி 

யாகவும் கொண்டு ” என்பது அச்சுப் பிரதியில் காணப்படுகிறது; 
2. இனி , இரத்தினத்திரய முடையார் , சற்காரியவாதத்திற்குப் பரிணா 

மத்தின் இயல்பை விளக்கி , அதுவே வாயிலாக வற்புறுத்தலுற்று , 
பொருள்களுக்குப் பரிணாமமோ வென்னில் , முன்னை நிலையி 
னின்று நழுவி வேறு நிலையை அடைவதாகும் ; பாலுக்குத் தயிர்த் 
தன்மை போலும் , தயிருக்கு மோர்த் தன்மை போலுமாம் ; பால் 
நிலையும் தயிர் நிலையும் மோர் நிலைக்குச் சிந்தனை நிலைகளாய்க் 
கொள்ளப் பட்டிருத்தலால் , மோர் நிலையானது பால் நிலையிலும் 
தயிர் நிலையிலும் இல்லை யென்பதாம் . சத்துரூபமான நிலையை 
யுடையவொரு பொருளே முன்னர்ப் பால் ரூபமாயிருந்து பின் 
னர்த் தயிர் ரூபமாயிருக்கின்றது ; அதன் பின்னர் மோர் ரூபமா 
யிருக்கின்றது . அவ்வாறே மாயையும் நானா விதமான பரிணாமத் 
தடன் கூடியிருத்தலால் தத்துவங்கள் தாத்து விகங்களென்னும் 
இவற்றிற்கு நித்தியமான முதற் காரணமாகின்றது ( சூ . 35-38 ) 
என்று கூறுகின்றார் . இந்தச் சற்காரியவா தமானது தம்மால் மிரு 
கேந்திர விருத்தி தீபிகையில் விரிவாய்க் கூறப்பட்டுள்ளது என்று 

அகோரசிவாசாரியார் கூறுகின்றார் . 
3. இப்பகுதிக்கட் காணப்படும் கருத்து , தஆகி ஜ . ந நஞா 2 தச 
காராகவரேயாக 1 

தெந.தத தாகா வடா 
காரா வநாயகழ ” பயாவடா மவ ) வடிா 
ஜெஸ உாலத: நாவ த கியதெவ தி : காமெ 
அழிதவயா ! ” எனவரும் மிருகேந்திரத்தும் சாணப்படுகிறது . 
மேலும் இச் சற்காரியவாதத்தைப்பற்றிச் சிவஞான பாடியம் , சிவாக் 
கிர பாடியம் , மிருகேந்திரவிருத்தி தீபிகை , சாங்கிய பிரவசன 
பாடியம் , சாஸ்திர தீபிகை முதலிய தமிழ் நூல் வடநூல்களிற் 
காண்க . 


2 


150 


அகவல் 23 


இரு வினை யாக்கம் 


வெருவரும் பூட்சி யிருவினை வெறுப்ப 
யாங்குப் பட்டதை யெனினே வீங்கிய 
இந்தியப் போகி லிரும்பறைத் தொழுதி 
தன்மாத் திரைத்தாய்ப் பன்முறைக் கொழுத 
5. முப்பொறி யாண்டுச் செப்புற நிறீஇத் 
துன்பப் பண்ணைத் துயர்ப்பிணி யொரீஇ 
இன்பப் பண்ணைத் தங்கி யாங்கது 
பொறியி னவ்லதைப் புணர் திறம் படாதென 

அறிவின ராக்கத் தறுதொழின் மரீஇ 
10. முயற்சி தழீஇ யியற்றுங் காலை 

ஊழூ ழன்றித் தாழ்திற மில்லென் 
றொப்பின் றுயர்ந்தவிம் மெய்ப்படு பேருணர் 
வெய்யா ராகிக் 4 கைது வாமே 

என்னை செய்யி னென்னை யாமென 
15. ஆசைப் பௌவத் தளறுபட வழுந்தி 

உள்ள முரைசெயற் கல்லோ லத்தின் 
உந்திட வெழுபு மூழ்கி 
நொந்துழி யீண்டு நுவறுஞ் சிறிதே. 


1. செப்பட - பா . வே . 


2. துடர்ப்பிணி- பா . வே . 
3. ஒப்பின் றுயர்ந்த மெய்ப்படு பேருணர் - பா . வே . 


4. கை தூவாமை - பா . வே . 


5. எழுந்து மூழ்கி - பா . வே . 
6. துவலு வஞ் -- பா . வே . 


151 


த மேற் “ களியிடைக் கலித் " தெழுந்த இருவினை யுண் 
டானபடி யெங்ஙனேயென்ன , - அவை வந்தவாறு கூறியது . 
1-2 . உரை : (வெருவரும் ...... 

..... எனின ) வெருவரும் 
ட்சி--துக்க வேது வாதலால் பயப்படத்தக்க சரீரம் ; இருவினை 
வெறுப்ப யாங்குப் பட்டதை எனின் - புண்ணிய பாவம் மிகவுண்டாக 
அமைந்தது எவ்வண்ணம் என்று வினவின் ; 

2-4 . ( வீங்கிய............ கொழுத) விங்கிய - பரந்த ; 5 இந்தியப் 
போகில் இரும்பறைத் தொழுதி - இந்திரிய மென்னும் பெரிய இறகை 
யுடைய பறவைக் கூட்டம் ; தன்மாத்திரைத் தாய்ப் பன்முறைக் 
கொழுத- 6 தன் மாத்திரைக ளென்கிற 7 பலாதி விடயங்களிலே 
தாவிப் பல முறையாலே சென்று கோத ; 


1. அகவல் 18 : 42. 
2. கன்மபந்த உபாயஞ் சொல்லுகிறோம் என்று கூறியது - பா . வே . 
3. " புல்லுயிர்க்கும் பூட்சி புணர்த்தாய் " (திருநா. 269 : 6) என்புழிப் 

போல , பூட்சி உடம்பு குறித்து கின்றது . இது வினையின் காரிய 
மாய் மேலும் வினை விளை தற்கிடமாய் இருத்தல் பற்றி , " வெரு 
வரும் பூட்சி” யென்றார் . " வினையின் வந்தது வினைக்கு விளைவா 
யது ( மணி . 4 : 113 ) என்று பிறரும் கூறுப . தன்னால் பெருக் 
துன்பம் உழந்த போதும் தன்பாற் பெரும் காதலுற்றுப் பினிப்புண் 
டழுங்கச் செய்வது பற்றி , இவ்வாறு கூறினா சென்றுமாம் 

துன்பம் உழத்தொறும் காதற்று உயிர் " ( குறள் . 940 ) என்று 
திருவள்ளுவரும் கூறுவர் . 
4. இவ் வேதுத் தொடர் சில பிரதிகளில் இல்லை . 
5. ஈண்டு ஆசிரியர் உடம்பை மரமாக உருவகம் செய்து , இந்திரியம் 

களைப் பறவை யினமாகக் கூறியது போலப் பிறரும் , கலக்க வரு 
காம முதல் கட் செவிக ணோயாம் , சலங்கொள் பறவைத் திரள் 
தமக்கொர் முடிவின்றி , யிலக்கு மறி வெல்லி லிருளாய விது 
கெட்டார் . மலங்கு கிலரிப் பிறவி மாமா வகுப்பே " ( குறுந் . 128 ) 
என்று கூறினர் . மணிவாசகர் " இரைமாண்ட இந்திரியப் பறவை 

இரிந்தோட " (திருவாசக , தோணோக் . 14 ) என்பது காண்க . 
6. தன் மாத்திரைகளான விடயங்களிலே தாவி- உ . வே . 
7. பலாதி ; பலம்- பழம் , காய் , தளிர் முதலியன. 


152 


இன்பப் 


5-7 . ( முப்பொறி ........தங்கி ) ஆண்டு - அவ்வப் பொருளிலே ; 
முப்பொறி செப்புற நிறீஇ --- 1 மன வாக்குக் காயங்களைச் 2 செப்ப 
மாக நிறுத்தி ; துன்பப் பண்ணை துயர்ப்பிணி 3 ஒரீஇ - துன்பத் 
திரட்சியிலுண்டாகிய விதனத்தாலே ஆசை யொழிந்து 
பண்ணை தங்கி - இன்பத் திரட்சியிலே 4 ஆசை யுண்டாக அதன் 
கண்ணே தாழ்ந்து ; 

7--10 . ( ஆங்கு ........இயற்றுங் காலை ) ஆங்கு- அவ்விடத்து ; 
அது- அவ்வின்பந்தானும் ; பொறியின் அல்லதை புணர் திறம் 
படாது என- திரவியத்தாலல்லது கூடும் வகை உண்டாகாதென்று 
நினைந்து ; அறிவினர்- அறிவுடையோர் ; ஆக்கத்து அறு தொழில் 
மரீஇ --திர கிய முண்டா கைக்குச் சொல்லிய உழவே , தொழிலே, 


1 . மனம் முதலிய மூன்றன் செயலே வினை யென்பதை , இரு வினை 

யென் தென்னைகொல் லருளிய , மனமே காயம் வாக் கெனு மூன் 
றின் இத மே யகிதம் எனு மிவை (இருபா, 14 என்று சான்றோர் 
கூறுதல் காண்க . இதம் , அகிதம் என்பன இவை யென்பார் , 
இக முயிர்க் குறுதி செய்தல் அகித மற்றது செய்யாமை ” ( சிவ . 
சித்தி-2 , 13 ) என்பர் அருணந்தி சிவனர் . வட நூல்களும் , 
“ பெலாகாவெந வடிவாஜியடிக. அயகொழ ogI 
வராவகாா ணாய வாவாய வாவீல நஜி A !!!” 

என்று கூறும் . 
2. செப்பம் , செப்பு எனக் குறைந்து நின்றது . 
3. உள்ளத்தைப் பிணிப்பது பற்றி ஆசையைப் பிணி யென்றார் ; இவ் 

வாறே பண்டைச் சான்றோரும் , பொருளீட்டற்கு வேண்டும் விருப் 
பினைப் பிணி யென்பாராய் , ஏதில் பொருட் பிணி ( அகம் . 43) 
என்றும் , அருஞ் செயற் பொருட் பிணி ( ஐங் , 355 ) என்றும் 

பயிலவழங்குமாறு காண்க . 
4. ஆசை யுண்டாகி - உ.வே . உண்டாக்கி - உ . வே . 
5. ஆசைப்பட்ட மனம் அதனை நிறைத்தற் குரிய பொருளில் தக்குவ 

தனைத் தாழ்த லென் றே சான்றோர் கூறும் . தக்கதன் றென்ன 
வோராள் தாழ்ந்தன ளிருப்ப ( கம்ப . பால அகலிகை . 76 ) எனக் 

கப்பரும் கூறுதல் காண்க. 
6. பொறி பென்றது திருமகளைக் குறித்ததாயினும் , அவளால் அடை 

யும் பயன் திரவியமே யாதல் பற்றி , அத்திரவியத்தையே பொறி 
யென்றொழிந்தார் . 


20 


153 


வரைவே , வாணிகமே , வித்தையே , 1சிற்பமென்று எண்ணப்படா 
நின்ற 2 ஆறு கருமங்களிலே பொருந்தி ; முயற்சி தழீஇ இயற்றுங் 
காலை - முயற்சியை மேற்கொண்டு செய்யுங்கால் ; 


11-13 . (ஊழூழ் ..... 

........... கைதூவாமே ) ஊழ் ஊழ் அன்றி 
இந்தச் சுகமும் துக்கமும் ஊழ் முறைபானல்லது ; தாழ் திறம் இல் 
8 என்ற - மேவும் மார்க்கம் 4 இல்லை யென்கின்ற ; ஒப்பின்று உயர்ந்த 
இம்மெய்ப்படு பேருணர்வு-உவமையின் ற யுயர்ந்த இந்த உண்மை 
பொருந்திய பெரிய ஞானத்தை ; 5 எய்யாராகி - அறியாராகி ; கை 
தூவாமே - கை யொழியாதே ; 


1. சிற்பம் என்னப்படா நின்ற- உ . வே . 


2. கரும் பூமிக் குரிய தொழில் வகை ஆறு என்று வகுத்து , அவை 

உழவு தொழிலே வரைவே வாணிகம் விச்சை சிற்பமென் றித் 
திறத் தறுதொழில் , கற்ப நடையது கரும பூமி ” ( 12 ; 75 ) என்று 
சேந்தன் திவாகரம் கூறுகிறது . 


3. என்ற என்பதன் ஈற்றகரம் விகாரத்தால் தொக்கது . 


4. “ பரியினு மாகாவாம் பாலல்ல வுய்த்துச் , சொரியினும் போகா தம 

(குறள் . 376. ) என்று சான்றோர் கூறுவர் . 


5. நன்றாங்கால் நல்லவாக் காண்பவர் அன்றாங்கால் , அல்லற் படுவ 

தெவன் ” ( குறள் . 379. ) என்பதனால் “ எய்யாராதல் உணரப் 
படும் . 


6. பொருளே காதலித்து அதனை யீட்டலே உயிர் வாழ்க்கையின் பய 

னாகக் கருதி உணர்வு உரை செயல் மூன்றும் அதற்கே புரியவாக 
முயறலின் , ஊழினது உண்மையை உணரா பாயனர் என்றற்கு 
எய்யாராகி ” யென்றும் , ஒருகால் உணரினும் , ஒருகாலாக 
இருகாலாக வல்லது பலகாலும் புகுந்து ஊழ் இடையூறு செய்வதின் 
றாதலின் , தாழாது உஞற்றுகின்றன ரென்பார் , 

கை தூவாமே 
யென்றும் கூறினார் ; "ஊழையும் உப்பக்கம் காண்பர் உலைவின்றித் 
தாழா து ஞற்று பவர் ” ( குறள் . 620 ) என்ற திருக்குறளையும் அதற் 
குப் பரிமேலழகர் உரைத்த உரையையும் காண்க . 


154 


14-18 . ( என்னை செய்யின்.........சிறிதே ) 1 என்னை செய்யின் 
என்னையாம் என - என் செய்தால் 2 எத்துணையாம் என்ற ; ஆசைப் 
பௌவத்து அளறுபட அழுந்தி - ஆசையாகிய சமுத்திரத்திலே 
சேறுபட மூழ்கி ; உள்ளம் உரை செயல் கல்லோலத்தின் உந்திட - 
மனம் வாக்கு காயம் என்ற திரையாலே தள்ளப்பட்டு ; எழுபு மூழ்கி 
3 நொந்துழி - மேலே எழுவதும் மூழ்குவதுமாகி விதனப்படுமிடத்து ; 
ஈண்டு- இவ் விடத்து 4 இதப்போதல் ; சிறிது நுவறும் - புண்ணிய 
பாவததை ஆர்ச்சித்துக் கொள்ளும் முறைமையைச் சிறிது சொல்லப் 
புகுகின் றோம் , கேட்பாயாக எ - று . 


1 . 


செயல வகையினையும் , அதனைச் செய்தால் வரும் பயனையும் எண் 
ணிச் செயல் வேண்டுமாதலின் , " எனனை செய்யின் என்னையாம் 
என ” எண்ணுவாராயின மென வறிக ; “ முடிவும் இடையூறும் 
முற்றியாங் கெய்தும் , படுபயனும் பார்த்துச் செயல் 

ஆகாதௗ 
விட்டி தாயினும் கேடில்லை , போகா றகலாக் கடை ” ( குறள் . 676 , 
478 ) என்பன விதி . 


2. என்னா மோ வென்னாமோ என்ற -- உ . வே . 


3. இவ்வாறு கருமஞ் செய்தலை மேற் கொண்டவர் , மெய் வருத்தம் , 

பசி , உரக்க மின்மை , பிறர் கூறும் பழிப்புரை முதலிய துன்பங்கட் 
குளளாதல் இயல்பா தலின் , எழுபு மூழ்கி நொந்துழி ” என்றார் ; 
" இடும்பைக்கே கொள்கலம் கொலலோ ” ( குறள்..1029) என்பதும் 
ஈண்டு கனைகசத் தக்கது . 


4. இது சில பிரதிகளில் இல்லை . 


155 


அகவல் 24 


வி னை வகை 


பொய்ப்பொறி புணர்க்கு முப்பொறி யுள்ளும் 
உள்ளச் செய்தி தெள்ளிதிற் கிளப்பின் 
இருடீர் காட்சி யருளொடு புணர்தல் 
அரும்பொறை தாங்கல் பிறன் பொருள் விழையாமை 
5. செய்தநன் றறிதல் கைதவங் கடிதல் 
பால்கோ டாது பகலிற் றோன்றல் 
மான மதாணி யாணிற் றாங்கல் 
அழுக்கா றின்மை யவாவிற் றீர் தல் 

அருந்துய ருயிர்கட் கிருந்த காலை 
10. அழறோய் வன்ன ராகி யானாக் 

கழலு நெஞ்சிற் கையற் றினை தல் 
பன்னருஞ் சிறப்பின் மன் னுயிர்த் தொகைகட் 
கறிவும் பொறியுங் கழிபெருங் கவினும் 

பெறற்கருந் துறக்கந் தப் மினூஉங்கு 
15 இறப்ப வேண்டுமென் றெண்ண நம் பெருங்குணம் 

வாக்கொடு சிவணிய நோக்கின் மீக்கொள 
அறம் பெரிது கரைதல் புறங்கூ றாமை 
வாய்மை கல்வி தீமை பிற் றிறம்பல் 
இன்மொழி யிசைத்தல் வன்மொழி மறத்தல் 


1. கலிழுநெஞ்சின் , கழல்புகு நெஞ்சின் - பா . வே . 


2. இறப்ப வூங்குந் தம்மினும் வேண்டும் - பா . வே . 


3. அறம் பெரிதன்றால் என்று அச்சுப் பிரதியும் , ஏனை அச்சாகிய 

நூல்களும் பாடம் கொள்கின்றன . ஞானமிர்த ஏடுகள் அறம் 
பெரிது கரைதல் 2 ” என்றே பாடம் கூறுகின்றன . 


156 


20. 1 அறிவு நூல் விரித்த லருமறை யோதுதல் 

அடங்கிய மொழிதல் கடுஞ்சொல் 4 லொழிதல் 
பயனின்ற படித்தல் படிற்றுரை விடுத்தல் 
காயத் தியைந்த வீயா வினையுள் 

அருந்தவந் தொடங்கல் திருந்திய தானம் 
25. கொடைமடம் படுதல் படைமடம் படாமை 

அமரர்ப் பேண லாகுதி யருத்தல் 
ஒழுக்க மோம்பும் விழுப்பெருங் கிழமை 
உடம்பிடி யேந்தி யுடறடிந் திடுமார் 

அடைந்த காலை யவணிய றுயரந் 
30. தேரா ரல்லர் தெரிந்து மாருயிர் 

பெரும்பிறி தாக விரும்பிண மிசைஞரின் 
ஓராங்குப் படாஅ மாசில் காட்சி 
ஐம்பெரும் பாதகத் தாழி நீந்தல் 

இந்தியப் பெரும்படை யிரிய நூறும் 
35. வன்றறு கண்மை வாளிட் டா அங்கு 

நோவன செய்யினு மேவன 1 °விழைத்தல் 


1. அறிவனூல் - பா . வே. 
2. கற்றல் ; கழறல் - பா . வே . 
3. வறைதல் - பா . வே . 
4. கடுஞ்சொ லொழிதல் பயனின்ற படித்தல் என்பன சில ஏடுகளில் 

இல்லை . 
5. கெடுத்தல் - பா . வே . விடுத்தல் - பா . வே . 
6. தியானம் - பா . வே . 
7. படையுடன் படாமை - பா . வே . 


8. மோம்பல் -- பா . வே . 


9. தெரிபொ ராருயிர் - பா . வே . 
10. விழைதல் - பா . வே . 


157 


தவச்சிறி தாயினு மிகப்பல விருந்து 
பாத்தூண் மரீஇய திருவு மிரும்பொழில் 

தன்மனைக் கிழத்தி யல்லதைப் பிறர்மனை 
40. அன்னையிற் றீரா நன்ன ராண்மை 

கார்கோ ளன்ன கயம்பல கிளைத்தல் 
கூவ றொட்ட லாதுலர் சாலை 
அறங்கரை நாவி னான்றோர் பள்ளி 

பணண்ணிய தடவு நிலைக் கோட்டம் 
45. இனையவை முதல நினைவருந் திறத்த 

புரத்தல் அறத்துறை ; மறத்துறை யிவற்றின் 
வழிப்படா தெதிர்வன கெழீஇ 

உஞற்ற லென்ப வுணர்ந்திசி னோரே 
து மேற்கூறிய மன வாக்குக் காய கன்மங்களை விரித்துக் கூறியது . 

1--2 . உரை :-(பொய் ............கிளப்பின் ) பொய்ப் பொறி 
புணர்க்கும் - அநித்தியமாகிய சரீரத்திலே கூடின ; முப்பொறி 


கடவு 


1. பாத்தூண் செல்வம் பூக்காழிரும் பொழில் - பா . வே . 
2. " அல்லதை பென்பது அன்றி யென்னும் பொருள் பட உந்த வினை 

யெச்சக் குறிப்பு ஐயீரறு டைக் சற்றுகாம ” என்றற்கு இதனைக் 

காட்டினர் மாதவச் சிவஞான முனிவர் . (சிவ . போ . பாடி . சிறப்பு ) 
3. தேர்தல் -பா . வே . 
4. லாவுறைசாலை -பா . வே . 
5. னவிந்தோர் -- பா . வே . 
6. கண்ணிய - பா . வே . 
7. உஞற்றல் மொழிப - பா . வே . 
8. இது , உள்ளம் உரை செயல் கல்லோலத்தினுந்திட வெழுந்து 

மூழ்கி நொந்துழிப் பெந்தித்தலை வினவ மன வாக்குக் காய கன்ம 

லக்ஷணம் கூறியது --பா . வே . 
9. உயிரைப் பொறிமுத லென ( சீவக . 475. ) வழங்குவ துண்மையின் , 

அவ்வுயிர்க்கு இடமாகிய உடம்பைப் “ பொறி ” யென்றும் , இதன் 
நிலையாமை நன்கறியப்பட்ட செய்தியாதல் பற்றி , “ பொய்ப்பொறி , 
யென்றும் கூறினார் . 


158 


யுள்ளும் - மனவாக்சக் காய கன்மங்களில் வைத்து ; உள்ளச்செய்தி 
மனத்தால் ஆர்ச்சிக்கும் கன்மத்தை ; தெள்ளிதின் கிளப்பின் 
தெளியச் சொல்லின் ; 

3. இஈள் தீர் காட்சி - சற்றமற்ற 2 மெய்யுணர்வு ; அருளொடு 
புணர்தல் -3 எக்காலமும் அருளோடிசைந்து 4 சாக்கிரத் கான த்தில் 
அதீதாவத்தை யுளதாதல் , உயிர்கள் அனைத்தினுக்கும் தன்னுபிர் 
போலக் கருணையுடையனாதலுமாம் . 

4 . 5 அரும் பொறை தாங்கல் - பொறுத்தற்கரிய வெகுளியும் 
துன்பமும் வந்தால் பொறுத்தல் ; பிறன் பொருள் விழையாமை - சரீ ) 
சுகத்தை வேண்டிப் பிறர் பொருளை விரும்பாமை . 


1. மெய்யுணர்வு - உ . வே இருள் தீர கட்சி . மெய்யுண வு : அஃதாவது 

அறமையப்படாமை யலாவொன்றின்மை அறிவர்ப் பின்மை 
மூட மறுத்தல் , அறப்பழி மாறத்த லழி தோரை நிறுத்சல் , ஆறு 
சமயத்தவர்க் கன்பறலாகு , மெண்வகைக் காட்சி ” ( பிங்கல . 116 ) 

என்று செப்பறைப் பிரதி கூறுகின்றது . 
2. " பிறப்பு வீடுகளையும் அவற்றின் காரணங்களையும் விடரீத வையங் 

களானன்றி உண்மையானுணர்தல் ” ( பரிமே ) டெய்யணர்வாகலின் 

விபரீத ஐயங்கட் சேதுவாகிய குற்றத்தை இருள் என்றார் . 
3 . எக்காலமும் அருளொடு கூடித் துரியத் தானததே சுத்தாவத்தை 

யுளதாதல் உ . வே . 
4 . சாக்கிரா தீசத்தில் ஆன்மா அருளொடு கூமத் தன்றன்மையின்றி 

நிற்றல் பற்றி “ அருளொடு புணர்தல் ” என்றார் . பொற்புறு கருவி 
யாவும் புணராமே யறி விலாமைச் சொற்பெறு மதீதம வந்து 
தோன்றாமே தோன்றி நின்ற , சிற்பர மதனாலு ளச் செடலறுத்திட 
வுகிக்கும் தற்பர மாகி நிற்றல் சாக்கிரா தீ சந்தானே ” ( சிவப் . 80 ) 

என்று உமாபதி சிவனர் கூ றுமாறு கண்க. 
5 . காரணம் பற்றியாதல் ம மையானாதல் ஒருவன் தமச்கு மிகையா 

யின செய்தவழித்த மும் அதனை அவன் கட் செய்யாது பொறுத் 

தலை யுடையராதல் பரிமேலழகர் 
6. பிறர்க்குரிய பொருளை கௌவக் சருகாமை . பிறருடைமை கண்ட 

வழிப் பொறாமையே யன்றி அதனைத் தான் வௌவக் கரு திதலும் 
குற்றமாதலின் அரும் பொலற தாககலென்பதனை படுத்து இதனைக் 
கூறினார் . பரிமேலழகர் , பிறர்க்குரிய பொருளை வௌவக கருதுதற் 
குரிய காரணத்தைக் கூறாராக , இவ்வுரைகாரர் “ சரீர சுகத்தை 
வேண்டி ” யெனக் காரணத்தையும் பெய்து உறியுள்ளார் . 


159 


1 செய்த நன்றறிதல் - பிறர் இலாபம் கருகாதே செய்த 
நன்றியை மறவாதிருத்தல் ; சை தவப கடிதல் - யனத்தில் கிருத்தி 
ரமததை யொழிதல் . 

6 . பால் கோடாது பசலில் தோன்றல் - சத்துருக்களும் மித்து 
ருக்களும் உதாசீனருமாகிய 3 மூவருக்கும் ஒக்க 4 ஒரு பக்கததும் 
சாயா தே நுகத்திற் பகலாணி போன்றிருத்தல் . 

7. 5 மான மதாணி ஆணின் தாக்கல் - மானமாகிய பேரணிகலத் 
தைத் தரிக்கும் வீரியம் . 6 ண் -- வீரியம் . 

8 . அழுகாறின்மை - பிறர் ஐசுவரிய விசேடா திகளைக் கண்டு 
பொறாமை யில்லாமை அவாவின் தீர்தல் --7 பிறப்புக்குக் காரண 
மாகிய 8 அவாவை யறுத்தல் . 

9-11 . ( அருந்துயர் ......... இனை தல் 9 ) அருந்துயர் உயிர்கட்கு 
இருந்த காலை - பொறுத்தறகரிய வி தன மானது பிராணிகட்கு உண் 


1 . தனக்குப் பிறர் செய்த நன்மையை மறவாமை ” யென்பர் பரிமே 

லழகர் . ஒருவருக்குப் பிறர் செய்யும் நன்றி பெரும்பாலும் பசழும் 
புண்ணியமும கருதியே யிருத்தலின் , அது தானும் இல்லாமை கூறு 

வார் , " இலாபம கருதாதே ” என்றார் . 
2. கிருத்திரமம் - தீயன சிந்தித்தல் . 
3. இயமூவரையும் பரிமேலழகர், பகை நண்பு நொதுமல் என்னும் முப் 

பகுதியினர் எனபர் . " நெடுநுகத்துப் பகல் போல , நடுவு எனற 

நன்னெஞ்சினோர் ” (பட்டி . 200-7 . கலி . 86 ; பழமொழி 95. ) 
4. ஒரு பக்கததே - உ . வே . 
5. இதனை “ அபிமானம் பேணல் ” எனச் சுருக்கக் கூறுவர் மதுரைச் 

சிவப்பிரகாசர். மான மாவது தன்னிலையில் தாழாமையும் தெய் 
வத்தால தாழ்வுவரின உயிர் வாழாமையுமா மென்பர் பரிமேலழகர் . 

மானாபரணன் ( நன் . சிறப்பு ) என்று பிறரும கூறுதல் காணக . 
6. இது சில பிரதிகளில் இல்லை . 
7. பிறப்புக் குற்பன்னமாகிய: - உ . வே . 
8. அவாவெனப வெல்லா வுயிர்க்கு மெஞ்ஞான்றும் , தவாஅப் பிறப் 

பனும வித்து ” ( குறள் . 361 ) . 
9. “ இப்பகுதிக்கு மதுரைச் சிவப்பிரகாசர் , பிறர் விதனங் கண்டிரங் 

குதல் எனறு பொருள் கூறுவர் . 


160 


டான காலத்து ; அழல் தோய்வன்ன ராகி- தம்மை நெருப்பிலே 
தோய்த்தாற்போல விதனப்பட்டு ; ஆனா - அமையாதே ; கழலும் 
கெஞ்சின் கையற்றினை தல் -1 உருகியொழுகும் நெஞ்சின ராய்க் கையற 
வாகிய 2 துக்கப்படுதல் . 

12-15 . ( பன்னரும் - பெருங் குணம் ) 3 பன்னரும் சிறப்பின் 
சொல்லுதற்கரிதான சிறப்பையுடைய ; 4 படன்னுயிர்த தொகைகட்கு 
நித்தியமான ஆன்ம வர்க்கத்துக்கு ; அறிவும் பொறியும் 5 கழி 
பெருங்கவினும் - ஞான மும் செல்வமும் மிகவும் பெரிதாகிய 
அழகும் ; பெறற்கருந் தறக்கமும்- பெறுதற்கரிய சுவர்க்க பலமும் ; 
6 தப மினும் இறப்ப ஊங்கு வேண்டும் என்னும்- தம்மினும் மிகப் 


1. உருகி யொழுகும் கெஞ்சு போல ; உருகியவிழும் நெஞ்சினராய்க் 

சையறவு படுதல் - உ . வே . 


2. இஃது அருளுடைமை ; " அஃதாவது தொடர்பு பற்றாது இயல்பாக 

எல்லா வுயிர்கண் மேலும் செல்வதாகிய கருணை யென்பர் பரிமே 
எழகர் . ஆருயிர் யா தொன் றி - ருறு மாங்கதம் , போருயிர் போல 
வுருகி யுடக்கொணமின் , நேரி ன துமுடி யாதெனி னெஞ்சகக் ,, 
தீர முடைமை அருளின் இயல்பே ” ( சூளா. துறவு 170) என்பர் 

தோலா மொழித் தேவர் . 
3. இப்பகு திக்கு , மதுரைச் சிவப்பிரகாசர் , பிறருக்கு அறிவும் 

செல்வமும் அழகும் மோக்ஷமுமாகய இவை நான்கும தமயினும் . 
மிகுதியாக வேணுமென்று விரும்பி கனைக்கை யெனறு உரை 
கூறுவர் . 


4. மன்னுயிர்த் தொகையென உயிர்மேல்வைத் தோதினாரேனும் , 

ஈண்டு அவற்றை மக்களுடம்பொடு தோன்றும் உயிர்களாகக் 

கொள்க . 
5. அறிவும் பொறியும் பெறுதற்கரியவாயினும் , அவற்றோடு அழகிய 

உருப் பெறுதல பொதும அரிதாதலின் , கழிபெருவ கவினும் ” 
என்றார் . உருவின் மிக்கதோர் உடம்பது பெறுதலு மரித்த 

( சீவக . 276) என்று பிறரும் கூறுப . 
6. இவ்வாறு நினைத்தல் மிக வுயர்ந்த சான் றோர்க்கு இயல்பு . " நான் 

பெற்ற இனபம பெறுக இவ்வையகம் ” ( திருமந் . 85 ) என்று திரு 
மூல நாயனர் கூறுவது காண்க . 


21 


161 


பெருக வுண்டாக , வேண்டுமென்று நினைத்திருக்கும் ; 1 எண்ணரும் 
பெருங்குணம் - எண்ணுதற்கரிய பெரிய குணமாம் . 

16 . வாக்கொடு சிவணிய நோக்கின் - இனி வாக்கின் கன்ம 
மாய்க் கூடின புண்ணியத்தைச் சொல்லின் ; 

16-17 . மீக்கொள 2 அறம் பெரிது கரைதல் - மிகுதியுடைத் 
தாகத் தருமங்களை 3 அனவரதமும் வசனித்தல் ; 

17 , 4 புறங்கூறாமை - பிறர் புறம் பார்த்துப் பொல்லாங்குச் 
சொல்லாமை ; 
18 . வாய்மை- ஒரு 

வசனத்தாலும் பிறர்க்கு அகிதம் 
வாராதபடி 

6 மெய் சொல்லுதல் ; கல்வி - 7 உயர்ந்த சாத்திரங்களை 
ஐயந்தீரக் கற்ற கல்வி ஞான முடையராதல் ; தீமையின் திறம்பல் 


1. 


இக் குணத்தினது பெருமை எண்ணுந்தோறும் எண்ணத்தின் 
வரம்பு கடந்து உயர்தலின் , “ எண்ணரும் பெருங்குணம் ” என்றார் . 
வருவனென்ற கோனது பெருமையும் , அது பழுதின்றி வந்தவ 
னறிவும் , வியத்தொறும் வியததொறும் வியப்பிறந்தன்றே ” ( புறம் 
217 ) என வியப்பிறந்தவாறு விதந்தோதப் படுவது காண்க . 


2. அறம் அறிந்த லன்றி எவரும் பிறவித் துன்பத்தைக் கடந்து இறை 
வன் திருவருளைப் பெறமுடியாதென்பதுபற்றி , அறம் 

அறம் பெரிது 
கரைதல் என்றார் . " அறம் அறியார் அண்ணல் பாதம் நினையும் , 

திறமறியார் ” ( திருமந் . 262 ) என்று திருமூலர் கூறுதல் காண்க . 
3. புறங்கூறாமையாவது “ காணாதவழிப் பிறரை இகழ்ந்துரையாமை 

என்பர் பரிமேலழகர் . 


4. செய்யக்கடவபடி சொல்லுதல் - உ . வே . 


5. யாதானு மொருவசனத்தாலும் அசங்கிதம் வாராதபடி- உ . வே . 
6. " வாய்மை டெனப்படுவ தியாதெனின் யாதொன்றும் , தீமை யிலாத 

சொலல் - குறள் 291 . 


7. யோக்கியமான சாத்திரங்களை - உ . வே . 


8 . 


கல்வி ஞானமுடையராதல் என்பது கற்றற்குரியவே கற்றலை 
யும் , கற்றபின் அதற்குத் தக நிற்றலையும் அடக்கி நிற்குமாற்றிக . 


162 


கேட்பதற்கு நன்றாயிருந்து பிறர்க்கு விதனமான பொருள் பயக்கும் 
1 தீயவாகிய வசனங்களைச் சொல்லாமை ; 

19. இன் மொழி இசைத்தல்-- 2 இனியவை கூறல் ; வன் 
மொழி மறத்தல் -3 மாற்றமாயிருக்கும் வார்த்தைகளைச் சொல்லாமை ; 

20 . 4 அறிவு நூல் விரித்தல் -5 திவ் பியாகமங்களை விரித்து 
ரைத்துக் கொண்டாடுதல் ; அருமறை யோது தல்- அரிய வேதாக 
மங்களை போது தல் ; 

21. 6 அடங்கிய மொழிதல்- 1 அரிய மறைகளில் அடங்கிய 
மந்திரங்களைச் செபித்தல் ; கடுஞ்சொல் ஒழித்தல்- ஒரு வசனமும் 9 
கடிதாகச் சொல்லாமை ; 


1. இவற்றை ஆசிரியர் திருவள்ளுவனர் , “ பயனின்று பண்பின் தலைப் 

பிரியாச் சொல் " சறுமையுள் நீக்கிய இன்சொல் ” ( 97 , 981 ) 
என்று கூறுவர் . திறம்பல் எனப் பொதுப்படக் கூறினாரேனும் , 
அதிகாரத்தால் , தீமை பயக்குஞ் சொற்களைச் சொல்லாமை என்று 

உரைப்பாராயினர் என அறிக . 
2. இனிய வையாவன , மனத்தின்கண் உவகையை வெளிப்படுபப்பன 

வாகிய இனிய சொற்கள் ” ; இனியவற்றிற்கு மாறாயவற்றை இவ் 

வுரைகாரர் , " மாற்றமாயிருக்கும் வார்த்தைகள் ” என்கின்றார் . 
3. மறமாயிருக்கும் - உ . வே . 
4. அறிவு நூல் என்பது ஆகமத்தை யுணர்த்துதல் , " அறிவு நூல்கனின் 

முடிபெலாம் அகப்படுத் தவற்றின் நெறியெலாம் விளக்கிய 
சிவஞான போதம் " ( தணிகை . பாயி . 17 ) என்று கச்சியப்ப முனிவர் 

கூறு மாற்றானும் துணியப்படும் . 
. நூலுரை கூறல் என்பர் மதுரைச் சிவப்பிரகாசர். 
6. இன்மொழி யிசைத்தலாலும் வன்மொழி மறத்தலாலும் மனமெய்க 

ளின் அடக்கம் வெளிப்பட்டு விடுதலின் , " அடங்கிய மொழிதல் ” 

என்பதற்கு இவ்வாறு உரை கூறினார் போலும் . 
7. ஆசிரியன் உபதேசித்தவற்றை மான தமாய்க் செபித்தல் - உ . வே . 

பணிவான வசனங்களைச் சொல்லுதல் - உ . வே . 
8. நம , சுத முதலாகச் சொல்லப்பட்ட ஏழந்தங்களை விறுதியிலுடைய 

சத்த கோடி மகா மந்திரங்களென்று கூறுவர் ; இனி , ஆசிரியர் 
தொல்காப்பியனர் , " நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கிளந்த மறை 

மொழி தானே மந்திரம் ” ( தொல் , செய். 176 ) என்பர் . 
9. “ வெட்டெனப் பேசேல் - ஆத்திசூடி , 


163 


22. பயனின்ற படித்தல் - 2 புருஷார்த்தங்களைப் பெறுவிக் 
கும் நூல்களையே படித்துச் சொல்லுதல் ; படிற்றுரை விடுத்தல் 
3 பொய் சொல்லாமை . 

23. காயத் தியைந்த வீயா வினையுள் - இனிக் காயத்தால் ஆர்ச் 
சிக்கப்படும் கெடாத கன்மங்களுள் சில சொல்லின் : 

24. அருந்தவம் தொடங்கல் - அரிய தவங்களைத் தொடங்கிச் 
செய்தல் ; திருந்திய தானம்- நல்லோர்க் குவந்த பல் சுவைப் 
போனகம் , மாகதி ரணிமணி வண்காலேகம் , செம்பொன் மென்றுகில் " 
முதலாக வுள்ளவற்றைத் தானம் செய்தல் 4; 
25 . 5 கொடை 

மடம் 

படுதல்- அகாரணத்தாற் கொடை 
வழங்குதல் ; 6 படை மடம் படாமை -7 படையழிந்தார் மேல் ஆயுத 
மெடேனென்று வரைந்து கொள்ளுதல் ; 


4.) 


1. " பயனில் சொல் பாராட்டுவானை மகனெனல் மக்கட்பதடிபெனல் 

( குறள் 196 ) என்றலின் , பயன் நின்ற படித்தல் வேண்டும் என்றார் . 
2. பிறர்க்குப் பிரயோசனப்படும் வசனங்களைச் சொல்லுதல் - உ . வே. 
3. " பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை 

செய்யாமை நன்று ” ( குறள் 297 ) என்றாராகலின் , பொய் சொல்லா 
மையை இறுதிக்கண் வைத்து வற்புறுத்தினாரென வறிக . 

தான மாவது அறநெறியான் வர்த பொருள்களைத் தக்கார்க்கு 
உவகையோடும் கொடுத்தல் " என்றும் , தவமாவது மனம் பொறி 
வழி போகாது நிற்றற் பொருட்டு விரதங்களான உண்டி சுருக்கல் 
முகலாயின் ” என்றும் , " பெரும்பான்மைபற்றித் தானம் இல்லறத் 
தின் மேலும் தவம் துறவறத்தின் மேலும் நின்றன என்றும் 

பரிமேழலகர் கூறுவர் . 
5. " கழற்காற் பேகன் , கொடைமடம் படுதல் அல்லது , படை மடம் 

படான் பிறர் படை மயக்குறினே ( புறம் 14 : 2 ) என்றும் , 
" கொடை மடம் வரையாது கொடுத்தலாகும் ” ( திவாகரம் ) என்றும் 

வருதல் காண்க . 
6. " படை மடமென்றது வீரரல்லாதார் மேலும் முதுகிட்டார் மேலும் 

புண் பட்டார் மேலும் மூத்தார் இளையார் மேலும் செல்லுதல் ” 

என்பர் புற நானூற்றுரைகாரர் . 
7. ஆயுத மெடுத்தால் விரோதியுடன் யுத்த தருமம் கெடாதே போர் 

செய்தல் - உ . வே . 


164 


26 . அமரர்ப் பேணல் - திருமால் முதல் ஐயனாரந்தமான 
தவர்களை அருச்சித்தல் ; ஆவுதி அருத்தல் --- யாகாதி கன்மங்களைத் 
தொடங்கி ஓமம் பண்ணுதல் 1 ; 

27. ஒழுக்கம் ஓம்பும் 2 விழுப் பெருங் கிழமை- தான் நின்ற 
நிலைக்குப் பொருந்தின ஒழுக்கத்தைப் பாதுகாக்கும் சிறப்பாகிய 
பெரிய தலைமை ; 

28-32 . (உடப்பிடி......... காட்சி ) உடம்பிடி எந்தி - 8 வாளை 
யேந்திக் கொண்டு ; உடல் தடிந்திடுமார் அடைந்த காலை- தம் உடம் 
பைத் தணிக்கற்குப் பிறர் 4 கூடி வந்து வருத்துகிற போது ; அவண் 
இயல் துயரம்- அவ்விடத்தே தாம் படும் துக்கம் 5 ; தேரார் அல்லர் 
தெரிந்தும்- அறியாரல்லர் அறிந்து வைத்தும் ; ஆருயிர் பெரும் பிறி 
தாக- நிறைந்த உயிரை ஒன்றன் உடலினின்றும் பிரியச் செய்து ; 
6 இரும் பிணம் மிசைஞரின் - பெரிய அவ்வுடம்பாகிய பிணத்தைத் 


1. அமார்ப் பேணியும் ஆவுதி யருத்தியும் ” ( புறம் 99 , பட்டி 200 ) 

என்பதற்குப் புறநானூற்றுரைகாரரும் நச்சினார்க்கினியாரும் தேவர் 
களைப் போற்றி வழிபட்டும் யாகங்களைப் பண்ணி அவற்றான் ஆவுதி 

களை அவர் நுகரப் பண்ணியும் என்றே உரை கூறினர் . 
2. ஒழுக்கத்தால் உளதாவது விழுப்பமாதலின் , " விழுப் பெருங் 

கிழமை ” யென்றார் . " ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ( குறள் 131 ) 
என வருவது காண்க . கிழவன் , கிழத்தி யெனவரும் வழக்காற்றின் 
பயிற்சி மிகுதிபற்றிக் கிழமைக்குத் " தலைமை " யென்று பொருள் 
கூறினார் . ஒருவற்குக் கிழமைப்படுவனவற்றுள் உயிரினும் சிறந்த 
தின்மையின் , விழுப்பம் பயக்கும் ஒழுக்கத்தின்பாலுள்ள கிழமை 

அவ்வுயிரினும் பெரிதாதலின் , பெருங் கிழமை”” யென்றார் . 
3. வேலை - உ . வே . 
4. கூடியபொழுது - உ . வே . 
5. இதன் கருத்து : புலாலுண்போர் பலர் கூடி , யாம் செய்யும் கொலை 

வினைக்கு நீவிர் ஒருப்படா விடினும் , யாம் அது செய்தற்குச் செல் 
லுங்கால் உடன் வரவேண்டும் ; இன்றேல் நும்மைக் கொல்வோம் 

என்ற போதும் மறுக்கவே அவர் பற்றி வருத்தலுற்றாரென்பது , 
6. உண்ணப்படும் ஊன் உயிர் நீங்க நின்ற உடம்பாதலால் அதனைப் 

“ பிணம் ” என்றார் , உயிரில்லாத வுடம்பு பிணமெனப் படுதலின் , 
இஃது இனிது விளக்குதற் பொருட்டே , “ ஆருபிர் பெரும்பிறி 
தாக இரும் பிணம் என்றும் , புலாலுண்போரை " இரும் பிணம் 


165 


தின்பாருடனே ; ஓராங்குப் படாஅ -1 ஒரு பெற்றிப் படக் கூடாத ; 
2 பாசில் காட்சி - குற்றமற்ற அறிவுடை 

டைமை ; 
3 கொல்வாரோடு கூடுதலே குற்றமென்றவழிக் கொலைக் குற்றத் 
தைப் பற்றிச் சொல்லவும் வேண்டுமோ என்றவாறு . 

33. ஐய பெரும் பாதகத்து ஆழி நீந்தல்- கொலை, கள் , களவு , 
4 குரு நிந்தை , பொய் மொழிதல் , அவை செய்பவருடன் பயிறல் 
என்று சொல்லப்பட்ட பஞ்சமா பாதகமாகிய சமுத்திரத்திலே 
அழுந்தாதே தப்புதல் . . 


மிசைஞர் 7 ) என்றும் கூறினார் . பிணந் தின்போரைக் கானிபால்ஸ் 
( Caribals ) எனப் பிறரும் கூறுப . " தன்னுயிர் நீப்பினும் செய் 
யற்க தான் பிறி தின்னுயிர் நீக்கும் வினை ” ( குறள் 327 ) யென்ப 

தற்கு இஃதொருவாற்றாற் பொருளாதலுமறிக . 
1. ஒரு பெற்றிப் படாத --- உ . வே . 
2. கொலைவினையாள சொடு கூடுதலே கொலைக் குற்றமாதல் அறிந்து , 

கூடாமையால் உயிரிழப்ப தாயினும் அதனையே தேர்ந்து மேற் 

கோடலின் , “ மாசில் காட்சி ” யென்றார் . 
3. இஃது அச்சுப் பிரதியிலும் செப்பறைப் பிரதியிலும் இல்லை . 
4. பொய் ; காமம் என்று சொல்லப்பட்ட - உ . வே . குரு நிந்தை , 

வெவ செய்வாருடன் பயிறல் என்ற இரண்டும் அச்சுப் பிரதியில் 

உள்ளன . 
5. பஞ்சபாதகம் , கொலைகளவு கள்ளுண்டல் , எஞ்சலில் குரு நிந்தை 

பொய்யு மென்ப " ( 12 : 68 ) என்பது திவாகரம் . முடி பொரு 
ளுணர்ந்தோர் முது நீருலகிற், கடியப் பட்டன ஐந்துள அவற் 
றிற், கள்ளும் பொய்யுங் சளவுங் கொலையும் , தள்ளா தாகுங் காமக் 
தம்பால் , ஆங்கது கடிந்தோர் அல்லவை கடிந்தோரென , நீங்கின 
ரன்றே , நிறைதவ மாக்கள் " ( 22 : 169-174 ) என்பது மணி 
மேகலை . இல்வாழ்வார்க்கு அறவோர்க்களித்தல் முதலிய அறஞ் 
செய்தற்கும் மகப்பேற்றிற்கும் காமம் வேண்டுதலின் , முற்றவும் 
கடியப் படாமை தோன்ற , “ தள்ளா தாகும் காமம் ” என்றதனால் , 
சேந்தனர் , " கொலையே களவு கள் குரு நிந்தை , பகரும் பொய் 
யூடன் பஞ்ச பாதகமே ( 3 : 68 ) என்றும் , பிங்கலத்தை முனிவர் 
அதனை விலக் . , “ குரு நிந்தை ” யைச் சேர்த்தும் கூறினர் . ஈண்டு 
இவ்வுரைகாரர் , பொய் " வாக்கொடு சிவணிய " ( ஞான . 24 : 16 ) 
வற்றுள் ஒன்றாய் அடங்குதலால் , அதனிடத்தே , " குரு நிந்தை செய் 


166 


34-5 . ( இந்திய .... வன்றறு கண்மை ) இந்தியப் பெரும்படை 
இரிய நூறும்- இந்திரிய மாகிய பெரிய யானைப் படையைக் கெடுத்து 
ஒட்டவல்ல ; வன் தறு கண்மை- வலிய தறுகண்மை ; 


35-6 . (வாளிட்டு ........... இழைத்தல் ) 3 வாள் இட்டு நோவன 
செய்யினும் - வாளால் அறுத்து நோய் தருவனவற்றை ஒருவர் செய் 
தாராயினும் ; 4 மேவன ஆங்கு இழைத்தல் -- சுகமாய் இருப்பன 
வற்றை அவர்க்கு அப்பொழுதே விரும்பிச் செய்தல் ; 

37-8 . ( தவச் சிறிது.......திருவும் ) மரீஇய திரு - தான் 
உடையதாகிய செல்வம் ; 6 தவச் சிறிதாயினும் - சாலச் சிறி தாயினும் ; 
மிகப்பல விருந்து - மிகவும் பல விருந்தினருக்கு ; பாத்தூண் - பகுத் 
துண்டல் , 


வாருடன் பயிறல் ” என்பது பெய்து கூறினார் .. ஐம்பெரும் 
பாதகத்துள் காமத்தை அடக்க தல் ஆசியர்க்குக் கருத்தன்மை , 

தன் மனைக்கிழத்தி யல்லதைப் பிறர்மனை , யன்னையிற் றீரா நன்ன 
பாண்மை ” ( ஞான. 24 : 39-40 ) என்பதனால் விளங்கும் . 
1. கெட ஓட்டவல்ல - உ . வே . 
2. திண்ணிய அறிவு பெற்றார்க் கன்றி , இந்திரியங்களை வேரல் அரி 

தாதலின் , வன்றறு சண்மை என்றார் ; “ உரனென்னும் தோட் 

டியான் ஓரைந்தும் காப்பான் ( குறள் 24 ) என்பது காண்க . 
3. வாளிட்டாங்கு - வாளால் அறுத்தாற் போல்வ தாகிய நோவு தருவன 

வற்றை - உ . வே . 
4. சால்புடைமையின் பயன் இதுவாதலின் , “ மேவன ஆங்கு இழைத் 

தல் என்றும் , சிறிது போது கழியினும் மறதி வந்து விடுமாத 

லின், அப்போதே செய்க என்பார் , ஆங்கு என்றும் கூறினார் . 
5. தன்னுடைத்தாகிய - உ . வே . 
6 . ஒரு சிற்றுயிர்க் கேனும் திருத்தியுண்டாகக்கூடிய அளவு தானு 

மில்லாத சிறுமைத் தென்றற்குத் " தவச் சிறிதாயினும் " என்றார் . 
அதனால் வருவது கேடெனினும் அக்கேடு வேண்டற் பால 
தென்பது கருத்து ; “ ஒப்புரவினால் வருங் கோட்னின் அஃதொரு 
வன், விற்றுக் கோட் டக்க துடைத்து ( குறள் 220 ) . இவ்வடியும் 
பொருளும் , “ பாத்தூண் மரீஇ யவனைப் பசிடென்னும் , தீப்பிணி 
தீண்டலரிது ( குறள் 227 ) என்பதனை நினைப்பித்தல் காண்க . 


167 


38. இரும்பொழில்- பெரிய நந்தவனம் செய்தல் ; 

39-40 . ( தன்மனைக் கிழத்தி ........... ஆண்மை ) தன்மனைக் 
கிழத்தியல்லதைப் பிறர்மனை - தன்னுடைய தாரமல்லாது பிறருடைய 
தாரத்தை ; 1 அன்னையின் தீரா நன்னர் ஆண்மை -- 

மாதாவைப் 
போலப் பார்ப்பதில் நீங்காத நல்ல ஆண்டன்மை ; 

41 . 2 கார் கோள் அன்ன கயம்பல நேர்தல் - சமுத்திரத்தை 
யொத்த ஏரி குளம் பலவும் கல்லுதல் ; 

42 . கூவல் தொட்டல் கிணறுகள் அகழுதல் ; 
42 . 3 ஆதுலர் சாலை - 4 வழிக்கரை மடம் கட்டுதல் ; 


1 . 


1. பிறன் மனையை போக்காத 

சோக்காத ஆண்மையினைத் திருவள்ளுவர் 
“ பேராண்மை ” ( குறள் . 148 ) யென்றாராக , இந்ஏலாசிரியர் , 
அப்பேராண்மை பிறன் மனையை அன்னை போலப் பேணி நோக்கு 
தலால் விளங்குதலின் , அனனையிற் றீரா நன்ன ராண்மை ) 
யென்றார். உட்பகையாகிய காமத்தை யடக்கிய ஆண்மையா தலின் 
பேராண்மை யெனப் பட்டது : பிறன் மனையை அன்னையெனப் 
பேணி யொழுகும் ஒழுக்கம் அவ்வுட் பகையைச் சிதைத்து அப் 

பெருமைக்கு நலந்தரும் என்பது கருத்து . 
2. கார் கோள் - கடல் ; கார் கோள் முகந்த கமஞ்சூன் மாமழை 

( முருகு . 7 ) என்றார் நக்கீரனுரும் . 
3. ஆதுலர் சாலை யென்பது ஆதுரர் சாலை , ஆவுறை சாலை யென்றும் 

ஏடுகளில் காணப்படுகிறது ; பிங்கலத்தையிலும் திவாகரத்திலும் 
ஆதுலர் சாலை யென்பது அறவகை முப்பத்திரண்டனுள் ஒன்றாகக் 
கூறப்படுகிறது ; ஆதுரை சாலை யென்பது ஆதுார் சாலை யென்ப 
தன் வழுப்பட்ட பாடமாகும் ; ஆதுரர் நோயுற்றவர் ; " உற்றா னளவு 
முறுபிணியும் " ( குறள் . 949 ) என்புழி , உற்றானை ஆதுரன் எனப் 
பரிமேலழகர் உரைப்பது காண்க , எனவே , ஆதுரர் சாலை யென் 
பது மருத்துவச் சாலை யென்பதாயிற்று , பண்டை நாளில் 
வேந்தர்களால் அறத்துறையில் ஒன்றாக ஆதுர் சாலைகள் நிறுவப் 
பட்டுள்ளன என்பது திருமுக்கூடற் கல்வெட்டால் தெரிகிறது . 

ஆதுர சாலை வீர சோழனில் ( Epi . Indi . Vol . XXI 
part 5. p . 220-250 . Ins . 38 ) என வருவது காண்க . 
ஆவுறை என்று பாடங்கொண்டு அதற்கேற்பப் பசு மடம் கட்டுதல் 

என உரை கூறிய பிரதியுமுண்டு , 
4. இதனை மருத்துவச்சாலை கட்டுதல் என்ற பொருளில் கல்வெட்டுக் 

கள் வழங்குகின்றன . 


168 


43. 1 அறம் கரை நாவின் ஆன்றோர் பள்ளி - தருமத்தைச் 
சொல்லும் நாவையுடைய 2 தவத்தினர்க்கு மடமெடுத்துக் கொடுத்தல் ;; 
44. கடவுள் 
கடவுள் 3 நண்ணிய 4 

தடவுநிலைக் கோட்டம் - தேவர்கள் 
எழுந்தருளிப் பூசைகொண்டருளுகைக்காக உயர்ந் 

திராநின்ற 
தேவாலயங்களை யெடுத்தல் ; 

45-6 . (இனையவை........ அறத்துறை) இனையவை முதல - 
இத்தன்மையனவாகிய இவை முதலாக ; 5 நினைவரும் திறத்த புரத் 
தல் -6 நினைத்தற்கரிய கூறுபாடான புண்ணியங்களைச் செய்தல் ; 
அறத்துறை - புண்ணியகன்மமாம் ; 

46-48 . ( மறத்துறை .......உணர்ந்திசினாரே ) மறத்துரை 
பாவ கன்மமாவது ; இவற்றின் வழிப்படாது --இப்படிச் சொல்லப் 
பட்ட புண்ணிய கன்மங்களைச் செய்யாது ; எதிர்வன கெழீஇ 


1. எல்லா உயர் குணங்களாலும் அமைந்தோராதலின் , அறமல்லது 

கூறாத இயல்பின ரென்றற்த அறங்கரை நாவின் ஆனறோர் 

என்றார் . அவர் இருந்து அறம் புரியுமிடம் பள்ளி யெனப்பட்டது . 
2. விஷயங்களை யவிந்தவர்களாகிய - உ . வே . 
3. கண்ணிய என்ற பாடத்திற்கேற்பத் தேவர்கள் பூசைகொண்டருள 

என்று உரை கூறிய பிரதியுமுண்டு . சுவர்க்கத்தைக் கிட்டுவது 

போன்ற - உ . வே . 
4. தடவுங் கயவும் நளியும் பெருமை ( தொல் சொல் , உரி . 22 ) 

பெருமை , ஈண்டு உயர்ச்சி குறித்து நின்றது . தடவு நிலைக் 

கொன்றை " ( குறு . 66 ) என்றாற் போல . 
5 . உயிர்கள் அளவிறந்தனவாதலின் , அவற்றின் பொருட்டுச் செய்தற் 

குரிய அறங்களும் அளவிறந்தன என்றற்கு “ நினைவரும் திறத்த 

அறத்துறை ” பென்றார் . 
6. இன்னபடி யளவென்று நிச்சயித்ததற்கரிய வேறுபாடான - உ.வே. 

நிச்சயித்தற்கரிய வாகிய புண்ணிய வகைகளைச் செய்தல் - உ . வே . 
7. இத்துணையும் மனம் , வாய் , மெய் என்ற முக்கருவிகளாலும் செய் 

தற்குரிய அறத்துறைகள் பலவற்றை விரியக் கூறிய ஆசிரியர் , மறத் 
துறையை , இவற்றின் வழிப்படாது எதாவனகெழீஇ யுஞற்றல் ” 
என்றொழிந்தார் ; அவற்றை விரித்துரைப்பது அறமாகாமையின் . இம் 
மறத்துறையை மணிமேகலையாசிரியர் , “ தீவினையென்பது யாதென 
வினவின் , ஆய்தொடி நல்லா யாங்கது கேளாய் , கொலையே 


169 


உஞற்றல்- இவையிற்றுக்கு மா ரபாடாயவற்றைக் கெழுமிச் செய்தல் ; 
என்ப உணர்ந்திசினோர் - என்று சொல்லுவர் ஞான வான்கள் எ , று . 


மாதும் ஓவும் அசை . 


அகவல் 25 . 


கன்மபந்த நிலை 


சைத்த மூன்றி னசைப்புற விறந்த 
ஆருயிர்க் கின்பத் துன்ப நேரிய 
துடியிடைப் படாது கடிகொள வியற்றி 

எற்பிறர் பிறர்க்கியான் றப்பறத் தந்தென 
5. மனப்பசை யிம்மைய வம்மை வினைத்திறன் 
ஆண்டுப் பூட்சி யீண்டுப்பட வியற்றல் 
சார்ந்தவை வதிதல் யாங்கு வீங்காது 
ஆடிப் படர்ந்த பேரிருள் புடமடி 

கூடிய குற்றங் கோடேந் தல்குல் 
10. மாதோர் பாகற் சேர்வோ ரின்பம் 

பாதவக் - கண்ணிழல் பனுவல் கோளிப் 
பெரும்பணை பொதிந்த சிறு நுண் வித்தின் 


களவே காமத் தீவிளைவு , உலையா வுடம்பில் தோன் றுவ மூன்றும் , 
பொய்யே குறளை கடுஞ்சொற் படனில் , சொல்வெனச் சொல்லில் 
தோன்றுவ நான்கும் , வெஃகல் வெருளல் பொல்லாக் காட்சியென் 
றுள்ளந் தன்னின் உருப்பன மூன்றுமெனப் , பத்து வகையாற் 
பயன்தெரி புலவர் , இத்திறம்படரார் 27 ( 30 : 64-73 ) என்பர் , 


1 , வியப்புற - பா . வே . 


2. தண்ணிழல் -- பா . வே . 


110 


இருந்தவை விரியு மிருவினைக் கியைந்த 

1 நாற்கதி யார்த்தவிழ் நரலைப் புணரி 
15. மூவகைத் துக்கத்து முடியும் 

மாவகை வீழ்த்த மன்னுயிர்ப் பரப்பே 

இது , மேற்கூறிய மன வாக்குக் காய கன்மங்களால் புண்ணிய 
மும் , பாவமும் பந்தமானபடி எங்ஙனம் என்னக் கன்ம டந்தமும் 
நிலையும் விரயுங் கூறியது . 

1-3 . உரை ; ( இசைத்த... இயற்றி ) ஆருயிர்க்கு இசைத்த 
மூன்றின் - நிறைந்த ஆன்மாக்களுக்கு முற்பாட்டிலே சொல்லப்பட்ட 
மன வாக்குக் காய கன்மங்களின் ; அசைப்புற விறந்த இன்பத் 
துன்பம் -3அசைவு அசைவில்லா மைகளால் செறிந்த சுகதுக்கங் 


2 


1. நாற்கதி நரலி ; நாலையார்த்தவிழ் புணரி --- பா . வே . 
2 . மன வாக்குக் காய கன்மங்களின்- உ . வே . 
3 . மன முதலிய மூன்றின் அசைவு அசைவின்மை காரணமாக வினை 

யீட்டப்படுமென்னும் இதனை , மனமுதன் மூன்று மசைவற நின்று 
வந்திடு நல்வினை பலவே , மனமுதன் மூன்று மசைவற நின்று 
வந்திடு தீவினை பலவே , மன முதன் மூன்றும் புடைபெயர்வுற்று 
வந்திடு நல்வினை பலவே , மன முதன் மூன்றும் புடைபெயர்வுற்று 
வந்திடு தீவினை பலவே (தணிகை - நந்தி ) என்று கசசியப்ப 
முனிவர் கூறுதல் காண்க . இனி , இலக்கணக் கொத்துடையார் 
இ மூன்றுடன் அறிவையும் கூட்டி , “ மனமொழி மெய் பறிவாகிய 
நான்கின் , அசைவேயாகியும் அவ்வசைவின்றியும் ” ( இலக் 81 ) 
வினை நடக்கும் என்பர் , இனிப் பட்டினத்தடிகள் இவ்வனைகளால் 
இன்பமும் துன்பமுமே மனத்தாற் காணப்படுகின்றன என்பார் , 
செய்தன சிலவே செய்வன சிலவே , செய்யா நிற்பன சிலவே 
யவற்றிடை நன்றென்ப சிலவே , தீதென்ப சில வே , ஒன்றினும் 
படாதென சிலவே என் றீவை கணத்திடை நினைந்து களிப்பவும் 
கலுழ்பவும் , கணக்கில் கோடித் தொகுதி ” யென்றும் , " அளிய 
மனத்தின் செய்கை மற்றி துவே ” யென்றும் ( கோயில் . நான் 32 ) 
கூறுவர் . 

மனமுதலிய மூன்றனுள் தலைமையும் காரணமுமாதல் 
பற்றி மனமெனக் கூறியொழிந்தமையின் பட்டினத்தடிகள் கூறு 
வது முரணாமையறிக . வழிநிலை - பா . வே . 


171 


களை ; நேரிய துடி இடைப்படாது கடிகொள இயற்றி - நுண்ணிய 
துடி யென்னும் தகியா அவ்வளவு கால மேனும் இடைவிடாது 
1 விரையச் செய்து ; 

4-5 . (எற்பிறர் ............இம்மைய ) எற்பிறர் பிறர்க்கு யான் 
தப்பறத் தந்தென - எனக்குப் பிறர் நன்மை செய்தா ரென்றும் 
பிறர்க்கு யான் நன்மை செய்தே னென்றும் ; மனப்பசை - எப்பொழு 
தும் 2 சித்தத்திலே மமதை பண்ணிக் கொள்ளுமவை ; இம்மைய 
சுயங்கன்மமாவன ; 

5-6 . ( அம்மை ........ இயற்றல் ) அம்மை வினைத்திறன் - பூருவ 
கன்மமாவது ; 3 ஆண்டுப் பூட்சி ஈண்டுப்பட இயற்றல் - முன்பெடுத்த 
தேகங்களிலே இப்போதில் எடுக்கும் தேகத்தில் அனுபவித்துக் 
கொள்கைக் கேதுவாக ஆர்ச்சித்து அகங்கரித்துக் கொண்ட கன்மம் ; 

7-10 . ( சார்ந்தவை . ... இன்பம் ) அவை சார்ந்து வதிதல் 
யாங்கு - அக்கன் மங்கள் ஒருவனிடத்திலே ஆர்ச்சி தமானவாறும் 
கிடந்து பக்குவப் படுமாறும் எங்கனே யென்னில் ; வீங்காது -- ஒரு 


1. கடுகச் செய்து - உ . வே . 
2. சித்தத்திலே மமதை பண்ணிக்கொள்வது கன்ம வீட்டத்துக்குக் 

காரணமாதலை , அருணந்தி சிவனரும் யான் செய்தேன் பிறர் செய் 
தார் என்னதி யானென்னு மிக்கோணை ஞான வெரியால் வெதுப்பி 
நிமிர்த்துத் தான் செவ்வே நின்றிடவத் தத்துவன்றான் நேரே , கனை 
யளித்து முன்னிற்கும் வினையொளித் திட்டோடும் , நான் செய்தே 
னெனுமவர்க்குத் தானங்கின்றி நண்ணுவிக்கும் போகத்தைப் பண் 

இனுவிக்கும் கன்மம் ” (சிவ . சித்தி . 10 : 2 ) என்று கூறுவர் . 
3. எக்காலத்தும் எந் கிலையினும் ஆன்மா உடம்பெடுத்தல்லது வினை 

செய்தல் கூடாமையின் , “ ஆண்டுப் பூட்சி ” என்றும் , ஒரு பிறப்பில் 
ஈட்டிய வினைப் பயனை வேறு பிறப்பில் நுகர்தல் கூடுமோ வென் 
னும் கடாவை யாசங்த்ேது வரு பிறப்பில் நுகருமாறு முன்னைப் 
பிறப்பில் வினையீட்ட ஒண்டென்பார் , " ஆண்டுப் புட்சி ஈண்டுப் 
பட வியற்றல் ) ” என்றும் கூறினார் . படுதல் , ஈண்டு நுகர்ச்சிப் 

பொருட்டு , 
4. இக்கே , ஒருவனிடத்துக் கூடின படிக்குத் திட்டாந்தம் அருளிச் 

செய்தபடி என்றொரு தொடர் செப்பறைப் பிரதியிற் காணப் 
படுகிறது . 


172 


கண்ணு 


காலத்தே ஒரு முறைபிற் பெருகாது ; ஆடிப்படர்ந்த 2 பேரிருள் - 

ணாடியில் படிப்படியாக ஏறிப் பெரிய டாசு கூடினால் போலவும் ; 
புடம் மடி கூடிய குற்றப் -சுத்தமான கூறை மாசோனாற் போலவும் ; 
கோடு ஏந்து அல்குல் மாது ஒர் பாகன் சேர்வோர் இன்பம் - பக்கம் 
உயர்ந்து அகலிய நிதம்பட் பிரதேசத்தையுடைய மாதை ஒரு பாசமாக 
வுடையனான பரமசிவனை யோகம் பண்ணுவார்க்கு மேன்மேல் பரமா 
னந்த சுகம் கூடினாற் போலவுமாம் .. 

4 இது கன்மம் ஆர்ச்சித மானவாறு கூறியது . 

11-13 . ( பாதவக் கண்ணிழல் ....... விரியும் ) பாதவக் கண் 
நிழல் - விருக்கத்தில் உச்சிப் பொழுதில் அடங்கின நிழல் விரியுமாறு 
போலவும் ; பனுவல் -6 தான் கற்ற கல்விப் பரப்பானது தன்னிடத் 
தில அடங்கிக் கிடந்து பரிணமித்தாற் போலவும் ; 7 கோளிப் பொம் 
பணை பொதிந்த சிறு நுண் வித்தின்- ஆலி னுடைய பெரிய கிளை 
முதலிய பரிணாமமெல்லாம் அடங்கிய சிறிய நுண்ணிய அவ்வாலம் 
வித்திற் கிடந்து பரிணமித்தாற் போலவும் ; இருந்து அவை விரியும் 


1. பரினைமியாதே கண்ணாடியிலேறின மாசு - உ . வே . 
2. கண்ணாடியிற் படியும் மாசு படிப்படியாகப் பெருகி அதன் ஒளி 

முற்றும் இன்றாக மறைத்து விடுதல் பற்றி , அதனைப் பேரிருள் " 

என்றார் ; இருளைப் பயத்தலின் இருள் எனப்பட்டது . 
3. இவ்வினைகள் அசுத்தம் , சுத்தாசுத்தம் , சுத்தம் என மூவகைப் 

போகங்களைப் பயப்பன வாதலின் அவற்றிற்கேற்ப , மூன்று 

எடுத்துக்காட்டுக்கள் காட்டப்பட்டுள்ளன வென்றறிக. 
4 , இது சில பிரதிகளில் இல்லை . 
5. இக்கருத்து " தீயவை செய்சார் கெடுதல் நிழல் தன்னை , வீயாதடி 

யுறைந் சற்று ” ” ( குறள் 208 ) என்பதை நினைப்பித்தல் காண்க . 
சில பிரதிகள் பாதவக் கண்ணிழல் என்பதன் உரைத் தொடக்கத் 
தில் , இக்கருத்தை யியைத்து , " இவ்வண்ணம் ஆர்ச்சித மாய்ப் பந் 
தித்த சன்மம் பக்குவப்பட்டு அனுபவிக்கப்படும் கிரமம் எங்கனே 

யென்னி என்று கூறுகின்றன . 
6. " கற்ற நூற் பொருளுஞ் சொல்லுங்கருக்கினிலடங்கித் தோன்றும் ” 

( சூ . 1 : 31 ) என்பது சிவஞான சித்தியார் . 
7. சிற்றுபகாரம் வற்றல் செல்லா, தால வித்திற் பெருகி ஞாலத்து , 

நன்றி யீன்றது ” ( பெருங் . iy . 7 , 223-5 ) என்றார் பிறரும் . 


173 


1 காரணமான கன்மத்திலே புண்ணிய பாவங்களாகிய கன்மங்கள் 
2 காரிய ரூபமாய்க் கிடந்து பக்குவப்பட்டபோது கன்ம பலங்களாகிய 
சுகமும் துக்கமுமாய் விளையும் ; 3 

இது கன்மம் அனுபவிக்குமாறு கூறியது . 

13-16 . (இருவினைக்கு ........ பாப்பே ) 5 மாவகை வீழ்த்த 
மன் உயிர்ப் பரப்பு - மகத்தாயிருக்கின்ற தன்னுண்மையும் வினை 
யுண்மையும் உணராமல் மறந்துவிட்ட நித்தியமான ஆன்ம வர்க்கங்கள் ; 


1. இக்கன்மங்கள் பிரவாகானாதியன்றிப் பதி முதலிய பொருள் போல 

அனாதியல்ல வென்பாரும் , பதி முதலிய பொருள் போல அனாதியே 
யென்பாரும் என இரு திறத்தராகிய ஆசிரி பருள் இவர் பிற்கூறிய 
திறத் தினராதலின் , ஈண்டு , மூல வினைக்கண் இருந்து விரியுமாறு 
கூறினாரென்ச. பிறாண்டு இந்நூலாசிரியர் , ஆணவ முதலன்றது 
போற் கருமமும் , காண் அலதெனின் அக்கரைகழி நானாவிதம் 

னிதுயிர்கட் குதவுது எதனால் , அற்றது மாயையு மற்றறிய 
வணே ” ( ஞான. 29 ) என்று மூலகன்ம முண்மை கூறுதல் காண்க . 
இவர்போலவே , உமாபதி சிவனரும் , ஏக னனே த னிருள் சருமம் 
மாயை பிரண் டாகவினவ ஆறு ஆகியில் ” ( திருவருட் . 52 ) என்பர் ; 

அருணந்தி சிவனர் பிரவாகானாதி யென்பர் . 
2. காரியமான புண்ணிய பாவமாய்க் கிடந்து - உ . வே . 
3. பாதவக் கண் ழல் பிராரத்த வினைக்கும் , னுகல் ஆகாமிய 
வினைக்கும் , கோளிலித்துச் சஞ்சிதத்துக்கும் உவயாதலறிக 

சில 
பிரதிகள் பாதவக்கண் ணிழல் என்பதன் உரைத்தொடக்கத்தில் 
இக்கருத்தை இயைத்து " இவ்வண்ணம் ஆர்ச்சிதமாய்ப் பந்தித்த 
கன்மம் பக்குவப்பட்டு அனுபவிக்கப்படும் கிரமம் எக்கனே 

என்னில் - என்று உரை கூறுகின்றன . 
4. இது ஆர்ச்சிதமான கன்மம் பக்குவப்பட்டுவர அனுபவிக்குமாறு 

கூறியது -- உ . வே . 
5 , ஆன்மா, தன்னியல்பையும் தான் பசுவாதற் கேதுவாகிய பாச 

வியல்பையும் உள்ளவாறு காண்டலே ஈண்டு “ மாவகை ” யென் 
றும் , அவ்வாறு கண்டு சழித்த வழி உளதாய் நிற்கும் ஞான சொரூ 
பத்தைக் கண் கடைத்தேறுவதை விட்டு , மீள மீள வினைகளையே 

யீட்டித் துயருரவது தோன்ற , " வீழ்த்த " என்றும் கூறினார் . 
6. கருத்த வாய் இரக்கப்படா நின்ற வுண்மையை உணராதே நித்திய 

மான ஆன்ம வர்க்கத் திரள் - உ . வே . 


33 


174 


இருவினைக்கு இயைந்த நாற்கதி - பக்குவப்பட்ட கன்மபலம் அனுப 
விக்கைக்குப் பொருந்தின 2 நான்கு வர்க்கத்துச் சரீரங்களை ; ஆர்த்து 
அவிழ் 3 நாலைப்புணரி - எடுத்தும் விட்டும் ஆரவாரித்துத் திரிகிற 
பிறப்பாகிய சமுத்திரத்தில் ; மூவகைத் துக்கத்து முடியும் - ஆதி 
தைவிகம் ஆதிபௌதிகம் ஆதியாத் தியான்மிகம் என்று சொல்லப் 
பட்ட மூவியல் பின வாகிய துக்கத்துக்குள்ளே முடி வனவாம் எ.-று. 


அகவல் 26 
மூவகைத் துக்கங்கள் 


ஆதி தைவிக மாதி பௌதிகம் 
ஆதி யாத்தியான் மிகமென வோதிய 
துக்க மூன்றினு ளாத்தி யான்மிகம் 
மெய்யின் மனத்தி னையமி லிரண்டே 


1. செய்த கன்மத்துக் கேற்ப நால்வகைப் பிறப்பும் உண்டாகின்றன 

வென்பதை அருணந்தி சிவனர் , “ கண்டுகொள் யோனி டெல்லாம் 

கன்மத்தான் மாறுமென்றே " ( சிவ . சித் . 2:43 ) என்பது காண்க . 
2. நான்கு வர்க்கம் : உற்பீசம் , அண்டசம் , சராயுசம் , சுவேதசம் . 
3 . நாலையை யுடைய புணரியென வேற்றுமைத் தொகை . நாலை , 

ஆரவாரம் . " வயிரெழுந் திசைப்ப வால்வளை நால " ( முருகு . 110 ) 

என வருதல் காண்க . 
4. ஆதி தைவீக முதலிய மூன்றனையும்பற்றிக் கிரணாகமம், “ சூயாத 

வாயிஓு சூயீெெஷவிக வெவ 1 தி.வியம் வரை 
வொதி தெஷா ஜகாதிகள் 
2 விய வொக 

ாக பாரீரo 21 நவ தயா | வாவாழி 
வாான ஜாவா) நெகயா || நெம விலா 
ெெவது கொவ r வொரராக்ஷெெவ : ! 
மாவாராவே ரோ நவ o ணவவக| வொகா 
வபாவ காநெஷ- ரசு வாயாவி ரெவது|| 
31 நவரைவாத 

ஜாயீவாயீக ஆதா 


-ுண | சூதாது 


வொக 


வணவ 


175 


5. வளியிற் பித்தின் விளியா வீளையின் 

ஊனுகு தொழுனையி னுதகக் கொட்டின் 
வெப்பிற் சூலையின் மக்களின் விலங்கின் 
அலகையிற் கள்வரின் பறவையி னிருதரின் 

மைந்தர் மகளிர் மணந்திடை தணப்பிற் 
10. பேரறம் வளர்ப்பிற் பெருந்திரு நுகர்வின் 

சீரிய யாக்கை மாதுயர் மாசு 
மனத்துறு துயர நினைப்பருஞ் சோகம் 
அறிவுரு வாக்க மடையு நர்ப் பொறாமை 

மானமாக் கலம் பூணாது மறுத்தல் 
15. இச்சையி னிசைத லிருஞ்சின மிகுத்தல் 

னையவை முதல நினைவருந் திறத்த 
ஆதி பௌதிகஞ் சீதமா மழை 
உருப்பவிர் வேனி லுட்குவரு கடுங்கால் 

இருள் கடி மின்னுப் பெருவிற லசனி 
20. - ஒலிகட லுலகி னிலைமலி புடைய 
மன்னுயிர்க் குறுகண் டுன்னியாங் கருந்தல் 
ஆதி யாய வீவருந் திறத்த 
ஆதி தைவிகம் பேதையார் வயினக் 


தொஷவாத வஷெ- Mு ) தா ப மிகா 
விகெ | வொக வளதிகவே. சூபீெெஷவிக 
ஆதொ மல ஜ , ஜராஜதாக 35ுஜா ஈக 
தயா | வொகவே தயாஹெவ ஷுெவாநெ 
ஷு ஸுஜ தெ |! 

ஜுஜ கை ததொராழி நாமஷெ- 35.J 
ஜெ நவாய ) நொ மஜுகொழி பணுவோ 

யொ மியான, வ , வ ந நழா என்று கூறுகிறது . 
1. இருள் கிழிமின்னு - பா . வே . 
2. இவ்வடி அச்சுப் பிரதியில் இல்லை , 
3. டுன்னியாறருந்தல் - பா . வே . 


கருக்குழி யழுங்கல் பிறப்பிறும் பூது 
25. திரை வருந்தீமை வரைவில் பேதைமை 

மடங்க லாருயிர் 2 தொடங்கினன் வவ்வல் 
யாவரும் விழையாக் கோள்வாய் நிரயத்து 
வீழ்ந்தன ரெழா அ வான்கழி துன்பம் 

இனைய மாலைய துயர்மிடை. வினைநகர் 
30. கருங்கைக் கயமைக் களிறுகைத் திரும்புலப் 

பெரும்படை விரிந்து சூழத் திருந்தா 
நாற்கதிப் பவனி யுலா அய் 
ஆர்த்தவிழ் திறம்பிற போற்றுமதி புரிந்தே . 


மூவகைத் துக்கம் ( ஞானா : 25 : 15 ) என்னென 
அவற்றின் இலக்கணம் கூறியது . 


1-3 . உரை:-(ஆகி .........மூன்றினுள் ) ஆதி ஆத்தியான் 
மிகம் ஆதி பௌதிகம் ஆதிதைவிகம் என ஓதிய துக்கம் மூன்றி 
னுள் 

மூவகைத் துக்கத்து முடியும் 3 w ன்று சூசித்து ஓதிய 
ஆத்தியான் மிகம் என்றும் ஆதி பௌதிக மென்றும் ஆதி தைவிக 
மென்றும் 4 சொல்லப்பட்ட துக்கத் திரயங்களிலே ; 


- 


1. யளவில் பேதமை -- பா . வே . 


2. தொடங்கினர் வவ்வல் - பா . வே . 


3. ஞானு : 25-15 ஈண்டுக் கூறிய மூன்றனையும் ஆசிரியர் பரிமேலழகர் 

தன்னைப்பற்றி வருவன , பிறவுயிர்களைப்பற்றி வருவன , தெய்வத் 
தான் வருவன என்று தமிழ்ப் படுத்துக் கூறுவர் . ( குறள் . 4 ) 
கச்சியப்ப முனிவர் புரிதரு முறையிற் பிறழ்ந்துயிர் தெய்வம் பூத 
மென் றிவற்றினு ளொன்றால் , மருவுழி விழைந்த விழைந்தில 
விழைந்த வனறி வேறாவன வென்னத் தரிவிதப்படுவ ” ( தணிகை. 
நந்தி . 11 : 5 ) என்பர் . 


4. முற்பாட்டிலே சொல்லப்பட்ட மூவகைத் துக்கத் திரயாதிகளில் 

வைத்து - உ . வே . 


23 


177 


3-4 . ( ஆத்தியான்மிகம் இரண்டே ) ஆத்தியான் 
மிகம் - ஆத்தியான்மிகமாவது ; ஐயமில மனத்தின் மெய்யில இரண்டு 
- சந்தேகமிலலாத மன ததைப்பற்றி வரும் விதனமும் தேகத்தைப் 
பற்றிவரும் விதனமுமாக இருதிறப்படும் ; 


- 


5-11 . (வளியின் ............ மாதுயர் ) வளியின் பித்தின் விளியா 
வீளையின் 1 வாதத்தால் , பித்தத்தால , நீங்காத சிலேட்டுமத்தால் ; ஊன் 
உகு தொழுனையின்- 2 சரீரத்திலே சதையை அழுகி விழப்பண்ணும் 
குட்டவியாதியால் ; உதகக் கொட்டின் -3 நீரிழிவால் ; 4 வெப்பின் 


1. வளி முதலிய மூன்றான் நோயுண்டாதலை , " மிகினுங் குறையினும் 

நோய் செய்யும் நூலோர் , வளி முதலா வெண்ணிய மூன்று 
( குறள் . 941 ) என்பதனாலறிக . வளி முதலியன மிகினும் குறை 
யனும் முறையே புளிப்பும் , கைப்பும் , இனிப்பும் விரும்பு மென் 
பதைக் குமரகுருபரர் , வளி யுண் புளிப்பும் பித்துண் கைப்பும் , 
ஐயுண் மதுரமும் அல்லன பிறவும் நாச்சுவை யறிய நல்கின 
( சித . மும் . 8 ) என்று கூறுதல் காண்க , 


2 . 


து தொழுநோய் எனவும் வழங்கும் , அங்கமெலாங் குறைந்தழுகு 
தொழுநோயராய் ( திருநா . பொது . தனித்திருதாண் 10 ) என்பது 


காண்க . 


3. நீரிழிவினைச் சலரோகமென்றும் கூறுப ; இதனால் நீரிழிவும் ஈளை 

மிகுதியுமுண்டாகுமாம் . அருணகிரியாரும் சூலைப்புக்காய்கனல் 
நீரிழிவீளையொடளைப்புக் காதடை கூனல் வி சிகை ” ( 626 ) 

ன்றும் , “ சூலைசொறி யீளைவலி வாதமொடு நீரிழிவு ( 987 ) 
என்றும் கூறுதல் காண்க . 


என 


நீர்க்கோம்பால் - உ . வே . 


4. வெப்பு - இதனை வெதுப்பென்பதும் வழக்கு ; " நீரிழிவுகுட்ட 

மீளை வாதமொடு பித்தமூல நீள் குளிர் வெதுப்பு வேறு முளநோய் 
கள் ” (திருப்புகழ் 898 ) என்பதனாலறிக . இதன் கொடுமை பெரிய 
புராணத்துத் திருஞான சம்பந்தர் புராணத்து , வேந்தனுக்கு மெய் 
விதிர்ப்புறு வெதுப்புறு வெயமை, காந்து வெந்தழற் கதுமென 
மெய்யெலாங் கவர்ந்து , போந்து மாளிகைப் புறத்து கின் றார்களும் 
புலர்ந்து தீந்து போம்படி யெழுந்தது விழுந்துடல் திரங்க ( 711 ) 
என்று வரும் திருப்பாட்டலும் பிறவற்றாலும் அறியப்படும் . 


178 


வெதுப்பு நோயால் ; 1 சூலையின்- சூலை வியாதியால் ; 2 மக்களின் 
சத்துருக்களாகிய மானிடரால் ; விலங்கின் - விலங்குச் சாதியால் ; 
பறவையின் - கொதுகு ஈ முதலான பறவைகளால் ; அலகையின் 
பேய்களால் ; 3 கள்வரின் - களவு காண்பவரால் ; 4 நிருதரின் - ராக் 
கதர்களால் ; 5 மைந்தர் மகளிர் மணந்து இடை தணப்பின் - ஆண் 
பெண்கள் கூடி இடையே பிரிதலால் ; பேரறம் வளர்ப்பின் - குரு 
லிங்க சங்கம மாத தேவதா காரிய பரிபாலனம " தவசு என்றிவற்றால ; 
பெருந் திரு - சம்பத்து மிகுதியால் ; நுகர்வின் -8 தேடல் காத்தல் 


1. சூலைபின் கொடுமையை நேரே கண்ட நாவரசர் , சுடுகின்றது 

சூலை " வலிக்கின்றது சூலை , வயிற்றோடு துடக்கி முடக்கியிட 

நஞ்சாகி வந்து நலிவது எனறு கூறுதல் காண்க . 
2. மக்களாலும் பிறவற்றாலும் துன்பமுண்டாதலை , “ தேவின் மானிடத் 

திற் றுன்பம் என்றும் , விலங்குபுட்களாதி தாவரமற்றெல்லாம் , 

ஓவிலாததுன்பம் ” எனறும் ( பெரு . 439 ) பிறரும் கூறுதல் காண்க . 
3. அற்றம பார்த் தல்குக் கடுங்கண் மறவர் தாம் , கொள்ளும் பொரு 

ளில ராயினும் வம்பலர் , துள்ளுநர்க் காண்மார் தொடாந்துயிர் 
வௌவலின் ” ( கலி 4 ) என்றும் , அததம் செல்வோர் அலறத் 
தாக்கிக் கைப்பொருள் வௌவுங் களவேர் வாழ்க்கைக் கொடி 

யோர் ” ( பெரும்பாண் 39-41 ) என்றும் வருதல் காண்க . 
4. “ இசக்கமென்றொரு பொருளிலாத பெஞ்சினர் , அரக்கரென்றுளர் 

சிலர் அறத்தின் நீங்கினார் , நெருக்கவும் யாம்படர் செறி பலாறிெ , 
துரக்கவு மருந்தவத துறையு ணீங்கனோ ” ( கம்ப . ஆரணி அக . 12) 

எனக் கம்பர் கூறுவது காண்க . 
5. புறப் 249 , 245 காண்க . 
6 . குருகண தெய்வசன்மானத்தினும் தவசினும் வரும் காயதுக்கம் 

உ . வே . ( புறம் 252. ) 
7. கந்த உற்பத்தி விடைபெறு 35 . 
8. “ ஈட்டலுந் துன்பமற் றீட்டிய வொண்பொருளைக் காத்தலு 

மாங்கே கடுந்துன்பம் - காத்த , குறைபடின் துன்பம் கெடின் துன்பம் 
துன்பக் குறைப்பதி மற்றைப்பொருள் " ( நாலடி 280) என்றும் , 
தீயாலோ நீராலோ தேர்வேந்தர் தம்மாலோ , மாயாத தெவ்வர் 
வலியாலோ - யாதாலோ , இப்பொருள் போய் மாய்கின்ற தென்று 
பொருள் வைத்தார்கட் , கெப்பொழுதும் நீங்கா திடர் ” ( புற . 1148) 
என்றும் வருவன காண்க , 


179 


அனுபவித்தலால் உண்டான இவை பதினான்கும் ; சீரிய யாக்கை - சீரி 
தாகிய சரீரத்தைப் பற்றி வரும் ; மாதுயர் - மிக்க விதனமாம் ; 

11-16 . ( மாசு ........ திறக்க) 1 மாசுறு மனத்து று துயரம் 
மாசுடைத்தாகிய மனத்தைப் பற்றி வரும் துக்கமாவன ; நினைப்பருஞ் 
சோகம்- பெண்டிர் மைந்தர் பிரிதலாலும் திரவிய முதலாகக் கூடியவை 
தம்மைப் பிரிதலாலும் ஆற்றாமையால் வரும் நினைத்தற்கரிய சோக 
மாகிய வி கனம் ; அறிவு உரு ஆக்கம் அடையுநர்ப் பொறாமை -2 ஞானம் 
சரீர சௌந்தரியம் ஐசுவரிய மென்ற இவையிற்றையுடையோரைக் 
கண்டும் கேட்டும் அழுக்காறு பொருந்திய மனக்திலே வரும் விதனம் ; 
மான மக்கலம் பூணாது மறுத்தல் - மான மாகிய பெரிய அணிகலத் 
திற்கு ஆனிவந்த காலத்து உண்டாகி வரும் விதனம் ; இச்சையின் இசை 
தல் - பஞ்சேந்திரியங்களுக்குப் போகமான பதார்த்தங்களில் வைத்த 
இச்சையால் வரும் விதனம் ; இருஞ்சினம் மிகுத்தல் - பெரிய சினமிகுதி 
யால்வரும் விதனம் ; இனையவை முதல - இவையைந்து 4 முதலாக ; 
நினைவரும் திறத்த -5 நினைப்பதற்கரிய வேறுபாடுகள் பலவுமாம் . 
1 . மனத்தின்கண் மாசின்மை அறமாதலாலும் அவ்வறத்தான் வருவது 

இன்பமேயா கலாலும் , துன்பத்துக் கேதுவாய மனத்தை, " மாசுறு 

மனத்துறு துயரம் ” என்றார் . 
2. அறிவுடைபோரை வடிவுடையோரைச் சம்பத்துடையோரைக் 

கண்டும் கேட்டும் - உ . வே . 
3. ஐம்முகல எனற்பாலது ஐமுதலவென நின்றது விசாரம் . இவ் 

வாறு ஏனையவற்றிற்கும் ஆரியர் தொகை கொடாமையின் இஃது 

உரையாசிரியர் வலிந்து கொண்ட தாம் . 
4 , பிரிவு , அழுக்காறு , மானமின்மை , இச்சை , சினம் என்ற வெற்றால் 

துன்பமுண்மை கூறியவாறு . “ ஓம் னமைந்தார் பிரிவோம்பல் 
மற்றவர் , நீங் ? னரி தாற் புணர்வு ” ( குறள் 1155 என்றும் , “ அற 
னாக்கம் வேண்டாதா னென்பான் பிறனாக்கம் பேணா தழுக்கறுப் 
பான் ” ( குறள் 163 ) என்றும் , “ மயிர்நீப்பின் வாழாக் கவரிமா வன் 
னர் உயிர்நீப்பர் மானம் வரின் ” ( குறள் 969 ) என்றுர் , “ கண்டு 
கேட்டுற்று மோதுண்டுழலுசைங்கருவி , கண்டலின் மளவில்லாத் 
செரிவரிய சிற்றின்பம் ” ( திருவாய் 4 : 9 : 10 ) என்றும் , “ சினத் 
தைப் பொருளென்று கொண்டவன் கேடு நிலத்தறைந்தான் கை 

பிழையாதற்று (குறள் 307 ) என்றும் சான்றோர் கூறு கல் காண்க . 
5. நினைப்பதற்கரி தாய் வேறுபட்டுள்ள பலவகைகளை யுடைத்தாம் - 

உ . வே . 


180 


17-22 . ( ஆதி பௌதிகம் ........திறத்த ) ஆதி பௌதிகம் 
ஆகி பௌதிகம் உண்டா கும்படி சொல்லின் ; சீதம் மாமழை உருப்பு 
அவிர் வேனில்- சளிரால் வரும் துச்கம் , மிகுதியாய வருடத்தால் 
வரும் நடுக்கம் , உட்டினம் விளங்கிய கோடையால் வரும் 2 விதனம் ; 
இருள் கடி மின்னு - இருளைக் கெடுக்கும் மின்னினால் வரும் விதனம் ; 
பெருவிறல் அசனி- 8 மிச்சவலியையுடைய இடியால் வரும் விதனம் ; 
ஒலி கடல் உலகில்-- ஓகக்கடல் சூழ்ந்த உலகில் ; நிலைமலிபு உடைய 
நிலைபெற்றுடைய ; 

மன் உயிர்க்கு - பிராணிகளுக்கு ; 
துன்னி - ஒவ்வொன்றைக் கட்டி வைக்தும் ஒவ்வொன்றைக் கொன்றும் 
ஒவ்வொன்றை வாதைப்படுத்தியும் ; ஆங்கு அருந்தல் -4 இவ்வண்ணமே 
இவைகளினால் தாம் நுகர்கை ; ஆதியாய விவரும் திறத்த -5 இவை 
ஏழும் முதலாகவுள்ள கெடுத்தற்கரிய வேறுபாட்டை 

யுடைய 
விதனமாம் ; 

23-28 . (ஆதிதைவிகம் ........ கழிதுன்பம் ) 7 ஆகிதைவிகம் 
ஆதிதைவிகம் இருக்கும்படி சொல்லின் ; பேதையர் வயின் அக்கருக் 


உறுகண் 


1 , வருடம்- மழை . 
2 . " சீதமும் குளிரால் துன்பம் செழும் பனியதனில் துன்பம் , போத 

வந்தேறும் வாதம் பொறுக்கொணா மிக்க துன்பம் , ஓதிய கோடைத் 
தீப்போல் உலை விலா அழலால் துன்பம் , ஏது தான் காலத்தின்பம் 
எப்போதும் துன்பமே காண் " என்றும் , சிறுபோதுகளால் வரும் 
துன்பத்தை , " காலையின் மலாதி துன்பம் கடும்பகற் பசியால் 
துன்பம் , ஏலவே இடையிலுள்ள வியாதியான் மிகவும் துன்பம் , 
மாலையிற் காமவெந்நோய் வந்திடும் உறக்கம் பின்பு , கோலியல் 
தன்பமல்லாற் குறுக மற்றொருநா ளுண்டோ ” ( பெருந் . 428, 

427 ) என்றும் பிறரும் கூறுப . 
3. வலிதாகிய மிக்க துக்கம் தரும் - உ . வே . 
4 . வைத்த அவைகளினால் அவ்வண்ணமே நுகர்கை - உ . வே . 
5 . ஆகி பௌதிகத்தால் வரும் வேதனை யறைபின் , மோது மாருத 

முழங்கிட முறுகிய வேனில் , சீதமா மழை செழும்பனி செறியிருள் 
சழியப் , போது மின்புகை பொங்கெரி யாதியாம் பொருளால் ” 

( குறுந் . 334 ) என்றும் பிறரும் கூறினர் . 
6. கெடுதற்கரிய - உ . வே . 
7 . " பிரசவார் குழல் யாவர்க்கும் சிறையுறல் பிறத்தல் , வரைவில் 

பேதைமை யுறனரை திரையுறல் மரித்தல் , நிரயமே லெழல் என 
வரு நினைப்பருந் துயரம் , புரையிலாதவர் ஆதிதைவிக மெனப் 
புகன்றார் ” ( 335 ) என்பது குறுந்திரட்டு. 


181 


குழி அழுங்கல் -1 மாதாவின் வயிற்றில் அந்தக் கருப்பாசயத்தில் இருக் 
கும் - கருப்பவேதனை ; இறும்பூது பிறப்பு- ஆச்சரியமாகிய பிரசவ 
வேதனை ; திரைவ நம் தீ . --திரையுறு 4 மூப்பால் வரும் விதனம் ; 
வரைவில் பேதைமை - அளவில்லாத 5 அஞ்ஞானத்தால் வரும் சங்கற்ப 


1. பெண்டிரின் உதரத்திடத்ததான அந்தக் கருப்பாசயத்தில் - உ . வே . 
2 , இக்கருப்பீவேதனையை, மணிவாசகப் பெருமான் , தாயின் கருப்பை 

யில் தோன்றிய காலையிற் கிருமிச் செவும் , முசற்றிக்களில் 
இருமைத் துன்பமும் , இ ண்டாந் திங்களில் ஒருமைத் துன்பமும் , 
மூன்றாந் திங்களில் மதம் பெருகு துன்பமும் , நான்காந் திங்களிற் 
பேரிருட்டுன் பமும் , ஐந்தாந் திங்களில் முஞ்சு துன்பமும் , ஆறாந் 
திங்களில் ஊறலர்த் துன்பமும் , ஏழாந் திங்களில் புவிதாழ் அன்ப 
மும் , எட்டாந் திங்களில் இ - நெருக்கத் துன்பமும் , ஒன்பதாம் 
திங்களில் நெருக்கமிகுகித் துன்பமும் , பத்தாம் திங்களிற் கடற் 

போலும் துன்பமும் ( திருவா. போற் . 14-25 ) என்று கூறுவர் . 
3. பிரசவ வேதனையை தாயொடு தான்டடுந் , துக்கசாகரத் துயர் 

என்றாராக , குறுந்திரட்டு டையார் , " மலைமேனின்று வீழ்வார்போன் 
மாதம் பத்தில் வாயுவினால் , தலைகீழாக விழுமந்தத் தாபத்தோடே 
வேகத்து , நிலமேல் விழுவதன் முன்னே நெடியோன் மாயக் கால் 
வீசி , மலமேவுடலாய் நினைவெல்லா மறச்கு முன்னை வல்வினை 
யால் ” ( 134 ) என்று கூறுவர் தோற்றும் பொழுதி னீற்றுத் 
துன்பத்து , யாயுறு துயரமும் , யானுறு துயாமும் , இறக்சம் 
பொழுதிலிறைப் பெருந்துன்பமும் , நீயல சறிகுநர்யாரே ( திரு 

விடை . மும் . 4 : 16 -19 ) என்பர் பட்டினத்தடிகள் . 
4. மூப்பால் வரும் துன்பம் : “ தொடரநரைத்தங்க முன்புளவாயின , 

தொழில்கண் மறுத்தொன்று மொன்றியிடாதொரு , சுளிவுதலைக் 
கொண்டு புன்புலைவாரி + ள் , தளையொழுகக்கண்டு சிந்சனையோய் 
வொடு , நடைகெட முற்கொண்ட பெண்டிர் பொறாவொரு , நட லை 
நமக்சென்று வந்தன பேடை , நலியிருமற் சஞ்சியுண்டி வெறா 

விழும் ” துன்பம் ( கோயில் . நான் . 39 ) என்பதனாலுமறிக . 
5. துன்பமல்லது பிறி கியாதும் நல்காத பேதமையால் விளையுந் துன்ப 

மும் இத்துணையென வரையறுக்கப் படாமையின் வரைவில் 
பேதைெையன்றார் . ( பேதைமை யென்பதொன் றியாதெனின் 
ஏதங்கொண்டு ஊதியம் போகவிடல் ( குறள் 831 ) என்றும் ஒரு 
மைச் செயலாற்றும் பேதை யெழுபையும் , தான்புக் சழுந்தும் 
அளறு ( குறள் 835 ) என்றும் திருவள்ளுவர் கூறுதல் காண்க . 


182 


வேதனை ; 1 மடங்கல் ஆருயிர் கொடங்கின் வௌவல்- இயமன் அரிய 
உயிரைப் பிணித்துக்கொண்டு போகும்போது உண்டாகும் உமரண 
வே சனை ; யாவரும் விழைடாக் கோள்வாய் 3 நிரயத்து வீழ்க்கனர் 
எழாஅ வான்கழி துன்பம்- யாவராலும் விரும்பப்படாக கோட் 
பாட்டையுடைய நரகக்கிலே யழுந்தி ஏறுதற் கரிதாகிய மிகப்பெரிய 
துக்கமாகிய ஆறும் பிறவுமாம் . 

29-33 . ( இனைய .................புரிந்தே ) இனைய மாலைய துயர் 
விளை நகர் 

இச்தன்மையவாகிய துக்கத் கிரயங்களை- தன் 
னிடத்தே கொண்டு பலவே . 4 வி கனங்கட்கு இலக்காகிப் பூர்வகன்ம 
பலக்தைப் புசிப்புக் குரிய சரீரமாகிய நகரில ; 5 கருங்கைக் கயமைக் 
சளி ) உகைத்து - பெரிய கையையடைய) 

அஞ்ஞானக்காலுண்டாகிய 
கீழ்மையென்னும் யானையின் பிடரியிலே ஏறிச் செலுத்தி ; இரும்புலப் 
பெரும்படை விரிந்து சூழ - பரந்த இந்திரியமாகிய பெரிய 7 தந்திரம் 


6 


. 


1 


1. மடங்கல் - யமன் ; " மடங்கலுண்மை மாடமோவன்றே ( புறம் 

363 ) என்று சான்றோரும் கூறுப . குறித்த வுயிரைக் கோடக்கண் 

மடங்கு தல் ஒருஞான்று மின்மையின் யமனை " மடங்க " வென்றார் . 
2 .. மரண வேதனையை " சாசலின் இன்னாத கில்லை ”. ( குறள் 230 ) 
என்றும் 

ம ண தேனை யாவரா லறியலாம் மயக்கியைம் புலனந் 
தக் , கரணம் யாவையும் கலங்கிட வருந்தயர் கடவுளே யறிகிற் 

பான் ” ( குறுந் 188 ) என்றும் வருவனவற்றாலறிக . 
3 . திரயச் துன்பநிலையை , செறு சொலாள ருறு சினந் திருக எற்றியு 

மீர்த்தக் குற்றங்கொளீஇ ஈர்ந்தும் போழ்ந்தம் எற்றுபு குடைந்தும் 
வார்ந் தங் குறைத்தும் மசநாய்க்கீந்தும் . செக்குரற் பெய்தந் தீநீர் 
வாக்கியம் பழுக்குடையழுவத் தழுக்கியல் சேற்றுப் பன்னெடுங் 
கால மழுச்கி யின்ன , வரையில் தண்டத்து மாறாக்கடுந்துயர் கிரயம் 

( கோவில் நான்மணி 36 ) என்று பட்டினத்தடிகள் கூறுசலாலறிக. 
4. இச்சன்மைய பலவாகிய துக்கங்களை மாலையாகப் பூண்டு கொண்டு 

உ . வே . 
5. இவ்வி சனங்களுக்கு இலக்காகி உ . வே . 
6 . கயமையைக் களிறாக உருவசஞ் செய்தலின் , அசற்கேற்பக் கருங் 

கைக் களிறென விசேடித்தார் . கருங்கையென்றதனால் பாவமே 

செய்யப்படுவது குறிச்தவாறு , 
7 . குணவீனமாகிய யானை மேலே ஏறிக்கொண்டு உ . வே . 
8. தக்கிரம்- சானை . இந்திரியங்களைப் புலம் என்றார் , புலந்தோறும் 
தங்கிப் போகம் நுகர்வித்தலின் , தானை சூழ்வாச் செல்லும் வேந்தன் 
டந்தோறும் நின்று காண்பன கண்டு செய்வன செய்தல் போலப் 


183 . 


விரிந்து சூழ்ந்துவர ; திருந்தா 2 நாற்கதிப் பவனி உலாய் - ஒரு 
காலத்தும் திருத்த வாராத உற்பிசம் அண்டசப் , சராயுசம் , சுவேதசம் 
என்று சொல்லப்படா நின்ற நால்வகைப் பிறப்பிலே பவனியாகி ; 
8 ஆர்த்தவிழ் திறம் -4 ஒருடலைக் கூடியும் பின்பு வேறோருடலைக் 
கூடுதற்குப் பிரிந்தும் செல்லும் வகையினைச் சொல்ல ; புரிந்து 
போற்றுமதி - அவையிற்றை விரும்பிக் கேட்பாயாக எ - று . 
பிற , மதி- அசை நிலை . 

பாசபந்தம் முடிந்தது . 


கயவன் அரச 


ன 


புலந்தோறும் இவவ் அறிவன அறிந்து செய்வன செய்தலும் உள 
வாதல் ெறப்படும் . விரவு மொழிக்கட்டூர் வேண்டுவழிக் கொளீஇ 
( அகம் . 212 ) என்பதனால் தானை சூழ்தரச் செல்லும் வேந்தன் 

புலந்தோறும் தககுதல் இயல்பாதல் காண்க . 
1. மிகுந்த சூழ்தா உ . வே . 
2. நகரியிலேயுலாவரும் வேந்தற்கு நான்கு தெருக்கள் போல உயிராகிய 

வேந்தற்கு நாற்கதி கூறினார் ; அரசவீத போலாது மாசுகிறைந்த 
வீதிகளென்பார் “ திருந்தா நாற்கதி ” என்றார் . 

கியவிடத்துத் தெருக்களில் தருத்தமேது ? 
3. எடுத்தவுடற் கட்டவிழ்த்து வேறேயுடலோடு பிணித்துக் கொண் 

ழெலும் திறத்தைப் பட்டினத்தடிகள் , “ எனைப்பல யோனியும் 
நினைப்பரும பேதத் தியாவரும யாவையும் எனக்குத் தனித தனித் 
தாயாராகயுந் தந்தையராகியும் , வந்திலாதவரில்லை யானவர் , 
தந்தையராகியுந் தாயராகியும் , வந்திராததுமில்லை முந்து , பிறவா 
நிலனுமிலலை யவ்வயின் இறவா நிலனுமில்லை பிறதிலென்னைத் 
தின்னா வுயிர்களுமில்லை யானவை தம்மைத் தின்னா தொழிந்தது 
மில்லை யனைத்தே , காலமுஞ் சென்றது யானிதன் மேலினி, இளைக் 
குமாறிலனே ” ( கழுமல மும்ம 7 ) என்று 

விளங்க வுரைப்பர் . 
“ குடம்பை தனித் தொழியப் புட் பறந்ததற்றே யுடம் போடுயி 
ரிடை நட்பு ” ( குறள் 338 ) என்பதும் இதனை இனிது விளக்கி 

நிற்கு மாற்றிக. 
4. ஒருடலைவிட்டு ஒருட்லையெடுத்துச் செல்லும் வேறுபாட்டைச் 

சொல்லுவன் உ . வே . இஃது அடுத்துவரும் திருவகவலிற் கூறப் 

படுகிறது . 
5. சொல்ல என்பது சொல்லெச்சம் . 


IV . தேகாந்தரம் 


அகவல் 27 


ஆர்த்தவிழ் திறம் 
இருந்துயர் கெழீஇ வருந்தி யாப்புற்ற 
முற்பய னீன்டுத் துய்த்தனர் கழிப்பின் 
கருங்கய 1 லிரியப் பெரும்பகடு துரந்தாங் 
குழவ ராக்கிய விளைவயற் - செந்நெல் 
5. பிற்பயன் றந்தாங் கிச்செய லுதவ 

எய்திய குகையின் மையறப் படர்தல் 
இருங்கழன் மள்ளர் பதம்படர் திருந்தடி 
சாபவான் புழுவிற் காழக மடியக் 

கடிபடு புட்டக மடிவிடுபு புனைதல் 
10. கண் படைக் கனவிற் கடிமதில் பாய்ந்த 

தும்பி வன்பிடர்த் தோன்றன் மேலதை 
உள்ளமு நுழையா வூங்குங் கீழதை 
ஏழ்தல மிறந்த கீழும் புடையதை 

நேமி மால்வரைப் புறனுந் தாடோய் 
15. தடக்கை மாவீழ் மணியினு மடுக்கிய 

சிறுநணித் தானும் பெருஞ் சேய்த்தானும் 


1. கிழிய - பா . வே . 
2. சாலி - பா . வே. 
3. கிச்செயிலுதவ - பா . வே . 
4. புழுக்- பா . வே . 
5. வடிவொடு - பா . வே . 
6. யொன்னுர்கடிமதில் -பா . வே . 
7. வாங்குங் - பா . வே . 


24 


185 


வினைமாண் டுப்பின் மனமாண் டேரின் 
துடிபல வகுத்த விசையிற் சேறல் 

கார்முகங் கான்ற பூமுக விசிகம் 
20. உள்ளியது கிழித்தலின் பள்ளி நீங்கி 

ஒருபெருந் தமியன் விரிபுல னுடுத்த 
பேரத் தாணிப் பெயரினுந் துணையின் 
றறிவருந் துரியத் தல்கினுந் தெரிபொன் 

றிசையா தேகி யாங்கு வசைதபு 
25. கடிகலை முதறர வந்த 

படியென வறிநெடி தொடிவுடனுகவே . 


3 இது தேகி தேகங்களை “ ஆர்த்தவிழ் திறம் " ( ஞானா. 26 : 33 ) 
எங்ஙனே யென்ன அவ்வியல்பு கூறியது . 


1-2 . உரை : ( 

( இருந்துயர் ............ கழிப்பின் ) இருந்துயர் 
கெழீ இ வருந்தி -4இங்ஙனம் சொல்லப்பட்ட மிக்க துக்கத் 5 திரயங் 
களுடனே கெழுமி வருந்தி ; யாப்புற்ற முற்பயன் ஈண்டுத் துய்த்தனர் 
கழிப்பின் - ஆர்ச்சிக்கப்பட்ட பூருவகன்ம பலத்தை இத்தேகத்திலே 
நின்று 6 புசித்துக் கழித்த பின்பு ; 


3-6 . ( கருங்கயல் ............ படர் தல் ) கருங்கயல் இரியப் பெரும் 
பகடு துரந்து- பெரிய கயல்மீன்க ளெல்லாம 7 நீங்கிப் போக மகத் 


1. விடையிற் சேறலின் - பா . வே . 


2. கிழித்தல் -- பா , வே . 


3. இது தேகாந்தரம் சொல்லியது - பா . வே . 


4. இப்பகுதியுரை சொற்கள் தடுமாறிச் சிதைந்து காணப்படுகிறது . 


5. திரசயங்களுடனே கெழுமிச் செல்கை செய்தே - உ . வே . 


6 , புசித்தற்ற பின்பு - உ . வே . 


கெட்டுப் போக - உ . வே . 


186 


தாகிய 1 கடாவை ஏரிற் பூட்டிச் செலுத்தி ; ஆங்கு 2உழவர் ஆக்கிய 
விளை வயல்- அவ்விடத்துப் பயிர் செய்வோராலே உழுது விளைதற்குப் 
பண்படுத்தப்பட்ட விளைவயலில் ; செந்நெல் பிற்பயன் தந்தாங்கு 
செந்நெற்பயிர் பின்பு புசிககைக்குரிய பயனை விளைத தாற்போல ; 
5 இச்செயல் உதவ - இத் தேகத்திலே 6 நின்று பூர்வகன்ம பலத்தைப் 
புசிக்குமிடத்து ஆர்ச்சித்த கன்மம் தன் பலனை அனுபவிக்கைக்குப் 


1. கடாவைப் பூட்டி - உ . வே . 


2. முன்னே விளைந்த விளைவை யுண்டு கொண்டே பின்னே புண்டற் 

கேதுவாக உழவர் நெல்விளைவினை யுண்டுபண்ணுகின் றனரென் 
நற்கு , “ உழவர் ஆக்கிய விளைவயல் செந்நெற பிற்படன் தந்தாங்கு 
என்றார் . உழவரை உயிர்க்கிழவனாகவும் , விளை வயலை யுடம்பரசாம் 
சொநெற்பயனை வினைப்பயனாகவும் கொள்க . செவ்வேயாக்கிய 
வழி நெற்பயனை ஈன்குவிளைவுக்கும் வயலென்பார் , லிளைவயல் " 
என்றார் ; இது வினைத்தொகை . " கிளவியாக்சம் என்புழி 
ஆக்கத்துக்குச் சேனாவரையர் கூறியது போல தீது நீக்கிச் செம்மை 
செய்தலென்றே கொள்க . 


3. பயிர்செய்வோர் விளைக்கப்பட்ட - உ . வே . 


4. வினைவயலில் உண்டாகிய - உ . வே . 


5. இதனாலே உயிர் தான் நின்ற உடலினீங்கி வேறு உடலெடுத்தற்குக் 

காபணம் கூறியவாறாயிற்று . நின்ற வு டம்பின் நீக்கிப் , பக்குவப் 
பட்ட கன் மபலத்தை நுர்தற்குரிய வேற்றுடம்பினை நல்குவதற்கு 
ஏது இவ்வுடம்பிற் செய்துகொண்ட வினையாதலின் , “ இச்செயல் 
உதவ ” என்றார் . வினை சடமாதலின் , அஃது உடம்பு நலகா 
தாயினும் , வேறு உடம்பு வருவதற்கு ஏதுவா தலின் அதனையே 
கருததாவாக்கிக கூறினார் . " பல்லாவுளுய்த்து விடினும் குழக்கன்று 
வாலதாம் தாய் நாடிக்கோடலைத் - தொல்லைப் , பழவினையு மன்ன 
தகைத்தே தான் செய்த கிழவனை நாடிக் கொளற்கு ( நாலடி 101 ) 
என்பது வினையையே சேதனம்போலப் பயன் நல்கும் கருத்தா 
வாகக் கருதிக் கூறும் பிறசமயக்கொள்கை . 


எ 


6. நின்று ஆர்ச்சத்த - உ . வே . 


7. கன்மபலனை- உ . வே . 


1ST 


பக்குவப்பட ; எய்திய 4 தசையின் மையமப் படர்தல் - போசகம் 
தேசத்தைக் குற்றமறப் பெற்றும் இயல்பு இருக்கும்படி சொல்லின் ; 

7-11 . (இரக்கழல் ............ தோன்றல் ) * இருங்கழல் மன்னர் 
பசம் படர் இசக்கடி - பெரிய வீரச்சமலை புடைய வீரபு ? டர் வழி சில 
செல்லுமிடத்து திருக்க அடிட்டு அடியெரித்து 
போலவும் ; சாபவான் புழுவில் - வெள்ளிய வில்லூன்றிய புழுப் 
போலவும் ; காழகம் மடிய -உடுத்த உறை பீறிக் கெட்டமையால் 
பெயர்க்க ; கடிபடு புட்டகம் மடி விடுப்பு புனைதல் -4 பு இயதோர் 
கறையை மடிவைத்துடுப்பது போலவம் , கண்படை - பத்திசையிலே ; 


4. பொசிக்கைக்குப் பக்குவப்பட்ட தேசத்தை - உ . வே . 
5. குசை - உடம்பு கருமருவு குசையன்வ சாடம் 2 ( தாயு . 32 ) 

என்ற பிற்காலத்தான் சேரும் கூறுல் காண்க . 
6. எடுக்கும் இயல்பைச் சொல்லின்- உ . வே . 
7. மள்ளர் திருந்தடீ , வினைகள் இன்பமும் துன்பமும் பயந்து மாமி 

மாறிப் பெருவதற்கும் சகன் -ழு இடையறவின்றித் தொடர் 
புற்றுவருதற்கு , புட்டகம் மடிவிடுபு புனைதல் உடம்பின் நீங்கும் 
கால் உயிரின்பாற் செரித்திருக்சக்கம் , கனக்காண்டல் 
செழ்ச்சியின் விரைவுடைமைக்கும் உலமைகளாகும் . இதே 
கூறப்படும் கருத்துக்கள் சிவதருமோத்தரத்தும் சுப்பிரபேதத்தும் 

உள்ளன . 
8. செல்லூற திருந்திய அடிபிட்டு - உ . வே . 
1. " பூசத்தா லுண்டாகிய நிலவுடலை விட்டுச் சளைப்பான் புழுப் 

போல ஆன்மா அக்கணமே வேரீருடலைக் கன்மத்துச் டாகப் 
பூமியிற் பற்றினாலும் பற்றும் ” என்று கூறுவர் மறைஞான தேசிகர் . 

வில்லுன்றிப் புழுவைச சாணளப்பான் புழு என்றும் கூறுவர் . 
2. பீறிய கூறையைப் பிரித்து - உ . வே . 
3. பழம்படவைடைப் போட்டு நவமான வச்திரத்தை யெடுக்குமாறு 

போல மீளவும் கன்மத்துக் 3 சப் புச ரீணரதேசத்தை யெடா 

சிற்கும் ” என்பர் மறைஞான தேசிகர் (சிவ சித் . 237 ): 
4 . மடி விடுபு னைதகப் பலவினை களின் மனை ஒ . தொ நசர்தற் 

கும் , கனவுக்காட்சி வினைப்படனை நகர்ந்து சழிதாகும் என்றும் 

கூறுப . 
5. மடிவிட்டுடுப்பானைப் போலவும்- உ . வே . 


188 


கடிமதில் பாய்ந்த தும்பி வன்பிடர் தோன்றல் கனவின் - சத்துருக் 
களது காவலை யுடைத்தாகிய மதிலையிடித்த யானையின் வலிய கழுத் 
தின் மேல் இருந்ததாகக் கனவு கண்டாற் போலவும் ; 
11-18 . (மேலதை....... 

.......சேறல் ) பேலதை 1உள்ளமும் 
நுழையா ஊங்கும் - மேலெல்லாவற்றுக்கும் மேலாய மனத்தாலும் 
நினைத்தற்கரிய மேலிடத்தும் ; 2 கீழதை ஏழ்தலம் இறந்த கீழும் 
கீழேழு பாதலங்கட்கும் அப்புறமான கீழிடத்தும் ; 

கீழிடத்தும் ; புடையதை 
8 கேமிமால் வரைப்புறனும் - பக்கத்தே 4 சக்கரவாளகிரிக்கு அப்பாலும் ; 


1. உள்ளத்தாற் செல்லலாகா இடமின்மையின் , உள்ளரும் நுழையா 

என்றார் . மேலிடமென்றது , மேலேழ் உலகங்களையும் . அவையா 
வன புவ லோகம் , மக லோகம் , சன லோகம் , தவ லோகம் , சத்திய 
லோகம் , வைகுந்தம் , உருத்திர லோகம் என்பன . உள்ளமு 
நுழைய வூக்கும் என்றது , “ அண்ட மாரிரு ளூ டந்தும்பர் 

( தனி குறுந் ) என்ற நாவரசர் திருவாக்கினை நினைப்பிக்கின்றது . 
2. கீழதை ஏழ் தலம் , கீழ் பாலேழும் மேற் பாலேழும் நடுவேழுமாக 

முக்கூற்று எவ்வேழு நரகங்களுமாகும் . இவற்றின் விரிவை 
மிருகேந்திரம் ( அக்வப் பிரகரணம் ) கூறுவது கொண்டறிக . அதா 
அன்று , கீழது நீரகம் புகினு மேலது விகம்பின்பிடர்த்தலையறினும் 
புடையது , நேமிமால் வரைக்கப் புறம்புகினும் ” என்ற ஆசிரிய 

மாலையடிகளை ஒத்திருத்தல் காண்க . 
3. இந்நாவலந்தீவைச் சூழ்ந்து அறுவகைத் தீவுகளும் உவர்க்கடல் 

முதல் தூநீர்க் கடலீனாக எழுவகைக் கடலுண்டென்றும் , அத் 
தூநீர்க் கடற்கப்புறத்தே பொன்னிலமுண்டென்றும் , அதனைச் 
சூழ்ந்து “ உலோகாலோகமென்னும் சக்கரவாளகிரி பதினாயிரம் 
யோசனைப் பரப்புடைத்தாயிருக்கும் என்றும் , அந்த மலை பின் 
புறத்தைச் சூழ்ந்து இருள்மயமாய்த் துன்னிய நிலம் ” உண்டென் 
றும் அதனைச் சூழ்ந்தது பெரும்புரக் கடலென்றும் , அனைச் சூழ 
அண்டச் சுவருளதென்றும் கூறுப . இவற்றின் விரிவைச் சிவ 

ஞானபாடியத்தும் மிருகேந்திரத்தும் காண்க . 
4 . சக்கரவாளகிரி திக்குப்பாலகர் இருக்கும் இடமாகிய மலை . இதனை 
மிருகேந்திரம் , 

( : நெப yா 2வகொ வாத ஜாகவா 
வலையா ! வக , வாடெதி தாராஹு 
ஸவாத 
வவாவி நீழ ( xiii . 44 ) என்று கூறுவது காண்க , 


ந 


189 


தாள் தோய் தடக்கை மாவீழ் மணியினும் - முழந்தாளிலே தோயும் 
படியான நெடிய கையிலே 1 தாங்கிய அழகிய விருப்பமுள்ள மாணிக் 
கத்தினும் ; அடுக்கிய சிறு நணித்தானும் -- 2 அடுத்த அண்மையினுங் 
காட்டில் 3 அண்மையினு ; பெருஞ்சேய்த்தானும் -- முன்பு சொன்ன 
இடங்களின் மிக்க பெருந்தூரத்திலும் ; மாண்வினை துப்பின் மன 
மாண்தேரின் -4 மாட்சிமையுடைய வினையாகிய வலி பினையுடைய மன 
மென்னும் அழகிய தேரில நினைவு ஏறி ; துடி பல வகுத்த விசையின் 
சேறல் - 5 துடியென்னும் காலத்தைப் பல கூறிட்ட கடுமையிலே 
6 பொருள் கெடாது சென்றாற் போலவும் ; 

19-20 . ( கார்முகம் ....... கிழித்தலின் ) கார்முகம் கான்ற 
பூமுக விசிகம் - வில்லினின்றும் விடுக்கப்பட்ட கூரிய முகத்தை 


1. தாங்கிய என்னும் இச்சொல் சில ஏடுகளில் இல்லை . 
2. அணித்தாகச் செறிந்த அண்மையினும் ; செறிக்கப்பட்ட அண்மை 

யினும் ; அண்மையிலும் அண்மையிலும் உ . வே . 


3 . துப்பெதிர்ந்தோர்க்கே யுள்ளாச் சேய்மையன் , நட்பெதிர்ந் 

தோர்க்கேயங்கை நண்மையன் " ( புறம் 380 ) என்று சான்றோரும் 

கூறுப . 
4 , மாட்சிமைப்பட்ட தாகிய மகத்தான வலிமையுடைத்தாகிய மனோ 

ரதத்திலே-- உ . வே . 


5. ஒரு துடியோசையைப் பல கூறிட்ட கடுமையிலே நினைவு பொருள் 

கெடாது . 


உ . வே . 


6. தேர்மிகமிக விரைந்து கடுகுமாயின் , தேர்மீது செல்லும் பொருள் 

விகாரமடைதல் ஒரு கலையாதலின் , பொருள் கெடாது ” என்று 
உரைப்பது குறிக்கத்தக்கது , உயிர் பிறப்பிறப்பாகிய சுழலிலகப் 
பட்டு மிக விரைந்து சுற்றுக்கால் , அதனைப்பற்றியிருக்கும் வினை 
கெடா திருத்தற்கு இஃது உவமம் . 


7. புகர் முகத்தையுடை ய - உ . வே . " பூவாள் ( புறம் . 224 ) என்றாற் 

போலப் பூ ஈண்டுக் கூர்மை குறித்தது . 


191 


1 இப்படிச் சொல்லிற்று , ஆன்மா ஓர் தேகத்தைவிட்டு மற்றோர் 
தேகத்தையெடுக்கும் விதம் ; 

24-26 . ( வசைதபு ........உகவே ) வசை தபு 2 கடி கலை முதல்தா 
வந்தபடி என - குற்றமற்ற விளக்கமுடைய கலைமுகலாகவுள்ள தத்து 
வங்கள் பக்குவப்பட்ட கனமம் புசிததற்கு ஆனமா ஒரு தேகத்தை 
விட்டு மற்றொரு தேகத்தையெடுத்தலாம் என்று ; நெடிது உடன் 

உக அறி - 

அறி - 5 உன்னை நெடிதாக உடன்கூடியுள்ள தோட 
மெல்லாம் கெட அறிவாயாக எ - று . 


4 ஒடிவு 


ஐ , ஏ அசை . 


1. துரியாவத்தையில் நின்ற ஆன்மா உறக்கத்தினின்றும் நீங்கிப் 

பரந்த இந்திரியங்களாலே யோசம்பு - க்கும் சாக் சொவததையிலே 
வந்தாலும் செப்பறைப் பிரதி என்று கூறுகிறது . 
இந்தப் போக்குவரவு ஆன்மாவுககுளளனவல்ல என்றொரு தொடர் 
சில பிரதிகளில் அங்கே காணப்படுகிறது . இப்படிச் சொல்லிற்று 
தேகதேகாந்த கதை இது தான் ஆன்மாவுக்குப் போக்குவரவு டைத் 

தாயதல்ல - உ . வே . 
2. கடியென்னும் உரிச்சொல் விளக்ப்பொருட்டு ; கடி டென்கிளவி 

வனரவே கூர்மை சாப்பே புதுமை , விரைவே விளக்கம் மிகுதி 
சிறப்பே , அச்ச முன்றேற்று ஆயீ ரைந்தும் , மெய்ப்படத் தோன்றும் 
பொருட்டாகுமமே ” ( தொல் . சொல் . உரி 85 ) என்பது தொல் 
காப்பியம் . கலாதத்துவம் , ஆன்மாவை மலமறைப்பினின்றும் சிறிது 
நீககிச் செயற்படுத்தும் விளக்கமுடைமைப்பற்றி , 

அதனைக் 
யென்றார் ; அயர்விலாக் கலையின் தோன்றி ஆண 
வம் ஒதுக்கிச் சித்தின் , செயல்புரி கிரியா சத்தி தெரிவிக்கும் 
( சிவ . சித் . 145 ) என்று அருணந்தி சிவனுரும் கூறுவர் . சிவமுதல் 
நிலமீறாகவுள்ள தத்துவம் முப்பத்தாறனுள் , சிவ முதலிய சுத்த 
தத்துவ மைந்தாற் பிணிப்புறாது கலைமுதல் நிலமீறாயவற்றோடே 
அதனை யெய்து கல்பற்றி, . சலை முதல்தர ” என்றார் . எனைவரும் 

மிடங்களிலும் இவ்வாறே தெரிந்து கொள்க . 
3 . ஈடானபடி தேகமானபடி -- உ . வே . 
4. ஒடிதல் செவ்விதன்மையின் அவ்வியைபுபற்றிக் குற்றத்தை 

" ஒடிவு என்றார். 
5. உன்னோடு - உ . வே . 


கடிகலை , 


192 


அகவல் 28 


அச்சுமாறிப் பிறத்தல் 
இலங்கு குங்கும மார்பரும் வலம்புரி 
ஒருமணி யன்ன திருநல மாதரும் 
முயக்கிடை யறியா மயக்கின் வயக்குறு 
துப்புருக் கன்ன பழனத் தானா 
5. முத்துருக் கன்ன வித்தார் காலை 
யாப்போ னின்றெனி னீக்குவ ருறையின் 

[ அஃதான்று 
முயங்குந் தோறு முயங்குந் தோறும் 
பிறங்கடை பெரிதே யன்றே யாகம் 

ஆருயி ராயின் வீவோ வின்றே 
10. தன்னை யன்னை தம்மிடைப் பகுப்பிற் 

பின்னர்க் கான்முளை " மன்னுத லிலரே 
கனங்குழை மாதர் கணங்கொள் பீண்டி 
அனங்க னெனா அ மனங்குழை பிரங்க 

இற்றோர்க் காண்டிகு முற்றவுங் காண்டிகும் 
15 . இவண மன்றெனி 4 ன தீதா நாகதம் 


1. யாப்போ னின்றே னீக்குவரு ரையின் --பா . வே . 
2. மன்னுதற் கிலரே - பா . வே . 
3. மனங்கொள வீண்டி : கணங்கொடீண்டி ; கணங்கொண்டீண்டி 


பா . வே . 


4. பூதபவிஷ்ய வர்த்தமானமென்ற மூன் றனுள் , பூதபவிஷ்யங்களை 

“ அதீதா நாகதம் ” என்று கூறுகின்றா. இவ்வாறே சிவாக்கிர 
யோகிகளும் , யோகக்காட்சியைப்பாறி , கூறுமிடத்து , பூதபவிஷ்ய 
மென்னாது , அதீதா நாகதமெனறே கூறுவார் ; யோகிஜ்ஞானம் 
நாம அதீதாநாகர வர்த்தமான சாக்ஷாதகார : ( பொமினா நா 
நா 3 க.தீ தா நாமத வதாநவாக்ஷா தாரம்) என்பது 
காண்க . (சிவாக்கிரபாடியம் . பக் . 109 ) . 


25 


193 


ஐயமின் றுணர்ந்தோர் மையறு பனுவலின் 
வருபிறப்புணர்ந்த மதியோர்த்தோன்றும் 
முதனடு விறுதி யிளமை மூப்பின் 

ஒழிவற நிறைந்தோ னுதழிதந் தொடுங்கும் 
20. 2 

ஆதி யின்மையின் பூத மா நகர் 
ஈரிரண் டெய்தித் தீதற வொரீஇக் 
கோபுரங் கூட மாட மாளிகை 
விளிம்பு பளிங்கார்த்த பசும்பொன் வேதிகை 

அரமிய முதல விரவும் பெயர் பெறீஇக் 
25. கலங்கியுங் கலங்காக் காரணத் திலங்கியும் 

பாடல் சான்ற பல்புகழ் நிறீஇ 
வாடாத் துப்பிற் கோட லாதி 
அருளா பரண னறத்தின் வேலி 

4 பொருண்மொழி யோகங் கிரியையிற் புணர்த்த 
30. அருண்மொழி திருமொழி போலவும் 

என்று நிலீ இயர் நன்றுமன் பெரிதே . 


இஃது அசேதனப் பிரவிருத்தி சொல்லுகிற சமயங்களை நிரா 
கரித்துத் தேகதேகாந்தம் ஆன்மாவுக்கே எனச் சாதித்தது . 


1. நெடுங்கும் வீடில் - பா . வே . 
2. ஆதியின் மையின் - பா . வே . 


3. கரணத் திலங்கியும் - பா . வே . 


4 , இவ்வடி அச்சுப்பிரதியில் இல்லை . 


5. ஒரு தேகத்தை விடுத்து மற்றொரு தேகத்தை யெடுத்தல் ஆன்மா 

வுக்கே யுண்டென்று கூறியது - பா . வே . 


194 


புரி ஒரு 


1--6 . உரை : - (இலங்கு ........உறையின் ) குங்குமம் இலங்கு 
மார்பரும்- குங்குமம் விளங்கும் மார்பையுடைய புருடரும் ; 2 வலம் 

மணியன்ன திருநல மாதரும் - வலம்புரிச்சங்கில தோன்றிய 
3 தனிமுத்தையொத்த செல்வத்தையும் அழகையுமுடைய மாதரும் ; 
4 முயக்கு இடைஅறியா மயக்கின்- கூடுகிற பருவத்தே இரண்டு 
சரீரமென்னுமிது தோற்றாத 5 போகமயக்கத்திலே; வயக்குறு துப்பு 
உருக்கன்ன பழனத்து-- ஒளிபொருந்திய பவளத்தையுருக்கினாற் 


1. ஆடவரும் மார்பில் குங்கு மமணிவது மாபு ; சங்குமக் குழங்கல் 

மாலை , மல்லுப் பூத்தகன்ற மார்பீர் ( சீவக . 743 ) என்று பிறரும் 

கூறுதல் காண்க . 
2. நற்குடியிற் பிறந்த குலமகளிர் என்றற்கு , வலம்புரி பொருமணி 

யன்ன , மாதர் என்றார் : விசயை சீவகனை பெற்றது கூறுவார் , 
தேலரும் வலம்புரியுலகம் விற்கும் மாமணி யீன்றதென்ன, இலங் 

கிழை சிறுவனறனனைப் பயந்து ” (சீவக . 386 ) என்பது காண்க . 
3. ஒப்பற்ற மணிபோலும் குடிப்பிறப்பையும் அழகையு முடைய மாதர் 


உ . வே . 


4 , முயக்கிடையறியா மயக்கத்தை " இன்று நான் இவளாம் பகுதிப் 

பொற்பு ஆர அறிவார் " ( d ) என்ற கோவையார் கருத்தை விளக் 
கலுற்ற ஆசிரியர் பேராசியர் , “ என் நெஞ்சம இவள் கண்ணே 
யொடுக்க யானென்பதோர் தன்மை காணாதொழிய இருவருள்ளங் 
களும் ஒருவே மாமாறு காப்ப ஒருவேமாகிய ஏகாநதத்தன் கண் 
பிறந்த புணர்ச்சிப் பேரின்ப வௌளம் ஒருவராலுமறியப்படாத 
தென்றதனாலறி 5. இச்சிற்றின்ப நுகர்ச்சியியல்பும் இனிது தோன் 
றப் பேரினப நிலை யைக் கூறும் இராமலிங்க அடிகள் , மனை 
யணைந்து மலணைமேல் எனையணைந்த போது , மணவாளர் வடி 
வென்றம் எனது வடிவென்றும் , தனை நினைந்து பிரித்தறிந்த 
தில்லை படி யெனைத்தான் , சற்று மறி யேனெனில் யான் மற்ரறிவ 
தென்னே ” ( அனுபவ மாலை 16 ) என்று திருவருட்பாவில் உரைத் 

திருத்தல் காண்க . 
5. சுரதமயக்கத்திலே - உ . வே . 
6. சுரோணிதம் செந்நிறத்ததென்றற்கு , “ துப்புருக்கன்ன பழனத்து " 

என்றார் ; அருணகிரியாரும் , அதன் நிறககுறித்துக் 
சுக்கிலமது கூடிக் குவலயம வானப் பொருகாலாய் உடலெழும் ” 
( திருப்புகழ் 1086 ) என்று கூறுவர் . 


குரு தயிலே 


195 


போன்ற சுரோணிதப் பிரதேசத்திலே; ஆனா முத்து உரக்கன்ன 
வித்து ஆர் காலை - நிறைந்த முத்தையுருக்கினாற் போன்ற 2 சுக்கில 
மென்னும் 3 வித்துப் பொருந்துங்காலத்து ; 4 யாப் போன் இன்றெனின் 
- அவ்விடத்கே போகப் புசிக்கப் பக்குவப்பட்ட ஆன்மா பந்தியா 
தாயின் ; உறையின் நீக்குவர் -5 சுத்திபண்ணும் நீரோடே கழிப்பர் ; 
6-9 . ( அஃகான்று ....... இன்றே ) அஃது 

இன்றே ) அஃது அன்று - அற் 
றன்று , 

சுக்கிலசுரோணிகமே பிள்ளையாமென்னில் ; முயங்குந் 
தோறும் முயங்குந் தோறும் பிறங்கடை பெரிது - போகஞ்செய்யும் 
தோறும் போகஞ்செய்யுந்தோறும் பிள்ளைகள் பலர் உண்டாக வேண் 
டும் ; 6 அன்று - அங்ஙனமன்று ; 7 ஆகமே ஆஈயிராயின் - சரீரமே 
உயிராமென்னின் ; வீவோ இன்று - மரணமில்லையாக வேண்டும் ; 


- 


1. சுரோணிதம் நிறைந்த நிலத்திலே ; சுரோணிதமுடைய நிலத்திலே 

உ . வே . 
2. சுக்கிலம் வெண்ணிறத்தகா சலல் அசன் துளியை , முத்துருக்க 

கன்னவித்து ” என்றார் ; திருத்தக்கதேவரும் , - தாமரைவாய் உற 
வீழ்ச்சதோ பொண்மணிபோனறு ( சீவக 218 ) என்றாராக , நச்சி 
ஓர்க்கினியார் மணியை முத்தென்று சொண்டு , முத்துப்போன்று ” 
என்றார் . அருணகிரியார் , சக்கிலத்தளிக்குத் தாமரையிலை பிற்றங் 
கிட நீர்த்துளியை யுவமமாக நிறுத்தி , சு கிலஞ் சுரோணிதத்தி 
லுற்று மளினத்திலப்பு வெரைத்த முற்றி 2 ” (திருப்புகழ் 565 ) 

என் றனர் . 
3. வித்தை விதுங்காலத்து - உ . வே . 
4 , சுக்கிலம் பொருந்திப் பெருகிய வழியும் பந்திப்போன் இன்றி 

அமையாமையை அருணகிரியார் , " பனிபோல் மசம் வந்துட் பெரு 
கிடவே விதியானவன் அருள்மேவி " ( புகழ் . 656 ) என யாப் புறுக் 

கும் அருளைக் கூறுமாற்றால் உரைப்பது காண்க . 
5. உரையின் என்று பாடங்கொண்ட தற்சேற்ப , சொல்லுமிடத்துச் 

சுத்திபண்ணும் நீரோடேகழிப்பர் என்ற உரை சில பிரதிகளில் 

காணப்படுகிறது . 
6. அற்றே - அன்று + ஏ எனப் பிரித்து ஏகாரத்தை ஆகம் என்பத 

னோடு கூட்டி உரை கூறப்படுகிறது . 
7. அங்ஙனமன்றாபினும் சக்கில சுரோணிதக் சலப்பு ஏனைப் பூதங்களின் 

பரிணாமக் கூட்டத்தாற் பெருகுதலாம் , பெருகுமவ்வுடலே உயிர் 
என்னாராதலின் , ஆகமே யாருயிராயின் என்றார் , 


196 


இஃது உலகாயதமத நிராகரணம் பண்ணியது . 

10-11 . ( தன்னை . .. இலரே ) தன்னை அன்னை தம்மிடை 
பகுப்பின் - பிதாமாதாக்கள் உயிரி ல பகுந்தது 

என்று 
சொல்லின் ; பின்னர் கான்முளை மன்னு கல் இலர்-- ஒரு பிள்ளைக்குப் 
பின்பு மற்றொரு பிள்ளை - யுண்டாத லில்லையாம் . 

இது மீமாஞ்சைமத நிராகாணம் பண்ணியது . 

12-14 . ( கனங்குழை ........காண்டிகும் ) கனங்குழை மாதர் 
கணம் கொள்பு ஈண்டி- கனவிய பகரக் 

கனவிய மகரக் குழையையுடைய பெண்டு 
களெல்லாம் கூட்டமாகக் கூடி ; 4 அனங்கன் எனாஅ மனம் குழைபு 
இரங்க - காம தேவனே என்று மனமழிந்து கூப்பிட்டு அலற ; இற் 
றோர்க் காண்டிதம் - மரித் தோரையும் 5 காணாகின்றாய் ; முர்றவும் 
காண்டிகும் -7பிறந்த பிள்ளை நாடோறும் வளரவும் காணாகின்றாய் ; 


1. புகுந்தது உயிர் - உ . வே . பகுந்தது -பகுப்புண்டு வர்தது .. 


2. உண்டாதற்கு இவர்கள் உயிரோடிருத்தல் கூடாதே - உ . வே. 


3. பிரகிருதி புருடன் என்னும் இவற்றின் போக்ய போக்திரு இலக் 

கணமான சாமானிய சம்பந்தமே உலகம் தோன்றுதற்குக் காரண 
மென்று மீமாஞ்சகர் கூறுவாரெனப் போக்காரிகையுடையாரும் 
( 9 , 10) கூறுகின்றார் . 


4. " கேள்விகள் துறைபோய் , வடிகொள் கண்ணியர் மனங்குழைந் 

தனங்கனென்றிரங்கக் , கொடையுங் கோலமும் குழகுந்தம்மழகுங் 
கண்டேத்த , விடையிற் செல்வழி விளியினும் விளியும் ” ( 2757 ) 
என்ற சீவகசிந்தாமணிச் செய்யுளை நினைப்பிப்பது காண்க . 


5. காணாகின்றோம் - உ . வே . 


6 , இக்கனம் பிறந்து வளர்ந்து காமன் போற் காரிகையார் மருள 

வளர்ந்திறத்தலேயன்றி , கருவிலும் , பிறந்தவுடனும் இறப்பது 
காண்கின்றோம் என்பது தோன்ற , “ உற்றவும் காண்டிகும் 
என்றற்கேற்பவும் இது நிற்குமாறு காண்க . 


7. பிறந்த பிள்ளை நாளாவட்டமும் வளர் தலைக் காண்கின்றோம் - உ.வே . 


197 


15--20 . ( இவணம் .........இன்மையின் ) இவணம் அன்று 
எனின் - இவ்வண்ணம் தேகத்துக்கு ஆன்மாவென்று கருத்தா ஒரு 
வன் இல்லையென்பாயாகில் ; அதீதாநாகதம் ஐயமின்று உண ? ந் தோர் 
1 அதீத அநாகதமான பூகபவிஷியங்களை ஐயமற அறிந்து சொல்லு 
வோராலும் ; மையறு பனுவலின் வருபிறப்புணர்ந்த மதியோர் - குற்ற 
மற்ற சாத்திரங்களாலே இனி யெடுக்கும் சரீரங்களை அறிந்து சொல்லு 
வோராலும் ; தோன்றும் -2 

தோன்றும் -2 ஆன்மாவாகிய கருத்தா ஒருவன் உளன் 
என்று அறியவருமல்லவோ ; 

3 முதல் நடு இறுதி இளமை மூப்பு இல்- முதலும் நடுவும் 
இறுதியும் இளமையும் மூப்புமில்லாத ; 4 ஒழிவற நிறைந் தோன் 
அணுப்புதைக்கவும் இடமின்றி எங்கும் நிறைந்த பரமசிவன் ; உழி 


1. அதீதம்- அளவுகடந்த (இறப்பு ) ; அநாகதம்- இதுவரையில் ஏற் 

பட்டிராத (எதிர்காலம் ) ; பூத பவிஷியம்- இறந்தகால எதிர்காலங் 
கள் . இரப்பு எதிர்வு கேழ்வு என்ற முக்காலத்தையும் வடநூலார் 

முறையே பூத பவிஷிய வர்த்தமானமென்பர் . 
2. ஆன்மாவாகிய கருத்தா என்ற தொடர் சில பிரதிகளில் இல்லை . 
3. இதுகாறும் தேசத்தின் வேறாக ஆன்மாவுண்டெனச் சாதித்தவர் , 

ஆன்மா போக்குவரவுபுரிதற்குத் தேகம் வேண்டியிருத்தல்போல 
முரல்வனுக்கும் தேகம் வேண்டுமென்றெழும் கடாவை ஆசங்கித்து 

அவன் தேகமின்றியே யாவும் செய்வனெனச் சாதிக்கின்றார் . 
4. " எல்லை மூவலகு முருவியன்றி ருவர் காணுநாள் ஆதி ஈறின்மை 

வல்லை பாய் வளர்ந்தாய் ” ( வாழா. 4 ) என்றும் , “ முன்னைப்பழம் 
பொருட்கு முன்னைப் பழம்பொருளே , பின்னைப் புதுமைக்கும் 
பேர்த்துமப் பெற்றியனே ( எம்பாவை . 9 ) என்றும் , ஆதியனே 
அந்தம் நடுவாகியில்லானே ( சிவபு . 73-4 ) என்றும் " மருவியெப் 
பொருளும் வளர்ப்போன் காண்க , நூலுணர்வுணர நுண்ணியோன் 
காண்க , மேலொடுகீழாய் நின்றான் காண்க , அந்தமுமாதியு 
மகன் றோன் காண்க ( அண்டப் . 47-51 ) என்றும் சான்றோர் 
கூறியவாறு காண்க . 


21 


1981 


தந்து ஒடுங்கும் 1 ஆதியின்மையின் - விரிவும் 2 ஒடுக்கமுடைய ஆதி 
யாக ஒரு சரீரத்தையும் 3 வேண்டான் . 


து 5 மாயாவாத நிராகரணம் பண்ணியது , 


20-25 . (பூகமாநகர்........ இலங்கியும் ) பூசமாநகர் ஈர் இரண் 
டெய்தியும் - மகா பூகச்காலாகிய சரீரநகரங்களான நால்வகைத் 
கோற்றக்திற் பிறப்பாகிப் கேகங்களையெடுக்தும் ; தீது அற ஒரீயும் 
சற்றமற அவையிற்றை விட்டும் செல்லுமாறு யாங்ஙனமெனின் 

, 
கோபுரம் கூடம் மாடம் மாளிகை -கோபுரமென்றும் கூடமென்றும் 
மாளிகையென்றுர் : விளிம்பு பளிங்கார்க்க பசும்பொன்வேதிகை 
விளிம்பு பளிங்காலே சமைத்த செம்பொன் மேடையென்றும் அரமி 


1. ஆகி - உடம்ப. உயிர் அசிையாதலால் , அசற்கு ஆகியாய்த்தொட 

ரும் உடம் எனை ஆதியென்றார் . தோற்றக் கேடுண்னமபற்றி 
உடம்பை யா சியென்றாரென்றுமாம் . ஆன்மாவுக்கு அதனின் 
வேறாகச் தேக முண் - ம கூறுவார் , 

அவ்வான்மாவையுடைய 
முதல்வனாகிய பாமசிவனுக் கத் தோன்றி ஒடுங்ச தற்கரிய தேக 
முண்டு பேலும் எஜம் ஐயமறுத்கர்கு உழிதந் தொடுங்கும் 
ஆதியின்மையின் என்றார் .. “ ஹெவாவிக 5- ]MS 
வஹெ வொணெய் 

வொணெபயா ) ” ( 1 : 34 ) என்று பௌட்கரம் 
கூறுவது காண்க. 


2. ஒடுக்கமில்லாத - உ . வே .. 
3 . சிவனுக்குத் தேகம் வேண்டா என்பதை அகோரசிவாச்சாரியார் , 

சிவன் நித்தியமாயும் நின்மலமாயும் அதிசயமற்ற காயுமுள்ள , 
எல்லாப்பொருள்களைபம் விடயமாகக்கொண்ட ஞான கிரியைகளு 
டன் கூடியிருக்கலால் ( இரத் . 43-44 உரை ) அவற்கு உடம்பு 

வேண்டா என்கின்றார் . 
4 . மாயாவாதத்தின் இல்பை மாயாவாத சங்கற்பத்தாலும் நிரா 

கரணத்தாலும் சங்கற்ப நிராகரணத்துட் காண்க . 
5 . சிவாத்து விதி நிராகரணம் என்று செப்பறைப்பிரதி கூறு 

கிறது . 
6. சரீர நகரிகளாகிய உற்பீசம் அண்டசம் சராயுசம் சுவேதசம் என் 

னும் நாலுவர்க்கத்துப்பிறப்பாகிய தேகங்களையெடுத்தும் - உ. வே . 


199 


யம் - நிலாமுற்றமென்றும் ; முதல- இவை முதலாகவுள்ளன ; 1 விர 
வுப் பெயர் பெறீஇக் கலங்கியும் - இடிந்தன வென்று பெயர் பெற்று 
நிலைகுலைந்தாலும் ; கலங்காக் 

கரணதது 

இலககியும் - அழியாத 
கரணமாகிய பிருதிவி போல விளங்கயும் ; 

26-31 ( பாடல் .........பெரிதே) பாடல் சான்ற பல்புகழ்கிறீஇ 
பாடுவோர் பாடும் பாட்டுக்களால் அமைந்த பல புகழை நிலைபெறக் 
கொண்டு ; வாடாத்துப் பின- கெடாத வலியையும் பெற்று ; அருளா 
பாணன் - அருளையாபரணமாகவுடையனுமாய் ; அந்ததின வேலி- 
தருமத்துக்கு வேலியானவனுமாய் ; 4 பொருள் மொழி யோகம் கிரியை 
யில் புணர்த்த - சத்திய வசனத்தால் யோகபாத்ததையும் கிரியா 
பாதத்தையும் அடியேனுக்கனுக்கிரகித்த ; கோடல் ஆதி அருள் மொழி 
திருமொழி போலவும் -- 5 கோடலம்பர் கிழானுமாகிய முதன்மை 
யமைந்த அருண்மொழித் தேவருடைய ஞானச் செலவத்தைக் 


1. விரவுப் பெயர் - பலவாய் விரவிய பெயர் , கோபுரம் முதலியன 

செம்மை நிலையின் நீக்கி இடிந்து சீரழந்திருப்பினும் அப் பெயர் 

நீங்காமையால் விரவுப் பெயா என்றாரெனறு மாம் . 
2. கரணம் காரியப்பாட்டுக் காரணமாதல்பாறி , காரணப்பொருளில் 

வழங்குவதாயிற்று . பிருதிவி ஒன்று தானே கோபுரம முதலியவாக 
வுருப்பெற்றும் , இடிாது துகளாகிச் சீரழிந்தும் மண்ணோடு 
மண்ணோடாகியும் பலவேறு மாற்றமடையனும் நிலைபெற நிலவுதல் 
போல என்றதனால் நால்வகைப் பிறப்பினும் பலவேறு உடமபு 
தோன்றி நின்று மறைந்து மாறினும் முதற்காரணம் நிலைபெற 
நிலவுதல் பெற்றாம் . 


3. பல்புகழ் உலகமெல்லாம் பொருந்தி - உ . வே . 
4. இதனால் இந்த ஞானமிர்த ஆசிரியர் , ஞானமொழிந்த எனை மூன்று 

பாதங்களையும் இடற்றியிருப்பயென் றெண்ணுதற்கு இடமுண்டா 

கிறது . இதனை முன்னுரைக்கட் கூறினாம் . 
5. யோகபாதக் கிரியாபாதங்களில் அனுக்கிரகித்த- உ . வே . 
6. கோடற் பாகை கிழானுமாகிய - உ . வே . 

( கோடல் என்றது 
கோடலம்பாலகடென்னு 1 ஊர் ; அருன மொழியென்பது ஸ்ரீபர 
மானந்த முனிகளின் பிள்ளைத் திருநாமம் ; குடிப்பெயர் அபர் 
கிழான் " என்று ஏனுதிவாடிப்பிரதி கூறுகிறது . 


200 


கொடுக்கும் உபதேசவசனம் போலவும் ; பெரிது நன்று என்றும் 
நிலீ இயர் - ஆன்மா நாற்கதியிலும் உடம்புவிட்டும் உடம்பு எடுத்தும் 
1 மிகவும் அழகிதாக என்றும் நித்தியமாயிருக்கும் எ - று . 
இகும் , மன் , ஏ .-- அசை . 

தேகாந்தரம் முடிந்தது . 


பாசானாதித்துவம் 

அகவல் 29 
கன்ம மாயை அனாதியெனல் 
கருமம் போகந் தருமென வருளினை 
நிருமல விருவினை யாக்க றிருமலி 
ஆகத் தல்லதை யாகா ததுமுதல் 

வேகத் தொடுவரல் வினவிற் றாயின் 
5 .. 2 

ஆணவ முதலன் றதுபோற் கருமமுங் 


1. பெரிதும் அழகிதாக - உ . வே . 
2. ஆகாமிய முதலிய வினைவகை மூன்றும் ஒன்றற்கொன்று காரண 

மும் காரியமுமாக நாசோற்பத்தி பண்ணிவரு தல்பற்றிப் பிரபஞ்சம் 
போல் பிரவாகா நாதி யன்றிப் பதிப்பொருள் போல் அநாதியன் 
றென் பாரும் , முதற்காாணமாகிய மூலவினை பதி முதலிய பொரு 
ளோடொப்ப அநாதியாயுண்டென்பாருமென இரு திறத்தர் 
ஆசிரியர் என்றோ தி , அவருள ஞானமிர்தாசிரியர் உண்டென்பார் 
வகையைச் சேர்ந்தவரென்றற்கு , ஆணவ முதலன் றது போற் 
கருமமும் காண் , அலதெனின் அக்கரைகழி நானாவிதம இனிது 
உயிர்கட் குதவுவது எதனால் ; அற்றது மாயையும் மற்றம் அவணே ” 
என்ற பகுதியை எடுத்துக் காட்டுவர் மாதவச் சிவஞான முனிவர் 
( சிவ . பாடியம் . சூ . 2. அதி . 2. ) இருவினையுண்மை ஈண்டுக் கரணா 
கமம் , “ எங்ஙனம மலம் அனுதியாயிருக்கின்றதோ அங்ஙனமே கன்ம 
மும் அனுதியாகும் ; இங்ஙனம் அனுதியன்றாயின் பல்வகைக் காரியங் 
கள் உண்டுபண்ணப்படு தற்குக் காரணம் எதனால் என்பது பெறப் 
படாதாம் என்று கூறுவது நோககத்தக்கது . 


26 


201 


காணல 1 தெனினக் கரைகழி நானா 
விதமினி துயிர்கட் குதவுவ தெதனால் 
அற்றது மாயையு மற்றறி யவண்ே 

ஓதுவ துளதினு மொருவகை தீதுக 
10. ஆகம் போகா தாக வல்வினை 

ஏகா திருவினை யாகப் போகா 
தாக மாயிடை முனாதியாது 
பாகி னின்றது பன்னுங் காலே . 

இது 2 விடுதலும் பற்றுதலும் கேட்டறிந்த சீடன் முற்பிற்பாடு 
அருளவேண்டும் என்று விண்ணப்பஞ் செய்பக் கன்மமும் மாபையும் 
ஆணவம் போல் அநாதியெனச் சாதித்தது . 

1-3 . உரை : ( கருமம் ......... ஆகாது ) நிருமல - நின்பலனே ; 
கருமம் 3 போகம் தரும் என அருளினை -- கன்மத்தாலே தேகம் எடுத் 
தது என்று அருளிச் செய்தாய் ; இரு நினை ஆக்கல் தி நமலி ஆகத் 
தல்லதை ஆகாது என --4 அக்கப் "ன்ணிபபாவங்களையும் 5 அழகு 
நிறைந்த தேகத்தில் கூடியிருந்தல்லது ஆர்ச்சிக்கும் 6 உபாயமில்லையே 
யென்று 7 விண்ணப்பம் செய்ய ; 


1. காணல் வெனினக் -- பா . வே . 
2. வீடு பேறு கேட்டறிந்து முற்பிற்பாடு கேட்கப் பாசம் அனுதியெனச் 

சாதித்தது - பா . வே . 
3 , போகமென்பது ஈண்டு ஆகு பெயராய் அப்போக நுகர்ச்சிக் தேது 

வாகிய தேகத்தின்மேல நின்ரது . 
4. அந்தக் கன்மமும் தேகத்தி லல்லது ஆர்ச்சிக்கும் உபாய மில்லையாக 

இருந்தது என்று விண்ணப்பஞ் செய்ய-- உ . வே . 
5. அழகு வினஙகிய தேகத்தல் அல்லது - உ . வே . 
6 , மார்க்கமில்லைபே 
7. சீத்தலைச் சாத்தனாரம் உடலே வினைக்கு எதவும் ப னும் என் 

பார் , வினையின் வர்தது வினை 5 த விளை யாயது ” ( மணி . 4 113 ) 
என்பர் ; இனி , அருணந்திசிவாசாரியார் , உடற் செயல கன்மம் 
இந்த வுடல வந்த வாறே தேனனின் , விடப்படு முன்னுடபின் 
வினை யிந்த வுடல் விளைக்கும் ” ( சிவ . சித் . 2 : 10 ) என்றார் . 


உ . வே . 


202 


3-6 . ( அது முதல் ........ காண் ) அது முதல் வேகத்தொடு 
வரல் வினவிற்றாயின் - அக் 1 ன்மம் முதலில் விரைவுடன் வருதலைக் 
கேட்கின்றா யாயின் ; ஆணவம் முசல் அன்று -- ஆணவாலர் அநாதி ; 
அதுபோல் கருமமும் காண் அது போலக் கன்மமலமும் அநாதியே 
காண் ; 

6-7 . ( அலதெனின் எக்னால் ) அலது எனின் - அப்படி 
யன்று இக்கன்மமலம் 2 ஆகியென்னில் ; உயிர்கட்கு அக் கரை கழி 
நானாவிதம் இனி 5 உதவுவது எதனால் - ஆன்மாக்கட் த அந்த எல்லை 
யில்லாத நனா விதமான போகம் 3 இனிதாகப் புசிக்கக் கொடுப்பது 
தனாலே என்று கொள்வோம் ; 


1. ஈண்டு ஆசிரியர் கன்மம் என்றது மூலகன் மத்தையென அறிக 

மேல் நிகழும் வினையும் பயனு மாகியவற்றுக்குக் காரணமாகிய மூல 
கன்மம் அனாதியென்று , கன்மத்திற்கும் உடம்பிற் முளை 
தெடர்ச்சியானது பிரவாக னா கயெனறு : ( இரத் . 174 உரை ) 
அகோரசிவாசாரியார் கூறுகின்றார் . ஆரியா உமாபதிசிவனுரும் 

ஏக னநேக னீருள் கருமம் மா யயிரண டாகவிவை ஆறு ஆதி 
யில் ( திருவருட் . 6 : 2 ) என்று கூறுவர் . ஆசிரியர் தொல் 
காப்பியனரும் மூலவினையை யுடன் படுவர் : “ வினையே செய்வது 
என்ற சூத்திரத்துள் வினைக்காமணமாதிய தொழில் முதனிலை 
பெட்டனுள் வினையே பென முதற்கண் மூலவினையைக் கூறு 
வது காண்க . மலகன்மம் மாயை மூன்றும் அனாதி என்பதை அரு 
ணந்திசிவனர் , மலமாயை கன்மம் அனுச்சிவன் , அனாகி கனமம் 
அணுக்கள செய்ய அறிந்து கன்ம முடற் செயா , அனாது காரியமா 
முடற்கள் அசேதனம் அணையா அறிந்து , அனாகி ஆசி யமைக்க 
வேண்டும் அமைப் பினோடும் அனாதியே ” ( சிவ . சித்தி . பரபக் . 50 ) 
என்பது காண்க . 


1 . 


2 . ஆணவமல 

வமலத்தைச் சகசமல மென்றும் , ஏனை மாயை கன்மங்களை 
ஆகந்துகமல சென்றும் கூறும் இயைபுபற்றி , கன்மம் ஆதி போலு 
மென மாணாக்கன் ஐ புறா மைப் பொருட்டு அதனை டெடுத்து ஆசக் 

கிக்கினறார் . 
3. அநாதியில் இனிதாக ; ஆதியில் இனிதாக - உ . வே . 


203 


வது 


8. ( அற்று .........அவணே ) மற்று அது அவண் அற்று அறி 
மற்றை மாயாமலமும் அங்கனமே அநாதி யென்று அறிவாயாக ; 
9-12 . ( ஒ 5 வது 

( ஒ 5 வது........ போகா தாகம் ) இனும் ஒருவகை ஓது 
உள 2- இன்னமும் ஒரு முறையாலே சொல்லுவதுண்டு ; 
தீது உக ஆகம் போகா தாக- தற்றமற • உடல் கெடாது அக்குரித் 
தண்டாக ; வல்வினை ஏகாது - வலிதான கன்மம் ஒழியாது ; இரு 
வினையாக ஆகம் போகாது - புண்ணியபாவ கன்மம் உண்டாதலி 
னின்றும் ஒழியாது ; 

3 என்றது , உடலுண்டாகக் கன்மம் ஒழியாது என்ற வாறாம் . 

12-13 . ( ஆபிடை ........ பன்னுங் காலே ) யிடை -- இங்கன 
மாயின விடத்தி ; பாகின் நின்றது பன்னுங்கால் - பகுத்து இனிதாக 
நின்ற அதனைச் சொல்லுமிடத்து ; முனா தி யாது -4 முற்பிற்பாடாவது 
யாதென்று சொல்லுவது ; முற்பிற்பாடு சொல்லலாவதில்லை 
என்றவாறு . 

மற்று , அசை . 


மல 


டென 


1. மற்றை மா யாமலமும் அப்படியானால் ஆதியென்று கொள்வாயாக 

என்று செய்யாறைப் பிரதி கூறுகின்ற தி . கன்மம் மான்ய 
என்ற மூ எறனுள மல சன்மககளை 

வர்புறு தினமை 
யின் , மாயையை விரித்துரைய து அற்று என மாட்டெறிந்து 

செல்கின்றார் . 
2. சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகுவார்க்கு உடம்பிருந்தும் வினை 

யுண்டாகா தொழிதலும் உண்மையின் , இ.னை வேறு பிரித்து , 

இனும் ஒருவகை ஓதுவ துளது என இலேசாக வுரைத்தார் . 
3. இது சில ஏடுகளில் இல்லை . 
4. முற்பாடாவது யாதென்று சொல்லுவது - உ . வே . 
5. இஃது அச்சுப்பிரதியிலில்லை , உடலும் வினையும் வித்தும் மர 

மும் போலத் தம்முட் காரண காரியமாய்த் தொன்று தொட்டுப் 
பிரவாகானாகியாய் வருதலின் , அவற்றிற்குத் தம்முள் முற்பிற்பாடு 
கூறமுடியாது ” ( சிவ சித் . 2:10 உரை ) யென்று கூறி வரம் 
பின்றி யோடலென்னும் குற்றமென மலையற்க என்றற்கு , " முற் 
பிற்பாடு சொல்லலாவதில்லை " பென மறித்தும் கூறுகின்றார் 
சிவஞான முனிவர் . 


204 


அகவல் 30 


பாசச்சேத வேட்கை 


ஐம்புல வரசன் வன்கண் வரூஉதினி 
பொறையருந் தானையி னிரிய நூறி 
வாடா வாகை சூடிய தாபதப் 
பேராண் பக்கப் பெரியோய் வாழிய 
5. முடைமலி யாக்கையின் வினைப்பிணிப் பானா 
வினைப்பொதி யெறுழ்த்தோ றணிப்போ வின்றே 
மல்ல லாகம் புல்ல வெல்லையில் 
துன்பம் பகுவா யானாது பருகும் 

வண்டுறை மன்ற மாதோ சவுண்டனென் 
10. மயலோ மற்றது செயலோ வாதே 

5 என்னை செய்குவென் கொல்லோ வன்னோ 
ஆதி நூலு மோதும் வீடே 
மாரி யிரவி னார்கலி யழுந்தும் 


1. முடலை யாக்கை பின் என்பது மதுரைச் சிவப்பிரகாசர் கொண்ட 

பாடம் . 


2. யெறுழ்த்தோ டணிப்போ -பா . வே . 


3. துன்பப் பகுவாய் - பா . வே . 


4. இனியே 

இனியே என்று பாடங்கொண்டு இனியேம் மயலோ என்று 
இயைத்து , ஏம் மயலோ என்று பிரித்துக்கொள்க என்றும் ஏம் , 
இன்பம் ; ஈண்டுப் பேரின்பமாகிய முத்தியென்க என்றும் குறிப் 
பெழுதினார் , திரு . சே . ரா . சு . கவிராயர் . 


5. என்னை செயலாங் கொல்லோ - பா . வே . 


6. மாரிப் பான ளார்கலி - பா . வே . 


205 


ஆரிய வூமன் போல 
15. அளியென் காமதி முனிவர் கோவே . 

இது முற்பிற்பாடு இல்லாமை சேட்டுத் துச்க மிக்கு அச்ச மிகுதி 
யால் சீடன் பாசச்சேதத்தை அபேக்ஷித்து ஆசாரியரைத் துதி 
பண்ணியது . 


1-4 . உரை : ( ஐர் புல ...... வாழிய ) ஐ புல அரசன் வன்கண் 
வ 1 உதினி -பஞ் + விந்திரி பங்கட்கும் அரசனான அஞ்சான வேந்த 
னுடைய தறுகண்மைபையுடைததன 2 தூசிப்படையை ; பொறை 
அரும் தானையின் இரிய நூறி- அந்தப் பஞ்சவிடய சதின் வழியொழு 
காதே 4 சகித்த லென்னும் கெடுத்தற்கரிய தத்திரத் காலே கெட 
அழித்த ; வாடாத் தாபத வாகை சூடிய - கெடாத தவவொழுக்க 


1 , துக்கமும் அச்சமும் மிக்கு - பா . வே . 


2. தூசிப்படை - முன்னேறிச் செல்லும் முதற்படை ( Vanguard 

of the advancing army ) . 


3. அவையிற்றின்வழி - உ . வே . 


4 , பொறை யென்னும் கெடுத்தற்கரிய தானையாலே - உ . வே . 


5 . 


தாபத வொழுக்கம் மேம்பா டெய் தியவழித் தாபத வாகையெனப் 
படுமாதலின் , வாடாத் தாபதவாகை என்றும் , வாகை யென் றதற் 
கேற்பச் சூடிய யென்றும் கூறினர் . இசனை , " அறுவகைப்பட்ட 
பார்ப்பனப் பக்கமும் ” ( தொல் . பொ . 74 ) என்பதற்கு உரை 
கூறுமிடத்து , ஆசிரியர் இளம் பூரணர் , " அறுவகைப்பட்ட பக்க 
மெனக் கூட்டுக ; அவை , ஓசன் , ஓது வித்தல் , வேட்டல் வேட் 
பித்சல் , ஈதல் , ஏற்றல் என்பன ; இவ்வொழுக்கத்தால் மிகுதல் 
வாகையாம் என்று கூறுதல் காண்க . 


6. வாகையாவது , 

( தாவில் கொள்கைத் தக்கங் கூற்றைப் , பாகுபட 
மிகுதிப் படுத்தல் என்ப ” ( புறத் . 19 ) என்பர் ஆசிரியர் தொல் 
காப்பியர் . 


206 


மாகிய மாலையைச் சூடின ; பேராண்பக்கப் பெரியோய் - மிக்க 1 ஆண்ட 
கைமை கொண்டிரா நின்ற பெரியே னே : வாழிய - வாழ்வாயாக ; 

5-9 ( முடைமலி .......... மாதோ ) 2 முடைமலி யாக்கையின் 
வினைப்பிணிப்பு 3 ஆனா - புலால் நாற்றமுடை த்தாகிய தேகமுண் 
டாகக் கன்மபந்தம் ஒழியாது ; வினைப்பொதி 4 எறுழ்த் தோல் 
தணிப்போ இன்று - இக்கன்மபந்தம் உண்டாக வலிய உடம்பை 
ஒழிக்க வொண்ணாது ; மல்லல் ஆகம் புல்ல - வளப்பமுடைத் 
தாகிய சரீரமெடுத்தால் அஃது அதனாலுண்டாகும் ; எல்லையில் துன் 
பம் - அளவிறந்த துக்கத்தை ; பகுவாய் ஆனாது மன்ற பருகும் 


1. ஆண்பிள்ளைத் தனமாகிய முறைமையிலே கூடிய பெரியோனே 

உ . வே . 


2. " தீங்கறு மாயை சேரா வகை " ( சிவர் . 93 ) என்ற சிவப்பிரகாசத் 
துக்குக் 

குற்றத்சையுடைய மாயா பேகம் மேலெடா தபடி ” 
என்று பொருள் கூறி , " ஆன்மாக்கள் மாயா தேககெடுத்தால் , 
மேலும் சனனத்துக் கேதுவாயுள்ள கன்மக்களை ஆர்ச்சித்துக் 
கொள்ளுகையாலே அப்படிச் சொன்னசெனவறிக 
உரைத்து இப்பகு தியை அதற்தச் சான்றாகக் காட்டுகின்றார் 
மதுரைச் சிவப்பிரகாசர் . 


12 


என்று 


3 . 


ஆனது எனற்பாலது ஆனா எனக் குறைந்து நின்றது . 


4. எறுழ் -வலி , “ எறுழ் வலியாகும் ” ( சொல் உரி . 90 ) பிறப்பித் 

கேதுவாகிய வினை உளதாகிய விடத்து , எவராலும் , எதனாலும் 
விலக்குதற்கரிய வலியுடன் உடம்பு வந்து இயைதலின் , எறுழ்த் 
தோல் என்றார் . 


5. தோல் ஆகு பெயர் . 
6. புல்ல ஆம் என ஒரு சொல் வருவித்துரைக்கப்படுகிறது . 


207 


இந்திரியமென்னும் பெரிய வாயாலே அமையாது நிச்சயமாக எடுத்துப் 
பருகும் ; வண்டுறை - வளப்பமுடைத்தாகிய து ஏறபா தலால் ; 

9-12 . (உண்டெனல் ........வீடே ) அது உண்டு எனல் மயல் 
இனி அந்த முத்தியென்பது ஒன்று உண்டென்று சொல்லுமது 
பித்தாமன் ? றா ; 4 செயல் ஓவாது - கன்மபந்தம் ஒழிபாதாதலால் ; 
5 ஆகி எலும் வீடு ஒதும் - பரமசிவன் அருளிச்செய்த திவ்வியாகம 
மும் , முக்கி புண்டென்று சொல்லாகின்றது ; அன்னோ என்னை செய்கு 
வென் -- ஐயோ , யான் என் செய்வேன் ; 


1. வினை முதலாகும் உயிர் அவ் வினைப்படனை உடம்பினன்றி நுகர்தல் 

கூடாமையின் , அனை வண்டுறை என்றார் ; துறையெனவே , 
ஏனை , உலகு , கரணம் முதலியன கொள்க . 

உலகு 

-ல் காணக் 
காலம் உறு பலம் நியதி செய்தி , பல விவை கொண்டு கன்மம் 
பண்ணுவ துண்பது ” (சிவ . சித் . 2 : 22 ) என்றார் சான்றோரும் 


2. மகத்தாகிய துறையாதலால் - உ . வே . 


3. - பித்தாம் அத்தனையே - உ . வே . 


4 , " அனாதியுட லொன்ரனை விட்டொன்று பற்றிக் கன்மால் ,, 

ஆயழிந்து வருதலால் அந்த மில்லை ” ( சிவ . சித் . 11 : 3 ) என்றும் 
" காயமுண்டே லிருக்கன்ம மாயை மலமெல்லா முண்டாம் ” 
என்றும் சான்றோர் கூறுவது கொண்டு , செய்தி யோவாது என்ற 

எதுவால் , அது உண்டெனல் மயல் என்றான் . 
5. அறிவு நூல் பலவற்றையும் ஆக்கி அறிவுறுத்திய முதலாசிரியனா 

தலன் முதல்வனை , ஆதி என்றும் , அவனருளிய ஆகமத்தை நுண் 
மாண் நுழைபுலம் கொண்டு காண வேண்டுதலின் நூல் என்றும் 
கூறினார் . உடலோடு கூடியிருத்தலின் வினைத்தொடாபு நீங்கா 
தென்றும் , எனவே தனக்கு முத்தி எய்துதல் அரிது என்றும் , அதற் 
கோர் உபாயம் அருள வேண்டுமென்றும் குறையிரந்து நிற்கும் 
கருத்தின னாகலின் , மாணவன் அன்னே என்னை செய்குவன் என 
அவலிக்கின்றான் . 


203 


13-15 . ( மாரி ....... கோவே ) மாரி இரவின் -1 மாரிக்காலத்து 
இரவிலே ; ஆர்கலி அழுந்தும் 2 ஆரிய வூமன் போல- 3 ஆழியி 
லழுந்தும் ஆரிய நாட்டு ஊமனைப் போல ; அளியென்- அனுக்கிரக 
மார்க்கமில்லாது விதனப்படாநின்றேன் ; முனிவர் கோவே - தவசி 
யர்க்குக் 

கர்த்தாவாயுள்ளோனே ; காமதி- அனுக்கிரகித்தருள 
வேண்டும் எ - று . 


மாது , ஓ , கொல் , மதி -- அசை . ஏகாரம் , தேற்றம் . 


பாசானாதி முடிந்தது . 


1. மாரி சொரியும் இரவிலே -- உ . வே . 


ஆரிய 


2 , ஆரிய வூமன் என்பதிலுள்ள ஆரிய என்ற சொல்லை முனிவரொடு 

கூட்டி , ஆரிய முனிவர் கோ வேயென இயைத்து அறிவு.ை 
தலசயர்க்குக் கோவே ” பென்றும் , 

டன் என பதறகுச் 
சற்றும் வார்ததை சொல்லத் தெரிய த வூடன் என்றும் உரை 
கூறிய பிரதியுமுண்டு . ஆரிய வூ னாான , ஊமைத்தன்மையிற் 
குறையாதவன் என்றும் ஆா , நிறைவு 

என்றும் கூறுவா 
சே . ரா . சு . கவிராயர் எனை பிரதகளெல்லாம மிலேச்ச நாட்டு 
ஊமன் என்பது ப- ஆரிய வூம 

வூமா னாே கூறுவது ஈண்டுக் கருத்த 
தக்கது 

எமன் கை * ளால தன் சருத்தை யுணர்த்துவனாயினும் 
தமிழர் அறிபுமாறு தெரிவிக்கும் பயிற்சியிலன் என்றற்கு ஆரிய 
வூமன் என்றும் , பசற் போதாயின் , அ - னைக் காண்போர் கரை 
டேற்றுவராதலின் , இரவின் என்றும் , கொள்ளிக்கும் விள்ளாக் 
கூரிருளிரவு என் றற்கு , மாரி யிரவின் என்றும் 
( மாரி பிரவின் மரக்கவிழ் பொழுதன் , ஆ ஞ ருற்ற செஞ்சமொ 
டொராங்குக் , கண்ணி லூமன் க - ற்பட்டாங்கு ” ( புறம் . 238 ) 
என்று சான்றோரும் கூறுதல் காண்க . ஆரிய வூ மன இயல்பை , 
<< உடம் 9 னுரைக்கு முரையா நான் , படாபுகு 

யராக ( முல்லை . 65 : 6 ) என்று நப்பூதனர் கூறுமாற்றா லறிக , 
3. ஆழியெனப் பொதுப்படச் கூறினாரேனும் , தமிழகத்தின் கிழக்கு 

தெற்கு மேற்கு என்ற மூன்று பக்கங்களிலும் உள்ள கடலெனக் 
கொள்க . 


மிலேச்ச ருழை 


27 


பாசச் சேதவியல் 

அகவல் 31 
பாசச்சேத வுபாயவுண்மை 
நெஞ்சு புண்ணுற் றஞ்ச லோம்பென 
ஆரிய னருளு மறிவின் கொண்க 
சேதகம் பயந்த செழுநீர் சேதகம் 

மாசுக மண்ணிய தென்ன வாசுக 
5. அயந்தீர் பெய்த வறிமதி 

பயந்தோன் வினைவிடல் வியந்தோ வன்றே. 

இஃது 1 அஞ்சாதே கொள் என்று பாசச்சேத வுபாய முண்டென்று 
ஆசாரியன் அருளிச்செய்த பிரசாதத்தைக் கூறியது . 

1-2 . உரை : ( கெஞ்சு....... கொண்க ) அறிவின் கொண்க 
ஞானத்தைபாளுதலால் அந்த 3 ஞான மாகிய மகட்குத் தலைவனா 
யுள்ளோனே ; 4 நெஞ்சு புண்ணுற்று 5 அஞ்சல் ஒம்பு என ஆரியன் 
அருளும் - இதயமானது புண்ணாம்படி அஞ்சுதலையொழிக வென்று 
ஆசாரியன் அருளிச் செய்வான் ; 


( தேவல 


1. ஆசாரியன் சீடன் பரிபாகம் நோக்கிப் பிறவிக் கஞ்சாதே கொள் 

என்று - பா . வே . 
2. ஞானத்துக்குத் தலைவனாயுள்ளோனே- உ . வே . 
3 . ஞானத்தைப் பெண்ணாக வுருவகஞ் செய்தல் ஏன் மரபு : 

மடந்தை பென்னும் கேழ்ளேர் நெடிய வாட்கண் , பூவலர் முல்லைக் 
கண்ணிப் பொன் ( சீவக . 3117 ) என்றும் குழைமுக ஞ ன மென் 

னும் குமரி ( சீவக . 368 ) என்றும் பிறரு - கூறு தல் காண்க. 
4. கெஞ்ச புண்ணுற்று எஞ்சிய செய்தி ஈய முன் பே , என்னை 

செய்குவன் கொல்லோ அன்றே " ( ஞானு. 30 11 ) என்பதனால் 

தெரிவித்த மை காண்க . 
5. அஞ்சலோம்பு என்பது தெளிவிக்சற்கண் வந்தது ; 
துணிகுவெ 

னாபின் , அரியவு முளவோ அஞ்சலோம் யெனக , தெளிவனன் 

கூறிய தெளிமொழி ” ( பெருங் . 1 : 46 : 193-5 ) என்பத ஏலறிக . 
6. நெஞ்சு புண்ணாகி -- உ . வே . 


210 


3-6 . ( சேதகம் ....... வன்றே ) சேதகம் பயந்த செழுநீர்- 
1 சேற்றை யுண்டாக்கின 2 மிக்க சோலே ; சேதக மாசு மண்ணிய 
தென்ன - அச்சேறாகிய மாசு போம்படி கழுவினாற் போல ; வினை பயக் 
தோன் - பூருவத்திலே கன்மத்தை ஆர்ச்சித்து இந்தச் சரீரத்தாலே 
அந்தக் கன்மத்தைப் பந்தித்துக்கொண் டோன் ; - விடல்- அக்கன்மத் 
தைச் 3 சரீரத்தால் நீக்குதல் ; வியந்தோ அன்று - ஆச்சரியமன்று 
என்று ; அயம் தீர்பு எய்த -4 ஐ பம் நீங்குதல் பொருந்த ; ஆசுக 
அறிமதி -5 பிறவித் துன்பம் கெட அறிவாயாக எ - று . 

வினை , மததிம தீபகம் . 6 " வினைப்பொதி யெறுழ்த்தோல் 
தணிப்போ வின்றே " ( அகவல் . 30) என்று சொல்லியதனை ஞாபகப் 
படுத்தியவாறு , மதி , ஓ , அசை . 


1. மிக்க மழையைச் சான்றோர் , " சேறு செய் மாரி " ( பதிற் 65 : 

16 ) என்ப . 


2. அழகிய - உ . வே . 


3. இச்சொல் சில பிரதிகளில் இல்லை . “ சித்தத்தால் நீக்குதல் 

என்று அச்சுப்பிரதி கூறுகின்றது . சரீரத்தாலே கன்மத்தைப் 
பந்திததுக கொண்டோன் , அசனாலே கன்மச் சேதமும் செய்து 
கொள்வான் என்பது நன்கு தெரிாத செய்தியாதலால் , விடல் 
வியந்தோவன்று என்றார் . வியப்பு , வியந்தென நின்றது . இறைவன் 
சரீயாதகளை உயிர்களுக்கு அருளுவது அவற்றை இடர்க்கட 
லின்றும் எடுத்து அருட்கரை யடைவித்தற்கே டென்பா 
உயி க்கு மன்னிய புத்தி முத்தி வழங்கவும் அருளால் முன்னே, 
துன்னிய மலங்களெல்லார் துடைப்பவும் சொல்லலாமே (சிவ , 

சித் . 1 : 36 ) என்று அருணந்தி சிவனர் கூறுதல் காண்க . 
4. நீங்குதல் பொருந்த என்பது நீங்க என்னும் பொருட்டு , ஐயம் 

என்பது எது கையின்பங் குறித்து அயமென நின்றது . 


5. குற்றம் தீர - உ . வே . 


மாசுக என்றும் பாடமுண்டு . 


6. இத்தொடர் சில பிரதிகளில் இல்லை . 


211 


அகவல் 32 


கன்மச்சேத வுபாயத்தைப் பாராட்டல் 


தேனுட னமிழ்து கலந்தன்ன சுவைய 
அமிழ்தூ ணண்டரும் பெறற்கருந் தகைய 
தண்டாப் பிறவிப் பேரிட ரெறிப 

உரையுணர்வு கூடா வரகதி யுய்ப்ப 
5. மதியோ ரானாது பருகுவ பருகியும் 

அமையாது நுவலு மமைதிய பாச 
வல்லி வேரற நிமிர்ப வெல்லையின் 
மறக்குறும் பறுப்ப வறத்தின் வேலிய 

தனக்கு நிகரில்லாத் தகைமைய மனத்தின் 
10. மாசறக் களை வ தேசொடு நிவந்த 

2 துன்னிய வினையுகு நன்னெறி யறிகென 
உரைத்தன னென்ப மாதோ 
பொறைக்கு வரம்பாகிய வறத்தின் கோவே .3 


1. உரையிறந் துணர்வு கூடா - பா . வே . 


2. இவ்வடி அச்சுப்பிரதியில் இல்லை . 


3 , இவ்வகவற்கண் காணப்படும் கருத்துக்களே , குறுந்திரட்டில், 

ஆத்தருரைச் சிறப்பு என்ற தலைப்பில் வரும் , “ தனிவந்திடு பிறவிப் 
படு துயர் தீர் வகை தேனும் , கனியும் அமிர்தொடு கன்னலு மென 
லாதியகடுவா , யனியந்தனி எறியா தவ ரருமாலு மவாவு , முனிவும் 
மறு முனிவோர் தரு மொழியேமறை மொழியே என்றும் , 
" பெருகும்மதி சயமாம் வகை பெருமானடி பிறழா, முருகொன் றிய 
மணிமாலையின் மொழியுந் துதிமாலை , திருகும் மன முடையார் 
களுஞ் செவிசென்றுற நீரா , புருகும்படி சொவெல்லவ ருடையா 
னருளுடையர் ” என்றும் வரும் பாட்டுக்களில் அமைந்துள்ளன . 


212 


இது 1 மேற்பரமாசாரியர் தமக்கு அனுக்கிரகம் பண்ணின கருமச் 
சேதவு பாயத்தினாலே விளைந்த பாானந்த அனு போக மிகுதியல் 
சீடன் முன்னே , இந்த ஞானமிர்தமென்னும் தமிழாகமம் உரைத்த 
தம்முடைய சற் தருவின் பரமோபதேசத்தை வியந்து கூறியது . 

1. தேனுடன் 2 அமிழ்து கலந்தன்ன சுவைய--தேனும் அமுத 
மும் கலந்தாற் போன்ற இரதத்தையுடையன ; 
2 . 3 அமிழ் தூண் அண்டரும் பெறற்கருந் தகைய -4 

-4 அமிழ்த 
போனகம் பண்ணும் புண்ணியவான்களான தேவர்களுக்கும் 
கிட்டு கற்கரியன ; 

3. தண்டாப் பிறவிப் பேரிடர் எறிப - ஓர் எல்லைப்படாத 
செனனமாகிய பெரிய துக்கத்தைக் கெடுப்பன ; 


1. இஃது ஆசாரியன் அனுக்கிரகித்தது - பா . வே . 

இது சேதகம் பயந்த செழுநீர் சேதக மாசுக மண்ணிய தென்ன 
ஆசுக அயந்தீர் பெய்த அறிகென அறத்தின் கோவாயுள்ள பரமா 
சாரியன் இப்படி யொக்கும் வசனம் அருளிச் செய்தமையின் நல் 
லோர் உரைப்ப ரென்று சொல்லிய பரமகுரு துதியென்று செப் 

பறைப்பிரதி கூறுகின்றது . 
2. " பாலெ . டு தேன் கலந் தற்றே ( குறள் 1121 ) என்றும் . தேன் 

மயங்கு பாலினு மினிய ( ஐங் . 203 ) என்றும் சான்றோர் தேனொடு 

பாலையே கூறுதலின் , ஈண்டு அமிழ்தென்றது பாலெனவறிக . 
3. அமிழ்துண்டன ராபினும் அதனால் சாதல் நீங்காமையின் , அந்தமி 

லின்பத் தழிவில் வீடு பயக்கும் ஞானாமிர்தம் அவர்கட்குப் பெறற் 
கரிதென்பார் , அமிழ்து ணண்டரும் பெறற்கருந் தகைய என்றார் ; 
“ விண்ணா ரமுதுடுைம் சாவ " ( சிலப் . வேட்டு . ) என இளங்கோ 
வடிகளும் கூறுதல் காண்க , எண்ணரிய சிவஞானத் தின்ன 
முதம் ” என்றும் , அது தேவ ரக்கும் முனிவருக்கும் தெரிவரிய 
பொருள் " ( ஞானசம். 68 : 9 ) என்றும் சேக்கிழார் அடிகள் கூறி 

யருளுவது காண்க . 
4. அழுது புசித்தற்குப் புண்ணியவான்களாகிய - உ . வே . 
5. அமரரும் பிறரும் கூடிக் கடைந்து பெற்ற அமுதத்தானும் நீக்க 

மாட்டாத பெருமையுடைமை தோன்ற , தண்டாப் பிறவிப் பேரிட 

சென்றும் , அதனை அறக் கெடுத்தலால் , எறிய என்றும் கூறினார் 
6. துறப்பன - உ . வே . 


213 


4 . 1 உரை உணர்வு கூடா வரகதி உய்ப்ப - 2 மனவாசகங்கட்கு 
எட்டாத மேன்மையாகிய முத்தியிலே செலுத்துவன ; 
5-6 . ( மதிபோர்.......... அமைதிய ) 3 மதியோர் 

அனாது 
பருதவ- ஞான வான்கள் அளவறப் புசிப்பன ; பருகியும் - இங்ஙனம் 
புசித்தம் ; 4 அமையாது நுவலும் அமைதிய - ஆராமையாற் பின்பும் 
விரும்பப்படும் தன்மையன ; 
6-7 . ( பாசவல்லி 
( பாசவல்லி .......... நிமிர்ப ) பாசவல்லி 

நிமிர்ப ) 5 பாசவல்லி - 6 ,பாசமாகிய 
பசியகொடி மறுபடியும் கிளைத்துப் பந்தியாதபடி ; வேரற நிமிர்ப 
வேரோடே அதனைப் போக்குவன ; 
7-8 . ( எல்லையின் ......... 

..... அறுப்ப ) எல்லை பில் 7 மறக்குறும்பு 
அறுப்ப - அள வில்லாக பாவமாகிய குறும் ைஅறுப்பன ; 


1. வாக்கு மனங்கட் கெட்டாத முத்திகிலை யையே ஈண்டு 

உரை 
யுணர்வு கூடா வரகதி என்றார் . உரையுணர்வு கு அகப்படு 
மாயின் சுட்டி யறி பப்படும் பொருளாய் அசத்தா மாகலின் , 

யுணர்வு கூடாமை அதற்கு இயல்பா யிற்ற 
2 மனவாசகம் க்கப்பட்டதாகிய ; கடக் ப்பட்ட 

மேன்மை 
யாகிய - உ . வே . 
3. திருவருள் ஞானமுடையோர் அதனை : தரிசித்துப் பிறிது எதனையும் 

காணாதொழிதலின் , மதியோர் ஆனது பருகுவ எ எ றார் . பாஞானத் 
தாற் பாத்தைத் தரிசித்தோர் பரமே பார்த் கருப்பர் பார்த்சங்கள் 

பாரார் (சிவ . சித்தி . 11 : 2 ) என்று சான்றோரும் கூறுதல் காண்க . 
4. ஆரவுண்டவழித் தெவிட்டிவிடும் இன்பொருள்கள் போலாது உண் 

ணுதோறம் வற்றாத பேரின்பம் சுரத்சலின் , பருகியும் அமை 
யாது நுவலும் அமைதிய என்றார் . சேக்கிழார் அடிகளும் இவ் 
வின பத்தை அருளும் முதல்வனை , " மேலினார் பிரிய மாட்டா 

விமலனார் " ( கண்ணப்ப. பு . 174 ) என்பது காண்க . 
5. பாசமென்னும் வடசொற் பொருண்மைக் கேற்ப வல்லிடென்று 

விசேடித்தார் . வல்லி - கொடி , கேரொடு போக்காதவழி மேலும் 
கிளைத்துப் பந்திக்குமாதலின் , வேரற நிமிர்ப என்றார் . நிமிர் 

தல் , ஈண்டுக் களைதல் . 
6 . பாசமாகிய விலங்கை வேரோடே போக்குவன- உ . வே .. 
7. திருவருள் ஞானத்தில் தோய்ந்த சிற்பாரையும் , பண்டைப் பயிற்சி 

வயத்தான் வேம்பு தின்ற புழுப்போல நோக்கிற்றை நேக்வி து 
மறம் செய்யுமாறு அலைப்பது பற்றி , பாவ வினையை , மறக்குறும்பு 
என்றார் . 


214 


. 


8. அறத்தின் வேலிய - புண்ணியத்துக்குக் காவலாயுள்ளன; 

9. தனக்கு நிகரீலாத் - தகைமைய - தனக்கு உவமையில்லாத 
3 மேப்பாட்டையுடையன ; 

9-10 . 4 மனத்தன் மாசு அறக் களைவ - மனோதோடமாகிய 
இராக து வேஷங்களைச் 5 சேடமற ஒழிப்பன ; 

10. தேசொடு நிவந்த - பிரகாசமுடைய வாய் ஒங்குவனவாகிய ; 

11-13 . ( துன்னி ப ........ கோவே ) நன்மை துன்னிய 6 வினை 
உகுநெறி - இத்கனை நன்மை யமைந்த கன்மச் சேத வு பாயக்தை ; அறி 
என - அறிவாயாக வென்று ; பொறைக்கு வரப்பாகிய அறத்தின் கோ 
பொறுமைக் கெல்லை யாகிய தருமத்துக்குக் கர்த்தாவாயுள்ள 
சாரியன் ; உரைத்தனன்- பிரசாதித்தனன் . எ - று 

7 என்ப , மாது , ஓ , அசை , 


DOLDT 


1. மறவுணர்வு தேய அறவுணர்வே நன்கு வளர்த்தலின் , அறத்தின் 

வேலிய என்றார் . 
2. முதல்வன் தனக்குவமையில்லாதவ னாகலின் , 

னாகலின் , அவனது 

அவனது அருள் 
ஞானப்பயனும் அத்தகைமைத்தாதல்பற்றி , தனக்கு நிகரில்லாத் 

தகைமைய என்றார் . 
3 . 

அழகையுடையன உ . வே . 
4. இந்தப் பாஞானத்தால் உள்ளம் பாமே நினைந்து அதில் தேய்ந்து 

கிடத்தலால் , வேறு காம பெ குளி முதலிய குற்றங்கள் நிசழ்சற்கு 
இடனின்றிப் போதலின் , மனம் எஞ்ஞ ன்றும் தூயநிலையில் 

இருப்பது பற்றி மனத்தின் மாசறக் களைவ என்றார் . 
5. நிர்ச்சே - மாக வொழிப்பன - உ . வே . 
6. வினை நிகழ்ச்சிக் கேதுவாகிய மனம் வாக்குக் காயங்களைக் திருவருட் 

குரியவாய் ஈடுபடுத்தியவழி , பிறவிக்கே துவாகிய வினை யில்லா 
தொழிதலின் , ஞானசெறியை வினையுகு நெறி என்றும் , கன்மச் 
சேத வுபாயம் என்றும் சான்றார் கூறுவாராயினர் , திருவள்ளு 
வரும் 

சார்புணர்ந்து சார்பு கெட வொழுகும் ( குறள் . 359 ) 
ஒழுக்கமென்றார் . 
7 , என்று மகான்கள் சொல்லுவார்கள் எ.று.- உ . வே . 


215 


அகவல் 33 


. 


பாசச்சேதம் 
அழுக்கா றவாவென் னிழுக்கிக லிரிமிளை 
மைந்தன் மருமான் மனையோண் மாதுலன் 
என்பே ரகழி யெழில்பெற நிவந்த 

கற்பனை யெழுவினி லியானெ னும் போகியப் 
5. பொற்புடைப் பருமுள் விலங்கிக் கைப்புடைச் 

சீற்றம் வெகுளி மயக்கொடு சிவணிய 
கூற்றத் தானை யாற்றல் சான்ற 
ஐம்புலத் தறுகண் வெந்தொழில் வேழம் 

விடயப் பஃறேர் கடவித் தடையின் 
10. மனப்பே பரத்திரி யுகைத்துப் பேதைமை 

அமைச்சன் சூழும் வினைப் பெருஞ் செழுநகர் 
வேந்தன் காத்த பூந்தண் டேஎம் 
பிறவா யாக்கைப் பெரியோன் பாதக் 

கடவுண் மாமணி சுடர்விடப் புனைந்த 
15 . 

ஞான மாமுடி சுமந்த கோமகன் 
வல்வினை மறவன் 4 வலையிற் சேரா 
நல்லோ ரியாசென நலங்கிளர் சூழ்ச்சியன் 
கற்பனை யிஃதெனக் கடாங்கமழ் பதாகினிப் 
பொறைமா ணிரதச் செயறீர் குரகதத் 


1. அத்திரி - கோவேறு கழுதை ; இதனை அரசவாகனம் என்ப . 

( சிலப் . 6 : 119 அடி . நல் . ) 


2. தேயம் - பா . வே . 


3 . 


பிறவா யாக்கைப் பெரியோன் கோயிலும் ) ( சிலப் . 4 : 169 ) 


4. வலையிற் றீரா - பா . வே . 


5. செயிர் தீர் - பா . வே . 


216 


20. தவாவறு சுளிமுகத் துவாவின் முற்றி 

அடுமிளை பொடிபட வெறிந்து நெடுமதில் 
அகழியொ டிடிய நூறிக் கொடுநகர் 
எரிவிருந் தூட்டி யரிதுபெறு சிறப்பின் 

தன்னுடை நாச மன்ன னெய் தப் 
25. பரமானந்தப் பைதிரம் 

வளையாச் செங்கோ லோச்சின னெடிதே. 

இது பாசபந்தமாகிய அஞ்ஞானவேந்தனைப் பாசச்சேதமாகிய 
ஞான வேந்தன் வென்ற ஞான வெற்றி வியப்புக் கூறியது . 


1-8 . உரை : ( அழுக்காறு .......வேழம் ) அழுக்காறு அவா 
என் இழுக்கு இகல இரி 1 மிளை -2 மனச்சழக்காகிய பொறாமையையும் 

பொல்லாங்கையும் 3 நிகரில்லாத காவற்காடாகவும் ; 


அவவாகிய 


1 . 


ஈண்டுக் கூறப்படும் மிளை , அகழி , புரிசை முதலியவற்றின் 
இயல்பை , " நிலவரை பிறந்த குண்டுகண் ணகழி , வான்றோய் வன்ன 
புரிசை விசும்பின் , மீன்பூத் தன்ன வுருவ ஞாயிற் , கதிர் நுழை 
கல்லா மரம் பயில் கடிமிளை ” ( புறம் . 21 ) என்பதனாலறிக . அழுக் 
காறு முதலியன பகைவர் இல் வழியும் கேடு பயப்பனவாய் அரண் 
செய்யா தனவாதலின் , இகலி மிளை என்றதற்குப் பகைவரைக் 
கெடுத்த மளை என்னாது நிகரில்லாத மிளை என்று உரை கூறப் 
பட்டது . " அழுக்கா றுடையார்க் கது சாலு மொன்னார் , வழுக்கியும் 
கேடீன் பது ” ( குறள் 165 ) என்பவாகலின் அரணாகாமையும் , 
( < போரருங் கடிமிளை ” ( புறம் 181 ) என்றலின் அரணாதலுமறிக. 


2 . 


அழுக்கா றின் மை " ( ஞானு. 24 ) என் தற்கு “ மனச்சழக்கில் 
லாமை 

11 யெனறு உரை கூறி , மனச் சபூக்காவது பிறர் செல்வ 
முதலியவற்றைக் கண்டு பொறாமை ” என்று மதுரைச் சிவப் 
பிரகாசர் கூறுவர் . 


3. 


உவமையில்லாத நகரி சூழ்ந்த காவற்காடாசவும்- உ . வே . 
குற்றக்கிற்படுத்தி மாறுபாட்டைத் தருகின்ற காவற்காடாகவும் 


உ . வே . 


28 


217 


மைந்தன் மருபான் மனை யோள் மாதுலன் என் 1 பேரகழி - இக் 
காட்டுக்குள் ளே புத்திரனென்றும் மருமகனென்றும் தாரமென்றும் 
மாமனெனறும் சொல்லப்பட்ட 2 பந்தத்தினரைப் பெரிய அகழியாக 
வும் ; 3 கற் - னை எழில் பெற நிலந்த எழுவினில் - நான் 4 பெரியன் நேரி 
உன் இன்ன வூரன் இன்ன சாதியன் என்று சொலும் 5 சங்கற்பனை 
யாகிய அழகு பெற வோங்கிய 6 - ரிசையோடே ; 7 போகியம் யான் 
எனும் பொற்புடைப் பருமுள் 8 விலங்கி - போகத்துக் கேதுவாகிய 
மாயாகாரியமான தேகம் , நானென்னும் 10 தன்மையை மிக்க அழ 
குடைத் தாகிய பருத்த முள்ளாகக் கொண்டு தெற்றப்பட்ட வேலி 
யாகவும் ; கைப்புடைச் சீற்றம் வெகுளி மயக்கொடு சிவணிய - பிற 
ரோடு மாறுபாட்டைப் பண்ணும் மாற்சரியம் கோபம் அறியாமை 


1. தன் சண் வீழ்ந்தாரை மீள எழுந்தேறி உய்ந்து போகாவண்ணம் 
கொக்கும் 

கொடுமை மிகுதிபற்றி , பேரகழி என்றார் . 
அகழிக்குப் பெருமை முதலை சுறாமீன் முதலியவற்றையுடைமை 
யாதலின் , அவற்றைப் போல மைந்தன் மருமான முதலாயினா 
ருடைய தொடர்டென்றற்கு , இவ்வாறு கூறினாரென்றுமாம் . 
" கோட்சறா வினத்தொடு முதலைக் குப்பைகள் , ஆட்டெறா திரிதர 
வஞ்சிப் பாடவன , மோட்டிறாப் பனிக்கி - கு ” ( சீவக . 95 ) என் 

பது காண்க . 
2. பந்து சுற்றத்தினரை - உ . வே . 
3 , பெயர் , இடம் , காலம் , குணம் முதலியவற்றைக் கற்பனை யென்பது 

நியாய நூல் வழக்கு- நியாயப்பிரவேசம் 15 . 
4. பரியன் -- உ . வே . 
5. இனக் கதிர்க்காலிலே - உ . வே . 
6. கற்பனை ; சங்சேத சக்கற்பனை பாகிய - உ . வே . 
7. போக்கியம் என்பது வடசொற் சிதைவு ; போகிபம் யான் எனவே , 

அதற்கேற்ப “ மாயா காரியமான 7 ) என்பது வருவிக்கப்பட்டது. 
8. விலக்கி என்பது ஈண்டுப் பெயராய் வேலி என்னும் பொருண்மை 

குறித்து நின்றது . " ஒ S ) மலத்துளதாம் ” (சிவ . போ . சூ . 1 ) 

என்புழி ஒடுங்கி பென்பது பெயராயினாற் போல. 
9. போகத்துக் குரியதான தேகம் ; மாயாகாரிய மான தேசம் - உ.வே. 
10. மமத்துவத்தை - உ . வே . 


218 


யென்று சொல்லப்பட்டவையிற்றோடே கூடிய செயல்களை ; 1 கூற்றத் 
தானை - யமதூ தவரை பொத்த 2 சேனாவீர ராசவும் ; ஆற்றல் சான்ற 
வலி யமைந்த ; ஐ ர்புலத் தறுகண் வெந்தொழில் வேழர் -3 அஞ்சாமை 
பையும் கொடி தாகிய செய் யுமுடைய பஞ்சேந்தரிபங்களை யானை 
யாகவும் ; 

9-12 . (விடய ........ தேயம் ) 4 விடயப் பல்தேர் கடவி- 5 வசன 
கமன தான விசர்க்க ஆனந்தங்களைப் பல் தேராகவும் செலுத்தி ; 
தடையில் மனப்பேர் அத்திரி உகைத்து -6 தடுத்தற் கரிய மன 
மென்னும் பெரிய வாகனத்தையும் செலுத்தி ; 8பேதை அமைச் 


1 . கூற்றக் கொண்டிச் சேனை " ( சிலப் . 26 : 162 ) என்பர் 

இளங்கோவடிகள் . 
2. படையாகவும் - உ . வே . 
3. மறத்தையும்- உ . வே . 

உரனென்னுந் தோட்டியுடையார்க் சன்றி யடங்காமையின் , தறு 
கண் வேழம் என்றும் , அவற்றின் வழிச் செல்லின் பிறவித் துன்பம் 
நீங்காதாகலின் வெந்தொழில் வேழம் என்றும் கூறினார் . 
கால் சுமந்த வொரு பெருஞ்சேவகத் , தைம்புலக் களிறுந் தப்புலத் 
திழுப்ப , . ஊனுடைப் பிறவிக் கானகத் துழலாது 

( பண் . 
மும் . 2 : 40-2 ) என்று குமரகுருபரர் கூறுதல் காண்க . 
4. தொழிற்கருவி யைந்தனையும் மேற்கொண்டு உயிர்க்கிழவன் கன்மஞ் 

செய்வதுபற்றி , அவற்றைத் தோக வுருவகம் செய்கின்றார் . 
5. சத்த பரிச ரூப ரச கந்தங்களை - உ . வே . 


12 


6. தகைத்தற் கரிய- உ . வே . 


7. குதிரையைச் செலுத்தி - உ . வே . " உள்ளம் போல வுற்றுழி யுதவும் 

புள்ளியற் கலிமா ” என ஆசிரியர் தொல்காப்பியரும் குறித்தல் 


காண்க . 


உருவகஞ் செய்தலின் பேதை 


8. பேதமையை அமைச்சனாக 

யமைச்சன் என்றார் . 


219 


சன் சூழும் 1 வினைப்பெருஞ் செழுநகர் - அறியாமையாகிய மந்திரிபால 
2 அலங்கரித்து உரைக்கப்படாநின்ற புண்ணிய பாவமான பெரிய 
சிறப்பையுடைய 3 நகரியிலே யிருந்து ; வேந்தன் காத்த பூக்கண் 
தேஎம்-அஞ்ஞான வேந்தனாலே காக்கப்பட்ட பொலிவையும் குளிர்ச்சி 
யையு முடைய 4 நான்கு வர்க்கத்து எண்பத்து நான்கு நூறாயிர 
யோனி பேதப் பிறப்பாகிய தேயத்தை ; 


13-15 . ( பிறவா ........கோமகன் ) பிறவா யாக்கைப் பெரி 
யோன் பொதக் கடவுள் மாமணி -- சுவேச்ச விக்கிரகவானான பரமா 
சாரியன் சீர்பாதமாகிய தெய்விசமான பெரிய மணியை ; சுடர் விடப் 
புனைந்த - ஒளி விளங்க அழுத்தின ; ஞ ன மாமுடி சுமந்த கோம 
கன்- ஞானமாகிய அழகிய 7 முடியைத் தரித்த ஞானவேந்தனானவன் ; 


1 , பிரப்புக்கே தவாய வினைகளே மிக்கு நிசழ்தலின் பெருநகர் 

என்றும் , அவற்றின் பயன்களாகிய பண்ணிய பாவங்கள் 
வின்றிக் கிடத்சலின் செழுநகர் என்றும் கூறினார் . புண்ணிய 

பாவமிரண்டனையும் அகநகரும் புறநகருமாகக் கொள்க . 
2. அலங்கரிக்கப்பட்ட ; அ ங்கரிக்கப்பட்ட- உ . வே . 

பேதையாதலின் உள்ள சன் உண்மையை யுள்ளவாறு காணது 
காணதசனைக் கண்டதுபோலப் பிழைத்தும் திரித்தும் கூறலின், 

அலங்கரித் துரைக்கப்படாநின்ற என்று உரை கூறினார் . 
3. நகரிக்குக் கர்த்தாவாகிய - உ . வே. 
4. நால்வர்க்கத் தோற்றத்து - உ . வே . உரைசேரு மெண்பத்து 

நான்கு நூறாயிரமாம் யோனி பேதம் ” ( 132 : 4 ) என்று திருஞான 

சம்பந்தர் கூறுவர். 
5. ஞான மாகிய முடியின் கண் நீக்கமின்றி நின்று பேரொளி திகழும் 

ஞேயமாகிய இறைவன் திருவடியாதலின் , அதனைக் 
கடவுண் மாமணி என்றார் . கடலிற் பெற்ற சிந்தாமணியின் 
நீக்குதற்குப் பெரியோன் பாதக் கடவுள் மாமணி என முன்னும் 
பின்னும் விசேடி தரார் . " கடல்பெற்ற தோர் மணி சிந்தித்த 

நல்கும் . ( பண் . மும் . 7 ) என்று குமரகுரபரர் கூறுமாறு காண்க . 
6. கௌத்துவ மணியை - உ . வே . 
7. முடியாலே அபிடேகம் பண்ணப்பட்ட ஞானவேந்தன் - உ . வே . 


மணி 


I 


220 


16-17 . ( வல் வினை ........சூழ்ச்சியன் ) வல்வினை மறவன் -1 பூருவ 
சென்மக்களில் பண்ணப்பட்ட வல்வினையாகிய மறவன் வைத்த ; 2 வலை 
யில் 3 சேரா நல்லோர் யார் என- லைபில் அகப்படாத நல்லோராகிய 
வீரர் யார் தானென்னும் : 4 நலங்கிளர் சூழ்ச்சியன் 5 நன்மை விளங் 
கிய புத்தியை மந்திரிப்பிரதானியாசவு முடையனாய் ; 

18-20 . ( கற்பனை ........ முற்றி ) சற்பனை இஃது என -6 ஈடணை 
மூன்றாகிய இது சங்கற்பனை என்னும் கொடியை 7 எடுத்துக்கொண்டு 


1. பூருவ சுதிர் தமான வேடன் -- உ . வே . 


2. முன்னை வினையால் விளையும் போசத்தில் விருப்புற்று மேலும் அவ் 

வினைகளை ? ய யீட்டி யழலு சல் வலையிற் சேர்தலாதலின் , அப் 
போசத்தில் விருப் - வெறுப் பின்றி யொழுகும் நலத்தைபுடை 
யோரை வலையில் சேரா நல்லோர் என்றார் . யார் என்பது ஈண்டு 
இவரின் வேறு பிறர் இல்லை யென்பதுபட நின்றது . 


3 . 


வலையில் தீரா என்று பாடக்கொண்டு , வலையில் அப்பட்டு நீங்காத 
மெல்லியர் யாவருளர் என ஆராயும் நன்மை விளங்கிய 

(சுழ்ச்சியை 
புடைய மந்திரியாகப் புத்தியையுடையவன் என்று பெருமண்டூர்ப் 
பிரதி கூறுகின்றது . 


4. மேதையாகிய புத்தியென்பார் நலங்கிளர் சூழ்ச்சியின் என்றார் . 
5. ஆண்மையுடைய புத்தியை விசாரவானாகிய மந்திரி -உ . வே . 
6. இஃது ஏ.- ணை யென்றும் வழங்கும் . ஏடணை மூன்றும் உலோக 

வேடணை , தார வேடணை , அர்க்க வே - ணை என்று ர் , தமிழில் 
முறைபே மண்ணாசை , பெண்ணாசை , பொன்னாசை என்றும் கூறப் 
படும் . சிலர் இம்மூன்றனுள் பெண்ணாசையை நீக் 3 , புக்கிரைப் 
பெய்து . உலக வேடணை , புத்திர வேட ணை , அத்க வேட ணை 
யென்றும் கூறுப . செறியு மே - ணை மூன்றையுஞ் செப்பிடின், 
அறைபு மெப்பொருளுமத்த வேடணை , பொறியுஞ் சாற மெல 7 ம் 
புத்திரேடணை , முறை சங்கற் , மெலா முலகே ணை என்று 
தத்துவரத்திறநரமுடையார் கூறுவது காண்க . ஆயினும் தாயுமானர் 
முதலிய பெருமக்களெல்லாம் மண் , பெண் , பொன்னென்ற 
மூன்றுமே கொண்டனரென வறிக . 


7. இது சில பிரதிகளில் இல்லை . 


221 


கடாம் கமழ் பகாகினி -- சர்வசங்க நிவிர்த்தி பண்ணும் 1 விரத்தி என் 
னும் மதநாற்றமுடைய தானை சூழ்ந்துவர ; டொறை மாண் இரதம் --- 
பொறுமை யென்னும் அழகிய தேரிலே ; செயல் தீர் குரகதத்து - 
ஒருவர்க்கொருவர் 2 சுக துக்கம் செய்வதில்லை யென்னும் 3உபதேசத் 
தைக் குதிரையாகப் பூட்டி ; அவா அறு சுளிமுகத்து உவாவின் 
முற்றி -- அவாவறு தியாகிய 4 பரிக் கோலுக்குச் சுளிந்த முகத்தை 
யுடையதாகிய யானையின் மேற்கொண்டு முற்பட வளைத்து ; 

21-25 . ( அ நிமிளை .............நெடிதே ) அடுமிளை பொடிபட 
எறிந்து கேட்டுக்குக் காரணமாகிய மனச்சழக்கும் அவாவுமான முற் 
கூறிய அழிக்கத் தக்க 6 காவற்காட்டைப் பொடியாக வெட்டி ; அகழி 
இடிய நெடுமதில் நூறி - சமுசார பந்தமாகிய அகழியை இடித்துத் 
சங்கற்பனையும் அகங்காரமுமாகிய நெடிய மதிலை யிடித்தப் பொடி 
யாக்கி ; கொடு 5 கர் எரி விருந்தூட்டி -7 கொடிய இருவினை யாகிய 
நகரிபை 8 அக்கினிக்கு விருந்தாக வூட்டி ; அரிது பெறு சிறப்பின் 
தன்னுடை நாசம்- அநாதியாகக் கிட்டு தற் கரிதாகப் பெற்ற சிறப்பை 


1. சித்தாந்த தீபிகையுடையாரும் இவ்வரைகாரர் கருத்தையே 

கொண்டு , அவாவெனு மேடணை யளவி எல்லினைத், தவாவற 
விழுங்கிபே சனன மாய்த்திடும் , பவாசனி விரத்தியின் பாம தேசி 
னுக் , குவாமதி பருதியு மொப்பின் மாதமால் ” என்று கூறுவர் . 

. 


2. இலாப சேத சுக துக்கம் செய்வதில்லை- உ . வே . 


3. இவ்வபதேசப் பொருளை அகவல் 35 , 36 ல் காண்க . 


4 . 


பரிக்கோல் - யானையைக் குத்தும் முள்ளை புடைய கோல் “ சழை 
காண்டலுஞ் சுளியுங் களியானை யன்னான் (திருக்கோவை . 101 ) 
என்று சான் றோரும் கூறுதல் காண்க . கழை - பாக்கோல் . 


5. ஐராவதத்தின் மேல் ஏறிக்கொண்டு - உ . வே . 


6 . உற்பன்னமாகிய உவமனில்லாத (? ) காவற்காட்டை - உ . வே . 
7. முன்னே ( அடி . 11 ) வினைப்பெருஞ் செழுநக சென்றாராதலின் , 

கொடுநக ரென்றதற்கு கொடிய இருவினையாகிய நகரி என்றார் . 
8 . இது வஞ்சித் திணைக்குரிய எரிபரந்தெடுத்தல் என்னும் துறை. 

( தொல் . புறத் . 8 ) . 


222 


யுடைத்தாகிய தன் நாசத்தை ; மன்னன் எய்த , ஆன்மாவினிடத்தே 
யிருக்க 2 அஞ்ஞான வேந்தன் பெற்றானாக ; பரமானந்தப் பைதிரம் 
பரமானந்த நாடாகிய முத்திகிலத்திலே யிருந்து ; வளையாச் செங் 
கோல் நெடிது ஓச்சினன் - ஒருகளும் அழிவில்லாத 4 செங்கோலை 
ஞான வேந்தன் நெடிதாகச் செலுத்தினான் எ - று , 

5 மிளை யெறிந்து அகழி யிடித்து மதிலை நூறி நகர் எரி விருந் 
தூட்டினான் என்க . அகழியொடு என்பதில் , ஒடு அசை , இடிய 
வென்னும் எச்சத்தை இடித்தெனச் செய்தெனெச்ச மாக்கி யுரைக்க, 


அகவல் 34 

கன்மச்சேத வுபாயம் 
ஒருவன் றொடுத்த விருவினை மூன்றிடத் 
துறுத லாரண மறையுமற் றவையே 
கருப்பா சயமெனு மிருட்சிறைப் பள்ளி 
அச்சிறைக் குறும்புழை யரிது நீங்கி 


1 , ஆன்மாவிடத் துண்டாகிய - உ . வே . 
2 . இது வஞ்சித்திணைபிடத்துத் தோற்றோர் தேய்வு . அஞ்ஞன வேக் 

தற்கு இடம் ஆன்மாவாத ை யறிக . 
3. பைதிசம் - நாடு ; " வௗனறு பைதிரம் ” ( பதிற் . 19 ) என்பதனா 

எறிக. 
4. செங்கோல் எனவே வளையாமை பெறப்படு சலாள் , வளையாச் 

செங்கோல் என்றதற்கு அழிவில்லாத செங்கோல் என்று உரை 
கூறுகின்றார் ; " வளையாத செங்கோல் வளைந்ததே ” ( சிலப் . 16 ) 

என அடிகள் கூறுவது காண்க . 
5. இது முதல் 45 ஆம் அகவல் முடிய பெருமண்டூர் பிரதியில் இலக் 

கணக்குறிப்புச் சிறிது மிகுதியாகக் காட்டப்படுகிறது . 
6. லாரண நா லறையுமற் 


223 


5. யாக்கை சுமந்து நோக்குங் காலை 
புலம்பல கலங்க வலந்தலை யெய்தித் 
தென்றிசைச் சேற லென்றிவை மூன்றினுங் 
காரணத் தன்றிப் பாரண மின்றே 

அந்தக் காரணஞ் சேதனா சேதனம் 
10. நன்றும் பேதை யாகலிற் சேதனத் 

தொன்றிய வின்பத் துவகையு மன்ற 
துன்பத் தரந்தைபிற் கன்றுபு - கனலும் 
அசேதனத் திடையின் றிடர்நனி படரினும் 

அடையா வின்பந் தடையின் றெய்தினும் 
15. தொல்லைக் கென்னைகொ லல்லலே யென்னும் 

உள்ளத் துணர்ச்சி விள்ளா ராகிச் 
சேதனத் தியைத லென்ப 
மாதவத் 3 திறைவர் மாமுது நிதியே . 

இது , மேற் பயந்தோன் வினை விடல் வியந்தோ வன்றே ! 33 
என்று அருளிச் செய்தது எஙனே யென்று சீடன் விண்ணப்பம் 
செய்பக் கன்மச்சேத வுபாயம் கூறியது . 

1-2 . உரை : ( ஒருவன் ......... அறையும்) ஒருவன் தொடுத்த 
இருவினை - பூருவத்தில் ஓர் ஆன்மாவானவன் செய்ய வந்து பந்தித்த 
புண்ணிய பாவங்களை ; 5 மூன்றிடத்து உறுதல் - மூன்று தானத்தால் 
புசிக்கவேண்டு மென்று ; ஆரணம் அறையும் - வேதங்கள் சொல்லா 


நின்றன ; 


1. காரணத்தின்றி - பா . வே . 
2. கனலவும் ; கனலலும் - பா . வே . 
3. திறையா -- பா . வே . 
4. ஞான 21 : 6 . 
5. தொடுத்த இருவினை ” பென இறர்த கால வாய்பாட்டால் எடுத் 

தோதி , மூன் றிடத் துறுதல் என்றமையின் , இருவனை முன் 
னைப் பிறப்பிற் செய்துகொண்டவாறு பெறப்படுதலால் , பூருவத் 
தில் செய்ய வந்து பந்தித்த புண்ணிய பாவம் ” என்று உரை 
கூறினார் . மூன்றி- மாவன , கரு , பிறப்பு , இறப்பு என்பன . 


224 


2-8 . (மற்று ............ இன்றே ) அவையே - அந்த 1 மூன்று 
மாவன ; கருப்பாசயம் எனும் இருள் சிறைப் பள்ளி - கருப்பாசய 
மென்னும் 2 அந்தகாரம் நிரபிய காராகிருகத்தினிடத்தில் வரும் 
3 விதனமும் ; அச் சிறைக் குறு புழை அரிது நீங்கி- அந்த இருட் 
டல்ற பாகய காபாகிருகத்தின் 4 சிறிய துவாரத்தை மகத்தாகிய சிபமத் 
தோடு அரிதாக 5 நீங்கி ; யாக்கை சுயந்து நோக்குங்காலை - சரீர 
மெடுத்துப் பின்பு 6 நிலம் தலைப்பட்டு வந்து விழுமளவில் வரும் 
7 விதனமும் ; புலம் பல கலங்க- இந்திரியங்கள் யாவும் நிலை கலங்க ; 
அலந்தலை எய்தித தென் திசைச் சேறல் - அலந்தலைப்பட்டுத் தேகம் 
விடும் பொழுதல் வரும் 8விதனமும் ; என்ற இவை மூன்றினும் 


1 . இந்த மூன்றையும் , “ தோற்றும் பொழுகி னீற்றுத் துன்பத், தியா 

யுற துயரமும் யானுறு துயாமும், இறக்கும் பொழுதி னிறைப் 
பெருந் துன்பமும் , நீயல ஏறிகு 6 ரியா ே (திருவிடை. மும். 4 . 

16-9 ) என்று பட்டினத்தடிகள் கூறுதல் காண்க . 
2. அந்தகாரமாகிய காராக் கிருகத்தில்- உ . வே . 
3. இவ்விதனத்தை, “ கருப்பமென்னுமக் காரிருட் சிறைபினிற் சது 

வும் , செருப்பின் வெந்துள நிலைகெடத் தலைதர்ந் திடவே , பொருப் 
பினின்று வீழ் பவரெனப் போந்தமை நனை டா , இருப்பு நெஞ்சி 
னர்க் சென்னையா மிடம்புவ தினியே ” என மெய்ஞ்ஞான விளக்க 
முடையார் கூறுவர் . 


4. போனிப் புழையாகிய அற்பப்புழையை - உ . வே . 
5. நீக்கிப் பிரசவ வேதனை யுற்று -- உ . வே . 
6. பின்பு அதனை விடுமளவில் --உ . வே . 
7. சனன துன்பத்தை , " ஆலைபிற் கரும்புஞ் செக்கி லாட்டிய 

எள்ளும் போலச் , சால ? வ தெரிந்து கோதாய்ச் சனிக்குங்கால் 
அந்தோ துன்பம் ” என்று மெய்ஞ்ஞான விளக்கமுடையார் கூறு 

கின்றார் . 
8 . 

மரண விதனத்தின் இயல்பை , வந்திடு மரணத் துன்ப மறித் 
துரை செய்யப் போயோ , உந்திமே லையும் பித்து முணர்வொடு 
பொறி கலாகி , நந்திடா விருளே மூடி நாவுலந் தலமர் தென்னே , 
இந்தமா இறப்பிற் றுன்பம் பவத்துன்பத் தெண்மடம் கால் 
( பெருங் . 435 ) என்பது மெய்ஞ்ஞான விளக்கம் . 


291 


225 


சொல்லப்பட்ட 1 இம் மூவகையினும் அனுபவிக்கும்பொழுது ; 
காரணத்தன்றிப் பாரணம் இன்று -- ஓர் ஏது முன்னிலையாக வல்லது 
3 புசிக்கும் உபாயம் இல்லை . 

9. அந்தக் காரணம் சேதனா சேதனம்- அந்த ஏதுத்தான் 
சைதந்தியவேது வாதல் அசேதனவேதுவாதல் அல்லது கூடாது ; 


10--12 . (நன்றும்....... கனலும் ) 4 நன்றும் பேதையாகலின் 
மிகவும் 5 அறிவிலி யாதலாலே ; சேதனத்து ஒன்றிய இன்பத்து 
உவகையும் - சைதந்நியவேதுவாக வந்த சுகத்துக்குப் பிரியப்படவும் ; 
துன்பத்து அரந்தையின் கன்றுபு கனலும் மன்ற - துக்கமாகிய 
விதனத்திற்குப் பிறரைக் கன்றிக் கனலவும் அது 

அது நிச்சயமாகச் 
செலுத்தும் . 


1. கருப்ப வேதனை , சனன வேதனை, மரண வேதனை என்ற இந்த 

மூன்று வகையினும் , 
2. பாரணம்- உண்ணல் ; இது பாரணையெனவும் வழங்கும் . 
3. புசிப்புக்கு - உ . வே . 
4 . " நன்று பெரிதாகும் ” -தொல் , சொல் , உரி . 45 . 
5. அஞ்ஞானவா னாதலாலே -- உ . வே . 
6. பிறவுயிர் ஏதுவாக வருங்கால் இன்பக் காலத்திலும் துன்பக் 

காலத்து அவ்வுயிர் பெரிதும் நினைக்கப்படுதல் இயல்பாதலின் , அது 
நோக்கி இவ்வுரைகாரர் , பிறரை " என்ற சொல்லைப் பெய்து , 
" துக்கமாகிய விதனத்திற்குப் பிறரைக் கன்றிக் கனலவும் ” என்று 
உரை கூறும் நயம் பாராட்டற்குரியது . இவ்வாறு கன்றிக் கனலு 
வது அறிவிலார் செயலாதலின் , நன்றும் பேதையாகலின் என்றார் . 
அறிவுடையோர் , துன்பக்காலத்து மறந்து இன்பக்காலத்தே 
அதற்கேதுவாயவற்றையே நினைந்து பாராட்டுவரென்பது கருத்து . 
“ செல்வுக்காலை நிற்பினும், அல்லற் காலை நில்லலன் மன்னே ” 
( புறம் . 215 ) எனக் கோப்பெருஞ்சோழன் நினைந்துரைக்குமது 

ஈண்டு ஒப்பு நோக்கற் குரித்து , 
7. அவரை ( ? ) - உ . வே . 


226 


ஒருசொல் வருவித்துக்கொள்க . 


விடாதே 


13-16 . ( அசேதனத்து ........... விள்ளார் ) அசேதனத்து 
அசேதன வேதுவாக ; இடையின்று இடர் நனி படரினும் - இடை 

துக்கம் மிகவுண்டாயினும் ; அடையா இன்பம் தடை 
உயின்று எய்தினும் - கிட்டு தற்கரிதாகிய சுகம் தடுக்கவொண்ணாதபடி 
உண்டாயினும் ; தொல்லைக்கு எல்லை என்னை கொல் -3 பூருவ வினைக்கு 
ஈடாக வந்த இந்தச் சுகத்துக்கும் துக்கத்துக்கும் பிரியாப்பிரியங் 
கொள்ள என்ன இருக்கிறதென்று ; உள்ளத் துணர்ச்சி விள்ளாராகி4 
உள்ளத்தில் அறிவை யொழியாராய் ; 

17-18 . ( சேதனத்து........நிதியே) சேதனத்து இயைதல் 
அங்ஙனம் சைதந்நிய ஏதுவாக வந்தவற்றையும் இப்படியே காண்டல் ; 


1 . 


இது சில ஏடுகளில் இல்லை , 


2. இன்றாக என்பது இன்றென நின்றது . 

" விடய வேலைத் தடை 
வின்று படியினும் ” ( ஞானு. 44 : 14 ) என்றாற்போல , 
3. பூருவ சுகிர்தத்தால் வருவதற்குப் பிரியாப்பிரியம் என்னென்ன அஞ் 

ஞானிகளாயுள்ளாரும் கொள்ளும் உள்ளத்தில் அறிவையொழியா 
ராகி ; பிரியம் வருவிக்கப்பட்டது என்பது செப்பறையேட்டில் 

காணப்படுகிறது . 
4. “ வாழச் செய்த நல்வினையல்லசு , ஆழுங் காலைப் புணைபிறி தில்லை ” 

( புறம் . 367 ) என உள்ளி அடங்கும் உணர்ச்சியே ஈண்டு 

வேண்டப்படுதலின் , உள்ளத் துணர்ச்சி விள்ளாராகி என்றார் . 
5. இவ்வாறு காண்பதை இருவினையொப்புக் குறி யென்ப . 

பரிபாகக் குறி , சத்திநிபாதக் குறி , சிவபுண்ணியக்குறிகளெல்லாம் 
ஆன்மவறிவின் கண் விளங்குமாறு போல இருவினையொப்புக்குறி 
யும் தன்னறிவின்கண் விளங்குமாறில்லையாயின் , அது முத்திக்கேது 
வாதல் கூடாமையான் , ஒன்றில் விருப்பும் ஒன்றில் வெறுப்புமாத 
லின்றிப் பண்ணிய பாவம் இரண்டினும் அவற்றின் பயன்களினும் 
ஒப்ப உவர்ப்பு நிகழ்ந்து , விடுவோன தறிவின்கண் அவ்விருவினையும் 
அவ்வாறு ஒப்ப நிகழ்தலே ஈண்டு இருவினை யொப்பு என்றதற்குப் 
பொருளென நுண்ணுணர்வாற் கண்டு கொள்க என்று சிவஞான 
பாடியம் கூறுவது கருதத்தக்கது . 


. 


மல 


227 


மாமுது நிதி - மகத்தான பரமானந்த போகமாகிய 2 மூலபண்டாரப் 
பொருள் ; என்ப மாதவத்து இறைவர் - என்று சொல்லுவர் தவசுக்குக் 
கர்த்தராகிய ஞானவான்கள் எ - று . 

3 தொல்லைக்கு அல்லல் என்னை கொல் என்றும் , சேதனத்து 
இயைதல் நிதி யென்ப இறைவர் என்றும் இயையும் . மற்று , ஏ, 


கொல் , அசை . 


அகவல் 35 
ஞனசித்தாந்த 4 வரிட்டம் 


பனுவ லாட்டி தனிமனைக் கிழவர் 
நட்பும் பகையு மெய்ப்பட நாடின் 
யாவது மில்லைத் தானே யாயினும் 
ஆய்விடை யுடைய துளதே யஃதே 
5. ஈன்றோர் பகைஞர் கீண்டோர் நட்பே 
அருஞ்சிறை யிடு நரி னிருஞ்சிறை விடுநரின் 
யார்கொ லுறுதி யோரே கீறி 


1. உண்மை ஞானத்தை ஈண்டு மாமுது நிதி என்றலின் , மூல 

பண்டாரப் பொருள் ” என்று உரை கூறுகின்றார் போலும் , 
அஃது எஞ்ஞான்றும் ஒரு தன்மைத்தாய் நிலைபேறுடைத்தாதல் 
பற்றி , மாமுது நிதி எனப்பட்டது , அசேதன எதுவாக வந்த 
இன்பத் துன்பங்களை நுகருங்கால் , ஏது மறக்கப்படுவதுபோல , 
சேதனவேதுவாக வந்த போதும் அது மறக்கப்படவேண்டும் 
என்றற்கு இவ்வாறு வகுத்துக் கூறினாரென வுணர்க . 


மூலபண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே ” - திருவா . 
திருப்பாண்டி . 5 . 


3. இது சில ஏடுகளில் இல்லை . 


4 , வரிட்டம் -சிறப்பு . 


5. யுடையதை யுளதே - பா . வே . 


6. யாதே - பா . வே . 


228 


உடற்சிறை தவிர்த்த நலத்தகை யாளர் 
கொடுத்தது நிலமிசை யிவர்க்கே துயக்கெனை 

உருவி லோருயிர்க் குடலுந ருழையரென் 
10. றிருவே றுரைப்பதை யெவனோ தெரிதரிற் 

கோடை தூற்றக் கூடிய வூழிலை 
வாடையின் வீற்றுவீற் றாகி யாங்குச் 
செய்தியிற் றிரண்டு கையற வொரீஇயர் 

ஒக்க லல்லதை மற்றுங் கேண்மதி 
15. தன்னணி யாகமு மஃதெனின் 

என்னை யோபிற பன்னுங் காலே . 

இது , மாதவத் திறைவர் மாமுது நிதியாகிய கன்மச்சேத வுபாய 
முடையார்க்கு நட்பும் பகையும் இல்லை யென்று ஞானசித்தாந்த 
வரிட்டம் கூறியது . 

1-3 . உரை : - ( பனுவலாட்டி .............தானே ) பனுவலாட்டி 
தனி மனைக் கிழவர் - 2 கலைமகளை நாவாகிய ஒப்பற்ற வீட்டிலே குடி 
யேற்றி வைத்த ஞானவான்களுக்கு ; மெய்ப்பட நாடின்- மெய்யாக 
விசாரிக்கில் ; நட்பும் பகையும் யாவதும் இல்லை - மித்துருக்களும் 
சத்துருக்களு மென்று ஒருத்தரும் இல்லை ; 


1 , உடற்பொறை தணித்த என்று பாடங்கொண்டு தேகபாரத்தை 

யொழித்த என்று உரை கூறிய பிரதியுமுண்டு . 


2. வாகீசுவரியைச் சுதந்தரமாகவுடைய ஞானவான்களுக்கு - உ . வே . 

கலைமகளைத் தன் மனைக்கிழத்தியாகவுடைய கிழவன் நான்முகனா 
தலின் , அவனின் நீக்கி , இவர் கலைமகளின் முழுவருளும் பெற்றவ 
சென்பார் , பனுவலாட்டி தனிமனைக் கிழவர் என் றதற்கு, 
" ஒப்பற்ற வீட்டிலே குடியேற்றி வைத்த ஞானவான்கள் என்றார் . 
அங்ஙனம் வைத்தற் குற்ற கிழமை , ஞானமுடைமை எனவறிக 
குமரகுருபரர் கலைமகளைத் தம் காவிலே குடியேறு மாறு வேண்டு 

வெண்டாமரைக் கன்றி நின்பதம் தாங்க என் வெள்ளை 
உள்ளத் தண்டாமரைக்குத் தகாதுகொலோ ” ( சகல . 1 ) என்பது 


வார் , 


காண்க . 


229 


3-4 . ( ஆயினும் ............உளதே) ஆயினும் - ஆனாலும் ; ஆய் 
விடை உடையது . உளது- விசாரிக்குமிடத்து இவர் உடையது 
எனற்கு ஒன்று சிறிது உண்டாதலுமாம் ; 

4-5 . ( அஃதே .......நட்பே ) அஃது -1 அஃது யாதென்னில் ; 
ஈன்றோர் பகைஞர்- 2 இவரைப் பயந்த மாதாபிதாக்கள் சத்துருக் 
களும் ; கீண் டோர் நட்பு - இவர் உடலைப் பிளந்தோர் மித்துருக்களு 
மாயிருப்பர் ; அஃது என்னென்னில் ; 

6-7 . ( அருஞ்சிறை ........ உறுதியோரே ) அருஞ்சிறை இடு 
நரின் இருஞ்சிறை விடுநரின் - 3 நீங்குதற்கரிய சிறையிலே இட்டோரி 
னும் அப்பெரிய சிறையினின்றும் மீட்டோரினும் ; யார் உறுதியோர் 
யாரை மித்துருவாகக் கொள்வோம் ; 4 
7-9 . ( கீறி .... 

.......... துயக்கெனை ) 5 உடற்சிறை கீறி தவிர்த்த 
நலத்தகையாளர்- இத்தேகத்தைப் பிளந்து தேகமாகிய சிறை 


1. அவர் யாவரென்னில் --- உ . வே . 
2. ஞானவான்களின் உயிர் தங்குதற் கிடமாகிய உடம்பைப் படைத்த 

லினாலும் , உயிர்க்குத் துன்பங்களைத் தருவது உடம்பாதலினாலும் , 
பெற்றோர் பகைவராகக் கருதப்படுகின்றனர் . பகைவர் என்றது 

துன்ப நுகர்ச்சிக்கு ஏதுவாதல்பற்றி . 
3. நீங்குதற்கரிய சிறையென்றது உடம்பினை ; எத்துணைத் துன்பம் 

உறினும் உயிர் அதற்கேதுவாய தன்னையே காதலித்துத் தன் 
னகத்து வாழ்வதையே காதலிக்கச் செய்யும் அருமையுடைமை 
பற்றி , உடம்பை அருஞ்சிறை என்றார் . " துன்பம் உழத்தொறும் 
காதற் றுயிர் ” ( குறள் 940 ) என்று சான்றோர் கூறுதல் காண்க . 
இருந்துயர்க் கிடமாம் யாக்கை யீன்றவ ரின்னாரென்றும் , 
அரிந்தவர் நட்டா ரென்றும் அறிந்தவ ருயர்ந்தோ ரன்றே ” 

( குறுந். 46 ) என்றார் பிறரும் , 
4. இக்கருத்தையே பிறரும் , “ அருந்துயர்ச் சிறையிட்டாரில் அச்சிறை 

விடுவித்தாரைப் பரிந்துயி ரளித்தா சென்று பகர வேண்டுவது 

முண்டோ என்று கூறுவர் , 
5. உடற் சிறை : உடல் ஈண்டுச் சிறையென உருவகம் செய்யப் 
படுகிறது . 

இக்கருத்தையே பொய்கையார் கூற்றில் வைத்து , 
( என்னைச் சிறைக்களத் திருத்துநன் கொலோ . யானுன் 


230 


வாசத்தை யொழித்த நல்ல அழகையுடையோ ராகிய ஆசாரியர் ; 
இவர்க்கு - இந்த ஞானவான்களுக்கு ; கொடுத்தது மிசை நிலம் - 
1 கொடுத்தது நிலங்கட்கு மேலாகிய முத்தியன்றோ ; துயக்கு எனை 
அதற்காகத் துக்கப்படுவது என்னை ; 

10-11 . (உருவில் ........ எவனோ) உருவில் ஓர் உயிர்க்கு 
அருவமாயுள்ள 2 ஓர் ஆன்மாவுக்கு ; உடலுநர் உழைய ரென்று - சத்துரு 
வும் மித்துருவுமென்று ; இருவேறு உரைப்பதை எவனோ- இரண்டு 
வேறுபாடாகச் சொல்லவேண்டுவானேன் ; 
11-15 . ( தெரிதரின் . 

......... அல்லதை ) தெரிதரின் விசாரிக்கில் ; 
கோடை தூற்றக் கூடிய 3 ஊழிலை - மேற்காற் றடிக்கத் திரண்ட சரு 
கிலை ; வாடை - வாடைக்காற்றால் ; வீற்று விற்றாகி யாங்கு -4சிதறின 
வாறு போல ; செய்தியின் திரண்டு- பக்குவப்பட்ட கன்மபலத்தைப் 
5 புசித்தற் குற்ற காலத்து வேண்டுவாராகத் திரண்டு கூடிப் புசித்து ; 


சிறையலேன் எனைச் சிறைப் படுத்த நீ , தானும் வலையலை தகாதன 
பிதற்றேல் , யானே யென்னை யிச்சிறைப் படுத்தேன் , எனோ 
ரொன்றும் எனைச் செய்தாரலர் , செய்யவும் வலாலர் மெய்யிது 
வாமே ” 

(மானவிஜ. 16 ) என்று சூரியநாராயண சாத்திரியார் 
கூறுதல் காண்க . ஈண்டுக் காணப்படும் இக்கருத்தே , அருந் 
துயர்ச் சிறையிட்டாரி னச்சிறை விடுவித்தாரைப் , பரிந்துயி ரளித் 
தாரென்று பகர வேண்டுவது முண்டோ , இருந்துயர்க் கிடமாம் 
யாக்கை யீன்றவ ரின்னா ரென்றும் , அரிந்தவர் நட்டா ரென்றும் 
அறிகில ருலக ரந்தோ என்று ( குறுந்திரட்டு 46 ) பிறரும் 

கூறுதல் காண்க . 
1. ஈண்டு , ஆசிரியர் பரிமேலழகர் " வரனென்னும் வைப்பு ” 

( குறள் 24 ) என்பதற் குரைத்த உரை ஒப்பு நோக்கத்தக்கது . 
2. நித்த வியாபக சித்தாகிய ஓர் ஆன்மாவுக்கு - உ . வே . 
3. ஊழிலை- வினைத் தொகை ; ஊழ்த்தல் , உதிர்தல் ; ஊழுறு 

கோடல் போல் எல்வளை யுகுபவால் ” ( கலி . 48 ) . 
4. இதனோடு , " கடிகாவிற் காற்றுற் றெறிய வெடிபட்டு , வீற்று வீற் 

றோடும் இனமயில் போல் ” ( கள . 40 : 26 ) என்பதனை ஒப்பு 

நோக்குக . 
5. புசித்தற் கேதுவாகி வேண்டுவாராக - உ . வே . 


231 


கையற - அக்கன்மபலம் அற்ற காலத்து ; ஓரீஇயர் ஒக்கல் அல்லதை 
பிரிந்து போனவர்கள் 2 சுற்றத்தாரே யன்றோ ; அல்லதூஉம் , 


15. மற்றும் கேண்மதி - இன்னமும் கேட்பாயாக ; 


16-17 . (தன்னணி ............ பன்னுங்காலே ) பன்னுங்கால் 
சொல்லுமிடத்து ; தன் அணி ஆகமும் அஃது எனின் - தன்னுடைய 
அழகிய தேகமும் கன்மபலம் புசித்தற் கேதுவாகக் 3 கூடினதே யாக 
லான் ; பிற என்னை- வேறு சிலரைச் சத்துருவும் மித்துருவுமென்று 
சொல்ல வேண்டுவது என்னை , எ - று . 


தான் , ஏ , ஓ , மதி- அசை , 4 ஒரீ இயர் , வினைப் பெயர் . 


அகவல் 36 


ஞானவுபாயம் அறியாதாரின் தாழ்வு 
தொல்லை ஞாலத் தெல்லை நீங்கிய 
இருவகைத் தோற்றத் தொருவா வுயிர்கட் 
கிருவினை யொருவ மருவின் றாயிடை 
நொதுமலர் கவிகை நொதுமலர்க் கவிகை 
5. விதிமுறை மதிமலர் பெய்திக் கதுமென 

யோமுடைத் தவருடைத் தாம னென்றினி 
தாமுறை யறியார் மாமதி பிறழ்ந்து 
செயலறு பறியார் மயலுற் றோரே 
அளியரோ வளியர் தாமே தெளியா 


1. அற்றவாறே - உ . வே . 
2 . “ உறினட் டறினொரூஉம் ஒப்பிலார் கேண்மை , பெறினும் இழப் 

பினும் என் ” ( குறள் 812 ) என்பது ஈண்டு நினைத்தற்குரியது . 
3. கூடிற்றன்றி --உ . வே . 
4. இஃது அச்சப்பிரதியில் இல்லை . 
5. யொராஅ , யொராய் - பா . வே . 
6. இவ்வடி சில ஏடுகளில் இல்லை . 


232 


தன்னணி 


10. இளையோன் றுரந்த குணில்வாய்ச் செல்லா 

திளையோற் சினவும் வளைவாய் ஞமலியின் 
அளியரோ வளிய ரென்னை 
ஒளிகொள் காரண முன்னா தோரே . 

இது , மேல் , ஒருவன் தொடுத்த இருவினையால் 21 " " , 
யாகமும் அஃதெனல் 3 குறித்துச் செயலறுதி யானமையின் ஞான 
வுபாயம் அறியாதாரைத் தாழ்த்திக்கூறியது . 
1-3 . 

( தொல்லை ........ஆயிடை ) தொல்லை ஞாலத்து 
இருவகைத் தோற்றத்து ஒருவா - பழையதாய் வருகின்ற பிரபஞ்சத் 
திலே 4 தாவரசங்கமமான இருவகைத் தோற்றத்தையும் விடாத ; 
எல்லை நீங்கிய உயிர் ஈட்கு - அளவிறந்த ஆன்மாக்கட்கு ; இருவினை 
ஒருவ - புண்ணியபாவ பலம் ஒருவ ; 5 மருவின்று ஆபிடை - புசிக்க 
வருவது இல்லையாகிய விடத்து ; 

4-9 . ( நொதுமலர்............... தாமே ) நொதுமலர் கவிகை 
பிறர் தமக்குச் செய்த 8 நன்மையும் ; நொதுமலர்க் கவிகை- பிறர்க்குத் 


1. எறிந்த- பா . வே . " இளையோன் துரந்த குணில் ” என்ற இவ்வடி 

ஆங்கண் உருள்கின்ற மணிவட்டைக் குணில் கொண்டு துரந்தது 
போல் ( சிலப் . 29 உரைபாட்டுமடை ) என்பதை நினைப்பிக்கின்றது . 
2. ஞானு : 34 : 1 . 
3. ஞான : 35 : 16 . 
4 . தாவர சங்கமங்களை முறையே நிலைத்திணையும் இயங்குதிணையுமாகக் 

கூறுவர் . “ தாவா சங்கமக்க ளென்றிரண்டு ” ( சிவ . சித்தி . 2 : 28 ) 

என்று சான்றோர் கூறுதல் காண்க . 
5. மரு இன்று - மருவுவது இன்று ; மருவென்னும் முதனிலைத் 

தொழிற்பெயர் ஆகு பெயராய் மருவும் பொருண்மேல் நின்றது . 
6. இவ்வுரைப்பகுதி ஏடுதோறும் முறை மயங்க எழுதப்பட்டுள்ளது . 
7. கவிகை - ஈதற்குக் கவியுங் கை ; ஈண்டுத் தொகையாற்றலால் 

ஈயப்படும் நன்மை குறித்து நின்றது ; சென்றோர்க்கு ஆனாது ஈயுங் 
கவிகை வண்மை ” ( புறம் . 54 ) என்றும் , " கலம்பெயக் கவிந்த 

கழறொடித் தடக்கை ” ( அகம் 213 ) என்றும் வருதல் காண்க . 
8 . நன்மை தீமையும் --- உ . வே . 


30 


233 


தாம் செய்த நன்மையும் ; மதி மலர்பு எய்தி விதி முறை -1 அறிவை 
2 விரித்துப் பார்த்து ஊழ்முறையென்று புத்திபண்ணி ; கதுமென- 
விரைவாக ; யாமுடைத்து அவருடைத்தாம் மன் என்று -3 நம்முடை 
யது அவர் 4 தந்தாரென்றும் அவருடையது நாம் கொடுத்தோமென் 
றும் ; இனிது ஆம் முறை அறியார் - இனிதாக ஆகிற முறைமையை 
6 அறியாராய் ; மாமதி பிறழ்ந்து -- மகத்தாகிய 7 அறிவு கெட்டு ; 
மயலுற்றோர் - மயக்கத்திலே பொருந்தினோ ராதலால் ; செயல் அறுபு 
அறியார் -8 பிரபஞ்சத்திலே ஒருவர்க்கொருவர் செய்யும் 9 சுகதுக்க 
மில்லாமை 10 அறியாதார் ; அளியரோ அளியர் -11 அறிவில்லார் 
அறிவில்லார் ; 12 


3 . 


1 , அறிவுக்கு விரிதலும் குவிதலு முண்மை , மலர் தலும் கூம்பலும் 

இல்ல தறிவு ” ( குறள் . 425 ) என்பதனாலறிக . 
2. விசாலித்து - உ . வே . 

நாமுடையது -நாம் உடைய தாயது ; நானு டை மாடெனவே 

நன்மை தரும் பானை " ( சுந்த . தே . 84 : 3 ) என வருதல் காண்க . 
4. தந்தது- உ . வே . 
5. கொடுத்தது -- உ . வே . 
6. அறியாதாரும் - உ . வே . 
7. அறிவு கெடுதலாவது , மலராது தன்னிற் குவிந்து எல்லாம் 

தனக்கே புரியவாகக் கருதுவது . 
8. ஒருவர்க்கு ஒருவரால் உண்டாகும் சுக துக்கம் அவர் செய்த வினைப் 

பயனென்று கோடல் அறிவுடைமை, அறிவில்லாரே வினை யென்று 
கருதாது , அது தன் பயன் தருதற்கு ஏதுவாய்க் கொண்டாரை 
நோகின்றனர் என்பதாம் ; “ பண்டுருத்துச் செய்த பழவினைவந் 
தெம்மை , இன்றொறுக் கின்ற தென நினையார்- துன்புறுக்கும் , மேவ 

லரை நோவதென் ” ( பழ . 191 ) என்று சான்றோர் கூறுதல் காண்க . 
9. லாபச் சேதம் - உ . வே . 
10. அறியாதாரும் - உ . வே . 
11 , முன்பு சொன்ன அறியாதோர்தாம் அறிவில்லார் ; மூன்சொன்ன 

அவர் அறிவில்லார் அறிவில்லார் - உ . வே . 
12. ஆமுறையறியாதாரும் செயலறிபறியாதாரும் அறிவில்லார் அறிவில் 

லார் என்க என்று ஒரு தொடர் பெருமண்டூர்ப் பிரதியில் உள்ளது . 


234 


9-13 . (தெளியாது .........உன்னாதோரே ) தெளியா இளை 
யோன் துரந்த குணில்வாய்ச் செல்லாது - அறிவில்லாத பால னொருத் 
தன் எறிந்த 1 குறுந்தடியிடத்துச் செல்லாது ; இளையோற் சினவும் - 
எறிந்த காரணத்தவனான அப்பாலனைக் 2 கறுவி வெகுளும் ; வளை 
வாய் ஞமலியின் அளியரோ அளியர் - வளைந்த வாயையுடைய 
நாய்க்குள்ள அறிவு தானும் இல்லாமையின் அறிவில்லாதவர் அளிக் 
கத் தக்கார் ; என்னை - என்னையெனில் ; ஒளி கொள் காரணம் 
4 விசாரித்தவிடத்து மறைதலை யின்றிப் பிரகாசித்தலைக் கொண்ட 
பூருவ கன்ம பலமாகிய காரணத்தை; உன்னாதோர் -5 நினைத்தறியாதா 
ராதலான் எ - று . 


அடுக்கு இழித்தற்பொருட்டு . மன்னும் ஒவும் அசை . ஏகாரம் , 
தேற்றம் , 


1. குறுந்தடி - புள்ளு . தான் எறியும் குணிலால் நாய் எய்துக் 

துன்பத்தை அறியாது விளையாட்டாக எறிதலின் தெளியா இளை 
யோன் என்றார் ; நாய் தெளிந்து தனக்கு ஊறு செய்தற்கு முதல் 
குணிலன்று , இளையோன் என்று அறிந்து அவனை வெகுளுகிற 
தென்றலின் , நாய்க்குள்ள தெளிவு தானும் இவ்விளையோற்கில்லை 
யென்பது குறித்தவாறு . 


2. கறுவு கொள்ளும் -- உ . வே . 


3 . 


மனவுணர்வுடைய மக்கட் பிறப்பினராகியும் அதனையின்றி வருந்து 
தலின் , அளியரோ அளியர் என்கின்றார் . ஆராய்தற் கேற்ற கருவி 
யாகிய மனவுணர்வு வாய்க்கப் பெற்றிருத்தலின் , அது கொண்டு 
சிறிது நோக்கினும் வினைக் காரணம் விளங்கித் தோன்றும் என்ப 
தற்கு ஒளிகொள் காரணம் என்றார் . 


4. மறைதலைக் கொண்ட காரணமாகிய பூருவ கன்மத்தை - உ . வே . 


5. நினையாராகி அக்கன்ம பலத்திற்கு ஏதுவாயினாரைச் செற்ற குற்றங் 

கொள்ளுவ தேன்றான் - உ . வே . 


235 


அகவல் 37 
ஞானசித்தாந்தவரிட்டப் பிரமாணம் 


அயிலரி யரலை விழுப்புண் ணெரிபழுத் 
தனல்கால் கோலிற் பன்முறை யடினும் 
பேரிடர் நீத்த பெருந்தகை யோனென் 
றார்வ நெஞ்ச மல்லதை யாரே 
5. வேரங் கொண்டோர் 1 வேறொ மாறெழுந் 

துடம்பிடி யுட றுணிப் படுப்பினும் விரையொடு 
மலைய சந்தும் வழுத்துங் கொண்டு 
தலையிற் பாதந் தாங்கினு முலையாப் 

பிறவிப் பிணிதணி உயறவண ரிவரென 
10. விளையா வின்பம் விளையி னல்லதை 
உளைவதை யுடையரோ விளை வுணர்ந் தோரே . 

தொல்லைக் கென்னைகொல் அல்ல லென்னும் உள்ளத் 
துணர்ச்சியான் 3 " அசேதனவேது வன்றிச் சேதனவேதுவிலும் வரும் 
துக்கத்தைப் பார்த்துச் செற்றமும் சிநேகமும் கொள்ளா தொழிவதும் 
உண்டு என்று ஞானசித்தாந்த வரிட்டம் பிரமாண சாதகத்தாற் 
சொல்லியது . 

1--5 . உரை : ( அயிலரி .......... வேறோ ) அயில் அரி அரலை 
விழுப்புண் -4 சத்திரத்தாலே அரியத் தகுந்த வருத்தத்தைச் செய்யும் 


1 .. 


ஈண்டுக் கூறப்படும் கருத்தே மிருகேந்திரத்தில் " பயாக்ஷாரா 
உ. நாெெவடி ) ஜுஹவி நெரசாமிண்டி கொடாவிஷாத 
உாயிகா வஹது: வ . தீயதெ || ” ( vii : 18 ) 
என்று கூறப்படுகிறது . 


2. அறவ ரிவரென - பா . வே . 


3 . 


ஞானு . 35 : 15-6 . 


4. அழகிய பக்குவத்திலே சுரிகையால் அறுக்கப்பட்ட புண்ணைத் 

துன்பஞ் செய்யும் நெருப்பு - உ . வே . 


236 


. 


1 பெரிய புண்ணை எரி பழுத்து அனல் கால் கோலின்- நெருப்புப் 
பழுத்தாற் போலக் காய்ந்து அக்கினியைக் காலுகின்ற கோலாலே ; 
உபன்முறை அடினும் - பலகாற் சுடினு ; பேரிடர் நீத்த பெருந் 
தகையோன் என்று- இப்படிச் சுட்ட 3 வைத்தியனை என் மிக்க 
துக்கத்தைக் கெடுத்த பெருந்தகைமையுடையோன் 
நெஞ்சம் ஆர்வம் அல்லதை வேரங் கொண்டோர் யார் -4 உள்ளத்தில் 
சிநேகங்கொள்ளுவதல்லது அவன் மீது செற்றங்கொண்டார் உண்டோ ? 
வேறோ - இவனின் வேறோ தேகமாகிய கிரந்தியைச் சேதித்தவன் ? 


என்று ; 


1. விழுப்புண் என்றதற் கேற்பப் பெரிய புண்ணென்பவர் , அதற்குரிய 

ஏதுவையும் கூட்டி , வருத்தத்தைச் செய்யும் பெரிய புண்ணை 
யென்று உரைத்தார் . இக்கருத்தே விளங்க , விழுத்தண்டு (பெரும் 
பாண் . 170 ) என்பதன் உரையிலும் நச்சினுர்க்கினியரால் பொருள் 
கூறப்பட்டுள்ளது . 


2. கத்தியால் அறுத்தலும் சுடுதலும் பண்டைய மருத்துவ முறையில் 

உண்டு . " வெந்த புண்ணுக்கு ஊனமில்லை என்ற பழமொழியே 
இதற்கு ஏற்ற சான்றாகும் . 


3 , பரிகாரியை -- உ . வே . 


4 . 


வாளா லறுத்துச் சுடினும் மருத்துவன் பால் , மாளாத காதல் 
நோயாளன் போல் மாயத்தால் , மீளாத் துயர் தரினும் விற்றுக் 
கோட்டம்மாநீ , ஆளா வுன தருளே பார்ப்பன் அடியேனே 1 ) 
( பெருமாள் . 5 : 4 ) என்று சான்றோரும் கூறுதல் காண்க . 
“ எவ்வாறு வைத்தியன் நோயுடையானைப் புல் முதலியவற்றின் 
கார முதலியவற்றை வைத்துத் துன்புறச் செய்யினும் , முடிவில் 
நன்மையாய் முடிகின் றமையால் , துன்பத்தைத் 

தருபவனாக 
ஆகின்றானில்லையோ, அவ்வாறே ஈரனும் மலநீக்கத்துக்காகச் செய் 
யும் துன்பானுபவத்தைத் துன்பமாக எண்ணக்கூடாது ” என்று 
சிவாகமங்கள் பலவும் கூறுகின்றன . மண்ணுளே சில வியாதி 
மருத்துவன் அருத்தியோடும் , திண்ணமா யறுத்துக் கீறித் தீர்த் 
திடும் ” ( சிவ . சித்தி . 2 : 35 ) என வருதல் காண்க . 
வாரெெவங் ) வவ -3030 வபவ ஜெஷழ ” என்பது 
ஈண்டு நினைவு கூரத்தக்கது . 


237 


5-8. ( மாறெழுந்து...........தாங்கினும் மாறு எழுந்து உடம் 
பிடி உடல் துணி படுப்பினும் - எதிரியாய் வந்து 1 வாள் கொண்டு 
தேகத்தை இருதுணி யாக்கிவிடினும் ; விரையொடு மலைய சந்தும் 
வழுத்தும் கொண்டு தலையில் பாதம் தாங்கினும்- புட்பமுதலிய 
வாசனைத் திரவியங்களோடு 2 மலையி லுண்டாகிய சந்தனத்தைச் 
சாத்தித் தோத்திரித்து தலையிற் பாதம் பொருந்த வணங்கினும் 
3 இவர் பிராரத்த கன்மம் தொலைத்தற் கேதுவானோ ராதலால் ; 4 

8-11 . ( உலையா ........உணர்ந்தோரே ) உலையாப் பிறவிப்பிணி 
தணி அறவணர் இவர் என -- கெடாத பிறவித் துக்கத்தை ஒழித்த 
தருமவான்கள் இவர்கள் 

5 விளையா இன்பம் விளையி 


என்று ; 


1. வேல் கொண்டு - உ . வே. 


2. பொதியின் மலையிலுண்டாகிய -- உ . வே . இவ்வுரை மலைய சந்து 

என்று பாடங் கொண்டிருத்தல் குறிக்கத்தக்கதாம் . 


3. இரண்டு திறத்தோரும் புசித்தற வேண்டும் பிராரத்த கன்மம் 

தொலைத்தற்கு-- உ . வே . 


4 . 


ஈண்டுக் கூறப்படும் செய்கையை , செஞ்சாந் தெறியினும் செத்தி 
னும் போழினும் , நெஞ்சோர்ந் தோடா நிலைமை ” என்னும் நடுவு 
நிலை யென்றும் , இது காம வெகுளி மயக்கம் நீக்கினோர்கண்ணே 
நிகழ்வதென்றும் கூறுவர் பேராசிரியர் . ( தொல் . மெய்ப் . 12 ) 
இவ்வாறே , " செத்திலென் போழிலென் செஞ்சாந் தணியிலென் , 
மத்தகத்தே யுளி நாட்டி மறிக்கிலென் , வித்தக நந்தி விழிவழி 
யல்லது , தத்துவ ஞானிகள் தன்மை குன்றாரே ” ( திருமந் . 284 ) 
என்றும் , வாய்ச்சி வாயுறுத்தி மாந்தர் மயிர் தொறுஞ் செத்தி 
னாலும் , பூச்சுறு சாந்த மேந்திப் புகழ்ந்தடி பணிந்த போதும் , 
தூக்கியிவ் விரண்டும் நோக்கித் தொல்வினை என்று தேறி , நாச் 
செறு பராவு கொள்ளார் நமர் பிறரென்றும் உள்ளார் ( சீவக . 
28 : 25 ) என்றும் சான்றோர் பலரும் கூறுப . 


5. சாந்தும் வழுத்தும் கொண்டு தலையிற் பாதம் சூடுவோர் செய்கைக் 

கண் விளையும் இன்பம் , மாறெழுந்து உடல் துணி படுப்போர் 
செய்கைக்கண் விளையாத இன்பத்தை விளைத்துக் கோடலின் , 
விளையா வின்பம் விளையினல்லதை என்றார் . 


238 


னல்லதை - பெறுதற்கரிதாகிய பிரியத்தை இவர்களிடத்து கொள்வ 
தல்லது ; உளைவதை உடையரோ- செற்றங் கொள்ளுவதை யுடைய 
ராவரோ ? 2 விளைவு உணர்ந்தோர்- மேல் வருவது முத்தி யென்று 
உணர்ந்தோர் எ - று . 


ஏ , அசை . ஓகாரம் இரண்டும் எதிர்மறை . 


அகவல் 38 

ஞானசித்தர் வரிட்டம் 
பையு ணீங்கப் பயன்பல பெருக்கக் 
கைது வாத செய்தி யோர்க்கும் 
பருவரல் 4 வருவது துருவ மல்லதை 

வருவது நன்னய மற்றோ வறிவழிந் 
5. தவல மாக்கட லழுந்தல் செயலிலென் 

ராசற வுணர்ந்த தீதி லாளர் 
மான்மதம் பளிதம் வார் நறுஞ்சாந்தந் 
தாண் முதற் பழிச்சு நர் தைவந் திடினும் 
செவிசுடூஉத் தகைய மொழிபல பயிற்றி 


1 , பிரியக் கொண்டாடுவதல்லது -- உ . வே . 


2. விளைவது முத்தியல்லது பிறிதன்மையின் , விளைவு என்றார் . இவ் 

விளைவுணர்ந்தோரைத் திருத்தக்கதேவர் மேற்கதிக் கேணியாய 
விழுத்தவர் ” ( சீவக . 28 : 26 ) என்பது காண்க . இக்கருத்தையே , 
“ வீங்கு புண்ணரிந் தழலெழ வெதுப்ப வென் வேதனையெல்லாம் 
தீர்த் , தீங்கெனாவிதந் தானெனப் போற்றினா லிருவினை தரு 
நன்று , தீங்கு மூட்டிய வுடற்பிணி யறுத்தவர் திறத்தினிற் கைம் 
மாறே , தாங்க ணென்பதற் றுளைவரோ வவர் செயல் விளைவினை 

யறிந்தாரே ” ( குறுந் . 42 ) என்று பிறரும் கூறுதல் காண்க . 
3. பெருகக் - பா. வே . 
4. வந்தது - பா. வே . 
5. செயலின் - பா . வே . 
6. வியற்றி -- பா . வே . 


239 


10. மயிரிற் றகைத்து வறுத்தெரித் திடிப்பினும் 

ஞான மாத்துலை சீர்புகுத் தா நா 
முனைப்பாற் செய்தி நகைப்பாற் பட்டென 
மூரன் முறுவ லல்லதை தேரின் 

உவகைக் கலுழ்ச்சியோ விலரே யிவரே 
15 , உரையிடை மறந்தனென் மாதோ வுவகை 

2 இவர்க்கிட ரிலமென மனக்களி யோரே 
கலுழ்ச்சி தீங்கு செய்தியோர் நீங்கா 
நிரயத் தழுந்துதற் கேது வாயினம் 

எனவே யழிந்த நெஞ்சமொ டினைபாங் 
20. கானார் பெயர்த்துமொன் றயர்த்தனென் யானே 

தொடுத்த வெவ்வினை யெவ்வள வுடைத்தெனக் 
கையற் றின்ன லெய்தலு முரியர் 
அன்னோ வீடித னூங்குமற் 
4 றென்னோ நாடருங் கேள்விநெடி யோர்க்கே . 

இது , விளைவுணர்ந்தோர் செயலறுதியாலே யாவை யாவரால் 
தமக்கு வரும் நன்மைதீமைகள் அவையிற்றை ஊழால் வருவன 
வென்று அறிந்து பிரியாப்பிரியங் கொள்ளாதொழியும் ஞானசித்தர் 
வரிட்டம் க றியது . 


1. றகைத்தனற் றுகைத்தெரித் திடிப்பினும் - பா . வே . 
2. இதற்கிடரிலமென - பா . வே . 


3. பெரிதே - பா . வே . 


4. றெவனே நாடருங் - பா . வே . கடையிரண்டடியும் , அன்னே வீடித 

னூங்குமற் றென்னே , நாடருங் கேள்வி நெடியோர்க்கே என்று 
பாடங்கொள்ளவும் இடந்தருகின்றன . 


5. விழைவறி வுணர்ந்தோர் , விழைவுணர்ந்தோர் -- பா . வே . 


6 . ஊழுக்குமேல் வருவதில்லை என்றறிந்து - பா . வே . 
7. கொள்ளா தொழிதலால் -- பா . வே . 


240 


1-4 . உரை : ( பையுள் ........ மற்றோ) பையுள் நீங்கப் பயன் 
பெருக்கக் 1 கைதூவாத செய்தியோர்கும் - வறுமைத் துன்பம் நீங்கு 
தற்காகப் பல பிரயோசனங்களும் உண்டாகவேண்டு மென்று கை 
பொழியாத 2 முயற்சியுடையோர்க்கும் ; பருவரல் வருவது 3 துருவம் 
அல்லதை -- மிடியாகிய துன்பமே வருவது ஊழ்முறைமையா னானால் ; 
நன்னயம் வருவது மற்றோ - நல்ல இன்பம் வருவதும் அந்த ஊழா 
னல்லது வேறொன்றாலா மோ ? 

4-5 , ( அறிவழிந்து .............. அழுந்தல் ) அறிவு அழிந்து 
அவல மாக்கடல் 4 அழுந்தல் -- அறிவுகெட்டுப் பெரிய துக்கமாகிய 
சாகரத்தில் அழுந்தாதே கொள் . 

5-6 . ( செயலில் ....... தீதிலாளர் ) செயல் இல் என்று 5 ஆசற 
உணர்ந்த தீதிலாளர் -- முன் செய்த கருமமல்லது ஒருவர்க்கொருவர் 
செயல் இல்லை யென்று குற்றமற அறிந்த நல்லோர் ; 


1 . கருமஞ் செயவொருவன் கைதுவே னென்னும் பெருமையிற் 

பீடுடைய தில் ” ( குறள் 1021 ) என்புழிக் கை தூவற்குக் கையொழி 

தல் என்றே பரிமேலழகரும் உரைத்தார் . 
2. செய்தற் குரிய தாதலின் , முயற்சியைச் செய்தி என்றார் ; “ பொறி 

யின்மை யார்க்கும் பழியன்று அறிவறிந் தாள்வினை யின்மை பழி ” 

( குறள் 918 ) எனச் சான்றோரும் கூறுதல் காண்க . 
3. நிச்சயம் என்னும் பொருட்டாய இவ்வட சொற்சிதைவு ஊ சிற்குப் 

பரியாயமாய் வழங்கப்பட்டுள்ளது. ஜாதவர) ஹி வ , 
3358” ( கீதை . 2 : 27 ) என்ற விடத்துத் துருவம் நிச்சயம் 
என்னும் பொருளில் வருவது காண்க . விந்து தத்துவத்தையும் 

துருவம் , துருவையென வட நூல்கள் கூறுகின்றன . 
4. அழுந்தல் : மகனெனல் ( குறள் 196 ) என்புழிப் போல அல்லீற்று 

எதிர்மறை வியங்கோள் . 
5. ஆசறவுணர்ந்தோர் என்றொழியாது மீட்டும் தீதிலாளர் என்றது , 

உணர்வின்கண் தீதில்லையாகவே , எனை உரையினும் செயலினும் 
அஃது இலராதல் தோன்றற்கு ; ஆகவே , உணர்வு , உரை , செயல் 
மூன்றினும் தீதில்லோர் நல்லோர் எனப்படற்கு இழுக்கின்மையின் 
நல்லோர் என்று உரை கூறப்பட்டது . 


31 


241 


7-10 .. ( மான்மதம் ...... இடிப்பினும் ) மான்மதம் 1 பளிதம் 
வார்நறுந் சாந்தம் தாள் முதல் பழிச்சுகர் தைவந்திடினும் - கத்தூரியும் 
கற்பூரமும் கொழுவிதாய நறுநாற்றத்தையுடைய சந்தனக் குழம்பும் 
பாதாதி கேசம் வரைத் தோத்திரம் பண்ணின ராகிச் சாத்தினாலும் ; 
செவி சுடூஉத் தகைய மொழி பல பயிற்றி - செவியிலே நடராசத்தைக் 
காய்ச்சி ஏற்றினாற் போன்ற இகழ்ச்சி வசனங்கள் பல சொல்லி ; 
மயிரின் தகைத்து வறுத்து எரித்து இடிப்பினும் - மயிர்போல நுண்ணி 
தாக அரிந்து நெருப்பிலே யிட்டுச் சுட்டுப் பொரித்து அரிந்த புண் 
ணிலே வேல் கொண்டு குத்தினாலும் 2 ; 

11-14 . ( ஞான மாத்துலை........ இவரே ) ஞான மாத்துலை சீர் 
புகுத்து - இவ்விரண்டும் ஒக்க ஞானமென்னும் மகத்தாகிய தராசிலே 
3 சீர் தூக்கி ; ஆ நாம் முனைப்பாற் செய்தி நகைப்பற் பட்டென 
என்னே என்னே ! நாம் முற்பவத்திற் செய்த கன்மபலம் இப் 
பொழுது சிரிக்கும் பகுதி யாயது என்று ; மூால் முறுவல் அல்லதை 


6 


1. பளிதம் - பாளிதம் என்றும் வழங்கும் ; அடகு புலால் பாகு 

பாளிதமும் உண்ணான் , கடல் போலும் கல்வியவன் ( தொல் . 
சொல் . 284 சேனு. மேற் ) 


2. " உறுப்புப் பல வறுக்கினு முயிர்முதல் திருக்கினும் , நிறுத்துப் பல 

ஆசி நெருங்க வூன்றினும் , கறுத்துப்பல கடிய காட்டினும் 
காட்டாது , சிறப்புப் பல செய்யினும் திரிந்து பிறிதுரை 
யாள் ( பெருங் . 4 : 10 : 21-4 ) என்பது ஈண்டு ஒப்பு நோக்கத் 
தக்கது . 


3. பிற சான்றோரும் , தத்தமக்குக் கொண்ட குறியோ தமவல்ல , 

செத்துக சாந்து படுக்கமனம் - ஒத்துச் , சமத்தனாய் நின்றொழுகும் 
சால்பு தவமே , நுகத்துப் பகலாணி போன்று ( பழ . 95 ) என்று 
கூறுதல் காண்க . 


4. பட்டதென எனற்பாலது பட்டென நின்றது . 


242 


சிறுமுறுவல் கொள்ளும் தல்லது ; 1 தேரின் - ஆராயுமிடத்து; உவகை 
கலுழ்ச்சியோ இல - 2 பிரி பாப் பிரியம் கொள்ளுவதிலர் ; 

14-15 . (உரைபிடை ........... மாதோ ) 4 உரையிடை மறந்த 
னென் - ஆபினும் சொல்லுமிடத்தே நான் கூற மறந்தன சில வுள ; 
15-20 . (உவகை.... 

( உவகை ........ ஆனாரே ) இவர்க்கு உவகை - இவர்க்குப் 
பிரிய மாவது ; இடர் இலம் என மனக்களியோர் -5 இவ்விரண்டுக்கும் 
விருப்பு வெறுப்பாகிய விதனமில்லோம் என மனக்களிப்பையுடை 
யோராதலும் ; கலுழ்ச்சி -- இவர்க்குத் துக்கமாவது தீங்கு செய்தியோர் 


1 , சிறுமுறுவல் தானும் உவகையோ எள்ளலோ குறியாது வறிதே 

நிலவுவ தென்பார் , தேரின் என்றார் . அகழினு நிகழுஞ் சாந்த 
மணியினு மடைய வை திட் டிகழினும் புரள வெட்டி பிடிப்பினும் 
பொடிய தாக்கித் , திகழினும் செழுந்தண்மாலை தீயொடு மலத் 
தையே யிட் டிகழினும் பொறுத்தலால் நல் யோகியைப் போலும் 

ஞாலம் ” ( பெருங் . 173 ) என்று சான்றோர் கூறுவது காண்க . 
2 . உவகையோ கலுழ்ச்சியோ இலர் என ஓகாரத்தை உவகைக்கும் 

கூட்டி , பிரியமோ அப்பிரியமோ கொள்வது இலர் என்று 

கூறியவாறு . 
3. இவர் என்பது இனைபானர் ( அடி 19-20 ) என்புழிக் கூட்டி உரைக் 

கப்படுகிறது . 
4. ஒரோவழி உவகையும் கலுழ்ச்சியும் இவர்பால் உளவாதலுமுண்டு 

என்பார் , உரையிடை மறந்தனென் யானே ” என விதந்தோதினார் . 
5. இவ்விரண்டுமாவன : மான்மதம் முதலியன கொண்டு தை வருத 

லும் , செவி சுடூஉத் தகைய மொழிந்து தகைத்தல் முதலிய துன்பம் 
செய்தலும் என்ற இரண்டு, ஈண்டு வரும் இன்பதுன்பங்கள் 
முன்னை வினையின் விளைவேயன்றிப் பிறிதில்லையாதலின் , நமக்கு 
இவற்றாலாவ தோராக்கமில்லை என்று தேறி , இவ்வாற்றால் வினைப் 
பொறை கழிவது கண்டு மனக்களிப்புடையராகின்றார் என்றற்கு , 
இடரில் மென மனக் களியோர் என்றார் . " நன்றே செய்வாய் 
பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே ) ( திருவா. குழை . 7 ) 
என்ற மணிவாசகம் நினைவு கூரத்தக்கது . வினையின் விளைவாகிய 
சுக துக்கங்களைக் கழித்தற் கென்றே தேகம் வந்தது என மிரு 
கேந்திரம் முதலிய ஆகமங்கள் கூறுகின்றன . 


243 


நீங்கா நிரயத்து அழுந்து தற்கு ஏதுவாயினம் என -1 நமக்கு விதனம் 
பண்ணினோர் 2 சின்னாளில் ஒழியாத நரகத்தில் அழுந்து தற்கு ஏது 
வாயிருந் தோமென்னும் 3 இத்தால் ; அழிந்த நெஞ்சமொடு இனைபு 
ஆனார் இவர்-- அழிந்த மனத்தோடே துயருடையராதலும் இவர் 
உரியர் 4 ; 

20. ( பெயர்த்தும் ............ யானே ) பெயர்த்தும் யான் ஒன்று 
அயர்த்தனென் 5 - மற்றும் யான் ஒரு பொருளைக் கூற மறந்தேன் ; 

21-22 . ( தொடுத்த ...............உரியர் ) தொடுத்த வெவ்வினை 
எவ்வளவு உடைத்தெனக் கையற்று -அஃதாவது பந்திக்கப்பட்ட 
வெவ்விதாகிய பிராரத்த கன்மம் இன்னும் 6 எவ்வளவு காலம் உடை 
யதோ என்று மனமழிந்து ; இன்னல் எய்தலும் உரியர் - துக்கப் 
படுதலும் உரியர் ; ஆதலால் , 


1. தமக்கு- உ . வே . 
2. நீங்காத நரகத்தார் கையில் அலமருதற்கு நாம் ஏதுவாயினோம் 

என்னும் இத்தாலே மனசு அழிதலோடே அளவில்லாத் துயர 

முடையாாதலுமாம் - உ . வே . 
3. இத்தால் என்புழி அன்சாரியை தொக்கது . விண்படர்ந் தத்தூடு 

(சிவ . போ . சூ . 2 அதி . 3 வெண் . 1 ) என வருதல் காண்க . 
4. அச்சான்றோசெய்தும் மனக்கவலைக்கு மேலுமொரு கருத்துண்மை 

கண்டு கூறுகின்றாராதலின் , பெயர்த்தும் ஒன்று அயர்த்தனென் 

யானே என்றார் . 
5 . எம்மை யிகழ்ந்த வினைப்பயத்தால் - உம்மை , எரிவாய் நிரயத்து 

வீழ்வர் கொல் லென்று , பரிவ தூஉம் சான்றோர் கடன் ( நாலடி . 
58 ) 


விலா 


நோ 

( குறு 
6. எவ் 


இன் 
நிற் 


என 


244 


23-24 . ( அன்னோ.........நெடியோர்க்கே ) அன்னோ - ஐயோ ; 
நாடரும் கேள்வி நெடியோர்க்கு - அறிதற்கரி தாகிய 1 முத்தியுபாய 
விசாரத்தால் உயர்ந்தோர்க்கு ; வீடு இதன் ஊங்குமற்று எவன்- 
இவ்வனுபோகத்தின் மேற்பட்ட முத்தி நெறி மற்று யாதோ ? எ . று . 

ஏகாரம் தேற்றம் . ஓகாரம் முன்னது எதிர்மறை , ஓ , ஏ . மாது , 
ஆங்கு அசை . 

அகவல் 39 

நல்வினை நிகழ்ச்சி . 
நஞ்சினி தருத்தினு நல்வினை மாட்சி 
வஞ்சமில் லோர்க் கமிழ்தா கற்றே 
நஞ்சம லயினி நாக முயர்த்தோன் 

வெஞ்சின வீமன் வீடிட வருத்தி 
5 . 

நாக நூக்க நாகரும் பெறா அ 
ஆரமிழ் தன்றி யணங்குகொடு நடந்த 
பேரிசை யோனே 4 பாரத மிசைக்கும் 
அன்னோ னவ்வை யருமுனி பணியிற் 

கன்னனைப் பயந்து நன்னதி யியக்க 
10. அங்கர் கோனா யரசுதலை - பணித்துப் 

பொங்குதிரை யாடப் புரவுப் பூண்டிசினே 


. 


1. முத்திக்குபாயம் விசாரிப்போர்க்கு - உ . வே . 
2. வீடுபேறு ; விடுதலை - உ . வே . 

வ J ஜொம விலா நா . க3_வதி உயவ vay | 
ஜெ.ஷாவி வபொமா நா வலாயிகாரா கிஷு 

என்றும் மிருகேந்திரம் கூறுவது ஈண்டு நினைவுகூரத்தக்கது . 
3. அணங்கொடு - பா . வே . 
4. பேரிசை தானே - பா . வே . 


5 . 


பனிப்பப் -- பா . வே . 


2451 


முடியும் , 


இது " முனைப்பாற் செய்தி " ஊழ்வலியால் நல்வினை நிகழுங் 
காலத்து வந்த தீமையும் நன்மையாம் என்று சொல்லியது . 

1-2 . உரை : (கஞ்சு.......அற்றே) கல்வினை மாட்சி 2வஞ்சம் 
இல்லோர்க்கு- நல்வினை மாட்சிமைப்படுதலால் அழிவில்லாதோர்க்கு ; 
நஞ்சு இனிது அருத்தினும் - கஞ்சை இனிதாகப் புசிப்பிக்கினும் ; 
அமிழ்தாகற்றே- அமிழ்தாகின்ற அத்தன்மையாகவே 
அ ஃது எவ்வாறென்னில் : 

3-7 . (கஞ்சமல் .......இசைக்கும் ) வெஞ்சின வீமன் வீடிட 
வெவ்விய சினத்தையுடைய விமன் மரிக்கவேண்டுமென்று ; நாகம் 
உயர்த்தோன் - நாகத்தைக் கொடியிலே யெழுதி யுயர்த்திய துரியோ 
தனன் ; நஞ்சு அமல் அயினி அருந்தி- நஞ்சு கலந்து சோற்றைப் 
புசிப்பித்து ; நாகம் 5 எக்க - நாகலோகமாகிய பாதாள லோகத்திலே 


1. தன்வருகை தெரியாமே போந்து போகூழ்ப் பயனாய்க் கேடு 

செய்தலின் , வஞ்சம் என்றார் . மாட்சி யென்புழி மூன்றாவது 
விகாரத்தால் தொக்காது . 


2. ஞானு . 38 : 12 . 


3. கல்வினை மாட்சியால் -உ . வே . 


அஞ்சுதரு தீவினையி னாலமுது நஞ்சாம் , நஞ்சுமமு தாமுரிய நல் 

வினையின் மாதோ ” ( வில்லி . ஆதி . சம்ப . 100 ). 
4. " நல்வினை யுடைய போர் சஞ்சுணி னமுதமாகும் ” -சீவக . 2315 . 


5. துரியோதனன் உண்பித்த நஞ்சு காளகூடமென்னும் நஞ்சு ; நாக 

லோகத்துப் பாம்புகளின் விடம் சங்கம நஞ்சு . சங்கமாஞ்சு வீமன் 
உடற்குட் புகுந்து ஆக்கிருந்த காளகூட நஞ்சைக் கெடுத்து 
விடவே , அவன் ஊறின்றி உயிரோடிருப்பானாயினன் என்று 
பாரதம் கூறுகிறது . 


6 . 


" ஒல்லை நீர்புக ஏக்க வென்வாக்கினால் .. நீலக்குடியான் 
நல்ல நாமம் சவிற்றி உய்ந்தேனரோ- ( திருநா . திருநீலக்குடி 3.) 


246 


செல்லத் தள்ள ; 1 நாகரும் பெறா அ அமிழ்தன்றி- நாகலோகத்திலுள்ள 
தேவரும் பெறுதற்கரிதாகிய நிறைந்த அமுதத்தைப் புசித்ததுவே 
யன்றி ; அணங்கு கொடு நடந்த பேரிசையோன்-- அவர் 3 விவாக 
பூருவமாகக் கொடுத்த நாககன்னியையும் பாணிக்கிரகணம் பண்ணிக் 
கொண்டுவந்த 4 பெரிய கீர்த்திமானானான் ; பாரதம் இசைக்கும் 
இது 5 மகாபாரத்திலே சொல்லியிருக்கிறது , காண் ; 

8-11 . ( அன்னோன் ...... பூண்டிசினே ) அன்னோன் 
அவ்வை - அத்தன்மையனான 

வீமன் மாதாவாகிய குந்திதேவி ; 
அருமுனி பணியின் கன்னனனைப் பயந்து - அரிய தவத்தையுடைய 
துருவாசமாமுனிகள் பிரசாதித்த 7 மந்திரத்தாலே கன்னனைப்பெற்று 


1. நாகரும் பெருஅ அமிழ்தென்றது ஆரியகன் என்னும் பாம்பு கூறி 

யாங்கு வாசுகியால் வழங்கப்பட்ட இரசம் . ஒரு குடம் ஆயிரம் 
யானையின் வலியைத் தருவது ; வீமன் எட்டுக் குடம் குடித்தான் . 
இவ்வெட்டுக் குடமும் மிக்க ஆற்றல் நிரம்பின வாதலின் , வீமன் 

பதினாறாயிரம் யானைகளின் வலியைப் பெற்றான் . 
2. புசித்ததன்றியே - உ . வே . 
3. இத்தொடர் சில ஏடுகளில் இல்லை . 
4 ; பெரிய கீர்த்தியை யான் சொன்னனல்லேன் , பாரதந் தானே 

சொல்லா நிற்கும் - உ . வே . 
5. வியாச பாரதம் ஆதிபருவத்து நூற்று முப்பத்தெட்டாவது அத்தி 
யாயத்துள் இச்செய்தி காணப்படுகிறது . 

. 
6. மந்திரத்தை யருளிய காலத்தில் துருவாசர் , “ நீ இந்த மந்திரத்தினால் 

எந்த எந்தத் தேவதையை ஆவாஹனம் செய்வாயோ அந்த அந்தத் 
தேவதையின் மஹிமையோடு கூடிய புத்ரன் உனக்குப் பிறப்பான் 
என்று சொன்னாரென்று வியாச பாரதம் ( ஆதிபருவம் அத்தி . 120 ) 
கூறுகிறது . பின்வந்த வில்லிபுத்தூரரும் , " தேவரில் யார் யாரைக் 
கருதி நீ வரவழைத்தனை யவரவர்கணத்து நின் காஞ் சேர்வார் ) 
என்றும் , “ தம்மையொப்பதோர் மகலையுந் தருகுவர் ; தவப்பயன் 
எனப்பெற்ற இம்மறைப்பயன் இம்மையி லுனக்கு வந்தெய்தியது 

எனக் கூறினா னென்பர் ( ஆதி . சம்பவ . 29 , 30 ) . 
7. மந்திர தியானத்தாலே கன்னியாய் இருக்கையிலேயே 

பிண்டத்தை விழுங்கிக் கன்ன துவாரத்தாலே கன்னனைப் பெற்று ; 
கன்னியாயிருந்தபோதே சூரியனை வரவழைத்துக் 
கன்னனைப்பெற்று - உ . வே . 


கூடிக் 


247 


நன்னதி இயக்க-1 வரநதியாகிய கங்கையாற்றி லே மிதவற்பேழைபிலே 
வைத்துக் 2 செல்லவிட ; அங்கர் கோனாய் -3 துரியோதனனுக்குத்தோழ 
னாய் அங்கதேச மென்னும் இராச்சியத்துக்குக் கர்த்தாவாய் 4 அங்க 
ராசனென்று மகுடாபிஷேகம் பண்ணப்பட்டு ; அரசு தலைபணித்து 
5 பகையரசர் தன் பாதத்தில் வீழ்ந்து திறை செலுத்தப்பண்ணி ; 
பொங்குதிரை யாடைப் புரவும் பூண்டிசின் -பெரிய சமுத்திரஞ் சூழ்ந்த 
வையகத்துக்கு 7 உபகாரியென்னும் பெயரைப் பூண்டனன் . எ.று. 

ஏ . முன்னது தேற்றம் , பின்னது தெரிகிலை . இசின் , அசை . 


6 


1. நல்ல கங்கையாற்றிலே ஒரு மிதவைப்பேழையில் ஒழுக்க --உ . வே . 
2. இச் செல்லவிட்ட செய்தியை , வில்லிபுத்தூரார் , 

பூரமா நதிப் 
பேடகத் திடைநனி பொதிந் தொழுக்கினள் மன்னோ என்றும் , 
கங்கையாறு கொண்டு சென்ற திறத்தை , பைம்பொற் பஞ்சரத் 
திடை வருதிரு மதலையைப் பகீரதியெனு மன்னை , சஞ்சரந்திரைக் 
கரங்கள. லெடுத்தெடுத் தசையவே தாலாட்டி வெஞ்சாச் சிலைச் 

சூத நாயகன்பதி மேவு வித்தனளன்றே " ( ஆதி . சம் . 39 40 ) என்பர் . 
3. இத்தைத் திரிதராட்டிரன் தேர்ப்பாகன் கண்டெடுத்து வளர்க்க 

வளர்ந்து துரியோதனனுக்குத் தோழனாய்- உ . வே . 
4. கிருபாசாரியர் கன்னனை இகழ்ந்து கூறியது கேட்டதும் துரியோ 

தனன் , இந்த அர்ச்சுனன் ராஜனல்லாதவனோடு யுத்தம் செய்ய 
விரும்பானாயின் , அந்தக் காரணம்பற்றியே நான் இந்தக் கன்னனை 
அங்க தேசத்தின் ராஜாவாகப் பட்டாபிஷேகம் செய்கிறேன் 
(வியாச . பா . ஆதி . அத்தி . 146 ) என்று முடிசூட்டுவதும் , யாது 
கைம்மாறு செய்வேனென நன்றி கூறிய கர்ணனுக்குத் துரியோ 
தனன் அவனை நோக்கி , அதிக ஸ்நேகத்தை விரும்புகிறேன் 

என்பதும் , அவன் அவ்வாறொழுகியதும் ஈண்டு நினைவுகூாற்பாலன . 
5. இவ்வுரை சில ஏடுகளில் இல்லை. 
6. வையகத்தைக் காக்கும் -- உ . வே . 
7. உபகாரியாகிய சிறப்பை , வில்லிபுத்தூரார் , வல்லார் வல்ல கலைஞ 

ருக்கும் மறை நூலவர்க்குங் கடவுளர்க்கும் , இல்லாதவர்க்குமுள்ள 
வர்க்கும் இரந்தோர் தமக்கும் துறந்தவர்க்கும் , சொல்லாதவர்க்கும் 
சொல்பவர்க்கும் சூழும் சமயாதிபர்களுக்கும் , அல்லாதவர்க்கும் 
இரவிமான் அரிய தான மளிக்கின்றான் ( கிருட் . 235 ) என்று 
கூறுதல் காண்க . 


248 


அகவல் 40 . 


தீவினை நிகழ்ச்சி 
அறப்பயன் றீனி னமிந்தே யானுங் 
கடுப்பா டெய்தல் விடுத்தோ வின்றே 
தக்க னெடுத்த முத்தீ முற்றத் 
தொக்க வானோ ருற்றதை பெரிதே 
5. எயிறுந் துண்டமு முகனுங் கையும் 

அந்தியும் வாணியு மிந்துவு மெரியும் 
இடிப்பத் தக்கனி ருஞ்சிர மிழந்து 
தகர்ச்சிர மெடுத்துப் பிழைத்ததை யரிதே 

வாசவன் கோகில மாயினன் கேசவன் 
10. 2 பேயா யகன்று தாயினன் கடிதே 

3 இந்திர சித்தோ டியாளி வரருசி 
தந்திரம் பயின்றோர் தலைமையின் வழா அர் 
வினைப்பய னுணர்ந்து வெல்வகை நாடித் 


1. மிகைத்ததை - பா . வே . 
2. சாவா யகன்று தாவினன் கடிதே - பா . வே . பேயா யகன்று 

பெயர்ந்தனன் பறந்தே --பா . வே . 
3. இந்திரசித்து , யாளி , வரருசி என்ற மூவர் கதை வடமொழிக் கதா 

சரித் சாகரம் என்னும் கதைக் கடலில் வேறுபட்டுக் காணப்படு 
கிறது . அவ்வடமொழிக் கதைக்கடற்கு முதனூல் குணாட்டியர் 
என்போரால் பைசாச மொழியில் எழுதப்பெற்றதென்றும் , வட 
மொழி நூல் மொழிபெயர்ப்பேயன்றி முதனூலன்றென்றும் 
கூறுவர் . ஆகவே , ஈண்டு வரும் இக்கதை, வடமொழிக் கதையின் 
வேறுபடுதலால் , இறந்துபோன முதனூலைக் கொண்டு ஒப்பு 

நோக்கினாலன்றி உண்மை நிகழ்ச்சி விளங்காத வகையில் உளது. 
4. பயின்று - பா . வே . 
5 , நாடா - பா . வே . 


32 


249 


தவத்திறம் படருங்காலை 1 முகைத்தபு 
15. கொம்மை வெம்முலை யிளையோட் கூடும் 

தன்மைய உனன்றியு மருந்தினன் றணியல் 
அயில்புரை நெடுங்க ணம்பணைத் திரடோள் 
மயிலியற் சாயற் குயிலியற் கிளவிக் 

கலங்கழி மகளி ரையிரு நூற்றுவர் 
20. மணந்தோன் மன்ன னுணங்க யாளி 

கூவற் றூண்டிய காதற் காசனி 
ஆதிப் புலைச்சி யாகி மேதினி 
இன்னிசை யெழுவர்ப் பயந்தோ னீண்டே 

சிந்து நாடன் செயத்திர தன்முடி 
25. இலங்கிலை வாளியி னிறுத்தோ னிற்ப 

நிலம்புக வெறிந்த தன்றலை தவம்புரி 
தந்தை தரைசே ரந்தரம் பெரிதே 
பாண்டவர் மரபி னாண்டகைக் குரிசில் 

சனமயன் வேள்விக் குருமுனி யுற்ற 
30. தன்மையு நன்மைய வன்றே விண்ணோர் 

மகுடம் புனைந்த நகுடன் பாந்தட் 
படிவங் கொண்டு படிசேர்ந் தன்னே 


1. முகைத்தாழ் - பா . வே . 
2. தன்மை யன்றி -பா . வே . தன்மையனுகி வருந்தினன் றள்ளில் 

--பா . வே . 
3. மாதர்ப் புலைச்சி ; மாதப் புலைச்சி - பா . வே . 


4. இவ்விரண்டடிகளும் , கூவற் றூண்டு மாதப் புலைச்சி , காதற் காசனி 

யாக மேதினி என அச்சுப்பிரதியிற் காணப்படுகின்றன . 


5. k ண்டே - பா . வே . 


6. தவம்புரி தந்தை , தன்றலை - பா . வே . 


7. குறுமுனி - பா . வே . 


250 


திருமணி வள்ளத் துயிர்மருந் துதவிற் 

றடப்படு தெண்ணீ ரானும் 
35. உடற்பகை யற்றா லுணருங் காலே . 

இஃது ஊழ்வலியால் தீவினை நிகழுங்காலத்து வந்த நன்மையும் 
தீமையாம் என்பது கூறியது . 

1-2 . உரை : ( அறப்பயன் ........ இன்றே) அறப்பயன் தீரின் - 
பூருவ புண்ணிய கன்மம் புசித்தற்ற காலத்து ; அமிழ்தேயானும் 
கடுப்பாடு எய்தல் - 2 அமுதமே யாயினும் நஞ்சின் றன் மைத்தாதல் ; 

இன்று - விட்டொழியும தில்லை , அஃது எவ்வண்ண 
மென்னில் ; 

3-4 . ( தக்கன் ........பெரிதே) தக்கன் எடுத்த முத்தீ முற்ற 
தக்ஷப் பிரஜாபதியானவன் எடுத்துக் கொண்ட யாகம் முடித்தற் 
பொருட்டு ; தொக்க வானோர் உற்றது பெரிது- கூடிய தேவர்கள் 
பட்ட அபசயம் பெரிதாகும் ; 
5-8 . ( எயிறும் 
( எயிறும் ................ அரிதே ) 4 அந்தி எயிறும் 

வாணி 
துண்டமும் இந்து முகனும் எரி கையும் இழப்ப -5 ஆதித்தர் பன்னிரு 


விடுத்தோ 


1. - துதவி -- பா . வே . 
2. அமிழ்தத்தையே புசிக்கினும் - உ . வே . 
3 . தக்ஷப்பிரஜாப்தி , தக்ஷனென்னும் பெயருடையவனும் பிரமாவின் 

புதல்வனும் ஆகியவன் . பிரமாவின் மகனாதல்பற்றிப் பிரஜாபதி 
எனப்பட்டான் . இவன் பிரமாவின் வலக்கைக் கட்டை விரலி 
னின்று பிறந்தானென்று வியாச பாரதம் ( ஆதி . அத் . 67 ) கூறு 
கிறது . இவன் செய்த யாகத்தில் தேவர் முறிந்தோடிய செய்தியை 
( * சாடிய வேள்வி சரிந்திடத் தேவர்கள் , ஓடிய வாபாடி யுந்தீபற , 
உருத்திர நாதனுக் குந்தீபற (திருவுந்தி . 5 ) என்று திருவாசகம் 
கூறுகிறது . வானேர் உற்ற பரிபவத்தைப் பின்னர் விரித்துக் 
கூறு தலின் , ஈண்டுத் தொகைவகையில் , தொக்கவாதே ருற்றது 

பெரிதே என்றார் . 
4. இப்பகுதி உரைக்கேற்ப முறை செய்யப்பட்டது . 
5. ஆதித்தர் பன்னிருவருள் பூஷன் என்பான் பல்லிழந்தானென்று 

யசுர் வேத தைத்திரிய சங்கிதை கூறு கின்றது . திருவாசகம் , 
" சூரியனார் தொண்டை வாயினிற் பற்களை , வாரி நெரித்தவாறுந் 
தீபற ( 15 ) என்று கூறுகிறது . 


251 


வருள் ஒருவன் பல்லும் 1 வாணி மூக்கும் சந்திரன் முகமும் 2 அக் 
கினி கையும் இழப்ப ; தக்கன் இருஞ்சிரம் இழந்து - தக்கன் தனது 
3 பெரிய தலை அறுப்புண்டி ழந்து ; தகர்ச் சிரம் எடுத்துப் பிழைத்தது 
அரிது - பின்பு சிவபெருமான் அனுக்கிரகத்தால் 4 ஆட்டின் தலையைப் 
பெற்றுப் 5 பிழைத்ததே அரிதாயிற்றுக் காண் ; 

9-10 . ( வாசவன் ............ கடிதே ) வாசவன் கோகிலம் ஆகி 

-இந்திரன் குயிலாய்ப் பறந்து திரிந்தனன் ; கேசவன் பேயாய் 
அகன்று கடிது தாயினன் --- 7 விட்டுணு பேயாய் நீங்கிக் கடிதாகத் 
தாவிச் சென்றான் ; 


னன் . 


11-16 . (இந்திரசித்தோடு ........ தணியல் ) இந்திரசித்தோடு 
யாளி வரருசி- 8 இந்திரசித்தும் யாளியும் வரருசியுமாகிய இருடிகள் 


1. வாணி மூக்கும் சந்திரன் முகமும் இழந்து அல்லலுற்றதை , 

1 நாமகள் நாசி சிரம் பிரமன்படச் , சோமன் முகநெரித்துந் தீபற , 
தொல்லை வினைகெட வந்தீபற ( ஷ 13 ) என்பது காண்க . 


2. அக்கினி கை யிழந்ததை , “ வெய்ய வனங்கி விழுங்கத் திரட்டிய , 

கையைத் தறித்தானென் றுந்தீபற ( ஷ 7 ) என்பதனா லறிக . 


3. பெரிதாகிய தலையை அறுப்புண்டிழந்து - பா . வே . 
4. தக்கன் ஆட்டின் தலைபெற்ற செய்தியை, ஆட்டின் தலையை 

விதிக்குத் தலையாகக் , கூட்டிய வாபாடி யுந்தீபற ( ஷ 11 ) 
என்பது காண்க . 


5 . 


பிழைத்தது அரிது காண் - உ . வே . 


6 . 


இந்திரன் குயிலாய வகையை , புரந்தர னாரொரு பூங்குயி லாகி , 
மரந்தனி லேறினா ருந்தீபற , வானவர் கோனென்றே யுந்தீபற " 
( ஷ 9 ) என்பதனா லறிக , 


7. இனித் திருவாசகம் , விட்டு னு பேயுருக் கொண்டதாகக் கூறாமல் , 

ஆவா , திருமால் அவிப்பாகக் கொண்டன்று , சாவா திருந்தா 
னென் றுந்தீபற ” ( ஷ 6 ) என்றே கூறுகிறது . 
8. இம்மூவரையும் வரருசி , வியாடி , இந்திரதத்தர் என்று வடமொழிக் 

கதாசரித் சாகரம் என்னும் நூல் கூறுகின்றது . 


252 


மூவரும் ; 1 நந்திரம் பயின்றோர் தலைமையின் வழாஅர் - சாத்திரங்க 
ளெல்லாம் பயின்று தங்கள் முதன்மைத் தன்மையில் வழுவாதவராகி ; 
2 வினைப்பயன் உணர்ந்து -- தங்கட்குப் பூருவ கன்மபலம் வருவதை 
3 முன்பே அறிந்து ; வெல்வகை நாடி - அதனை வெல்லும் உபாயம் 
காண்பாராய் ; தவத்திறம் படருங்காலை - தவத்தைப்பூண்டு தேசாந் 
தரம் சஞ்சரிக்கிற காலத்திலே ; 4 முகைத்தபு கொம்மை வெம்மூலை 
இளையோள் கூடும் தன்மையன் அன்றியும்- ( வரருசி ) 5 கோங் 
கரும்பை வீழ்த்திய திரட்சியும் விருப்பமுமுள்ள தனங்களையுடைய 
7 இளையாளைக் கூடுதலாகிய தன்மையுடையனான தேயல்லாமலும் ; 
தணியல் அருந்தினன் -- சுராபானமும் பண்ணினான் ; 


17-20 . ( அயில் ............... உணங்க ) மன்னன் உணங்க- ஓர் 
அரசன் தேகம் விட்ட காலத்திலே ; அயில்புரை நெடுங்கண் -வேலை 
யொத்த நெடிய கண்ணையும் ; அம்பணைத் திரள் தோள் - அழகிய 
மூங்கிலைப் போன்ற திரட்சியையுடைய தோளையும் ; மயிலின் சாயல் 
மயிலையொத்த சாயலையும் ; குயில் இயல் கிளவி - குயில் போன்ற 


1. தத்துவ மந்திரப் பொருளை உண்டாக்குவதும் காப்பாற்றுவதும் 

செய்யும் காரணத்தால் சாத்திரம் தந்திரமெனப்படும் ; இத்தகைய 
சாத்திரம் ஆகமமாதலால் ஆகமங்கள் தந்திரமெனப்படுகின்றன . 

( காமிகாகமம் . தந்திராவதாரப்படலம் . சு . 29 ) . 
2. கற்றோர்க்குத் தாம் வாம்பாகிய ஞானக் கண்ணுடையராதலின் , 

வினைப்பயனை முன்பே உணர்ந்து கொண்டனர் . 
3. இச்சொல் சில பிரதிகளில் இல்லை . 
4. முலையாகிய சிறப்பையுடைய வுறுப்பிற்குக் கோங்கரும்பே சீரிய 

வுவமையாகச் சான்றோர் எடுத்து வழங்குபவாதலின் , ஈண்டு முகை 
யினைக் கோங்கின் முறையாகவுரை கூறப்படுகிறது , கோங்கின் 

குவி முகிளமுலை ” ( முருகு . ” 34-5 ) என வருதல் காண்க . 
5 . சிவகணங்களுட் சிறந்தோருள் ஒருவராகிய புட்பதந்தரென்பவரே 

உமையம்மையின் சாபத்தால் நிலவுலகத்தில் கௌசாம்பிநகரத்தில் 
வரருசியென்றும் காத்தியாயனர் என்றும் பெயர் தாங்கி நில வினார் 

என்று வடமொழிக் கதாசரித் சாகரம் என்னும் நூல் கூறுகின்றது . 
6. தாழ்த்திய - உ . வே . 
7. தன்னொடுபிறந்த தனக்கு இளையாளை - உ . வே . 


253 


வசனத்தையுமுடைய அவன் மனை வியர்களாகிய ; 1 கலங்கழி மகளிர் 
ஐபிரு நூற்றுவர்- மங்கலவணியைக் கழித்த விதவைகள் ஆயிரவரை ; 
2 மணந்தோன் -3 இந்திரசித்து முனிவன் 4 பரகாயப் பிரவேசம் 
பண்ண வல்லலவ னாதலாலே அவனுடைய தேகத்திற் புகுந்து கூடிக் 
காமவின்பம் கொண்டான் ; 

20-23 . ( யாளி ..... ஈண்டே ) ஈண்டே- இவ்வண்ணமே ; 
யாளி - யாளியென்பவனும் ; காகற் காசனி - தன் சிநேகத்துக்கு 
இருப்பிடமானவளான ; கூவல் தூண்டிய- தன்னாலே கிணற்றிலே 
தள்ளப்பட்ட ; ஆதிப் புலைச்சி யாகி- பழைய சண்டாளப் பெண்ணாத 
லாலே அவளோடேகூடி ; மேதினி இன்னிசை யெழுவர்ப் பயந் 
தோன் - இவ்வுலகத்திலே இனிய கீர்த்தியையுடைய 5 யோகநந்தன் 
முதலிய பிள்ளைகள் 6 எழுவரைப் பெற்றான் . 


2 . 


1. கலங்கழி மகளிர் --கைம்பெண்டாட்டிகள் ; கொய்ம்மழித் தலை 

யொடு கைம்மையுறக் கலங்கிய கழிகல மகடூஉ ) " கழிகல மகளிர் 
( புறம் . 261 , 280 ) எனச் சான்றோர் கூறுதல் காண்க . 
மணந்தோன் ( 20 ) பயந்தோன் (23 ) என்ற வினை முற்றுக்கள் 
ஆவோவாகச் செய்யுளில் வந்தவையாகும் ; பாலறி மரபின் 
அம்மூவீற்றும் ஆவோ வாகும் செய்யு ளுள்ளே ” ( தொல் . சொல் . 

விளை. 14 ) . 
3. விதேசநாட்டுத் தேவ சுவாமி என்னும் பார்ப்பானுக்கு இந்திர 

சித்து மகனாவான் ; கதாசரித்சாகரத்தில் இவன் இந்திரதத்தன் 

என்று அழைக்கப்படுகின்றான் . 
4. இந்திரசித்துப் பரகாயப் பிரவேசம் பண்ண வல்லவ னென்பது 

வரருசி கதையிலும் காணப்படுகிறது . 
5. சுநந்தன் முதலிய எழுவரைப் பெற்றான் -உ . வே . 
6. அச்சுப்பிரதி , “ கபிலருள்ளிட்ட எழு பிள்ளைகளையும் பெற்றனள் ” 

என்று கூறுவதோடு , அதனடிக் குறிப்பில் , " எழுவர்ப் பயந்தோ 
ளென்றதற்குத் திருவள்ளுவர் அதிகமான் கபிலர் 

ஔவை 
உப்பை உருவை வள்ளி என்னும் ஏழு பிள்ளைகளையும் பெற்றன 
ளெனவுரை கூறிய பிரதியுமுண்டு ” என்று கூறுகிறது , இதனை , 
ஆதிப்புலைச்சி யென்றும் பிள்ளைகள் எழுவரைப் பெற்றன 
ளென்றும் வருவது கொண்டு இடையிலே யாரோ செருகிவிட்ட 

பொய்யுரையென வறிக . 
7. தேவசுவாமியின் உடன் பிறந்தானான கரம்பகன் என்பானுக்கு 

யாளியென்பவன் மகனாவான் . இவனை வியாடியென்றே கூறுப . 


. 


254 


24 - 27 . சிந்து நாடன் ............ பெரிதே) சிந்து நாடன் செயத் 
திரதன் முடி இலங் கலை வாளியின் இறுத்தோன் நிற்ப - சிந்து 
விஷயத்திற்குக் கர்த்தாவான செயத்திரதனுடைய தலையை விளங்கா 
நின்ற இலை போன்ற அம்பா லே அறுத்த அருச்சுனன் இறவாது நிற்க , 
தவம்புரி தந்தை நிலம்புக எறிந்த தன் தலை - இச்செயத்திரதன் பிதா 
வாகிய விருத்தக்ஷத்திரன் என் மகன் தலையைத் தரையில் விழவிட் 
டார் தலை சின்னபின்னப்பட்டுப் போகவேண்டுமென்று 2 சமந்த 
பஞ்சக மடுவின்கண்ணே நின்று தவசுபண்ண , அவ்வருச்சுனன் தனது 
அம்புச்சரத்தாலே அச்செயத்திரதன் தலையைத் தரையில் விழாதே 
கொடுசென்று அவன் (விருத்தக்ஷத்திரன் ) கையிலேயிட , அந்தத் 
தலையைக் கண்டு அருவருத்துப் பூமியிலே விழ எறிந்த அவ்விருத் 
தக்ஷத்திரன் தலை ; தரைசேர் 3 அந்தரம் யாது - சின்னமாய்த் தரை 
யில் வீழ்ந்த அந்தரமாகிய தீமை பிரகாசமாய்ப் பெரிதான தன்றோ ; 


1. வடநாட்டுக் கல்வெட்டுக்கள் அனைத்தும் , வட பகுதியிலுள்ள 

நாடுகளை விஷயம் என்றே குறிக்கின்றன ; ஒட்டியர் நாட்டை 
ஒட்ட விஷயம் என முதல் இராசராசன் மெய்க்கீர்த்தி கூறுவதும் 

பிறவும் இதற்குச் சான்றாகும் . 
2. திரேதாயுகம் துவாபரயுகம் என்ற இரண்டுக்குமிடையில் , பரசு 

ராமர் நிலவேந்தரைக் கொன்று திரிகையில் " தம்முடைய பராக் 
கிரமத்தினால் க்ஷத்திரியர்கனெல்லாரையு மழித்த ஸமந்த பஞசக 
மென்னுமிடத்தில் ஐந்து ரக்த மடுக்கள் உண்டாக்கினா ” ரென்றும் 
ரக்த்மே ஜலமாக நிரம்பிய அந்த மடுக்களில் ரக்தத்தினாலேயே 
பிதிர்களுக்குத் தருப்பணம் செய்தா ” சென்றும் , அவர் செய்கை 
யை யுவந்து போந்த பிதிர்கனை வணங்கி , நான் கோபத்தினால் 
மூடப்பட்டு க்ஷத்திரியர்கனை யழித்ததாகிய இந்த பாவத்தினின்றும் 
விடுபடக் கடவேன் ; என்னுடைய இந்த மடுக்களும் புண்ணிய 
தீர்த்தங்களாகப் பெற்றுப் பூமியிலிருக்கக் கடவன ) என்றும் 
வேண்டிக்கொள்ள அலர் அங்கனமே வரந்தந்தனரென்றும் , 
அதுவே காரணமாக அந்த மடுக்கள் உள்ள தேசமே பின்பு சமந்த 
பஞ்சகமென வழங்குவதாயிற்றென்றும் பாரதம் ( ஆதி. அத்தி . 2 ) 

கூறுகிறது . 
3. அந்தரம் யாது - அந்தரமாகிய தீமை யாதாயிற்று ? உலகு முழுதும் 

நன்கறியப் பரவிற்றன்றோ என்பார் " பிரகாசமாய்ப் பெரிதான 
தன்றோ என்று உரை கூறினார் . 


255 


28-30 . ( பாண்டவர்...... 

அன்றே ) பாண்டவர் மரபின் 
ஆண்டகைக் குரிசில் சனமயன் --பாண்டவர்மரபிலே ஆண்டகை 
மைக்குத் தலைமையான சனமேசயனென்னும் பெயரையுடைய 
இராசன் ; வேள்விக் குருமுனி உற்ற தன்மையும் நன்மையது அன்றே 
செய்கின்ற யாகத்திலே ஆசாரியனாகிய முனிவனைச் செய்த பிரமாதத் 
தாலே குருத்துரோகமான தன்மையும் நன்குதெரிந்தனவல்லவோ ; 

30-32 . (விண்ணோர் ........ ...சேர்ந்தனனே ) விண்ணோர் 
மகுடம் புனைந்த 2 நகுடன் -- தேவர்கள் வணங்கும் இந்திரனாய் முடி 
சூட்டப்பட்ட நகுடன் என்னும் வேந்தன் ; பாந்தள் படிவம் கொண்டு 
படிசேர்ந்தனன் - சத்த முனிவர்களைச் செய்த அவமதிப்பாலே 
பெரும்பாம்பின் வடிவுகொண்டு பூமியிலே வீழ்ந்தானன்றோ ; 4 
33-35 . ( திருமணி 

உணருங்காலே ) திருமணி வள் 
ளத்து - அழகிய இரத்தினம் இழைத்த வட்டிலிலே ; உயிர்மருந்து 
உதவிற்று - பிராணனுக்குக் காப்பாக அமிர்த சஞ்சீவியான மருந்து 


1. பிரமாதம் - குற்றம் . முனிவன் தூங்கிக்கொண்டே ஓமம் செய் 

வதைப் பார்த்த சனமேசயன் தன் கையிலிருந்த தருப்பையால் 
அவனைத் தட்டவும் , அவன் தீக்கனாக் கண்டு மருண்டு ஓமகுண் 
டத்தே வீழ்ந்து இறந்தானென்று பாரதம் கூறுகிறது . குருமுனி 
என்பது போலாது அவனோர் எழைப் பிராமணனென்றே பார 
தத்துட் காணப்படுகிறது . 


2. நகுடன் ஆயுவென்னும் வேந்தனுக்குச் சுவர்ப்பானவி என்பாளிடம் 

பிறந்த மக்கள் அறுவருள் முதல்வன் அறச்செய்கையின் பயனாய் 
“ இந்திராதிகாரத்தைச் செலுத்தினான் ” பாரதம் கூறுகிறது 


3 . 


மலைப்பாம்பான வடிவு கொண்டு -உ . வே . 


4. நகுடன் பாம்பாய்க் கெட்டழிந்த கதையைத் திரிகூடராசப்பக் 

கவிராயர் , சசிகாமம் பிடித்தலைப்பத் தலைகீழாக , மகுடம் போய் 
வானகம்போய் வையகம் போய் அரசும்போய் மலைப்பாம்பாக 
நகுடன் போய் வீழ்ந்த கதையறியாயோ ” ( குற்றா. மந்த . 37 ) 
என்பர் . நகுடன் , கொள்ளைக்காரர்களின் கூட்டங்களைக் கொன்று 
ரிஷிகளைக் கப்பங்கொடுக்கச் செய்தான் ; அவர்களைப் பசுக்களைப் 
போல் முதுகில் தன்னைத் தூக்கச்செய் தான் ” ( வியாசபா . ஆதி . 
அத் . 69 ) என்றே கூறுகிறது . 


256 


கூட்டித் தந்த தாயினும் ; அடப்படு தெண்ணீசானும் - காய்ச்சித் 
தெளிந்த குடிேேசயாயினும் ; உணருங்கால் - அறிவுடையோர் விசா 
ரிக்குமிடத்து ; 1 உடற்பகை அற்று - உடலுக்குப் பகையாகும் அத் 
தன்மையையுடைத்தன்றோ ; எ.று , 

3 ஆல் , அசை , ஏகாரம் , தேற்றம் , 


அகவல் 41 
பிராரத்த கன்ம சேதம் . 
பழவினை * பயின்ற பழுதின் றயின்று 
வருவினை தரூஉம் வாயி லறிவென் 
கபாடச் செந்தாழ் கடா அவ விடா அ 

துடைவ தாயி னொழியாப் பாசத் 
5. தொல்லை வல்வினை துகட்பு காட்சி 

செல்லா துறுமதற் கெல்லை யாதெனின் 
படைப்புப் பூண்ட வொருவர்க் கவையே 


1. அற்றல் என்று பாடங்கொண்டு பூருவ புண்ணியமான கருமபலம் , 

புசித்தற்றால் அதுதானே உடலுக்குப் பகையாம் அறிவுடையோர் 

விசாரிக்குமிடத்து என்று உரை கூறிய பிரதியுமுண்டு . 
2 , இது , மாதவன் என்னும் பிராமணனுக்குத் தேவதத்தன் கொடுத்த 

பால் கஞ்சாய் இறப்பித்ததும் , பிரமதத்தன் என்னும் வேதியனுக்கு 
விகிதசேனன் கொடுத்த தண்ணீர் உயிரிழத்தற்கேதுவாயினதும் 
ஆகிய வடமொழி கதாசரித்சாகரத்துட் கண்ட கதைகளை யுட் 

கொண்டிருப்பது தெரிகிறது . 
3. இவ்விலக்கணக் குறிப்பு அச்சப்பிரதியில் இல்லை. 
4. பயந்த - பா . வே . 
5. துறந்த - பா . வே . 
6. இக்கருத்தோடு , " அறிவாலே யறியாமை யழிகையாலே அணற்றுதி 

செய்வினையாலே வினைபோ மானால் , இறவாம லிவ்வாக்கை முன்பு 
போல விடரின்ப நுகருவதில் கென்னை யென்னின் , உறவாகக் 
காரணத்தை மீண்டொன்றாதே காரியமா யொழிவனவு மீண்டு 
மொன்றிப் , பிறவாதே நிற்பனவு முளவியாக்கை பிறந்தபடியே 
பிரியு முன்பு கூடா " ( குறுந் . 376 ) என்று வருவதனையும் காண்க , 


33 


2571 


துடைப்புப் பூணா வெனைப்பல திறத்த 

மண்ணை நல்லான் வயிறு தர வந்த 
10. வெண்ணெ யொண்பால் புண்ணியக் குழம்பு 

மலைய சந்தின் கலை நவி லின்றுணி 
நறுநெய் வெண்டயிர் நலங்கே ழொண்படி 
மைந்தம னறுவிரைச் சந்தி னின்சே 

முசா வாறு போல வாங்குப் 
15. போகா தம்ம புராதன மாகந் 

தொட நனி நிவந்த கொடி நுடங் காரெயில் 
வைவேன் முதல மண்ணிரும் பாதற் 
கைய மில்லாச் செய்தி யேய்ப்ப 
உள்ளத் துள்ளிய வுகுதற் 
குள்ளத் துள்ள தள்ளுமதி விரைந்தே . 

இது பிராரத்த கன்மம் - ஞானவுபாயத்தாற் கழியாது , அதை 
அனுபவித்தே கழிக்கவேண்டுமென்று கூறியது . 
1-4. உரை : ( பழவினை......... 

.........உடைவது ) பழவினை 
பயின்ற பூருவகன்ம பலத்திற் பக்குவப்பட்டவற்றை ; பழுதின்று 


1. இக்கருத்தே " காரியமாவதன் முன்னு மான போதும் அழிபொழு 

தும் காரண ரூபமதாம் பித்தி , கூரியவேல் நிற்பதுவும் குழம்பு 
மானாம் கோமலமாகா சந்தின் குதடு மாகா , சீரிய நெய் தயிர் 
வெண்ணெய் பாலுமாகா தெளியறிவாற் சிதையுமறி யாமையாகா , 
காரியமா முடலெடுத்த கருமர் அய்த்துக் கழிதலா எறிவதனாற் 

கழிந்திடாதே ” ( குறுந்தி. 377 ) என்று கூறப்படுதல் காண்க . 
2. ஞானவு பாயத்தாற் கழியாதே அனுபவித் தொழிய வேண்டுமென்று 

சாதித்தது - பா . வே . 
3. பழவினையின் பயன் புசித்தறுதற்குப் பக்குவப்பட்ட வழியே 

எஞ்சதலின்றி நசாப்படுமாதலின் , பழவினை பயின்ற என்றும் 
இச் நசர்ச்சிக்கென்று உடல் வந்தமையின் இஃதுண்ணாக கழியா 
தென்றற்குப் பழுதின் றயின்று என்றும் கூறினார் . " என்ற வுடற் 
கன்மம் அனுபவத்தினால் அறுத்து ” (சிவ . சித் . 8:10 ) என்றும் , 
" சன்ற வுடற் பழவினைய தூட்டும் " (சிவப் . 88 ) என்றும் சான்றோர் 
கூறுதல் காண்க . 


258 


அயின்று - குற்றமறப் புசித்தற வேண் டுமவையிற்றைக் குற்றமறப் 
புசித்து ; 2 வருவினை தரூஉம் வாயில் -3 சுயங்கன்மம் 4 வரும் வழிக்குப் 
பரிகாரம் ; கபாடம் 5 அறிவு 

அறிவு என் செந்தாழ் சடாவ விடாஅது 


1. இத்தொடர் அச்சுப்பிரதியில் இல்லை . 
2. பழவினைப் பயனை நுகருங்காற் செய்யப்படும் முயற்சியும் செய் 

கையுமே ஏதுவாக மேலும் வினையீட்டப்படுதலால் , அவ்வாறு 
வினை யுண்டாகாமைக்கு நெறி கூறுதலின் , வருவினை தரூஉம் 
வாயில் எனப்படுகிறது . “ மேலைக்கு வித்துமாகி விளைந்தவை 
புணவுமாகி , ஞாலத்து வருமாபோல நாம் செயும் வினைகளெல்லாம் 
ஏலத்தான் பலமாச் செய்யும் இதமகிதங்கட் கெல்லாம் , மூலத்த 
தாகி டென்றும் வந்திடும் முறைமையோடே ” ( சிவ . சித் . 2 : 11 ) 

என வருவது காண்க. 
3. சுயங்கன்மம்- ஆகாமிய வினை . 
4 , வரும் மனாதி வாயில்களுக்கு - உ . வே . 
5. அறிவென்னும் செந்தாழ் என்றதற்கேர்ப நிறையென்னும் கபாட 

மென இனயத்துக் கொள்க ; அஃது ஈண்டு எஞ்சி நின்றது . 
கதவுக்குத் தாழ் இன்றியன மடாமை பற்றி , " அறிவென் செந்தாழ் 
என்றார் ; காழொன் றுயர்திண் கதவு வலியுடைத்தோ தாழொன் 
றில தாயிற்றான் என்று பிறசான்றோரும் கூறுதல் காண்க . 
மெய்யுணர்வு பெறுதலே சுயங்கன்ம முண்டாகாமைக்கு வாயி 
லாகும் ; மெய்புணர்வு பெற்றோர் எடுத்த வுடம்பளவாய பழவினைப் 
பயனை நுகருங்கால் சுயங்கன்ம 

முண்டாயின் 

அது ஞானப் 
பேற்றால் அழிந்துபோம் என்றாகு , அறிவென் செந்தாழ் கடாவ 
விடா துடைவது என்றார் ; இவ்வாறே சான்றோரும் “ தொல்லையில் 
வருதல்போலத் தோன் றிருவினையதுண்டேல் , அல்லொளி 

புரையு 
ஞானத் தழலுற வழிந்துபோமே ( சிவப் . 89 ) என்றும் , " செய்ய 
திருக்கண்ணருளானோக்கிக் கடிய சிறப்பாற் பட்ட புண்ணும் 
இருவினையும் போயகல ” ( போற்றி . 74-5 ) என்றும் , இனிச் 
செய்கன்மம் மூலமலம் ஞானத்தால் இடிப்பன் ” ( சிவ . சித் . 8-10 ) 
என்றும் கூறுவர் . இப்பகு திக்குரைசண்ட நிரம்பவழகியார் , 
" சன்மங்களெல்லாம் போக்கியும் சரீரமிருக்கையாலே மீளவும் 
பிராரத்தமும் ஆகாமியமும் வாதனையாலே போகாதாகையால் அது 
போகைக்கு இவ்விடத்திலே மேற்செய்யப்பட்ட ஆகாமியத்தையும் 
அதற்கேதுவான ஆணவமலத்தையும் பரமசிவன் ஞானத்தினாலே 
இல்லையாக்குவன் " என்று கூறுவது ஒப்புநோக்குக. 


259 


அஃ 


உடைவது -1 நிறை யென்னுங் கதவைச் சிவஞானமென்னும் அழகிய 
தாழாலே உயடைக்க ஃது 3 ஐயமறக் கெடும் என்று ஆசாரியன் 
அருளிச்செய்ய ; 

4-6 . ( ஆயின் ....... யாதெனின் ) ஆயின் -- அங்ஙனமாயின் ; 
ஒழியாப் பாசத் தொல்லை வல்வினை- விடாத பாசமாய்ப் பந்தித்துக் 
கிடந்த பழையவாகிய வல்வினைகள் ; துகள் தபு 4 காட்சி செல்லாது 
உறும் -5 குற்றமற்ற ஞானமில்லாததினாலே நீங்காத கன்மமாய் 
எண்பத்து நான்கு நூறாயிர யோனிகளிலே செனித்தற்கு நிச்சய 
முண்டாதலாலே ; அதற்கு எல்லை யாது எனில் -- 6 அவையிற்றை 
யான் புசித்தறும் எல்லை யாது ? இதற்குப் பரிகாரமில்லையோ என்று 
நீ வினவில் ; 

7-8 . ( படைப்பு ........திறத்த ) படைப்புப் பூண்ட ஒருவர்க்கு 
பூருவகன்மபலம் புசித்தற வேண்டுமென்ற இதற்கு இளைக்க வேண்டா, 
காண் , 7 புசிக்கைக்காக முன்பே செய்து கொண்ட கன்மத்தையுடைய 


1. சிவஞானமென்னுங் கதவை அழகிய தாழாலே - உ . வே. 
2 .. வருவினை தரூஉம் வாயிலை நிறையென்னும் கபாடத்தான் மூடிச் 

சிவஞான மென்னுந் தாழிடுக ; இட்டவழி , வினை வருமாறின்றிக் 
கெடும் என்பதாம் ; சார்புணர்ந்து சார்புகெட வொழுகின் 
மற்றழித்துச் , சார்தரா சார் தரு நோய் ” ( குறள் 359 ) என்ற 

தமிழ்மறைப் பொருளை ஈண்டு நினைவு கூர்க . 
3 . ஆசற வொழியும் - உ . வே . ஆசு , பற்றுக்கோடு “ ஆசா கெந்தை 

யாண்டுளன் கொல்லோ ” ( புறம் 235 : 16 ) என்புழிப்போல . 
காட்சி யென்புழி ஆலுருபு விகாரத்தாற் றொக்கது . மெய்யுணர் 
வெய்திய வழியும் பிராரத்த வினையைப் புசித்தற வேண்டியிருத் 
தலால் , அஃது அறவே கெடுதற்கு உபாயம் வேண்டுமாறு தோன்ற , 

துகள் தபு காட்சி செல்லா துறு மதற்கு எல்லையாது எனில் என்றார் . 
5. குற்றமற்ற ஞானத்தால் கெடாதே பக்குவப்பட்டுப் புசிக்கைக் 

கீடாக தாவர சங்கம யோனிகளிலே செனித்தற்கு நிச்சயமுண் 

டாக்குதலாலே - உ . வே . 
6 . இங்கனமாக வரும் இனவயிற்றை- உ . வே . 
7. உலகிற் பெரும்பான்மையும் செய்தார் செய்தன தம்மால் அழி 

கப்படுமாயிருக்க ஒருவரா லாக்கப்பட்ட பொருள்கள் அவரால் 
அழிக்கமுடியாதனவாய் எத்துணையோ வர்க்கமுள - உ . வே . 


260 


3 அஃது 


ஒருவருக்கு ; அவையே துடைப்புப் பூணா 2 அவையிற்றில் அவ 
ரால் அழிக்கப்படாதனவாய் ; எனைப் பல திறத்த -- எத்துணையோ 
வர்க்கம் உள ; ஆகலால் , பூருவ கன் மபலம் உள்ள துணையும் புசித்தே 
தீரவேண்டும் என்று அறிவாயாக ; 

எங்ஙனமென்னில் 
அதற்குத் திட்டாந்தம் : 
9--15 . (மண்ணை 

( மண்ணை .......புராதனப் ) 4 பண்ணை நல்லான் வயிறு 
தர வந்த - அழகையும் குணத்தையுமுடைய பசுவினிடத் துண்டடாகி 
வந்த ; 6 நறுநெய் வெண்ணெய் வெண் தயிர் 

வெண் தயிர் ஒண்பால் நலங்கேழ் 
ஒண்பொடி புண்ணியக் குழம்பு ஆகாவாறு 

போல - நறுநெய் 


1 , பிராத்தவினைப் புசிப்புக்காக உடம்பெடுத்த ஒருவர் அவ்வுடம்பால் 

அதனைப் புசித்த லின்றியமையாதென்பார் , படைப்புப்பூண்ட 
ஒருவர்க் கென்றார் . எனவே , நிலமேனின்ற மரம்போல அவர் 
வினைமேல் நிற்குமாறு பெற்றாம் . " துறப்பார்மன் துப்புரவில்லார் 
உறற்பால ஆட்டா கழியு மெனின் ” ( குறள் 378 ) என்று சான் 
றோர் கூறுதல் காண்க . 


2. அவையிற்றில் - அக்கன்மங்களில் . 


3. இவ்வினைகட்கு முதல் அவரேயாக , செய்த அவரே அவற்றை 

நுகராது கழிதல் கூடுமாதலின் , அவற்றை நுகர்ந்தே கழித்தல் 
வேண்டும் என்பது எங்கனம் எனில் என்பதாம் . இதனை முன்னைப் 
பிறவிற் செய்யப்பட்டு இம்மையிற் பிரார்த்தமாய்ப் பக்குவப்பட்டு 
வந்த வினைப்பயன் அவரால் கழிக்கப்படாதென்பதைப் பின்வரும் 
எடுத்துக்காட்டுக்களால் விளக்குகின்றார் . 


4 . 


நுதிமுக மழுகிய மண்ணைவெண் கோட்டுச் சிறுகண்யானை " 
( அகம் . 24 ) என்பதன்கண் , " மண்ணை வெண்கோடு மழுமட்டை 
யான கோடு என்பர் 

பழையவுரைகாரர் . இப்பொருண்மை 
நுதிமுக் மழுகிய " என்பதனாலே விளங்கு தலின் , இவ்வுரைகாரர் 
கூறும் பொருள் சிறப்புடைத்தா தலறிக . 


5. துண்டாகியவற்றில் -- உ . வே . 


6. நறுநெய் வெண்ணெயாகாதவாறுபோல ; வெண் தயிர் ஒண்பால் 

ஆகாவாறுபோல ; நலக்கே ழொண்பொடி புண்ணியக் குழம்பு 
ஆகாவாறுபோல 

என இயைத்துக்கொள்க . இந் நூலாசிரியர் 


261 


1 வெண்ணெயாகாதவாறு போலவும் , வெண்மையையுடைய தயிர் 
இனிய பாலாகாதவாறு போலவும் , அழகிய ஒளியையுடைய திருறுே 
2 சாணிக் குழம்பாகாதவாறு போலவும் ; மைந்து அயல் நறு விரைச் 
சந்தின் இன்சேறு -3 அழகு நிறைந்த நறுநாற்றத்தையுடைய இனிய 
சந்தனக்குழம்பு ; கலை நவில் மலைய சந்தின் இன் துணி -- 4 சாத்திரங் 
களிலே புகழ்ந்தோதப்பட்ட பொதிகைமலையில் உண்டான 

நறிய சந் 
தனக் குறடு ; ஆகாவாறு போல - ஆகாதவாறு போலவும் ; ஆங்கு 


மங்களை நன்குபயின்ற வராதலின் , ஆவிடத்துப் பெறுவனவற்றைத் 
தீவிய செஞ்சொற்களாற் சிறப்பித்துக் கூறுதல் காண்க ; பாவுங் 
கலைக ளாகமநூற் பரப்பின் தொகுதிப் பான்மையினால் , மேவும் 
பெருமையருமறைகள் மூலமாக விளங்குலகில் , யாவுந்தெளிந்த 
பொருணிலையே யெய்த வுணர்ந்த வுள்ளத்தால் , ஆவின் பெருமை 
யுள்ள படி யறிந்தார் ஆயற்கருள் செய்வார் " ( பெரியபு . சண் . 18 ) 
எனவருவது காண்க . 


1 .. 


வெண்ணெயென்புழி வெண்மை நிறப்பண்பேயன்றி , மணமின் 
மையும் குறித்து நின்றது , 


2. சாணகச் சாறாகாதவாறு போலவும்- உ . வே . வேள்வி முதலிய 

வைதிக காரியங்கட்குத் தூய்மை செய்யும் பொருளாகத் திகழ் 
தலின் , சாணிக் குழம்பைப் புண்ணியக்குழம்பு என்றார் . 


3. வலிதாகிய அழது நிறைந்த-- உ . வே . 


4. நூல்கள் பலவும் பொதியமலை பிற் பிறந்த சந்தனத்தையே சிறப் 

பித்துக் கூறுதலின் , கலைகவில் மலய சந்து என்றார் ; தன்கடற் 
பிறந்த முத்தினாரமும் ...... தன்மலைத் , செறலருமரபிற் கடவுட் 
பேணிக், குறவர் தந்த முத்தினாரமும் , இருபேராரமும் எழில்பெற 
வணியும் , திருவீழ் மார்பிற் றென்னவன் ( அகம் . 13 ) என்றும் , 
மன்னுயிரறியாத் துன்னரும் பொதியில் , சூருடையடுக்கத் தாரம் 
( குறுந் . 376 ) என்றும் , தென் மலைப் பிறந்த சந்தனம் 
( சிலப் . 4-38 ) என்றும் , தென்வரைப் பொதியி லார மகிலொடு 
தேய்த்த தேய்வை ” ( சீவக . 2187 ) என்றும் , 

( சீவக . 2187 ) என்றும் , அந்தண்பொதியிற் 
சந்தன மரமும் 1 ” ( பெருங் . 1 : 58 : 30 ) பொங்கு மழை தவழும் 
பொதியின் மீமிசைச் , சந்தனச்சோலை (பெருங் . 3 : 2 : 184-5 ) 
என்றும் தமிழ் நூல் பலவுங் கூறுதல் காண்க . 


262 


புராதனம் போகாது – அச்சரீரத்தில் பிரார்த்தமாகி வந்த பூருவ 
கன்மம் 1 புசித்தல்லது தீராது 2 . 

15-20 , ( மாகம் ....... விரைந்தே ) மாகம் தொட நனி 
நிவந்த கொடி நுடங்கு 3 ஆரெயில் முதல - சுவர்க்கத்தைக் கிட்ட 
மிகவுயர்ந்த கொடியசையும் சிறந்த மதில் முதலாகவுள்ளன ; மண் 
ஆதற்கு - மண்ணாதற்கும் ; 4 வைவேல் முதல இரும்பாதற்கும் - 
கூர்மையுடைய வேல் முதலாகவுள்ளன இரும்பாதற்கும் ; 
மில்லாச் செய்தி யேய்ப்ப -5 ஐயமில்லையாம் , அச்செய்தியை யொப்ப ; 
6 உள்ளத்து உள்ளிய உகுதற்கு -- முற்பவங்களிலும் 7 இப்பவத்தில் 


ஐப 


( 


. 


1. புசித்தற வேண்டும் - உ . வே . 
2. இக்கருத்தையே , ( காரியமால் தன் முன்னுமானபோதும் அழி 

பொழுதும் காரண ரூபமதாம் பித்தி , கூரிய வேனிற் பதுவும் குழம்பு 
மானாற் கோமல மாகாசந்தின் குறடுமாகா , சீரிய நெய் தயிர் 
வெண்ணெய் பாலுமாகா தெளியறிவாற் சிதையுமறி யாமையாகா , 
காரியமா முடலெடுத்த கருமந்துய்த்துக் கழிவதனா லறிவதனாற் 

கழிந்திடாதே ” ( குறுந்தி . 377 ) என்று பிறரும் கூறுதல் காண்க . 
3 . பகைவர் கொள்ள முடியாதவாறு 

பல்வகைப் பொறியும் காப்பு 
மமையப்பெற்று அருமை மிக்கிருத்தல்பற்றி , ஆரெயில் என்றார் . 
4. வேந்தரது இருப்பிற்கு எயிலும் , மேற்சென்று பொருதற்கு 

வேலும் சிறந்தமையின் இன வயிற்றையே ஈண்டு ஆரெயின் முதல 
வென்றும் , வைவேன் முதல் வென்றும் எடுத்தோதினார் . ஆற்று 
பவர்க்கு மரண்பொருள் அஞ்சித்தற் , போற்றுபவர்க்கும் பொருள் ” 
என்றும் , வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோலதூஉங் 

கோடா தெனின் ( குறள் . 741 , 546 ) என்றும் கூறுவதனாலறிக . 
5. ஐயமில்லாத செய்தியைப்போல -உ . வே . 
6 . எனவே , மேலே கூறிய வெண்ணெய் , ஒண்பால் முதலியன நெய் 

யாகவும் தயிராகவும் பக்குவப்பட்டவழி மீட்டும் பக்குவப்படாத 
வெண்ணெயாகவும் பாலா கவும் மாற்றமுடியாதவாறுபோல , புசித் 
தற்குப்பக்குவப்பட்டுவந்த பிராரத்த கன்மம் மாற்றமுடியாதென்ற 
தனால் , பக்குவப்படாத கன்மம் , எயிலும் வேலும் போல மாற்றப் 

படும் என்பது பெறப்பட்டது. 
7. இப்பவத்திற் சாதிப்பதற்கு முன்பும் அகங்கரித்துக்கொண்டு- உ.வே. 


1 . 


263 


1 சற்குருசடாக்ஷிப்பதற்கு முன்பும் யான் எனதென்று அகங்கரித்துக் 
கொண்டு புத்திதத்துவத்திலே பந்தித்துக் கிடந்த கன்மம் நீங்கு 
வதற்கு ; உள்ளத்து உள்ளல் விரைந்து தள்ளுமதி- 3 மனத்தால் 
ஆர்ச்சித்து அகங்கரித்துக் கொள்ளுமதை உபதேசத்தாலே விரைய 
அறிந்து விரத்தி கொண்டு கன்மச் சேதம் பண்ணிக்கொள்க 4 எ.று. 


1. சற்குரு கடாக்ஷமாவது ஞான குருவால் தீக்கை செய்யப்படுதல் . 

தீக்கை கன்மங்களை நாசம் செய்வதென்று சுவாயம்பு ஆகமம் 
கூறுகிறது . " கிரணாகமத்திலும் யாதொரு பிரார்த்த கன்மத்தால் 
அநேகம் பிறவிகளில் ஆன்மாக்களால் சம்பாதிக்கப்பட்ட கன்மமும் 
(சஞ்சிதமும் ), வருங்கன் மமும் (ஆகாமியமும் ), தீக்கையால் , வறுக் 
கப்பட்ட வித்துப் போல் தடை செய்யப் பெற்றிருக்கின்றன வோ , 
அந்தப் பிராத்தகன்மம் போகானுபவத்தால் நசிக்கின் றதெனக் 
கூறப்பட்டிருத்தல் காண்க 1 ) என்பர் அகோர சிவாசாரியார் 

( இரத் . சூ . 165 உரை ) . 
2. சித்தத்திலே பந்தித்துக் கிடந்த -- உ . வே . 


ஏனை 


3. தன்னாம் பிறர்க்கும் பிறரால் தனக்கும் செயலில்லாத இதனை 

அஞ்ஞானத்தாலே செயலுண்டென்று மனத்தால் அகங்கரித்தார்ச் 
சித்த இந்தனையே யென்று உபதேசத்தாலே யறிந்து விரைந்து 

கன் மச் சேதம் பண்ணிக்கொள்க - உ . வே . 
4. உள்ளத்தால் ஒன்றனையுள்ளுதலும் வினையாதலினாலும் , 

உரைசெயல்கட்கும் அது காரணமாதலாலும் , உள்ளத்துள்ளிய 
என்றும் , உள்ளத்துள்ளியதொன்றை வெளியிடுவதனையும் உகுதல் 
வாய்பாட்டாற் கூறுதல் மரபாதலின் , உகுதற் கென்றும் கூறினார் ; 
யாண்டும் உகாஅமை வல்லதே பொற்று " ( குறள் . 585 ) என்று 
சான்றோர் வழங்குமாறு சாண்க . உபதேசத்தால் பாஞானம் 
பெற்றுப் பாமே பார்க்கும் இயல்புண்டாதலின் கன்மச்சேதம் 
நிகழ்வதுபற்றி , உபதேசத்தாலே விரைய அறிந்து விரத்தி 
கொண்டு கன்மச் சேதம் பண்ணிக்கொள்க ) 
கூறினார் ; உபதேச மந்திரப் பொருளாலே , உனை நான் நினைக் 
தருட்பெறுவேனோ " ( திருப்புகழ் . 106 ) என்று அருணகிரியாரும் 
“ பரஞானத்தாற் பரத்தைத் தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பர் 
பதார்த்தங்கள் பாரார் " ( சிவ . சித்தி . 11 : 2 ) என்று அருணந்தி 
சிவனரும் கூறுதல் காண்க . பதார்த்தங்கள் பாரார் ” என்றது 
விரத்தி , 


என்று உரை 


264 


இது பக்குவப்படாதே கிடந்து கன் மச்சேத அபாயத்தாலே 
நீங்கும் கன்மத்திற்குத் திட்டாந்தம் . 


2 


ஆகாவாறு போல என்பதை எங்குங் கூட்டிக்கொள்க. அம்ம , 
மதி - அசை . 


அகவல் 42 


ஞானசித்தரின் அந்தரங்க வேறுபாடு . 
மறைமுறை யுணர்ந்த வறிவின் கிழவரும் 
மம்ம ரெய்திய மடவ மாந்தருங் 
கைதொடல் கண்படை வெய் துறு பெரும்பயங் . 
களிபடு காமத் தளிதலை மயங்கிய 
5. தகுதியல்லது பகுதி யின்றெனிற் 
கேளினி வாழி கெடுக நின் வைலங் 
கொய்தளி ரன்ன குலக்கோ மளத்தை 
மெய்யுற முயங்கி விடனா யினனே 

கொம்மை வெம்முலைத் தன்மகட் டழீ இ 
10. அம்முலை நல்கிய யாயென வுவந்தனன் 

மற்றுங் கேண்மதி முட்டாட் டாமரை 
நுண்டாது பொதிந்த செந்தோ டன்ன 
செங்கை கொங்கைக் கருங்கண் டைவர 

மைந்த னென்ன மனமகிழ் புருகிப் 
15. பெருவரை கான்ற சிறு வெள்ளருவியிற் 

சொரித லானா பாலே யவையே 


1. அமைத்த கன்மமாய் - உ . வே . 


2. இது அச்சுப்பிரதியில் இல்லை . 


3. அம்ம நல்கிய --- பா . வே . 


4. செவ்வேடன்ன -- பா . வே . 


34 


265 


ஆடவன் வருட வறிவுபிறழ் வெய்தி 
1 மெய்புகு வன்ன கைகவர் முயக்கமொடு 

இன்ப வெள்ளத் தன்பியைந் தா அங் 
20. - கறங்கரை நாவி னான்றோ ருள்ளஞ் 

சிறந்தன்று மன்னோ தெரியுங் காலே . 

இது ஞானசித்தர்க்குப் பாகிய வேறுபாடில்லை யாயினும் 3 அபி 
யந்தர வேறுபாடு உண்டென்று சொல்லியது . 
1--5 . உரை : 

உரை : 4 மறைமுறை அறிந்த அறிவின் கிழவரும் - 
ஆகமத்திற் சொல்லுகிற முறைமையை யறிந்த ஞானவான்களும் ; 


. 


1. அகம் 11 . 


2 , ஞானு . அக . 24 : 43 . 


3. அந்தரங்க வேறுபாடு - பா . வே . 


4. மறையெனப் பொதுப்படக் கூறினாராயினும் அதன் தெளிவாம் 
சிறப்புடைய சித்தாந்தமாகிய ஆகமமே பொருளாயிற்று ; ( வெஉ 

சிதது, வலிஜாத வா ைவழ ” என்று 
மகுடாகமம் கூறுகிறது . சித்தாந்த மென்னுஞ் சொல்லானது 
பங்கஜம் முதலிய சொற்களைப் போல் காரண விடுகுறி பாய்ப் பரம 
சிவனால் அருளப்பட்ட காமிக முதலிய இருபத்தெட்டாகமங்களுக் 
கும் பிரசித்தமான உரிமையுடையது " ( இரத் . 10. உரை ) என்ப . . 
இனி , வேதவொழுக்கம் உலகியலுக்கும் ஆகமவொழுக்கம் சிவப் 
பேற்றுக்கும் உரியவாதலின் , 
உரியவாதலின் , மறையென்றது 

றையென்றது ஆகமமென்றும் 
முறையென்றது வேதமென்றும் கொள்ளினும் அமையும் ; 
" உலகியல் வேத நூ லொழுக்க மென்பதும் , இலகு மெய்ந் நெறி 
சிவநெறிய தென்பதும் ” ( பெரியபு . ஞானசம் . 820 ) என்று 
சான்றோர் கூறுதல் காண்க . இக்காலத்து வெளிய ாகியிருக்கும் 
வேதங்களை நோக்க , ஏனையுபகிட தங்களும் ஆகமங்களும் போல 
அவை உலகியலுக்கும் சிவநெறிக்கும் சிறப்புடையவல்லலாய்க் 
காணப்படுதலின் , மறையென்றது ஆகமங்களை யே யென்று கோடல் 

சீரிதாம். 
5. மறைமுறை யறிந்த ஞானவான்கள் என்றதனால் ஆகமஞானமே 

யன்றி அனுபவஞானமும் ஒருங்குடையரென்பது உபலக்கணம் . 


266 


1 மம்ம ரெய்திய மடவமாந்தரும் - மயக்கமுறுகிற அஞ்ஞானிகளும் ; 
கைதொடல் கண்படை வெய்துறு பெரும்பயம் களிபடு காமத்தளி -- 
ஆகாரம் நித்திரை நடுக்கம் பொருந்திய பெரிய பயம் ஸ்திரீபோக 
2 மயக்கத்தைத் தரும் மைதுனமென்ற இவையிற்றில் அளியாய் ; 
தலைமயங்கிய தகுதியல்லது பகுகி 

பகுதி இன்று எனில்- தலைத்தலை 
மயங்கும் 

முறைமையல்லது அவ்விருவருக்கும் வேறுபாடு கண்ட 
தில்லை யென்னில் ; 

6. ( கேள் ............ அவலம் ) கேள் -- கேட்பாயாக ; இனி நின் 
அவலம் கெடுக- இனி நின் அஞ்ஞானம் கெடக் கடவதாக ; 

7-8 . ( கொய்தளிர் ........ விடனாபினனே ) கொய்தளிர் அன்ன 
குலக் 3 கோமளத்தை - கொய்யப்பட்ட மாந்தளிரை யொத்த நல்ல 
வங்கிசத்திலே பிறந்த இளமையை புடைய மனைவியை ; 4 மெய்யுற 
முயங்கி விடனாயினனே - சரீரத்திலே பொருந்தப் பரிசித்து விடய 
பரனாபினா னொருபுருடன் ; 

9-10 . ( கொம்மை ...........உவந்தனன் ) 5 கொம்மை வெம்முலை 
தன்மகள் தழீஇ - திரட்சியையுடைய விரும்பப்பட்ட முலையை 
யுடைய தன் மகளைத் தழுவி ; அம்முலை நல்கிய யாய் என -6 

6 அழகிய 


1 . 


மடவ மாந்தர்பால் நிகழ்வது மயக்கமே யாகலின் , மம்மரெய்திய 

எனத் துணிந்து கூறினார் . 
2. சந்தோடத்தைத் தரும் மைதுனம் இந்த நான்கினுக்கும் விருப்பத் 

தோடு - உ . வே . 


3. கோமளம் - இளமை ; 

ஈண்டு ஆகுபெயராய் அதனையுடைய 
மனைவிமேல் நின்றது ; தளிர் அன்ன மனை வியை என இயையும் ; 
" மாவின் அவிர்தளிர் புரையும் மேனியர் " ( முருகு 143-4 ) என்ப 

தனால் , மாந்தளிரை யுரைத்தாரென வறிக . 
4. உள்ளப்புணர்ச்சியை நீக்கி மெய்யுறு புணர்ச்சியை யுணர்த்துதற்கு 

மெய்யுற முயங்கி யென்றார் . விடன் என்றற்கு “ விடயபரனான 

புருடன் என்று உரைகூறும் திறமறிக. 
5. கொம்மை வெம்முலைக் கோற்றொடிக் கொடிச்சியை ( தணிகைப் 

புரா. 1 ) என்பதனால் கொம்மை இப்பொருட்டாதலறிக. 
6. அம்முலைப்பாலைத் தந்து - உ . வே . 


267 


தனங்களாலே பாலைத் தந்து வளர்த்த தாயே என்று ; உவந்தனன் - 
1 பிரியமானவாறு போலவும் ; 2 

11 . மற்றும் கேண்மதி - இன்னமும் கேட்பாயாக ; 

11-16 . ( முட்டாள் .............பாலே ) முள் தாள் தாமரை நுண் 
தாது பொதிந்த செந்தோடு அன்ன 3 செங்கை - முள்ளுண்டான 
தண்டினையுடைய தாமரையின் நுண்ணிய தாது பரந்த செவ்விதழை 
தன் மகனான குழவியின் 4 செங்கை ; கொங்கைக் கருங்கண் தைவர 
முலையின் கரி தாகிய கண்ணைத் தடவ ; மைந்தன் என்ன மனம் 
நெகிழ்பு உருகி- தாய் தன் மகனென்று மனம் நெக்குருகுதலால் ; 
பெருவரை கான்ற சிறுவெள்ளருவியின் - பெரிய மலையினின்றும் 
விழப்பட்ட நுண்ணிய வெள்ளருவிபோலே ; பால் சொரிதல் 5 
அம்முலைகள் பால் சொரி தலை அமையா தனவாயிருந்தன ; 


16-19 . ( அவையே .............இயைந்தாங்கு ) அவையே - அத் 
தன்மைய வான மூலைகளையே ; ஆடவன் வருட - அவள் நாயகனான 


1. அன்புடையனானவாறு- உ . வே . 


2 . 


குணங்க ணான்குமுண் டெனினுமுக் குற்றமன் னுளத்தி , 
லுணர்ந்த ஞானிக ளுள்ளம் வேராகு மென் றுணர்க , மணந்த 
மாதினைத் தழீஇ மன மயக்க முற்றவனே , அணைந்த தன் மகட் 
டழீஇ யீன்ற வன்னை யென் றுணர்ந்தான் ” ( குறுந் . 43 ) என்று 
பிறரும் கூறுதல் காண்க , 


3 . 


நாயுடை முதுநீர்க் கலித்த தாமரைத் , தாதி னல்லி யவிரிதழ் 
புரையும் , மாசில் அங்கை ...... புதல்வனை ” ( அகம் . 16 ) எனச் 
சான்றோர் கூறுதல் காண்க . 


4. குழவியின் செங்கையைத் தாமரையின் செந்தோடொப்பதெனச் 

சிறப்பித்துக் கூறியது , தாயின் கொங்கைக் கருங்கண்ணைத் 
தைவந்த மாத்திரத்தே அத்தாயின் உள்ளத்தே அன்பைப் பெருக 
எழுப்பிப் பாலைச் சொரிவிக்கும் சிறப்புக் குறித்து . 


5. செங்கை , தைவா , மனம் நெகிழ்பு உருகுதலின் , அருவியின் பால் 

சொரிதலானா என்றியையும் . தடையின்றிப் பீறிட்டுக்கொண்டு 
சொரிதலின் , பெருவரை கான்ற சிறு வெள்ளருவியைக் கூறினார் . 


268 


புருடன் வருடிய வழி ; அறிவு பிறழ் வெய்தி -1 அறிவுமயங்குதலின் ; 
மெய்புகுவன்ன கைகவர் முயக்கமொடு -2 இருவரும் ஒருவர் சரீரத் 
துள் ஒருவர் சரீரம் புகுந்து ஒன்றாயின தன்மை போலக் 3 கையாற் 
கவர்ந்து இறுகத் தழுவிக் கொள்ளும் முயக்கத்தோடே ; 4 இன்ப 
வெள்ளத்து அன்பு இயைந் தாஅங்கு. - காமவின்பமாகிய போக சமுத் 
திரத்திலே அன்பால் கலந்து அழுந்தின 5 தன்மைபோலவும் ; 

20-21 . ( அறங்கரை ................தெரியுங்காலே ) 6அறங்கரை 
நாவின் ஆன்றோர் - " தருமத்தையே வசனிக்கின்ற நாவையுடைய 
ஞானவான்கள் ; உள்ளம் தெரியுங்கால்-- உள்ளத்தேயிருக்கும்படியை 


1. அறிவுகெட்டு - உ . வே . குழவியின் செங்கை வருடியவழித் தாயின் 

மனம் நெகிழ்புருகியதே யன்றி அறிவு பிறழ் வெய்தியதில்லை ; 
ஆடவன் வருங்கால் அறிவு மயங்குதலின் , அவன் கையினை 
விதந்தோதராயினர் . 


2. இருவர் சரீரமும் ஒன்றாய தன்மைபோல - உ . வே . 


3. கையைக் கவர்ந்து - உ . வே . 


4 , இப்பகுதி , ஆனந்த வெள்ளத் தழுந்துமோ ராயி ரீருருக்கொண் , 

டானந்த வெள்ளத் திடைத்திளைத் தாலொக்கும் ( 305 ) என்ற 
திருக்கோவையாரையும் அதனுரையையும் நினைப்பித்தல் காண்க . 
பட்டினத்தாரும் இன்பத்திடை அன்பாற் கலத்தலை வற்புறுத்தி , 
இன்ப சுகந்தரு டன்பு பொருந்தி ” ( உடற் . வண் . ) என்பர் , 


5. இத்தன்மையை , " பருகுவன்ன காதலொடு திருகி , மெய்புகு வன்ன 

கைகவர் முயக்கத்து , ஒருயிர் மாக்களும் ( அகம் . 305 ) என்று 
சான்றோர் கூறுப . அறிவு பிறழ்ந்தமையின் , ஒருயிர் மாக்கள் 

என்பது குறிக்கத்தக்கது . 
6. நாவிற்கு விளக்கம் அறங்கூறுதலே யாதலின் , அறங்கரை நா என் 
றார் ; பிறரும் “ 

அறந்திகழ் நாவின் அந்தணன் ( மணி . ) என்றல் 
காண்க . 


7. தருமசாத்திரங்களை 

புடைய - உ . வே . 


அநந்தரம் ஓதிக்கொண்டிருக்கும் 


ஒ 


நாவை 


269 


விசாரிக்குமிடத்து ; சிறந்தன்று -1 அந்தக் கரண சுத்தியால் வேறு 
பட்டிருக்கும் , எ.று. 

என்றது , 2 ஞானவான்களின் உள்ளமானது விசாரிக்குமிடத்து 
அவரது அந்தக் கரண சுத்தி பிறர்க்குத் தெரியவாராது வேறு 
பட்டுக் காண் இருப்பது என்றவாறு . 

வாழி , ஏ , மதி , மன் , ஓ , அசை . 


அகவல் 43 


ஞானவான்களின் அந்தரங்க சுத்தி 
அரும்பவிழ் கழுநீ ராயித முன்ன 
கருங்கய னெடுங்கண் விடங்கிளர் வாளியர் 
முடங்குமதி யணிந்த முழு நீர் முத்தின் 

நுடங்கு நுத லிளவே ரிடங்கெட வணிய 
5. ஒடுங்கு நிமிர் புருவக் கொடுஞ்சிலை துரப்பினும் 


1 , அந்த ஞானிகளின் அறிவு வேறுபட்டுக்காண் இருக்கும்-- உ . வே . 

அப்பியந்தர சுத்தியால்-- உ . வே . 
2. இவ்வாறே , பிறரறிவால் , தெரிதத்திட வரிதாம் வகை திரியுந் 

தெரிவுறுதற் , கரிதென் றரு மறையோதிய தறிவாசற வறிவான் ) 
என்று ( குறுந் . 47 ) பிறரும் கூறுதல் காண்க . இனி , அருணந்தி 
சி.வனர் , இந்த ஞானவான்களின் இயல்பை , “ தேசமிடங் காலந்திக் 
காசனங்களின்றிச் செய்வதொன்று போற் செய்யாச் செயல 
தனைச் செய்தங் , கூசல்படு மனமின்றி யுலாவல் நிற்றல் , உறக்க 
வுண்டி பட்டினியிருத்தல் கிடத்தல் , மாசதனில் தூய்மையினில் 
வறுமை வாழ்வில் வருத்தத்தில் திருத்தத்தில் மைதுனத்தில் சினத் 
தில் ஆசையினில் வெறுப்பிலிவை உல்லாது மெல்லாம் , அடைக் 
தாலும் ஞானிகள் தாம் அரனடியை யகலார் ” ( சிவ . சித் . சூ . 8:33 ) 

என்பது காண்க . 
3. இவ்வாறே வடமொழி நூல்களும் , “ ரா மீகாஜி அரகொரு) : 
கொயொ ந ஜாதினாதுவா ! வாரவ 

பாவ க2- நா நா 
கூாச கய om க்ஷ நியயைதெ || ” என்று கூறுகின்றன . 


8 


270 


சுரும்பு துரந் தமைத்த திருந்து மலரமளிப் 
பருந்துபசி தணிக்குந் திருந்திலை நெடுவேல் 
மைந்துடை மைந்தன் சிந்தை கனற்றக் 

கன்றிய தின்றெனிற் காம மின்றே 
10. அதனால் , அகாம னன்றே நாம வேலோன் 

முட்புற முதிர்கனிப் பொற்சுளை மைக்கொள் 
கதலித் தீங்கனி யிதலூன் பொரியல் 
வாளைப் பீலி 2 மீளிக் கயற்றுணி 

கறிச்சேறு கமழு மறிக்கோ மூன்றுவை 
15. பீலி முருந்தி னிவந்த சாலி 

வெண்சோறு குவை இய குன்றிற் றண்டா 
நறுநெய் யருவியினிரிய வெள்ளயிர்க் 
குறுமுறி யடுக்கிய நெடுமாக் கோட்டினும் 

மண்ட மரட்ட வலிகெழு திணிதோள் 
20. உண்டி விருப்பி லொருவ னின்றும் 

கண்ட்ன னேனுங் கொண்ட தெனுளத்தே 
உள்ளந் தெள்ளாத் தெள்ளிய காட்சியொ 
டுள்ளவும் படுவ துளதோ வள்ளிய 
கங்கைப் பேரியாற்றுப் பொங்கு திரைத் தீ நீர் 


1. இத் தனிச்சீர் அச்சுப்பிரதியில் இல்லை . 


2 , காளைக் கயற்றுணி -பா . வே . 


3. யீர்ப்ப - பா . வே . 


4. யடுக்கி -- பா . வே. 
5. மணிகெழு திணிதோன் - பா . வே . 
6 , ஒெருவ - பா . வே . 
7. இத் தெள்ளாத் தெள்ளிய வென்பது தெள்ளிய தெள்ளா 

அச்சுப்பிரதியில் மாறி நிற்கின்றது . 


என 


271 


25. ஒன்றொழி பின்றிச் சென்றளப் பரிய 

மேருக் குன்றச் சிகர நீர 
மண்கொடு மறலி வடிவாய்க் கணிச்சிக் 
குண்பய னுதவு காறும் பண்பட 
மாசற மண்ணி 

1 மண்ணினு மாசற நிவந்த 
30. உள்ளமு முளதுகொ லுரவ வொள்ளிய 

ஞானப் பாணி வானத் துறைஞரும் 
விழையும் விழைவிலென் றுகடீர் மாமண் 
3 அறிவர லவா அச் செறிமல வுவர் நீர் 

மன்றன் மாசற மண்ணல் 
35. என்றன ரம்மல மொன்றி லோரே . 


3 


இஃது இன்னும் ஞானவான்களுக்கு அந்தரங்க வேறுபாடும் 
அந்தரங்க சுத்தியும் உண்டென்று சொல்லியது . 

1-2 . உரை : ( அரும்பு ................வாளியர் ) அரும்பவிழ் 
கழுநீர் 4 ஆயிதழ் அன்ன - அரும்பி யலர்ந்த செங்கழுநீர்ப் பூவின் 


1. மண்ண பா . வே . 


2 , விழைவிறுகடீர் - பா . வே . 


3 . 


அறிவறி வாராஅச் செறிமல - பா . வே . 


4. அரும்பலர்ந்த -உ . வே . 


5. ஆய்தல் ஈண்டு மென் மை மேற்று ; ஆயிதழ்த் தண்ணறுங் 

கழுநீர் ” ( மதுரை. 550 ) என வருதல் காண்க , காமவேட்கையால் 
வெதும்புங்காற் சிவந்து தோன்றும் கண்கட்குக் கழுநீர் ஏற்ற 
உவமையாதல்பற்றி , அரும்பவிழ் கழுநீர் ஆயிதழன்ன என்றார் . 
அரும்பவிழ் கழுநீர் எனவே தேன் நிறைந்திருத்தல் பெற்றாம் ; 
ஆகவே ; அது போன்ற கண்ணுடையாள் உள்ளத்தே காமவேட்கை 
நிறைந்திருக்குமாற்றிக. இதனை 

நறுந்தா துறைப்ப 
மீதழிந்து , கள்ளுக நடுங்குங் கழுநீர் போல ( சிலப் . 5 : 235-6 ) 
என்பதற்கு அடியார்க்கு நல்லார் உனரக்கும் உரையாலுமறிக. 


( உள்ளக 


272 


......... 


1 மெல்லிய இதழ் போன்ற நிறத்தையும் ; 2 கயல் கரு நெடுங்கண் - கயல் 
மீன் போன்ற பிறழ்ச்சியையுடைய கரிய நெடிதாகிய 3 கண்னென்னும் ; 
விடம் கிளர் 4 வாளியர் - 5 விடம் தீற்றப்பட்ட 6 அம்பையுடைய 
மாதர்கள் ; 

3-4 . ( முடங்கு . அனிய ) முடங்குமதி அணிந்த 
முடங்கியிருக்கப்படாநின்ற இளம் பிறையிலே ; முழுநீர் முத்தின் 
" முழுத்த நீர்மையையுடைய முத்தை நெருங்க அணிந்தாற் போல ; 
நுடங்கு நுதல் இளவேர் - நுடங்கிய நெற்றி பிலே வேர்வைத் துளி 
யானது ; இடம் கெட அணிய -8 இனி இடமில்லை என்னும்படிக்கு 
நெருங்கப் பொடிப்ப ; 

5. ( ஒருக்கு ................ துரப்பினும் ) ஒடுங்கு நிமிர்புருவம்- 
பக்கத்தே ஒடுங்கி உயர்ந்த புருவமாகிய ; கொடுஞ்சிலை துரப்பினும் 


1. அழகிய - உ . வே . 
2. கருங்கயல் நெடுங்கண் எனக் கிடந்தவாறே கொண்டு , பெரிய கயல் 

மீனைப் போன்ற நெடிதாகிய கண்ணென வுரைத்த உரைவேறுபாடு 

முண்டு . 
3. மைபுண்டல் கண்ணிற் கியல்பாதலின் , கருங்கண் என்றாரென்று 

மாம் ; “ கழுநீ ருண்கண் கடையி னோக்கி ” ( பெருங் . 1 : 4 : 43 ) 

என வருதல் காண்க . 
4. கண்ணாகிய அம்பினாலே ஆடவர் நெஞ்சைப் போழ்ந்து வேட்கைப் 

போர் விளைத்தல்பற்றி , நெடுங்கண் வாளியர் என்றார் . 
5. நச்சம்பைபுடைய மாதர்கள் - உ . வே . 
6. அம்புக்கு நுனியில் நஞ்சு தோய்த்தல் மரபு ; " நச்செயிற்றம்பு தின்ன 

நாளிரை யாகலுற்றார் ” ( சீவக . 2303 ) என்று தேவரும் கூறுவர் . 
7. முழுமணியாகிய முத்தை - உ . வே . 
8. இடமறப் பொடிப்ப - உ . வே . 
9. பூவுண்ட கண்ணாள் புருவச்சிலை கோலி யெய்ய , ஏவுண்ட நெஞ்சு " 

( சீவக . 1965 ) என்பதனால் , புருவநெரிப்புக் காமக்குறிப்பாதல் 
பெறப்படும் ; காமக்கூட்டத்தை வேண்டி , அதனைப் புருவநெரித்து 
நோக்கும் பார்வையால் வெளியிடுவது பற்றி , ஒடுங்குநிமிர் புருவம் 
கொடுஞ்சிலை துரப்பினும் என்றார் . தேவரும் “ ஏ ரிருபுருவம் , ஏறி 
விடைமுரிந்து நுடங்கப் புல்லி என்றாராக , ஏநீர் இரு புருவம் , 
மேல்தன்னைப் புணர்ச்சியிலே ஏவுகின்ற புருவம் 
நச்சினர்க்கினியார் உரைப்பது காண்க ( சீவக . 1354 உரை ). 


என்று 


35 


273 


வளைந்த சிலையிலே இந்தக் கண்ணென்னும் அம்பை ஏறிட்டெய் 
தாலும் ; 

6-10 . ( சுரும்பு அன்றே ) சுரும்பு துரந்தமைத்த 
உண்டுகளைத் துரந்து அமைக்கப்பட்ட ; 1 திருந்துமலர் அமளி - திருத்த 
மாகிய புட்ப சயனத்திலே ; 2 பருந்து பசி தணிக்கும் திருந்து இலை 
நெடுவேல் - பருந்து முதலாகிய பறவைகளினுடைய பசியைக் கெடுக் 
கும் திருந்திய இலைவடிவாகிய நெடிய வேலையுடைய ; 

டைந்த 

துடை 
மைந்தன் -3அதிபலம் பொருந்திய இராசகுமாரன் ; 4 சிந்தை - மூன் 
போகம் கொண்டதனாலே காமவிகாரம் தீர்ந்த மனதானது ; கனற்றக் 
கன்றியது இன்றெனில் --5 காமாச்கினியினாலே வெந்து கன்றியதில்லை 
யாயின் ; காமம் இன்று - அவனுக்குக் காமவிதனமில்லை ; அதனால் 
ஆதலால் ; அவன் அகாமன் அன்றே- அவன் அகாமனல்லவோ ? 
அதுவன்றியும் , 


1. காம்பும் புறவிதமும் பிற கோதுகளும் களைந்து ஆய்ந்த இதழ்களே 

பரப்பிய அமளியா தலின் , சுரும்பு துரந்தமைத்த அமளியென் 
றொழியாது “ திருந்து மலாமளி ” யென்றார் . " சுரும்புணக் கிடந்த 
நறும்பூஞ் சேக்கை ( சிலப் . 2 : 28 ) யாயினும் , ஆண்டு எழும் 
நறும்புகையால் சுரும்புகள் துரத்தப்படுமென வறிக . 


2. பகைவரைக்கொன்று அவருடலைப் பருந்தும் கழுகும் உண்டு பசி 

தீர்வித்தல்பற்றி , வேலை பருந்து பசிதணிக்கும் வேல் என்றார் ; 
பருந்துபசி தீர்க்கும் நற்போர்த் , திருந்துவேல் நாகற் கூறினர் 
பலரே ” ( புறம் . 179 ) என்றும் , " பருந்தளிக்கும் முத்தலைவேல் ” 
( சிதம் . செய் . 82 ) என்றும் சான்றோர் கூறுப . 


3. சத்துருக்களின் வலியைக் கொடுக்கிற அதிபலம் -- உ . வே . 


4. மைந்துடை மைந்த னென்றும் , கனற்றக் கன்றிய தின்றெனில் 

என்றும் முறையே முன்னும் பின்னும் விசேடித்தமைபின் , சிந்தை 
பென்பதற்ரு , முன் போகங்கொண்டதனாலே காமவிகாரம் தீர்ந்த 
மனம் ” என்று உரை கூறினார் . 


5. காமாக்னியாலே கனலக் கன்றுத லில்லையாயின் -உ . வே . 


6. ந + பிராமணன் , அப்பிராமணன் என்று வருதல்போல , ந + காமன் 

என்பது அகாமன் எனஉந்தது . 


274 


10-21 . ( நாமவேலோன் ...........உளத்தே ) நாமவோலோன் 
அச்சத்தைச் செய்யும் வேலையுடைய புருடன் ; 1 முட்புற முதிர்கனிப் 
பொற்களை - 2 முள்ளைப்புறத்தேயுடைத்தாய் முதிரப் பழுத்த பொன் 
னிற முடைத்தாகிய பலாச்சுளையும் ; மைக்கொள் கதலித் தீங்கனி 
3 கருவாழையின் இனிய 4 பழமும் ; 5 இத ஏன் பொரியல் - கவுதாரி 
மாங்கிசப் பொரியலும் ; வாளைப் பீலி - வாளை மீனின் 6 உட்பீலியும் ; 
மீளிக் கயல் துணி - இளங்கயல் மீன் துண்டமும் ; கறிச்சேறு கமழும் 
மறிக்கோழ் ஊன் துவை - மிளகின் குழம்பு மணங்கமழும் 7 செம்மறிப் 
புருவையின் கொழுத்த மாங்கிசத்தின் 8 ஆணமும் ஆகிய இவை 


1 . 


“ பலவின் முட்பொதி குடக்கனிபொடு ” ( மீனட்சி . பி . 6 : 2 ) 
என்றும் , பொன்னிறம் பழுத்த பூஞ்சுளை வருக்கை ” (திருவாரூர் 
நான் 5 ; 6 ) என்றும் சான்றோர் கூறுதல் காண்க . 


2. முட்புற முதிர்ந்து பழுத்த பொன்னின் நிறம் போன்ற பலாச் 

சுளையும்- உ . வே . 


3. மலைவாழை வகைகளில் ஒன்று ; தாறொன்றுக்கு இருநூறுமுதல் 

நானூறு பழம் வரை இருக்குமென்றும் , இது மிகவும் உயர்ந்த வகை 
யென்றும் , கொங்கு நாட்டுக் கொல்லிமலை , பச்சைமலை முதலிய 
மலைகளில் நன்கு விளைவதென்றும் சேலம் ஜில்லா கெஜட்டீர் 

கூறுகிறது . 
4. இதனைக் கம்பர் , " காரும் வார்சுவைக் கதலியின் கனி ” ( வாலிவ . 57 ) 

எனச் சிறப்பித்துள்ளார் . 


5 , இதற்பறவையின் ஊனுணவு " வீரிய விருத்தி ” பண்ணும் என்று 

சித்த நூலார் கூறுப . 
6. உட்பீலி - உள்ளீடாகிய தசை , வாளை மீனின் உள்ளீடாகிய 

தசை பீலிபோ மலின் , பீலியெனப்பட்டது. 
7. செம்மறிப் புருவை- செம்மறியாடு ; “ குரூஉமயிர்ப் புருவை யாசை 

யினல்கும் ” ( ஐங் . 238 ) . 


8. செம்மறிப்புருவைபின் கொழுத்த மாங்கிசத்திலே மிளகுடைத் 

தாகிய ஆணமும் - உ . வே. " சர்க்கரைக்கட்டிக்கு ஆணமேதுக்கு 
என்பது பழமொழி . ஆணம், சுவையுள்ள குழப்பு . 


275 


5 


கறியாக ; பீலி முருந்தின் நிவந்த சாலி வெண் சோறு குவை இய 
குன்றின் - பீலியடியை ஒத்த உயர்ந்த செந்நெல்லினாலான வெண் 
சோறு குவித்த 2 குவையிலே ; தண்டா நறுநெய் அருவியின் இரிய 
குறைபாதே சொரியப்பட்ட நறு 8 நெய்யானது அருவிபோலே இழிந் 
தோட ; 4 வெள்ளபிர்க் குறுமுறி அடுக்கிய நெடுமாக் கோட்டினும்- 
அந்த நெய்யைத் தடுக்க வெள்ளிய கண்ட சருக்கரைக் கட்டியை 
அடுக்கிய உயர்ந்த பெரிய கரை செய்த விடத்து முன்பே திருத்திவர 
வுண்டு ; உண்டி விருப்பு இல் -- புசிப்பிலே விருப்பமில்லாத ; மண்டு 
அமர் அட்ட வலி கெழு திணிதோள் ஒருவன் -மண்டுகிற 8 போரிலே 
வென்ற வலிபொருந்திய திணிந்த தோளையுடைய ஒருவனாகிய 
புருடன் ; இன்னும் கண்டனனே னும் - இவை யன்றியே யின்னும் 


1. பீலிமுருந்து - மயிலிறகின் அடி ; முருந்து நிரைத்தன்ன பல்லர் 

( கலி . 103 ) என்பதற்கு உரைகண்ட நச்சினர்க்கினியர் “ முருந்து 
நிரைத்தாலொத்த பல்லினை யுடையர் என்றது ஈண்டு ஒப்பு 
நோக்கத்தக்கது . 


2 , குன்றிலே - உ . வே . 


3. நறியநெய்யானது அருவிபோலச் சொரிய - உ . வே . 


4. அயிர் என்பதற்கு நச்சினார்க்கினியரும் கண்ட சருக்கரை ( மதுரை 

625 ) என்றே உரை கூறியிருக்கின்றார் . 


5. இந்த நெய்புறம் போகாது தடுத்தற்கு வெள்ளிய கண்டசருக் 

கரை - உ . வே . இந்த நெய்க்குப் பெரிய கரையாகச் சாம்புறாணிக் 
கண்டசர்க்கரை வளைமுறியைப் போத அடுக்கினவிடத்து - உ.வே. 


6. திருத்திவர- திருப்தியுண்டாக . 


7. பெரும்போருடற்றி வென்றி மிக்குவரும் உடல் வலிபடைத்த 

ஒருவன் , என்றது அத்தகையோன் மிக்கவுணவு கொள்வனென்பது 
இயல்பாதலின் , அது தோன்றவே , மண்டம ரட்ட வலிகெழு 
திணிதோ ளொருவன் என்றார் . ஒருவனாகிய புருடனென்றது , 
துணையின்றியே தானே வென்றியெய்தும் பெருவிறலென்றற்கு . 
இது " ஒரு நீயாகித் தோன்ற ” ( முருகு . ) என்றாற்போல்வது . 


8. பூசல்களையெல்லாம் - உ . வே . 


276 


இரசவர்க்கங்கள் 1பல கண்டானாபினும் ; உளத்தே கொண்டது 
2 என் - ஏதேனும் ஆசை கொள வருமோ , சொல் ; 

22-23 . (உள்ளம்-உளநோ) உள்ளம் தெள்ளா- 3 இவ்விரு 
திறத்தாரையும் போல ஞானவான்கள் காணவறிவு காணாத ; தெள்ளிய 
காட்சியொடு -4சிவபோகத்தைப் புசித்திருக்கிற தெளிந்த சிவஞானக் 
காட்சியால் ; 5 உள்ளமும் படுவது உளதோ 

தோ- விடயபோகங்களைச் - 
சிறிதும் சிந்திப்பதுண்டோ ? 

அவர்களுக்கு அந்தரங்கத்திலே வேறுபாடு 
உண்டு காண் . 

23-30 . ( வள்ளிய ........... உரவ ) வள்ளிய கங்கைப் 7 பேரி 
யாற்றுப் பொங்குதிரைத் தீநீர்- வளப்பமுடைய பெரிய 

ஆகாய 
கங்கையாற்றைப்போல மிகுந்த திரையையுடைத்தாகிய இனிய 


ஆகவே , 


1 . 


சில - உ . வே . 


2. எவனென்னும் வினாச்சொல் என்னென்றாகி இன்மை குறித்து 

நின்றது ; " கற்றதனாலாய பயன் என் கொல் ” ( குறள் . 2 ) என் 
புழிப்போல . 


3. இவ்விரு திறவரும் போல - உ . வே . 


4. உள்ளத்திலே தெரிப்பறத் தெரித்துச் சிவபோகத்தைப் புசித்திருக் 

கிற ஞானவான் கள் உ . வே . 


5 . 


1 


உள்ளுதலும் நுகர்ச்சியாமாதலின் ,, உள்ளவும் படுவதுளதோ 
என்றார் . பேதமிலா வோருணர்விற் பெரியவ " ( 1699 ) ராகிய 
நாவரசர் திருமுன் , “ மாதரவர் மருங்கணைய வந்தெய்தி மதன வசக் 
காதலவர் புரிந்தொழுகுங் கைதவங்கள் செய்திடவும் ” அவர் 
" சித்தவிலை திரியாது செய்பணியின் தலை நின்றார் ” ( 1687 ) என்று 
சேக்கிழார் சுவாமிகள் திருவாய்மலர்ந்தருளுவது காண்க . 


6. அப்பியந்தர வேறுபாடு - உ . வே . 


7. பேரியாற்று என்புழி ஒப்புப் பொருட்டாய இன்னுருபு தொக்கது . 


8. பெரிய கங்கையாற்றுப் பெருக்கின் திரையை யுடைத்தான இனிய 

நீரென்று மொழிந்து கொண்டு- உ . வே . 


277 


1 சுத்த சலசமுத்திர நீரிலே ; சென்று அளப்பரிய மேருக்குன் றச் 
சிகர நீர மண்கொடு - மனத்தாலும் நோக்கி அளவிடுதற்கரிய மகா 
மேருமலைச் சிகரவுயரத்தின் 2 நீர்மையையுடைய 3 மண்ணையிட்டு ; 
4 ஒன்று ஒழிபின்றி -சிறிதும் ஒழியாதே கொண்டு ; மறலி வடிவாய்க் 
கணிச்சிக்கு உண்பயன் உதவுகாறும்- காலன்போந்து வடித்த வாயை 
யுடைய மழுவுக்கு இரையாகத் தங்கள் பிராணனைக் கொண்டு 
கொடுக்கு மளவும் ; பண்பட மாசற மண்ணினும் -7 அமைய விருந்து 
புறம்பே அழுக்குப் போகச் சுத்தி பண்ணினாலும் ; 
உள்ளமும்- குற்றமற வோங்கிய உள்ளந்தானும் ; உளது கொல் 
அஞ்ஞானிகட்கு உண்டாகவற்றோ ; உரவ- அறிவுடையோனே , 


8 


ஆசற நிவந்த 


9கூறுவாயாக ; 


1. கடல்கள் ஏழென்றும் அவற்றுள் நூய நீர்க்கடலென்றும் கூறுப ; 

" பாவுமிவ் வுலகி லுப்பால் தயிர் நெய்யே கன்ன , லிரதமாமது 
நீராகும் எழுகடல் " (கந்தபு . அண்ட . 20 ) எனவருதல் காண்க. 


2 . 


தலைமையான நீர்மையையுடைய மண்ணையிட்டு 


உ . வே . 


3. மண்-உவர்மண் ; பொருள்களைத் தூய்மை செய்தற்குப் பயன் 

படுவதுபற்றி மண்ணாயிற்றெனவறிக . 
4. ஒன்றென்புழி உம்மை விகாரத்தாற் றொக்சது. 


5 . 


கொண்டுபோயௗவும் - உ . வே . 


6. சின்னாள் மண்ணியவழி மனத்தே அமைதி தோன்றிவிடுமாதலின் , 

அதனை நீக்கற்கு , பண்பட என்றார் . மாசறமண்ணினும் எனவே 
புறவுடலைத் தூய்மை செய்யுமாறு பெறப்படும். 


7. பதியவிருந்து - உ . வே . 
8. புறமாசிலிருந்து மனடாசினை வேறுபடுத்துக் காட்டு தற்பொருட்டு 

ஆசு அற நிவந்த உள்ளம் என்றார் . 
9 . புறந்தூய்மை நீரா னமையும் ” ( குறள் . ) என்றமையின் , 

மேருமலையளவிற்றாய மண்கொண்டு தூநீர்க் கடலில் வாழ்நாள் 
முழுதும் தேய்த்துத் தூய்மை செய்தலை - மிகுத்துக் கூறினார் . 
இதனால் , வெறும் புறத்தூய்மையால் அகத்தூய்மை 

எய்தாது 
என்பது கருத்தாயிற்று . 


278 


30-35 . ( ஒள்ளிய ..... . ஒன்றிலோரே ) ஒள்ளிய 
ஞானப்பாணி - அழகிய ஞானமாகிய நீரைக் கொண்டு ; 1 வானத்துறை 
ஞரும் விழையும் விழைவில் என் - தேவர்களும் விரும்புகின்ற அவா 
வின்மையென்னும் ; துகள் தீர் மாமண்- குற்ற மற்ற மகத்தாகிய 
மண்ணையிட்டு ; 3 அறிவு அறல் 4 செறிமலம் - அஞ்ஞானமாகிய திணிந்த 
நிபிடமலமும் ; 5 அவா அ உவர்நீர்- அவாவாகிய மூத்திரமும் என்னும் 
இரண்டு நாற்றத்தையும் ; மாசற மண்ணல் மன்றல் என்றனர்- 


1 . 


வானத் தவர்க்கும் தாம் நுகரும் நல்வினைப்போகத்தின் முடிவில் 
பிறப்புண்டாதலின் , பிறப்பினையில்லையாக்கும் அவாவின்மைக்கண் 
அவர்க்கும் விருப்புண்டாதல் பற்றி , வானத்துறைஞரும் விழையும் 
விழைவில் என்றார் . விழைவின்மை யெனற்பாலது ஈறுகெட்டு 
விழைவில் என நின்றது . வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை 
மற்றது வேண்டாமை வேண்ட வரும் ” ( குறள் . 362 ) என்பது 
காண்க . 


2. பிறத்தற் கேதுவாகிய மலமாசுகளைப் போக்கு தலின் , அவாவின் 

மையை மாமண் ணென்றதனோ டொழியாது துகடீர் மாமண் 
என்றார் ; தூஉய்மை யென் ) தவா வின்மை ” ( குறள் . 364 ) 
என்றது ஈண்டு நினைவு கூரத்தக்கது . 


3. அறிவறி வராஅச் செறிமல வுவர் நீர் என்று பாடங்கொண்டு , “ காண 

வறிவாலே கண்டறியவாராத திணிந்த மலகன்ம மென்னும் மல 
மூத்திர மிரண்டன் துர்நாற்றத்தையும் ” என்று கூறும் உரை 
வேறுபாடு முண்டு . 


4. அறிவு அறல் - அறிவு அற்றுப்போதல் ; அஃது இல்லையாதல் . 

அறிவாகிய தொழில் நிகழாமைபற்றி , அஞ்ஞானத்தை அறிவறல் 
என்றார் . அதற்குக் காரணம் மலமாதலின் , அறிவறல் செறிமலம் 
என்றார் . 


5. அஞ்ஞானத்தை மலம் என்றமையின் , அதன் விளைவாகும் அவாவினை 

உவர் நீர் என்றார் . 


6. பிறவிக்கேதுவாகிய மலமாசுகளைத் துடைத்துக்கொண்டவழி 

ஆன்மா சுத்தியடைந்து திருவருள் ஞான வின்பத்தை நுகர்தற்குச் 
சமைவது குறித்து மாசற மண்ணல் மன்றல் என்றார் . “ மன்றல் 
தாமணந்து வாழ் ” ( துகளறு . 55 ) என்றார் சான்றோரும் . 


279 


மாசறக் கழுவுதலே பரிமள மாகிய ஆன்மசுத்தியாவதென்று அருளிச் 
செய்தனர் ; அம்மலர் ஒன்றிலோர்- அந்த மலம் ஒன்றுதல் 
இல்லாத பெரியோர்கள் , எ - று , 

இதில் , சுத்தசல சமுத்திரத்திற்கு ஆகாய கங்கையைத் திட்டார் 
தங் கூறுதலென்னெனில் , அடிபத்து நான்கு நூறாயிரம் யோசனை 
அகலத்துடனே ஏழுதீவையும் சுற்றியிருக்கும் 2 சுத்த சல சமுத் 
திரத்தினும் ஆகாய கங்கை மிகுதியானபடியா லென்க . இதனை 
எண்டரு மண்ட மென்னும் கிரியாபாதத் திருவகவலுட் காண்க , 
அம்மலம் , அ , பண்டறிசுட்டு , கொல் , ஐயம் . 


அகவல் 44 


ஞானயோகியரின் போகநிலை 
கறையணற் கட்செவிப் பகுவாய்ப் பாந்தட் 
கடுவொடுங் கெயிற்றின் வடுவுறக் கிழித்துங் 
கிழியாப் பண்பிற் றன்றே யுறையுடன் 
மதியொடு புணர்ந்த மறையி னோர்க்கே 
5. செழும்பெரும் பொய்கைக் கொழுந்துவிடு புயரிய 

முட்டாட் டாமரைக் கொழுமட லகலிலை 


1 , சிறிது மில்லாத சுத்தான்மாக்களாகிய பெரியோர்கள் . 


2. சுத்த சலசமுத்திரம் அறுபத்து நான்கு நூறாயிரம் யோசனையௗவிற் 

றென்பதைச் சிவதருமோத்தரம் எண்ணுக யோசனை யெட்டெட் 
டிலக்கமென வதற்கப்பால் , அண்ணிய புட்காணிதலத் தகலத்தை 
யதற்கப்பால் , அண்ணிய சத்தோ தகத்தின கலமு முன் னறைந்தபடி 
திண்ணியமால் வரை யுமினி யிவற்றினுக்குத் தெரிப்பாமே 
( கோபுர . 69 ) என்று கூறுவது காண்க . 


3. கிரியாபாதம் இந்த ஞானமிர்தத்தின் ஒருபகுதியென்று சிவஞான 

பாடியத்தால் அறியலாம் . இப்பகுதி இப்போது கிடைத்திலது . 


280 


அப்புன சொத்தாத் துப்பு மெய்ப்படு 
மந்திர மருந்தின் மைந்தின் வெந்திறற் 

காரிகை தொடினும் பேரிடரின்றே 
10. கரைபாய்ந்து கலித்த பெருநீ ருவரித் 

தோன்றிவாழ் தொழில் வாயினு மயிலை 
தீஞ்சுவை யுப்பிற் சிவணா தாங்கு 
ஞான மாக்கழல் "மாணுற வீக்குநர் 

விடய வேலைத் தடையின்று படியினும் 
15. தீதொடு படியுந ரல்லர் 

மாதுயர் கழியு நர் நீதியானே . 

இது ஞானவான்கள் எல்லாப் போகங்களுடனே கூடியிருந்தா 
ராயினும் ஞானவிசேடத்தானே அந்தரங்க வேறுபாடுடையரென்றும் , 
அறையிற்றிற் பற்றிலரென்றும் கூறியது . 

1-4 . உரை : (கறையணல்............ மறையினோர்க்கே ) மதி 
யொடு புணர்ந்த 3 உறையுடன் மறையி னோர்க்கு - அறிவோடே கூடிய 
ஒளடதத்தாலும் மந்திரத்தாலும் பரிகாரமுடையோர்க்கு ; 4 கட்செவி - 


1. சாந்தோக்கியோப நிஷத் 

" யபாவுஷாவா சூவொ நமித வளவவே 
விழிவாவம் க 3 மிஷ தொ ” என்றும் 
சிவதருமோத்தரம் : 
“ வடிவக . பயாதொெெபா வலெெஷாவி நவிவகா 
பவாவி விஷய ஷொ வி வ 237 நா நி நவிவகை 

என்றும் இக்கருத்தையே எடுத்தோதுவது காண்க . 
2 , யானுற வீக்குர்- பா . வே . 
3. பெரும்பாலும் எண்ணெய் , நீர் முதலியவற்றோடு உறைத்துக் 

கொடுக்கப்படுவது பற்றி , மருந்துக்கு உறை என்பது பெயராயிற்று , 
4. கட்செவியென்பதற்குக் கண்ணையே செவியாகவுடைய பாம்பு 

எனக்கூறப்பட்டுவரும் உரைக்கு வேறாக இவ்வுரைகாரர் கூறும் 
பொருள் இக்கால உயிர் நூலாராய்ச்சியாளர் கூறும் பொருட்கு 
ஒத்திருத்தல் காண்க . 


36 


281 


கண்ணாற் காணும் தூரம் கேட்கவற்றான செவியையும் ; கறையணல் 
அணரியிலே கறையையும் - பகுவாய்ப் பாக்கள் - பெரிய வாயையு 
முடைய பாம்பின் ; - கடு ஒடுங்கு எயிற்றின் வடுவுறக் கிழித்தும் 
நஞ்சு அடங்கப்படாகின்ற பல்லாலே வடுவுண்டாகக் கடித்தாலும் ; 
கிழியாப் பண்பிற்று ஆங்கு- தீண்டாத இயல்பான இத்தன்மை 
போலவும் ; 

5-7 . (செழும்பெரும் ...... துப்பும் ) செழும்பெரும் 
பொய்கை -7 செழுமையும் பெருமையுமுடைய 

பொய்கைபிலே ; 
8 உயரிய கொழுந்து விடுபு - உயாக் கொழுந்து விட்டு ; முள் தாள் 


1. கறை - ஈண்டுக் கருமை நிறத்தின் மேல் நின்றது ; " கறையணற் 

குறும்பூழ் " ( பெரும் . 205 ) என்புழிப் போல . 
2. பல்லின் மேற்பகுதியிலுள்ள பையில் ஊறி நிற்கும் நஞ்சு பல் 

புதைந்த விடத்துச் சென்று சேர்தற் கேற்ப உள்ளே புழை 
யுடைமைபற்றி , பாம்பின் எயிற்றைக் கடுவொடுங்கெயிறு என்றார் ; 
" கடுவொ டொடுங்கிய தூம்புடை வாலெயிறு " ( முருகு . 48 ) என 
வருதல் காண்க , 


3. விடத் தக்கி யிராகின்ற - உ . வே . 


4. தீண்டினாலும் - உ . வே . வடுவுறக் கடித்தாலும் - உ . வே . 


5. கிழித்தவழி யெய்தும் காரியத்தை விளைவியாமையின் , காரண 

வினை செய்யாமையா யொழிதல் பற்றி, கிழியாப் பண்பிற்று 
என்றார் . 


6. ஈண்டுக் கூறப்படும் இக்கருத்தே, " அக்கித் தம்பனை வல்லார்க் 

கனல் சுடாதாகும் , ஔடத மந்திர முடையார்க் கருவிடங்கள் எறா , 
எங்கித்தைக் கன்மமெலாஞ் செய்தாலும் ஞானிக், திருவினைகள் 

சென்றணையா " (சிவ . சித் . 10 : 6 ) என்று கூறப்படுதல் காண்க . 
7. அழகையும் - உ . வே . 
8. உயரிய வென்பது செய்யியவென்னும் வினையெச்சமாய் விடுபு என் 

னும் வினை கொண்டது ; பெயரெச்சமன்று , 


282 


தாமரைக் கொழுமடல் அசல் இலை -2 முள்ளைத் தாளிலே யுடைத் 
தாகிய தாமரையின் செழுமையாய் அகன்ற மடலிலையில் ; அப்புனல் 
4 தொத்தாத் துப்பும் ஆங்கு - அந்த நீர் தொத்தாத பொலிவு 
போலவும் ; 
7-9 . ( மெய்ப்படு ................... 

..இன்தே ) மெய்ப்படு மந்திரம் 
மருந்தின் உண்மையாகிய மந்திர சத்தியாலும் ஔடத சத்திபாலும் ; 
மைந்தின் வெந்திறல் 6 காரி கைதொடினும் - மிக்க வெவ்விய வலியை 
யுடைய நஞ்சினை 7 யருந்தினாலும் ; பேரிடர் இன்று ஆங்கு - பெரிய 
துக்கமில்லாதவாறு போலவும் ; 

10-12 . ( கரை ..... ஆங்கு ) கரைபாய்ந்து கலித்த பெரு 
நீர் உவரி - கரையைப் பொருது சத்திக்கின்ற பெரு 8 நீராகிய லவண 


1 , தாமரைத் தண்டு உள்ளே புழையுடைத்தாதலின் , அதனைப் பிற 

வுயிர்கள் எளிதிற்பற்றி யூறு செய்யாவண்ணம் முட்கள் பொருந்தி 
யிருத்தலின் , முட்டாட்டாமரை யென்பது வழக்காயிற்று . மிக்க 
நீரைத்தாங்குதற் சேற்ற கொழுமையும் அகலமும் உடைத் 
தாயினும் அந்நீர் சிறிதும் ஒட்டாதாயிற் றெனத் தாம் கருதியதனை 
வற்புறுத்தற்கு , கொழுமடலகலிலை யென விதந்தோதினார் ; “ விரிநீர் 

வியனுலகத் துண்ணின் றுடற்றும் பசி ( குறள் 13 ) என்றாற்போல . 
2. முள்ளானது தாளிலே யுண்டான - உ . வே . 
3. கொழுவிதா யகன்ற-- உ . வே . 
4 , தொத்துதல் - ஒட்டுதல் . " பாசடை நீரிற் பற்றுறா ததுபோற் 

பற்றிலார் பரமயோகிகளும் " ( குறுந் 52 ) என்று பிறரும் கூறுதல் 

காண்க . 
5. தொத்தாத ; தொங்காத - உ.வே . தொத்தாத வலிவு போலவும் - உ.வே . 
6. காரி- நஞ்சு ; “ பேரிசை நவிர மேஎ யுறையும் , காரியுண்டிக் 

கடவுள தியற்கையும் " ( மலைபடு . 82 - 3 ) எனவருதல் காண்க .. 
கைதொடல் -உண்ணுதல் . ( ஞான 42 : 3 உரை) . ஈண்டும் இக் 
காரியை மைந்தின் வெந்திறற்காரி யென மிகுத்தோதியது மந்திர 
முதலியவற்றின் சத்தியால் இம் மைந்தும் திறலும் பயன்படா 

தொழிதலை வற்புறுத்தற்கு , 
7. பருகினாலும் - உ . வே . 
8. மிக்க நீரையுடைத்தாகிய சமுத்திரத்திலே - உ . வே . 


283 


சமுத்திரத்திலே ; தோன்றி வாழ்தொழில வாயினும்- செனித்து 
அதிலே வளரும் தொழிலையுடையவாயினும் ; மபிலை 1தீஞ்சுவை 
• உப்பின் சிவணாதாங்கு - மீன்கணம் இனிய 2 ரசத்தைச் செய்கின்ற 
உப்போடு கூடாதவாறு போலவும் ; 

13-16 . ( ஞானமாக்கழல் ............ நீ தியானே ) ஞானமாக்கழல் 
மாணுற வீக்குநர் -- ஞானமாகிய மகத்தாகிய வீரக்கழலை 

வீரக்கழலை 4 அழ 
குண்டாகக் கட்டினோர் ; 5 விடய வேலை தடையின்று படியினும் 
கேரையில்லாத விடயபோகமாகிய சமுத்திரத்திலே கரைதட்ட 


( 5 


1. உப்பிட்ட வுணவு சுவை மிகுதலின் , அச்சுவையை மிகுதிப்படுத் 

தின துபற்றித் தீஞ்சுவையுப்பு என்றார் ; புலவியாற் காமவின்பஞ் 
சிறப்பது குறித்து அவனை உப்போடு வயித்து , ஆசிரியர் , " உப்ப 
மைந்தற் றாற்புலவி ” ( குறள் . 302 ) என்பது காண்க . அளவாய்க் 
கலந்தவழித் தான் கலந்து நின்ற பொருளின் சுவையை மிகுவித் 

தலும் , மிக்கவழித் தன்சுவையைத் தோற்றுவித்தலும் உப்புக்கியல்பு . 
2. ரசத்தையுடைய - உ . வே. 
3 . வருதார் தாங்கிய கிளர்தா ரகலத் , தெறிவே லிளைஞர் போலப் 

பொறிவாழ் புலப்பகை தாங்கிப் பிறப்பற எறியும் , அறப்பேர் 
வாழ்க்கை " ( ஞானு . 5 : 7-10 ) யுடையோர் ஞானவான்களென 
ஞானியரை வீரராகக் கூறினமையின் ஈண்டும் , " ஞான மாக்கழல் 
மாணுற வீக்குநர் ” என்றார் . ஞானியரை வீரராகக் கூறுவது , 
ஈரவன்பினர் யாதுங் குறைவிலார் , வீர மென்னால் விளம்புக் 
தகையதோ ” ( பெரியபு . திருக்கூட் . 9 ) என்பது காண்க , யானை 
யது மறம் அதன் மதவொழுக்காலும் , வீரரது மறம் கழல் யாப் 
பாலும் விளக்கும் ; யானை முசக் கடவுளைக் கூறுமிடத்து ஞானமறந் 
தோன்ற , “ ஞான மாமதம் தருக்கி " ( ஞான . 2 : 4 ) என்றாற்போல , 

ஈண்டு , " ஞான மாச்கழல் வீக்குநர் என்றார் . 
4. வளப்பமுண்டாக - உ . வே . 
5. விடயவேலைத் தடையின்று படி தலை, 

ஓசை கேட்டிட வச்செவி 
யறு சுவையு முண்ண நாவுடலுற்றதையறிய , வாசமூக்குயிர்ப்ப 
வுருவு கண்காணமற்று மெக்கருமமுஞ் செய்ய , ஆசுடைப் புலன் 
களனுப்வித்திடினு மப்பின் மூழ்கிடினு மம்புயத்தின் , பாசடை 
நீரிற் பற்றுறா ததுபோற் பற்றிலார் பாமயோகிகளே ” ( குறுந் . 52 ) 

என்று பிறரும் கூறுதல் காண்க . 
6. தடுக்கவொண்ணாத - உ . வே . 


284 


மூழ்கினும் ; தீதொடு படியுக சல்லர் - தமக்குக் குற்றமாகிய பந்தபாசத் 
தொடக்குறுவாரல்லர் ; நீதியான் மாதுயர் கழியுர்- முறைமை 
யினாலே நித்திய நோயைப் புசித்துக் கழித்தலையுடையோராவர் , 
இத்துணையே எ - று . 

நித்தியகோய் , பிரசாரத்த கன்மம் , ஆங்கு என்பது எல்லாவிடத் 
தும் கூட்டப்பட்டது , ஒடு , அன்றே , அசை , 


அகவல் 451 
ஞானவான்களின் ஞானப்பிரகாசம் 
பூக்கமழ் பாணி நோக்கரு நாரங் 
கதிர்வா யருந்தியுங் கறையொடு படா அ 
அருணன் போலவு மிருணிறம் புரையும் 

அகரு மாரமு நுகருந ருலர்பவும் 
5. தீண்டத் தகா அக் காண்டகு திறத்தவும் 

புகைக்கொடி யெடுத்து வளைத்துடன் பருகித் 
துகள்படக் கடந்துந் துகளற் றோங்கும் 
அவிரொளி யுதாசனற் பொருவியு மிருவினை 

விடயத் தழுந்தியுஞ் சுடர் 
10. அறிவனற் கெழீஇய நெறியி னோரே , 

இஃது ஆதித்தனும் அங்கியும் நல்லவையிற்றையும் தீயவை 
யிற்றையும் புசித்தும் குற்றமில்லாதவாறு போல , ஞானவான்கள் செய 
லறுதி யுணர்ந்தபடியாலே பந்தவேதுவாய பதார்த்தங்களுடனே கூடி 
நிற்பினும் , அவர் அவையிற்றை ஞானவனலாலே 5 தகித்துப் பிரகா 
சிப்பர் என்று கூறியது . 


1. சித்தியோபாதையை - உ . வே 
2. திறனவும் - பா . வே . 
3. சுடரிற் சுடர்ப- பா . வே . 
4. கழீஇய - பா . வே . கொளீஇய நெறியினேரே என்பது செப்பறைப் 

பிரதியிற் காணும் பாட வேறுபாடு . 
5. தகித்து ஒளிறுவர்- பா . வே . 


2851 


1-3. உரை : ( பூக்கமழ் ..... போலவும் ) பூக்கமழ் பாணி - பூக் 
களால் வாசனையுடைத்தான நீரையும் ; 1 கோக்கரு நரம் - கோக்குதற் 
கரி தாகிய - அசத்தப் பள்ளத்தின் னோயும் ; கதிர்வாய் அருந்தியும் 
கதிரென்னும் வாயாலே மாந்தியும் ; 8 கறையொடு படாஅ அருணன் 
போலும்- தனக்கு ஒரு தோடமுமில்லாத ஆதித்தனைப் போலவும் ; 

3-8 . ( இருள் ..... பொருவியும் ) இருள் நிறம்புரையும் 
4 அகருவும் ஆரமும் - இருளின் நிறத்தையுடைய அகிலும் சந்தனமும் ; 
நுகருகர் உலர்பவும் -5 உண்டாரை மரிக்கப்பண்ணும் நஞ்சுவர்க்கமும் ; 
காண் தகு தீண்டத் தகாத் திறத்தவும் - கண்ணாலே தரிசிக்கும் வர்க்க 
மாவதல்லது தீண்டுதற்காகாத கோஞ்சொறி முதலான பதார்த்தமும் ; 
புகைக்கொடி எடுத்து உடன் வளைத்துப் பருகித் துகள்படக் கடக் 


1. பூக்கமழ் பாணி யென்றதனால் தீநாற்றம் கமழும் கோக்கரும் நாரம் 

என்று இயைத்துக்கொள்க ; " ஒன்று நின்றே எனையது முடிக்கு " 

மென்பவாகலின் ( தொல் . சொல் . சேனு . சூ . 18 ). 
2. ஊத்தைப் பள்ளத்தினீரும் - உ . வே. 
3. இக்கருத்து , 
யொபயமா வபவ லொகவ ந- விவக 

வாக்ஷெெஷவாஹ) ஷொெெஷா ! 
வாசுவமா வை காதாகாத விவக 

ஜொக வெநவாஹம்! 
( வல்லி . 5. சுலோ . 11 ) எனவரும் கதோப நிடதத்திலும் காணப் 

படுகிறது . 
4 , அகில் கருகிறத்ததென்பது , " புகைக்கினும் காரகில் பொல்லாக்கு 

கமழாது " என்பதனாலுமறியப்படும் . வயிரமேறிய சந்தனக்கட்டை 

யும் கருத்திருக்கும் . 
5. இது சில ஏடுகளில் இல்லை. 
6. காட்சிக் கிளிமையும் ஊற்றுக்கின்னாமையு முடைத்தாதலின் , 

காஞ்சொறி முதலியவற்றை, காண்டகு தீண்டத் தகாஅத் 

திறத்த் ” என்றார் . 
7. புகைக்கொடி யெடுத்தெனவரும் குறிப்புருவாம் பகையாசர் 

கொடியும் தானையும் கொண்டு பகைப்புலத்தை வளைத்து எரி 
பூட்டலைக் குறித்து நிற்பது காண்க . 


286 


தும் -- புகையென்னும் கொடியை எடுத்துக் கூடவளைத்துப் பருகிக் 
கொண்டு துகளாக ஆகருஷித்துப் ; துகள் அற்று ஓங்கும் அவிர் ஒளி 
1 உதாசனற் பொருவியும்- தனக்கொரு குற்றமற்று ஒங்கும் விட்டு 
விளங்கா நின்ற ஒளியையுடைய அக்கினியைப் போலவும் ; 


8-10 . (இருவினை . 

( இருவினை ............ நெறியினோரே ) இருவினை விடயத் 
தழுந்தியும்- பாவபுண்ணிய கன்மங்கட் பேதுவாகிய விடயங்களிலே 
மூழ்கினும் ; 2 அறிவனல் கெழீஇய நெறியி னார் - 3 ஞானவனலாலே 
கன்மச்சேதம் பண்ணின முறைமையை யுடையோர் ; 4 சுடர்ப - அவை 
யிற்றிற் பந்திக்கப்படாத ஒளிக்கிடமாக விளங்குவர், எ - று . 


5 பொருவியும் , எச்சத் திரிபு . ஏ . அசை . 


1. அக்கினியுவமம் தொழிற்கருவியாலும் ஞானவான்கள் குற்றப்படா 

ரென்பதை வற்புறுத்துகிறது . 


2 . 


ஞானவொளியொடு பொருந்திய சன்மச் சேதம் பண்ணின - உ . வே . 
அறிவனர்க் கொளீஇய நெறியினேர் என்ற பாடத்துக்கு ஞான 
வான்களாலே கன்ம கூயம் பண்ணின முறைமையையுடையோர் 
என்றும் , அறிவனற்கு அழீஇய நெறியினேர் என்ற பாடத்துக்கு 
ஞானவனல ! லே அஞ் ஞான விருட்குறும்பைக் கெடுப்பதாகிய 
கன் மச்சேத உபாயமுடையோர் என்றும் கூறிய உரை வேறுபாடு 
உண்டு . 


3. ஞானத்தை நெருப்பாக வுரைத்தல் அறிவு நூல் வழக்கு : யான் 

செய்தேன் பிறர் செய்தார் என்னது யானென்னும் , இக்கோணை 
ஞானவெரியால் வெதுப்பி நிமிர்த்து " ( சிவ . சித்தி . 10 : 2 ) என 
வருதல் காண்க . 


4. விடயவேலைத் தடையின்று படியினும் , தீதொடு படி யுநால்லர் ) 

( ஞான . 44 : 14-5 ) என்றாராதலின் தீதொடுபடாது அவர் விளங்குந் 
திறம் இன்னதென்றற்கு , ஈண்டுச் “ சுடர்ப் ” என்று ஞாயிறு , 

நெருப்பு என்ற இரண்டின் கண் வைத்து உவமித்து விளக்குகின்றார் . 
5. இக்குறிப்பு அச்சுப் பிரதியில் இல்லை . இவ்வகவல் முதற்கொண்டு 

ஆறு அகவல்களின் உரையில் இலக்கணக் குறிப்புச் செப்பறைப் 
பிரதியொன்றில் தவிர ஏனையவற்றில் காணப்படவில்லை . 


287 


அகவல் 46 


பந்த மோக்ஷ காரணம் 
கரைகாண் கல்லாக் கற்பனை யளக்கர் 
வரைபொரு திரையின் மடிந்தோர் தகுதியும் 
மடியா துயர்ந்த நெடியோர் பகுதியும் 
நொடியக் கோண்மோ வொடியா வாய்மைப் 
5. பார்ப்பன வாகை சூடித் தீத்தொழில் 
ஒருமூன்று வளர்த்த வருமறை நாவின் 
வேள்வி யெடுத்த கேள்வி யாளன் 
மனத்தின் மாண்டன்று மாதோ பிறந்தை 

இனத்தின் மாண்டோ ரீடே வேள்வி 
10. ஆசான் முதலிய வத்தொழின் முடிமார் 

தேசொடு நிவந்திசிற் பெரிதே யுள்ள 
மாசறக் களைவோர் மாண்பே வேறு 
தினகரற் றொழிலுமுண் டவனே தனா அது 

விரிகதிர் பரப்பி விசும்பு செலற் காலைப் 
15. பெரிதுவந் திசினோர் பலரே யுவவாது 

துனிகூர்ந் திசினோர் நனிமிகப் பலரே 
அவரே , இன்ன ராயினுந் தம்முறை யிதுவென 
உன்னா தேகு மன்னோன் போன்றும் 

அரும்பா வியரே மன்ற கரும்பின் 
20. சிலைபொழி கணைபல தைப்ப 

நிலைதொலை பெய்தினுங் கலைவல் லோரே 


2 


1. பிறந்தை - பிறப்பு . " இரந்து குறையுறினும் பிறந்தை யெந்திறம் , 

மறந்தும் நோக்காது " ( ஞானு. 53 : 21-2 ) எனப்பிறாண்டும் வரு 

தல் காண்க. 
2. திவாகரற் றெழிலு முண்டவனே தவாது -- பா . வே . 


3. செல் காலை- பா . வே . 


288 


இஃது அஞ்ஞானத்தாற் கூடிய மமதை பந்த காரணமென்றும் , 
ஞானத்தால் மமதை யொழிதல் மோக்ஷ காரணமென்றும் பாவனா 
விசேடங் கூறியது . 

1-4 . உரை : ( கரைகாண்கல்லா............ கேண்மோ ) கரை 
காண்கல்லாக் கற்பனை அளக்கர் -1எல்லை காணுதற்கரிதாகிய சங்கற்ப 
மான சமுத்திரத்திலே எழும் ; வரைபொரு திரையின் மடிந்தோர் 
தகுதியும் -- மலை போன்ற திரையில் அழுந்து வோர் 2 தகைமையும் ; 
மடியாது உயர்ந்த நெடியோர் பகுதியும்- அதில் அழுந்தாதே நீங்கின 
பெரியோர் இயல்பும் ; நொடியக் கேண்மோ--3 சொல்லக் கேட்பாயாக ; 

4-9 . ( ஒடியா ........ஈடே ) 4 பிறந்தை இனத்தின் மாண்டோர் 
ஈடு - பிறப்புக்குக் காரணமாகிய 5 ஈடணாத் திரயங்களிலே 6 நிரந்தர 
மாய் மூழ்கினாரது சங்கற்பமாகிய செய்தியானது ; வேள்வி எடுத்த 
ஒடியா வாய்மைப் பார்ப்பன வாகை சூடி - யாகம் பண்ணு வதற்காகச் 
7 சங்கற்பித்துக் கொண்ட கெடாத மெய்மமையாகிய 8 பார்ப்பன 


1 , சங்கற்பத்துக்கு எல்லையின்மையின் , அதனைக் “ கரை காண் கல்லா 

அளக்கர் " என்றார் ; " சங்கற்ப சாகரம் ” என்றாற் போல . 
2. செய்தியும்- உ . வே . 
3. வேறுபாடு சொல்ல - உ . வே . நொடித்தல் சொல்லுதல் ; 
நொய்தின் மனை யெய்தி இது செய்கென 

இது செய்கென நொடித்தான் 
( சீவக . 589 ) என வருதல் காண்க . 
4 . பிறப்பு என்பதன் திரிபாகிய பிறந்தை யென்பது ஈண்டு அதற்குக் 

காரணத்தின் மேல் நின்றது , புறம் , புறந்தையெனத் திரிந்தது 
போல, பிறப்பு பிறந்தையென வந்தது ; புன்னையங் கானற் 

புறந்தை முன்னுறை ” ( அகம் . 100 ) என வருதல் காண்க . 
5. ஈடணாத் திரயம் -- மூவகை யீடணைகள் ; அவை மண்ணாசை , 
பொன் 

னாசை , பெண்ணாசை யென்பன . 
6. மாட்சிமைப் பட்டோரது வலிமையாகிய செய்தியானது- உ . வே . 
7. ஏறிட்டுக் கொண்ட - உ . வே . 
8. பார்ப்பனவாகையாவது , " கேள்வியாற் சிறப்பெய்தியானை , வேள்வி 

யான் விறன்மிகுத் தன்று " " ( பு . வெ . மா . 8 : 9 ) என்ப ; ஓதல் 
கரைதவழ்நீர் வேலி யுலகினுள், வேதங் கரைகண்டான் வீற்றிருக் 
கும்- ஏதம் , சுடுசுடர் தானாகிச் சொல்லவே வீழ்ந்த , விடுசுடர் 
வேள்வி யகத்து எனவரும் உதாரண வெண்பா இதனை விளக்கி 
நிற்கிறது . 


37 


289 


வாகையை பணிந்து ; தொழில் தீ ஒரு மூன்று வளர்த்த - ஒன்றுக் 
கொன்று தொழில் வேறுபாடான 1 அக்கினி மூன்றையும் வளர்த்த ; 
அருமறை நாவின் கேள்வியாளன் -- 

அரிய வேதங்களை யோதும் 
நாவையும் 2 உபதேசத்தையுமுடைய வைதிக வேதியன் ; மனத்தின் 
மாண்டன்று - மனத்தாலே இந்த வைதீகக் கிரியையை யியற்றுதலால் 
வரும் பலத்தைப் புசிப்பானாக என்று சங்கற்பித்துக்கொண்டு இருந்த 
அழகு போன்றிருக்கும் ; 

9-12 . (கேள்வி ........மாண்பே ) உள்ளம் மாசறக் களைவோர் 
மாண்பு -4சித்தத்தினுண்டாகிய கன்மத்தை க்ஷயம் பண்ணின பெரி 
யோர்களது மாண்பாகிய செய்தி யெங்கன மெனில் ; வேள்வி யாசான் 
முதலிய அத்தொழில் முடிமார் - வேள்வி வேட்பிக்கும் ஆசாரியன் 
முதலாக அந்த யாகக் கிரியையை முடிக்க ஏவல் செய்வோரனைவரும் ; 
தேசொடு பெரிது நிவந்திசின் -5 அகங்கரியாது செய்வதினாலே அதிற் 


1. சதுரமும் முக்கோணமும் அரை வட்டமுமாக அமைந்த குண்டங் 

களில் தீயோம்புவதுபற்றித் தொழில் வேறுபாடான அக்கினி 
மூன்று ” என்றார் . இம் மூன்றும் ஆகவனீயம் , காருக பத்தியம் 
தென்றிசையங்கி யெனப்படும் ; அந்தியந்தண பருங்கடனினுக் 
கும் முத்தீ ” ( புறம். 2 ) என்றும் , “ உருகெழு மரபிற் கடவுட் 
பேணியர் , கொண்டதீயின் சுடரெழுதோறும் , விரும்பு மெய் பரந்த 
பெரும் பெயராவுதி ” ( பதிற் . 21 ) என்றும் வருதல் காண்க . 


2. விபதேசத்தையுமுடைய --- உ . வே . 


. 


3. பலத்தைப் புசிப்பானாக விருந்த அழகு - உ . வே . 


4. " சித்தமல மறுவித்துச் சிவமாக்கி யெனையாண்ட அத்தன் ” என 

மணிவாசகர் கூறுவது (திருவாச . அச்சோ . 1. ) ஈண்டு நினைவு 

கூரத்தக்கது . 
5. அகங்கரித்துக் கொள்ளாமை பாலே அதிற்பலம் யாவருக்கும் சித்தி 

யாமை யாவருமறிய - உ . வே . அதிற் பலம் அவர்களுக்குச் சித்தி 
யாவது யாவருமறிய ஒளியுடைத்தாக வோங்கிப் பெருமையதா 
யிருப்பதை யொக்கும் --- உ . வே . 


290 


பலம் போல யாவருமறிய ஒளியுண்டாக வோங்கிய பெருமை 
யுடைத்தாயிருக்கும் ; 

12-13 . ( வேறு ............ உண்டு ) தினகரன் தொழிலும் வேறு 
உண்டு -- இஃதொழிய ஆதித்தன் செயலினும் உளதாகிய வேறொன் 
றினைக் காட்டலாம் ; 

13-16 . ( அவனே ........ மிகப்பலரே ) அவன் தனாது விரிகதிர் 
பரப்பி விசும்பு செலற்காலை - அந்த ஆதித்தன் தன்னுடைய விரிந்த 
கதிரைப் பரப்பி ஆகாயத்திலே இயங்குமிடத்து ; பெரிது 2 உவந்தி 
சினோர் பலர் அவனைக் கண்டு மிகவும் பிரியப்பட்டோர் பலர் ; 
உவவாது 3 துனிகூர்ந்திசினோர் நனிமிகப் பலர் - அங்ஙனமன்றி வித 
னப்பட்டோர் அவரினும் மிகப்பலர் ; 
1. பிறர்பொருட்டுச் செய்யப்பெறும் வேள்விக்கண் , வேள்வியாசான் 

முதலியோர் வேள்விப் பயனைத் தாம் விரும்பாது வேட்பிப் 
போர்க்கு எய்துமாறு விரும்புவது போல இந்த ஞானவான்கள் 
செய்கையும் " மிஷ்காமிய ” மாயிருக்குமென்பதாம் .. எனவே , 
விடயத்திற் படிந்த வழியும் கருவிகள் அவற்றிற் படிவதேயன்றி , 
அவர் மனம் அவ்விடயத்திற் றோய்வதிலர் , " ஏதுந் திருவருளி 
னிச்சையா மென்றென்றெப் , போதும் பொருந்தும் புனிதர்பால் 
தீதுநெறி , செல்லுமோ செல்லாதே ( உடல் பொய் . 14 ) என்று 

தாயுமானூர் கூறுமாறு காண்க . 
2. இவ்வுலகிற் செல்வமுடையோர் சிலர் ; இல்லாதவர் பலர் ; " இலர் 

பலராகிய காரணம் ” ( குறள் . 270 ) என்பது காண்க . - இரவிற் 
செல்வர் , கள்வர் முதலாயினாரா லுண்டாகும் அச்சமும் உழைப் 
பின்மையால் உறக்கமின்மையும் காரணமாகப் பகற்போதுவர 
உவப்புக் கொள்வராதலின் , உவந்திசினோர் பலர் ” என்றார் . 
பலரென்றாராயினும் துனிகூர்ந்திசினோர் அவரினும் பலரென் றமை 

யின் சிலராதல் பெற்றாம் . 
3 , துனிகூரும் பலர் - இல்லாதவர் ; உழைப்பு மிகுதியும் வறுமைத் 

துயரும் துன்பம் செய்தலின் , பகற்போதினை வெறுப்பவர் பலரா 
தல் பெறப்படுதலால் " துனிகூர்ந்திசினோர் மிகப்பல ” ரென்றும் , 
அவரோடு கள்வரும் களவிலொழுகும் காதலிளையரும் சேர்தலின் 

நனி மிகப்பலர் என்றும் கூறினார் . 
4. இக்கருத்தையே பிறரும் , " வேந்த வெங்கதிர்க் குளைவுறச் சிலர் 

நெஞ்சு மகிழத் , திவந்த னூடுமாம் இனன் அவை சிந்தியான் 
( குறுந்தி . 44 ) என்பது காண்க . 


291 


17-19 . ( அவரே ........ போன்றும் ) அவர் இன்னராயினும் - 
இவ்விருதிறத்தவரும் இத்தன்மையரான விடத்தும் ; தம்முறை இது 
வென உன்னாது ஏகும் அன்னோன் போன்றும்- அவர்கள் 1 ஊழ் 
முறைமையதுவே யென்று 2 நினையாதே யியங்கும் அத்தன்மையனான 
ஆதித்தனைப் போன்றும் ; 

19-21 . ( அரும்பாவியரே .... கலைவல்லோரே ) கலைவல்லோர் 
3 சாத்திரங்களைக் கற்றுவல்லவரான ஞானவான்கள் ; 4 கரும்பின் சிலை 
பொழி கணை பல தைப்ப - காமதேவனுடைய கரும்பு வில்லினின்றும் 
பொழியப்பட்ட புட்பபாணங்கள் பலவும் தைக்கப்பட்டு ; 5 நிலைதொலைவு 
எய்தினும் --நிலைகலங்குதல் உண்டாயினும் ; மன்ற அரும்பாவியர் 
நிச்சயமாக அரிய ஞானபாவத்தை யுடையராயிருப்பர். எ - று . 


மோ , மாது , ஓ , ஏ , அசை . நிவந்தி சின் என்பதில் இசின் , அசை . 


1 , 


ஊழ்முறையது என்றும் நினையாதே - உ . வே . 


2. நினைத்தவழி இருவர்பாலும் விருப்போ வெறுப்போ நிகழுமாதலின் 

வாய்மை குன்றா ஞாயிற்றுக்கு அவையிரண்டும் இலவென்றற்கு 
உன்னுதேகும் என்றார் . 


3. சாத்திரங்களை யுணரும் ஞானவான்கள்- உ . வே . 


4. கரும்பின் சிலைபொழிகணை யென்ற குறிப்பால் , மழைமுகில் சிலை 

குலவி மழைத்தாரைகளைப் பொழிவது போலக் காமன் தன் சிலை 
குனித்து மலர்க்கணைகளைப் பொழிவது பொருளாகக் கொள்க . 


5 . 


கிலைதொலை வெய்தினும் ” என்றதனால் தொலையாமை துணி 
பென்க . 


6. பாவம் என்னும் வடசொல்லடியாகப் பிறந்த பாவியரென்பது 

பாவத்தையுடையரென்னும் பொருடந்து நின்றது . அருமை , 
சலியாமை மேற்று , " எத்தவத்தைச் செய்தாலும் ஏதவத்தைப் 
பட்டாலும் , முத்தர் மனமிருக்கும் மோனத்தே ” என்றும் , 

, 
" நெடுந்தகை நீயென்னையாட்கொள்ள யான் ஐம்புலன்கள் கொண்டு , 
விடுந்தகையேனை விடுதி கண்டாய் ” (திருவாச . நீத்தல் . 12 ) 
என்றும் சான்றோர் கூறுதல் காண்க , 


292 


அகவல் 47 
ஞான சித்தர்க்குத் தேகம் பாரம் 
வாகை வெண்ணெற் றொலிப்பக் கூகை 
குழறுகுரல் பல்லியந் துவைப்ப வோரி 
தழங்குகுரன் முரசந் ததும்ப விளிந்தோர் 
பிணத்தின் கைவிளக் கெடுப்பக் கூளிக் 
கணங்கொள் பேரவை யணங்கு நட நவிற்றுங் 
காடுபதி கொண்ட வொருவற் றரூஉம் 
ஆடவ னுள்ளங் கடுப்ப நீடிய 
மலப்பொதி யிரிய நூறி யுரைத்தொடக் 
குணர்வொடு கழிந்த விணையி லின்பத் 
தென்றுகொ லெய்துஞான் றென்றே நன்று 
நெடிது நினைகுவர் மாதோ 
வடு நீங்கு சிறப்பின் வயங்கி யோரே . 

இஃது அரும்பா விய ரென்றது குறித்துக்கொண்டு தேகபார 
மொழித்தலால் 4 ஞான சித்தர்க்குத் தேகபாரம் தாங்குதற் கரிதாயிருக்கு 
மென்று சொல்லியது . 

வெண்ணெற்று ஒலிப்ப 
மரத்தின் வெள்ளிய நெற்றுப் பறையாகச் சத்திக்க ; கூகை குழறு 


உரை : 


வாகை 


வாகை 


1 , வன்னெற் றொலிப்ப - பா . வே . 
2. தழங்குரன் முரசம் - பா . வே . 
3. நெடிது நினைந்திருந்தனர் மாதோ - பா . வே . 
4. ஞானசித்தரது ஞானபாவக வரிட்டஞ் சொல்லியது என்று 

செப்பறை ஏட்டுப்பிரதி கூறுகின்றது . 
5. வாகையின் வெண்ணெற்றுப் பறைபோல ஒலிக்கு மென்பதை , 

" ஆரியர் கயிறாடு பறையிற் கால்பொரக் கலங்கி , வாகைவெண் 
ணெற் றொலிக்கும் " ( குறுந் . 7 ) என்பதனாலுமறிக . 
விரிந்த வெண்ணெற்றொலிப்ப மயங்கிருள்கூர் நடுநாளையாங்கே , 
கூகையொ டாண்டலைபாட ஆந்தை கோடதன் மேற்கு தித்தாட ” 
( திருவாலங் . மூத்த . 3 ) என்பது ஈண்டு ஒப்புநோக்கத்தக்கது . 


வாகை 


293 


குரல் பல்லியம் துவைப்ப - கூகைகள் குழறுகின்ற குரல் 1 பல்லிய 
மாக முழங்க ; ஒரி 2 தழங்கு குரல் முரசம் ததும்ப -3 ஓரிகள் கூப் 
பிடுங் கால் முரசாக அறைய ; விளிந்தோர் பிணத்தின் கை விளக்கு 
எடுப்ப- இறந்தோர் உடலாகிய வேகிற பிணத்தின் கையைச் சில 
பேய்கள் கவ்வியாடுவதனால் அது 4 விளக்காக எடுத்துக்காட்ட ; கூளிக் 
கணம் கொள் பேரவை 5 அணங்கு நடம் நவிற்றும் காடு - பேய்க் 
கூட்டங்கள் கூடின பெரிய ஓலக்கத்திலே ஒரு பெண் பேய் கூத் 
தாடு தலைச் செய்யும் மயானத்தை ; பேதிகொண்ட ஒருவன் தரூஉம் 
ஆடவன் உள்ளம் கடுப்ப - முடிவிடமாகவுடைய ஒருவனது சவத்தைக் 
கூலிக்காகச் சுமந்து வருகிற புருடன் இதயத்திலே விரைய அப்பிணச் 
சுமையைப் போகட விரும்பின தன்மைபோல ; " 


1 . பல்லியம்-- தண்ணுமை முதலிய பலவாகிய வாத்தியங்கள் . 
2. “ தழங்கு குசல் முரசம் காலையியம்ப ” ( ஐங் . 448 ) என்று சான் 

றோர் வழங்கும் . இது தழங்குால் முரசம் என வழங்குவது 

முண்மையின் , தழங்குரன் முரசமென்றபாடமும் பொருந்துவதாம் . 
3 . << வெவ்வாயோரி முழவாக விளிந்தாரீமம் விளக்காக , ஒவ்வாச் 

சுடுகாட் டுயராங்கின் நிழல்போ னுடங்கிப் பேயாட , எவ்வாய் 
மருங்கு மிருந்திரங்கிக் கூகை குழறிப் பாராட்ட ” ( சீவக . 309 ) 

என்றார் பிறரும். 
4. பேய்கள் இருக்கும் கூத்தாட்டவைக்கு வேகிற பிணத்தின் தீவட்டி 

யாயிற்றென்க . 
5. இவ்வாறு பேய்கள் ஆடுங்கூத்தைக் காண்போர் அஞ்சி இறந்து 

படுவரென்பது தோன்ற , மணிமேகலை , “ கருந்தலை வாங்கிக் கையகத் 
தேந்தி , இரும்பேருவகையின் எழுந்தோர் பேய்மகள் , கண்தொட்டு 
உண்டு கவையடி பெயர்த்துத் , தண்டர்க் களிப்பி னாடுங் கூத்துக் 
கண்டனன்...... வெம்முது பேய்க்கென் உயிர்கொடுத்தேனெனத் , 
தம்மனை தன் முன் தன் மெய் வைத்தலும் ( 6 : 120-31 ) என்று 

கூறுகிறது . 
6. உலகில் வாழ்வோரெல்லாரும் முடிவில் அடையும் இடம் சுடுகாடா 

தலின் , அதனைப் “ பதி ” யென்றார் . ஒருவன் என்பது 

தொருமகன் கிடந்தான் என்பது போல நிற்கிறது . 
7 . இதனாற் பிணத்தைச் சுமக்கிற ஒருவற்கும் அப்பிணத்துக்குமுள்ள 

தொடர்பே தம் முடம்புக்கும் உயிர்க்குமுள்ள தொடர்பாகக்கருதி 


294 


7-12 . (டிேய....... வயங்கியோசோ) நீடிய மலப்பொதி இரிய 
நூறி- சுமந்து வருகிற மும்மலங்களாலான தேகபாரத்தைக் கழியப் 
போகட்டு ; உணர்வு உரை தொடக்கு கழிந்த - மனவாசகங்களின் 
தொடக்கினைக் கடக்கப்பட்ட ; இனையில் இன்பத்து நன்று எய்து 
ஞான்று என்று கொல் என்று உவமையில்லாத பரமானந்தக் கடலா 
கிய முத்தியிற் குளிக்கும் நாள் எங்காளோ என்று ; நெடிது நினைகு 
வர்- மிகவும் நினைத்துக் கொண்டிருப்பர் ; வடு நீங்கு சிறப்பின் 
வயங்கியோர் குற்றமற்றதாகிய ஞான சித்தியால் விளக்கமுற்றோர் . 


எ - று . 


ஒடு , மாது , அசை , கொல் , ஐயம் , 


ஞானவான்கள் , அதனை விரையக் கழித்தலையே கருதியிருப்ப 
சென்பது பெற்றாம் . " மற்றும் தொடர்ப்பா டெவன்கொல் பிறப் 
பறுக்க , லுற்றார்க் குடம்பு மிகை " ( குறள். 345 ) என்று சான்றோர் 
கூறுவது காண்க . 


1 . மனவாசகங்கட் கதீதமாய்க் கடந்துள்ள தான - உ . வே . 
2. பாமானந்தப் பெருவெள்ளமாகிய முத்தியைக் கிட்டும் நாள் - உ.வே . 
3. இம் முத்தியையே அருணந்தி சிவனர் , " மனத்தினான் வாக்கால் 

மற்றும் , குறைவிலா வளவினானுக் கூறொணாதாகி நின்ற, இறை 
வனார் கமலபாதம் " ( சிவ . சித்தி . சுபக் . பாயிரம் . 6 ) என்றார் . 
அறத்தைப் " புரைதீர்ந்த நன்மை " ( குறள் . 292 ) என்று சான் 
றோர் கூறினாராகலின் அந்த அறத்தின் மேல்விளைவாகிய பேரின்ப 

வீட்டை " இணையில் இன்பத்து நன்று " என்றார் . 
4 , என்றாக - உ . வே . 
5. உடம்பின் தொடர்பாகிய குற்றத்தை " வடு " வென்றார் ; புண் 

ஆறினும் வடு நீங்கா தவாறு போல , உடம்பாலெய்தும் இன்பத் 
துன்பங்கள் நுகரப்பட்டுக் கழியினும் , உயிர்க்கதன்பாலுள்ள காதல் 
பெரிதாதலின் தீங்காமைபற்றி அதனின் நீங்கி " இணையிலின்பத்து 
என்று எய்துதலாகிய சிறப்பினை நல்குதலின் , " ஞானத்தை " ச் 
சிறப்பென்றார் . “ சிறப்பென்பது வீடு பேற்றுக்கு முரித்தென்பது " 
சிறப்பீனுஞ் செல்வமு மீனும் " ( குறள் . 31 ) என்பதற்குப் பரிமே 
லழகருரைத்த வரையாற் றெளியப்படும் , 


6. குற்றமற்ற ஞானக்காட்சியால் விளக்கமுற்றோர் - உ . வே . 


295 


அகவல் 48 
ஞானசித்தர்க்கு வினையிற் பற்றின்மை . 
நஞ்சு வீற்றிருந்த வெஞ்சினப் பகுவாய் 
போர்வை நீத்த புயங்கத் தன்ன 
ஆசறு படிவத் தான்றோர் நிற்க 

நிலஞ்சேறு படுத்த கருங்கைக் கொண்மூப் 
5 . பொரியரை விளவின் புனிறுதீர் பெரும்பழம் 

அரிதுபெற் றயின்றதன் வறுமை போலத் 
தெரியாத் தேர்ச்சித் தீரா வுள்ளத்துப் 
பெரியோர் விட்டனர் பிறழா வினையே 

* அரியவு முடையதொன் றுளதே பிரியா 
10. துடனுறை பழைமை வூங்கே கடனறி 

மண்வினை மாக்க டம் வினை முடிமார் 
திகிரி யுருட்டி யொருவி யாங்கும் 
வருத லோவா மாறுங் குவிவாய்த் 

தசும்புறை யிங்காங் கசும்பறத் துடைத்தும் 
15. இருங்கடி மிகவாப் பெருங்கட னல்லதை 

உடையதை யுடையரோ மற்றே யுடையதை 
வரையளந் தறியாத் திரையருந் திருத்தப் 
பேரா னந்தப் புணரி 
ஓராங்குப் படித லுடையோ ரீண்டே . 


1. அரிதுதுற் - பா . வே . 
2. அயின்றதற்கருமை சாலத் - பா . வே . குரிமைசான்ற - பா. வே . 
3. திரியாவுள்ளத் - பா . வே . 
4. அளியவு முடைய தொன்றுளதே விளியாது - பா . வே . 
5. சிவஞானிகளிடத்திலே கன்மங்கள் வந்து தாக்கினாலும் , அதனால் 

வருந்தரர்கள் " என்பதற்கு மதுரைச் சிவப்பிரகாசர் , மண்வினை 
மாக்கள் ... உடையரோமற்றே " என்பதை பெடுத்துக் காட்டுவர் 

(சிவப் . 90 உரை ) . 
6 , தீர்த்தம்- பா . வே . 


236 


இது தேகபாரத்தைக் கழித்து முத்தியைக் கூடும் நாள் எந்நாளென் 
னும் ஞானசித்தர்க்குப் பூருவ வ ! சனையாலுள்ள அனுபவமல்லது 
அவர் வினையிற் பற்றிலரென்று கூறியது . 

1-3 . உரை : (கஞ்சு........ நிற்க ) 1 வெஞ்சின நஞ்சு விற்றி 
ருந்த பகுவாய் -- வெவ்விய சினத்தையும் நஞ்சுக்குச் சுதேசமாயிருக் 
கிற பெரிய வாயையுமுடைய ; போர்வை நீத்த புயங்கத் தன்ன 
தோலுரித்த பாம்பையொத்த ; ஆசறு படிவத்து ஆன்றோர் 2 நிற்க 
புறச்சுத்தி பண்ணின தூய 3 விரதத்தை யுடைய 4 அறிவுடையோர் 
அழிவின்றியே நிற்க ; 

4--8 . ( நிலம் ........ வினையே) நிலஞ் சேறு படுத்த 5 கருங்கைக் 
கொண்மூ - மதத்தாலே பூமியைச் சேறாக்கிய பெரிய கையையுடைய 
யானை ; பொரியரை விளவின் புனிறுதீர் பெரும்பழம் - பொரிந்த 


1. நஞ்சில்வழிப் பாம்பின் சினம் வெஞ்சின மாத லின்மையின் நஞ்சு 

வீற்றிருந்த வெஞ்சினப் பகுவாய் ” என்றது " வெஞ்சின நஞ்சு 
வீற்றிருந்த பகுவாய் ” என மாறப்பட்டது . 


2. " நிற்க என்பது , அளவறிந்தார் நெஞ்சத் தறம் போல நிற்கும் 

( குறள் . 288 ) என் புழிப் போல நிலை பெற நிற்றலைக் குறித்து 
நிற்கின்றது . 


3. வடிவையுடைய -- உ . வே . 


4. புறச்சுத்திபண்ணுதற்குப் பாம்பு தோலுரிக்கும் செய்தியை உவ 

மையாகக் கூறும் திறம் , படநாகந் தோலுரித்தாற்போற் றுறந்து 
கண்டவர் மெய்பனிப்ப நோற்றிட் , டனாக வைம்பொறியும் 
வென்றார்க்கு ( சீவக . 1546 ) எனத் திருத்தக்க தேவர் பாலும் 
காணப்படுகிறது ; நாகந்தோலுரித்தாற் போற்றுறந்து ” என்பதன் 
உரையில் நச்சினர்க்கினியர், " நாகந்தோலுரிக்கும்போது நஞ்சும் 
காலும் ” என்பதனால் , அகச்சுத்தியுண்டாதலும் ஈண்டே துணியப் 

படும் . 
5. கருங்கைக் கொண்மூ வென்றது யானைக்கு 

யானைக்கு வெளிப்படை ; 
கொண்மூ - மேகம் . மழையால் நிலத்தைச் சேறுபடுத்துவது 
மேகத்தின் செயலாதலை , " சேறு செய் மாரியி னளிக்கும் " ( பதிற் . 
65 ) என்று சான்றோர் எடுத்தோது மாற்றாலு மறிக . நிலஞ்சேறு 
படுத்த என்பது கொண்மூவிற்கும் இயையுமாறறிக . 


38 


297 


அடியையுடைய விளாவினது உள்ளே இளம்பருவமறப் பழுத்த பெரிய 
பழத்தை ; அரிது பெற்று அயின்ற தன் வறுமை போல் - அரிதாக 
எடுத்துக்கொண்டு புசித்தலால் அதனில் உள்ளோரு பற்றுமின்றி 
யுள தாந்தன்மை போல ; தெரியாத் தேர்ச்சி தீபா உள்ளத்து .-- பிறரா 
லறிதற் கரிதாகிய கன்மச் சேதவுபாயத்தைக் கடைப்பிடித்தலின் நீங் 
காத வுள்ளத்தையுடைய ; பெரியோர் - ஞானவான்கள் ; 3 பிறழாவினை 
விட்டனர் - புறச்சுத்தி யின்றியே அந்தரங்க சுத்தியுடையராய்க் 
கெடுத்தற் கரிதாகிய கன்மத்தைச் சேதம் பண்ணியேயிருப்பர் ; 
9-10 . ( அரியவும் ........பழைமை ) அரியவும் உடைய தொன் 

ஆயினும் அவரை விடுதற்கரிதாய் இருந்ததுவு மொன் 
றுண்டு ; உடன் உறை பழைமை- அஃது அனாதியாகப் பழகிப் 


றுளது 


-- 


1. வெஞ்சின வேழமுண்ட விளங்கனி போன்று நீங்கி , யெஞ்சினான் 

போல நின்றான் " ( சீவக . 1122 ) என்று திருத்தக்க தேவரும் 
கூறுதல் காண்க . தூம்புடை நெடுங்கை வேழர் துற்றிய 
வெள்ளிலே போல் ” ( சீவக . 232 ) என்பதன் உரையில் நச்சினர்க் 
கினியார் , வேழம் வெள்ளிலுக்கு வருவதொரு நோய் என்றும் , 

குருதிக் கோட்டுக் குஞ்சர நகரம் (சீவக . 2182 ) போல வேழத் 
திற்குக் கை அடை ” என்றும் கூறவன ஈண்டு நோக்கத் தக்கன 
வாம் . அயின்று , 

அயின்று , காரணப் பொருட்டாய செய்தெனச்சம் . 
2. உண்பன வுண்டு வுடுப்பனவுடுத்து உலகர்போலவே பொழுதுதலின் , 

ஞானவான்களின் ஞான விலை பிறர்க்கறியவாரா தென்றறகு , தெரி 
யாத் தேர்ச்சி யென்றும் , தேர்ச்சியின் பயன் , தேர்ந்ததனை மேற 
கொண்டு கடைப்பிடித்தொழுகுத லாதலால் , கன்மச் சேதவுபா 

யத்தை , தேர்ச்சி யென்றும் தீராவுள்ள மென்றும் கூறினார் . 
3. வினை தன்னைச் செய்த வினை முதலைப் பற்றா தொழிவதில்லை 

யாதலின் , அதனைப் பிறழாவினை யென்றும் , அதனைப் பிறழ்ந்து 
கெடச் செய்வது ஞானத்தின் பெருமையாதலின் , பெரியோர் 
விட்டனர் என்றும் கூறினார் . “ கழலா வினைகள் கழற்றுவ கால 
வனக் கடந்த , அழலா ரொளியன காண்க வையாற னடித்தலமே ” 
என்று நாவரசரும் கூறுதல் காண்க . 


4. விடாத தொன்றுண்டு- உ . வே . 


298 


போந்த சரீர வாசனை ; 1 இரியாது - பிரார்த்த கன்மம் புசித்தறுமள 
வும் அஃது ஒழியாது ; அஃது எங்ஙனமென்னில் , 

10-13 . (ஊங்கே............ஓவாமாறும் ) ஊங்கு கடனறி மண் 
வினைமாக்கள்- இவ்விடத்தே தம் கிரியைகளை மிகவும் அறியும் 
குலாலர் ; தம்வினை முடிமார்- தம் காரியம் முடிப்பான் காரணமாக ; 
திகிரி உருட்டி - ஒருவியாங்கும்- திகிரியை விசைகொளச் சுழற்றி 
அச்சுழற்றுத லொழித்த விடத்தும் ; வருதல் 3 ஓவாமாறும் - சிறிது 
பொழுது தானே சுழன்று ஓயுமாறு போலவும் ; 

13-16 . ( குவிவாய் ..............மற்றே ) குவிவாய்த் தசும்புறை 
இங்கு - குவிந்த வாயையுடைய குடத்திலிட்டிருந்த பெருங்காயம் , 
அசும்பறத் துடைத்தும் 4இருங்கடி இகவாப் பெருங்கடன் 5 ஆங்கு 


1 , இதனையே முன்பு , “ போகாதம்ம புராதனம் ” 

" போகாதம்ம புராதனம் " ( ஞானு . 41-15 ) 
என்று கூறியிருத்தல் காண்க . 
2. ஒருவிய ஆங்கும் , ஒருவியாங்கும் என நின்றது ; கண்ட ஆக்கு , 

கண்டாங்கு எனவருதல் போல . 
3 . ஈண்டுக் கூறப்படும் கருத்தே, முற்செய்வினை யிங்குத் தங்கிப் 

போம் பாத்திரமும் குலாலன் வினை தவிர்ந்த சக்கரமும் கந்தித்துச் 
சுழலுமாபோல் , மங்கிப் போய் வாதனையால் உழல்விக்கும் எல்லா 
மலங்களும் பின் காயமொடு மாயு மன்றே ” ( சிவ . சித்தி . சூ . 10 : 6 ) 
என்றும் , அவ்வாறே பெரியோர்களும் வாசனை காரணமாய்ச் 
சுற்றிவிடப்பட்ட ( குலாலன் ) சக்கரம்போலச் சிறி துகாலம் ஆன்மா 
சரீரத்தை வகித்துக் கொண்டிருக்கின்றானெனக் கூறுகின்றனர் 

( தத்து . சங் . 38. உரை ) என்றும் சான்றோர் கூறுதல் காண்க . 
4 . “ இங்குளி வாங்குங்கலம் போல ஞானிபால் , முன்செய்வினை 

மாயை மூண்டிடினும் ” ( சிவ . போ . சூ . 10. அதி . 2. உதா . 3 ) 
என்றும் , " தன்பால் வைத்து எடுக்கப்பட்டொழிந்த காயத்தினின் 
றும் அதன் வாசத்தை வாங்கிக்கொள்ளும் பாத்திரத்தில் அவ்வாசம் 
மங்கிப்போய் மெலிதாய்க் கந்திக்குமாறுபோல நானவ னென்றெண் 
ணிச் சிவோகம் பாவனை செய்தறியும் ஞானிக்கு நாடு முள 
முண்டாதலுண்மையின் எனவரும் சிவஞான பாடியப் பகுதியும் 

ஈண்டு ஒப்பு நோக்கற்குரியன . 
5 . இங்காங் ” ( 14 ) கென்புழி ஆங்கு பிரித்துக் கூட்டப்பட்டது . 


299 


அக்குடத்திலே பற்றறத் துடைத்தாலும் மிக்க நாற்றம் அக்குடத்தி 
னின்றும் ஒழியாத பெரிய தன்மைபோலவுமாம் ; அல்லதை - அல்லா 
மல் 

; உடையதை உடையரோ -2 அகப்புறப் பற்றாகிய உயிர்ச் 
சார்பு பொருட்சார்பில் பற்றுடையார்போல இவர்கள் இருக்குமது 
பற்றாகவற்றோ; 

16-19 . (உடையதை .............ஈண்டே ) உடையதை - இனி 
இவருக்கு உடையதாவது யாதென்னில் ; வரையளந் தறியா - எல்லை 
யளத்தற் கரிதாகிய ; 3 திரையரும் பேரானந்தப் புணரி திருத்தம் - 
அசைவில்லாத பெரிய ஆனந்த மாக்கடலாகிய தீர்த்தத்திலே ; ஓராங் 
குப் படிதல் உடையோர் - இடைவிடாதே மூழ்குதலை யுடையராவர் ; 
ஈண்டே -- இந்த எடுத்த சனனத்திலே , எ - று , 

புனிறு , இளமை , ஏகாரங்கள் , அசை , ஐ - சாரியை , ஓ - எதிர் 
மறை . மற்று- அசை . 


1 . 


நான் எனதென்னும் பற்றுக்கள் ஈண்டு உயிர்ச்சார்பு பொருட்சார் 
பெனப்படுகின்றன . " தந்த துன்றன்னைக் கொண்ட தென்றன்னைச் 
சங்கரா ஆர்கொலோ சதுார் , அந்த மொன்றில்லா ஆனந்தம் பெற் 
றேன் யாதுநீ பெற்ற தொன்றென்பால் (திருவா . கோயிற். 10 ) 
என்றும் , " அடியேன் உண்ட ஆண் உனக்காம் வகை யென துள்ள 
முள் கலந்தெழு பரஞ்சோதி " ( திருவிசை. கருவூர் . கங்கை . 6 ) 
என்றும் வருவனவற்றால் அவையிரண்டும் அச்சான்றோர்பால் இருப் 
பது போலத் தோன்றினும் அவை பற்றெனப்படாமை யாவரும் 
அறியு முண்மையாதலின் , உடையதை யுடையரோ என்றார் 
ஓகாரம் எதிர்மறையாகலின் , உடையால்லர் என்பதாம் . 


2 , புறப்பற்றாகிய - உ . வே . 


அவாவாகிய - உ . வே . 


3. இனி , அவர் உடையது தான் யாதெனின் , அந்த மொன்றில்லா 

ஆனந்தம் பெற்றேன் " என்ற ஆனந்தமே யென்பார் , உடையதை 
வரையளந் தறியாத் , திரையருந் திருத்தப் பேரானந்தப் புணரி 
ஓராங்குப் படிதல் என்றார் . 


300 


அகவல் 49 
உபதேசப் பயன் 


நஞ்சே பாம்புண் டீ நீர் மாதோ 
அஞ்செஞ் சேதா வுண்ணற லமிழ்தே 
விஞ்சை வேந்தர் ஞானம் வீடே 
வஞ்சர் ஞானம் வடுவொடு படுமே 

இது 1 மேற்கூறிய பச் சுவர்க்கும் அபக்குவர்க்கும் செய்யும் உப 
தேசத்தால் வரும் பயன் கூறியது . 

உரை : (நஞ்சே............மாதோ) பாம்புண் தீநீர் நஞ்சு - சுவை 
யுடைத்தாகிய தண்ணீர் பாம்பு புசித்ரால் 2 நஞ்சா மாறுபோலவும் ; 

2. (அஞ்செஞ்சேதா, அமிழ்தே ) அம்செம் சேதா உண் 
அறல் அமிழ்து-- அந்த நீரே அழயே குணத்தையுடைய செவ்வை 
யாகிய பசுவானது புசித்தால் அமிழ்தத்தை யொத்த பாலாமாறு 
போலவும் ; 

3. (விஞ்சை............வீடே ) விஞ்சை 4 வேந்தர்-- பக்குவராகிய 


1 . இது ஞானவான்களுக்குப் பெந்தமில்லையாயினும் பாத்திர விசேடத் 

தால் உண்டென்று சொல்லியது --செப்பறைப் பிரதியிற்கண்ட 

பாட வேறுபாடு . 
2 . நஞ்சுடைமை பாம்பு பிறர் கண்ணிற்படில் கொலையுண்டற்கும் பிற 

ரைத் தீண்டின் - தீண்டப்பட்டார் கெடுதற்கும் காரண மாவது 
போல , இப்பாம்பன்னோர் பெறும் உபதேசமும் கேட்டுக்குக் காரண 

மாமென்பது குறிக்கத்தக்கதாம் . 
3. பசுவுண்ணும் நீர் பாலாய்ப் பிறர்க்கும் பயன்படுவதால் , அது பல 

ராலும் போற்றப்படுதற்குக் காரணமாவது போல , பசுவைப் 
போலும் சான்றோரது ஞானம் பலராற் பாவப்படும் சிறப்பும் பெறு 

மென்பது பெறப்படும் . 
4. ஞானவான்கள் பிறர்க்குக் குடியாகாது , பிறர்பால் அருள்கொண்டு 

அவரை ஆளுமாறு விளக்குதலின் , வேந்தர் எனப்பட்டார் . 
நாமார்க்கும் குடியல்லோம் ” என அந்நல்லோர் கூறுமாறு காண்க , 


301 


ஞானவான்கள் பெற்ற ; 1 ஞானம் வீடு -- உபதேசம் முத்திக்கு ஏது 
* வாய் முடியும் ; 

4. (வஞ்சர்............ படுமே ) 2வஞ்சர் ஞானம் -- அபக்குவராகிய 
3 கிருத்துமர் பெற்ற உபதேசம் ; வடுவொடுபடும் பிறரையும் தங்களையும் 
கெடுத்து உபதேசிக்கின்ற தேசிகர்க்கும் 4 குற்றமாய் முடியும் எ - று . 

5 இதனால் பக்குவா பக்குவம் பார்த்து அனுக்கிரகம் பண்ண 
வேண்டுமென்பது கண்டுகொள்க. அறல் - நீர் . 6 செஞ்சேதா என்ற 
விடத்து முதற்கண்ணின்ற செம்மை குணத்தையும் , மற்றது இலக் 
கணத்தையும் குறித்து நிற்பதால் , பண்பைப் பண்பு விசேடித்ததன்று 
என அறிக. ஏகாரம் , நான்கும் தேற்றம் . மாது , ஓ , ஒடு , அசை 7 


1. உபதேசப் பயன் ஞானமாதலின் , ஞானமென்றார் . ஞானம் வீடு 

பேற்றுக் கேதுவாதலின் , வீடு என்றார் . " விரும்புவார் வினைவீடே ” 

( ஞானசம்பந் . திருவோத் . 11 ) என்றாற் போல . 
2 . தமது கொடுமை புறத்தே தோன்றாவகை மறைத்து வைத்து 

ஞானம் பெற்ற பின்னர்ப் புலப்படுத்துதலின் , அபச்குவரை 
வஞ்சர் என்றும் , அவர் பெற்ற உபதேசம் தான்பட்ட இடத்தியல் 
பாற் கெட்டதேயன்றி ஞானப்பண்பிற் றீராமையின் ஞானம் எ 

என் 
றும் கூறினார் ; பால் கெடினும் திறப்பண்பு கெடாமை போல . 


3. கிருத்துமர் - கிருத்திருமம் செய்பவர் , வஞ்சகர்-- உ . வே . 
4. அல்லா தார்க்குச் செய்யும் உபதேசம் எல்லோரையும் கெடுக்கு 

மென்பதை , திருமூலனர் , " கற்பாய குற்றங்க ணீக்காமற் கற்பித்தால் , 
தற்பாவங் குன்றுந் தனக்கே பகையாகும் , நற்பா லரசுக்கும் நாட் 
டுக்கும் கேடென்றே , முற்பாலே நந்தி மொழிந்து வைத்தானே " 
( திருமந் . 2047 ) என்பது காண்க . கெடுத்தற்குக் குற்றமான 
வே துவாய் முடியும் - உ . வே . 


5 . இது சில பிரதிகளில் இல்லை . 
6. இத்தொடர் செப்பறைப் பிரதியொன்று தவிரப் பிறவற்றில் 

சிதைந்து காணப்படுகிறது . 
7. இங்கே , இவை பத்தொன்பதும் கன்ம க்ஷயம் ” என்றொரு 

தொடர் , செப்பறைப் பிரதியிற் காணப்படுகிறது . 


302 


அகவல் 50 


மாயாமல பந்தக்ஷயம் 
எற்புக் குப்பையைப் புட்குலத் துணவை 
நரப்புக் கருவியைத் திரைப்பெருஞ் சேக்கையைப் 
புன்புல வாரியைத் துன்புக் குறையுளை 

ஈருட் போர்வையை வேரின் விளைவைத் 
5. தசைப் பெருந்திரளை நசைக்கின் செவிலியை 

மூளைச் சேற்றை முழுமலக் குழுவை 
ஞாளிக் கிரையைப் பூளைப் பொதியை 
வெண்ணிணப் பெருமையைப் புண்ணின் பொற்பைக் 

கொடுமைக் கோதையை யடுசினத் தமலையை 
- 10. மாசின் றேசை வழும்பின் வைப்பைத் 

தோலின் வேலியைத் துகளின் றுப்பை 
எரிப்பெருங் கொள்ளையை நரிக்கா ரயினியை 
பெருநோ யறையைக் கருநரைக் கமத்தைக் 

குறும்பிக் கொண்டலை இறும்பற் குறைவைப் 
15. புழுப்பா சறையை யழுக்கார் புருவை 

பஞ்ச விந்தியப் பாகர்க் காகா 
அஞ்சா மதகரி யடவியை வஞ்ச 
அரவுவா மூளையை நுரைவா யருவியை 

வாத வழுவைத் தீதுக வணைத்த 
20. வெளிலைப் பித்தின் விளிவருங் குறும்பைக் 

குரைவிரி யிருமற் றிரைவிரி புரையைக் 
காமச் சும்மையைக் கவலைக் கெல்லையை 
நாமத் தாணைத் தீமைத் திறலை 
அழுக்கா றணையும் விழுப்பெருந் தெருவை 


2 


1 . 


திருவை -- பா . வே . 


2. அரவா ரளையை- பா . வே . 


303 


25. ஏமாப் பிரலை விலங்கலைத் தீமை 

இருஞ்சுறவு கலித்த திருந்திரும் பௌவத்தை 
மறத்தின் மன்னை வழுக்கின் புக்கிலை 
இறப்பின் கேதன மிதனை மறப்பிற் 
கொண்டனை யானெனக் கொளலொழித் தொண்டிறன் 
30. மாய வினைய தான தேயாத் 

தனுகரண புவன போகம் 
எனும்வகை யறி நனி துனியினி துகவே 
து மாயாமல பந்தக்ஷயம் கூறியது . 


உரை : -1 . 1 எற்புக் குப்பையை - எலும்புக் கூட்டத்தை ; 
புட்குலத் துணவை - பறவை வருக்கத்துப் போசனத்தை ; 

2. நாப்புக் கருவியை - 2 நரம்பென்னுங் 3 கயிற்றாலே கட்டப் 
பட்டவதனை ; திரைப்பெருஞ் சேச்கையை -4 திரைதலுக்குப் பெரிய 
சயனத்தை ; 

3. புன்புல வாரியை -5 புல்லி தாகிய புலாற் கடலை ; துன்புக்கு 
உறையுளை - துக்கத்துக்குக் குடியிருப்பை ; 


1. என்புத் தூர்வையை - உ . வே . இறப்பின் கேதன மிதனை என்பது 

அச்சுப் பிரதியிற் காணும் உரைவேறுபாடு . 


2 . 

வைத்துக் கட்டிய நரம்பின் கயிறோ (பட்டி . திருவிடை , 13 ). 
தன்பாற் கிடந்து,மங்கும் மக்களை விடியலில் வெளிப்படுத்தும் 
படுக்கைபோல , திரையும் நரையும் முதுமைக்கண் வெளிப்படுப்பது 

பற்றி , உடம்பை , திரைப் பெருஞ்சேக்கை என்றார் . 
3. கருவியாலே - உ . வே . 


4. திரைதல் - தோல் சுருங்குதல் . 
5. புன்புலவு வாரியை யென்பார் புன்புலவாரியை என்றார் . புலால் 
நாறும் இயைபுபற்றி இங்கனம் கூறினார் . " புலவுக்கடல் ” என்றும் , 

புன்புலால் யாக்கை ” யென்றும் சான்றோர் பலரும் கூறுப . 
" பொல்லாப் புழுமலி நோய் புன்குரம்பை ” என்பர் ஔவயைார் . 


So - I 


4. ஈருட் போர்வையை - ஈரலை யுள்ளேபொதிந்த போர்வையை ; 
17 வரின் விளைவை -- வியர்வைக்கு விளை நிலத்தை ; 


5. தசைப்பெருந்திரளை- மாங்கிசக் கூட்டத்தை ; 2 நசைக்கு 
இன் செவிலியை- 3 ஆசையாகிய குழவியை யினிதாக வளர்க்கும் 
செவிலித்தாயை ; 


6. மூளைச் சேற்றை- மூளைக் குழம்பை ; முழுமலக் குழுவை 
சருவ மலத்தின் குழாத்தை ; 

7. ஞாளிக்கு இரையை -- நாய்கட்கு உணவாவதனை ; 4 பூளைப் 
பொதியை - பூளைப் பஞ்சு போலே நிலையில்லாதவற்றாலே கட்டிய 
பொதியை ; 

வெண்ணிணப் பெருமையை- வெள்ளையான நிணத்தின் 
மிகுதியை ; புண்ணின் பொற்பை- 5 புண்ணின் பொலிவை : 


8 .. 


1. பெயர் பேரென வருதல் போல வியர் வேரென வந்தது . " புறம் 

வேரார் ( குறள் . 487 ) என்றாற் போல , விளைவு என்றது ஈண்டு 
ஆகு பெயரால் விளை நிலத்தின் மேற்று , 


2 . 


மறைப்பில் விழைவிற்குச் சார்வாய் மயக்குவது ( புறத் . 412 ) 
என்றும் , இவ்வுடம்பு இன்பத்துக்காம் " ( புறத் . 413 ) என்றும் 
கூறுபவாதலின் , நசைக்கின் செவிலி யென்றார் . " பற்றின் 
பற்றிடம் ” ( 4 : 116 ) என்பது மணிமேகலை . 


3. ஆசையை பினிதாக வளர்க்கும் செவிலித்தாயை --உ . வே . 


4 , “ தினைப்பெய்த புன்கத்தைப் போலச் சிறியவு மூத்தவு மாகி , 

நுனைய புழுக்குலந் தம்மால் நுகரவும் வாழவும் பட்ட , இனைய 
வுடம்பு ” ( புறத் . 413 ) என்று பிறரும் கூறுப . 


5. புண்ணால் சீரழிக்கப்படும் அழகினை -உ . வே . புண்ணிடத்தே 

அழுக்குச் சொரிவதுபோல , “ ஒன்பது . வாயில்கள் தோறும் உண் 
ணின்று அழுக்குச் சொரிய உடம்பெனத் தோன்றி உருவு தெரிப் 
பதுபற்றி , புண்ணின் பொற்பு என்றார் . 


39 


305 


9. 1 கொடுமைக் கோதையை -- 2 கொடுமையென்னும் துரு 
நாற்ற மடிக்கும் பூவால் தொடுக்கப்பட்டதொரு மாலையை ; 3 
சினத்து அபலை யை - கொல்லுகிற சினத்தின் 4 செறிவை ; 

10. 5 மாசின் தேசை - இராகத் துவேஷங்களை வெளிப்படுத்தும் 
ஒளியாகிய அகனை ; வழும்பின் வைப்பை - நிணத்தாற் பூசப்பட்ட 
கூரையை ; 

11. தோலின் வேலியை - தோலை வேலியாகவுடையதனை ; 
துகளின் துப்பை - குற்றத்துக்கு வலியானவதனை ; 

12. எரிப் பெருங் கொள்ளையை -- அக்கினியாலே மிகவும் 
கொள்ளை கொள்ளப்படுவதனை ; நரிக்கு ஆர் அயினியை நரிகள் 
திருத்திவரப் புசிக்கும் உணவை ; 


81 


யை .- 


1. உடம்பாலுறுகின்ற இன்பத்தால் அதுவே தானெனக் கருதிய வழி , 

அக்கருதினோரைத் தன் நலம் குறித்துக் கொடுஞ் செயலனைத்தும் 
செய்விக்கும் இயல்புபற்றி , உடம்பை , ஒருபெண்ணாக உருவகம் 
செய்து கொடுமைக் கோதை யென்றார் எனினுமாம் . 


2. கொடுமைகளாலே தொடுத்த அணங்கு போல் வதனை - உ . வே . 


3. செற்றச் சேக்கை யென்றார் சீத்தலைச் சாத்தனர் . ( மணி .4 : 117 ) . 


4. ஆரவாரத்தை - உ . வே 


5 . 


மாசு- விருப்பு வெறப்பாகிய குற்றம். விருப்புள்வழித் தட்பமும் , 
வெறுப்புள்வழி வெப்பமும் கொண்டு முகம் ஒளிர்தலின் , மாசின் 
தேசை என்றார் . தேசு- ஒளி, 


6. வழும்பின் கூரையை 


உ . வே. 


7. " புன்புறந் தோலைப் போர்த்து மயிர்புறம் பொலிய வேய்ந்திட் 

டெர்ன்பது வாயிலாச்கி பூன்பயில் குரம்பை செய்தான் ” ( சீவக . 

1558 ) என்று திருத்தக்க தேவர் கூறுவர் . 
8 . காமம் வெகுளி முதலியன பெருகுதற்கு ஆக்கம் தருதலின் , உடம் 

பை , துகளின் துப்பு என்றார் . துப்பு , வலி . " காப்பியக் கவிகள் 
காம எரி எழ விகற்பித்திட்டார் இறைச்சிப் போரிதனை என்றான் 
( சீவக . 1585 ). 


306 


13. பெருநோய் அறையை- 2 பிறப்புக்குக் காரணமாயிருப்ப 
தோர் அறைவிட்டை ; கருகரைக் கேமத்தை - பெரிய நரையாகிய 
மேகத்தை ; 

14. குறும்பிக் கொண்டலை- அழுக்கைக் குறும்பியாகச் சொரி 
யும் 4 வருடத்தை; - இறும் பற்கு உறைவை -உதிரக் கடவ பற்களுக்கு 
இருப்பிடத்தை ; 

15. புழுப் பாசறையை கிருமிகள் புகவிட்டிருக்கும் படை 
வீட்டை ; அழுக்கார் உருவை- பொல்லாங்காலே சமைக்கப்பட்ட 
உருவத்தை ; 

16-17 . (பஞ்ச .........அடவியை ) பாகர்க்கு -8 அந்தக் கரண 
மென்னும் பாகராலே ; ஆகா- வணக்குதற் காகாத ; பஞ்ச இந்திய 
அஞ்சா மதகரி அடவியை-பஞ்சேந்திரிய மாகிய அச்சமில்லாத மத 
யானை யுலாவும் அடவியை ; 


1. எல்லா நோய்கட்கும் காரணமாதலின் , பிறப்பினை , பெருநோய் 

என்பர் . 
2. மிக்க வியாதிகள் தங்கும் ஒதுக்கிடத்தை - உ. வே . பிறப்புக்கு 

உற்பவமாயிருப்பதோர் வீட்டை - உ . வே . 
3. கம்- மேகம் , ஈண்டு அம்மும் அத்தும் பெற்று உருபேற்றுக் 

கமத்தை என கின்றது . 


4. கொண்டலை - உ . வே . 


5 . பிள்ளைப் பருவத்தும் முதுமைப் பருவத்தும் பற்களுக்கு உதிர்தல் 

இயல்பாதலின் , இறும் பல் என்றார் . 
6. பிறர்க்குத் தீங்கு செய்வது குறித்துப் போர்வீரர் சென்று தங்கும் 

பாசறையை , புழுவுறையும் உடம்புக்கு உவமை கூறினமையின் , 
புழுக்கள் கோய் விளைவிப்பான் நிறைந்திருத்தலை யறியலாம் . 
மயிர்க்கால் தோறும் அழுக்கே வெளியாதலின் அழுக்கார் உருவை 

என்றார் . 
7. நிரப்பப்பட்டதாகிய சொரூபத்தை - உ . வே . 
8.) இந்திரியமைத்தினையும் புறக்கருவியென்றும் , மனமுதலிய அந்தக் 

கரணங்களை அகக்கருவியென்றும் கூறுபவா தலின் , கரணங்களைப் 
பாகசாக்கியும், அவற்றின் வழி விற்கும் புறக்கருவிகளை யானை 


307 


17-18 . வஞ்ச அரவுவாழ் அளையை வஞ்சகமாகிய சர்ப்பம் 
உறையும் பொந்தை ; 

18. நுரைவாய் அருவியை 3 நுரையை யொன்பது வாயிலாலே 
அருவிபோலச் சொரிவதனை ; 

19-20 . ( வாத............ வெளிலை ) வாத 4 வழுவை - வாதமாகிய 
யானையை ; தீதுக அணைத்த வெளிலை - குற்றமறக் கட்டப்பட்ட 
கம்பத்தை ; 

20. பித்தின் விளிவரும் குறும்பை- பித்தமிருக்கும் கெடுதற் 
கரிய அரணிருக்கையை ; 


யாக்கியும் கூறினார் , " வாயாதி சோத்திராதி புறத்துவாழ் கருவி 
யாகும் , ஓயாத மனாதி காயத் துணருமுட் கருவியாகும் " ( சிவ . 
சித்தி . 2:63 ) என்றார் சான்றோரும் , இந்திரியக் காட்சிக்கும் 
தன் வேதனைக் காட்சிக்கும் இடையே மானதைக் காட்சியை வைத் 
ததும் இக்கருத்தே பற்றியென அறிக . இனி, இந் நூலாசிரியரும் , 
இந்திரியங்களைப் பரிசனமாக்கி , அந்தக் கரணங்களை அமைச்சராக்கி 
" தி சிந்தித் தாய்ந்து துணிந்து செயற்படு மந்தக்காண வமைச் 
சரும் ” ( ஞான 16 : 29-30 ) என்பது காண்க , மனம் இந்திரியல் 
களைத் தொழிற்படுத்தும் என்ற கருத்தால் இவர் கூறுவதுபோல , 
மிருகேந்திரமும் , 

வெவவ , வத க பவே , வாரி வகஓ யகி வா 
8.நாவாயி விஷயமாலகா , வணாடியம் ! ” 
( XII : 7 ) என்று கூறுகிறது . 


1. அகத்தே ஒடுங்கியிருந்து செயற்கொடுமையால் தனது உண்மையைப் 

புலப்படுத்தலின் , வஞ்சத்தை, அளையிலொடுக்கும் பாம்பென்றார் , 


2. கிருத்திருமமாகிய - உ . வே . 


3. நுரையை வாயாலே அருவிபோல - உ . வே. 


4. வழுவை- யானை . 


5. குறும்பு - அரண் ; " நணிசணி யிருந்த குறும்பல் குறும்பின் ததும்ப 

வகி " ( புறம் . 177 ) என வருதல் காண்க , 


308 


21 . ( தரைவிரி ........ புரையை ) குரைவிரி இருமல்- ஒசைமிக் 
கிருக்கின்ற சிலேத்துமமாகிய கடலின் ; திரைவிரி புரையை 
2 அலை விரியத் தாங்கும் மலையை ; 

22. காமச் சும்மையை - 3 மிக்க காமத்தாலே பிறர் பலர் அலர் 
தூற்றப்படுவதனை ; 4 கவலைக்கு எல்லையை- துக்கத்துக்கு முடிவெல்லை 
யாயதனை ; 

23. 5 நாமத்து அரணை -- 6 அச்சத்துக் கிருப்பிடத்தை ; தீமைத் 
திறலை-- மெய்யாற் செய்யுந் தீமைக்கு வலிபெற்ற வதனை ; 

24 . ( அழுக்காறு........தெருவை ) அழுக்காறு அணையும் -- பிறர் 
செல்வ முதலியவற்றைக் கண்டாற் பொறாமை சேரும் ; விழுப்பெருந் 
தெருவை- துன்பத்தையுடைய பெரிய வீதியை ; 

25. 8 ஏமாப்பு இரலை விலங்கலை- செருக்காகிய மான் வாழும் 


மலையை ; 


1. பரை- உயர்வு ஈண்டு உயர்ந்த இடமாகிய மலை குறித்து நின்றது . 


2 . 


கடலுக்கு விரிந்த இடமாகிய வதனை -- உ . வே . 


3. தூர்த்த குணத்தாலே -- உ . வே . மிக்க காமமே சான்றோராலும் 

பிறராலும் அருவருக்கப்பட்டு அலர் தூற்றப்படுவதென்பது இதனால் 
துணியப்படும் . 


4 . அவலக் கவலை கையா மழுங்கல் , தவலா வுள்ளந் தன்பாலுடை 

யது ( மணி . 4 : 116 ) எனப் பிறரும் கூறுதல் காண்க . 
5. சிறுமுள் தைப்பினும் நோய் பெரிதாதல் பற்றி , அஞ்சிக் காக்கப் 

படுவதால் , நாமத் தரணை என்றார் . " எந்தை யுள்ளடி முள்ளும் 
நோவ வுறாற்க தில்ல ” ( புறம் . 171 ) எனச் சான்றோர் வாழ்த்து 

மாறு காண்க. 
6. அச்சத்துக் கிலயமற்ற விருப்பிடத்தை - உ . வே . 
7. அழகிய பெருமையையுடைய தெய்வீகத்தை - உ . வே. 
8. ஏமாப்பு - செருக்கு ; 

( < ஏமாப்பேம் பிணியறியோம் பணிவோ 
மல்லோம் ” ( திருநா . மறுமாற் . 1 ) என்புழிப்போல . 
9. ஏசறவாகிய மான் - உ . வே . 


309 


25-26 . (தீமை .......... பௌவத்தை) 1 தீமை இருஞ்சுறவு 
கலித்த - மனத் தோடமாகிய பெரிய சுறாமீன் வளர்ப்பட்ட ; திருந்து 
இரும் பௌவத்தை -2 திருந்திய பெரிய சமுத்திரத்தை ; 

27. மறத்தின் மன்னை - மறத்துக்கு நிலையான அதனை ; வழுக் 
கின் புக்கிலை - 3 அவஞாயம் புகுந்திருக்கும் சுதேசத்தை ; 

28. இறப்பின் கேதனம் இதனை - சாதற்குக் கொடிகட்டியிருக் 
கின்றதாகிய இத்தனைக் குற்றமுடைய இத்தேகத்தை ; 
28-9. ( மறப்பின் 

( மறப்பின் ............யானென ) 4 மறப்பின் யான் எனக் 
கொண்டனை- அஞ்ஞானத்தாலே நான் என்று கொண்டாய் ; 

29-32 . ( கொளலொழித்து இனி துகவே ) கொளல் 
ஒழித்து - அவ்வாறு கொள்ளுமதனை சானத்தாலே விட்டு நான் அல்ல 
வென்று கொண்டு ; 5 ஒண் திறல் மாயா வினைய தாய - அழகிய வலியை 
யுடைய மாயாகாரியமான ; தேயா தனுகரண புவன் போகம் எனும் 


1 . 


தீமைத் திறலை டென்புழி வந்த தீமையை மெய்யாற் செய்யும் 
தீமை என்றமையின் , ஈண்டு மனத்தோடம் என்றார் . 


2 . 


அழகையும் பெருமையையு முடைய சமுத்திரத்தை - உ . வே . 


3. சழக்குக்குச் சுதேசத்தை - உ . வே . 


4. மறப்பின் என்பது மறைப்பின் என்று பாடமிருக்கின் அஞ்ஞான 

மென்று கூறும் பொருள் சிறக்கும் . 
5 . காரணமாகிய மாயை என்றும் நிலைபேறுடையதாகலின் , ஒண்டிறல் 

மாயை என்றும் , அதன் காரியமாக , தனுகரண புவன போகம் 
என்னும் வகையுண்டாதலின் , மாயா வினைய தாய தேயாத் தனு 
கரண புவன போகமெனும் வகை என்றும் கூறினார் . 
“ ஒயாவவா யஷாவாவா தவொஉஞா Ma | 
காயபாலாவ தாஸீநா வானாவலா தெஷெவஹி ” 
என்று பிறரும் கூறும் , 


310 


வகை 


ஒழியாத தனுகரண புவன போகமென்னும் 1 வகைகளின் 
வேறுபாட்டை ; நனி துனி இனிதுக அறி -உன்னை மிகவும் கூடிய 
தோடமானது கெட்டற , 2 அறிவாயாக , எ- று . 


3 துனி , விகாரம் , ஏ , அசை . 


அகவல் 51 

ஆணவமல பந்தக்ஷயம் 
ஈறறி வுக்கெவ னெவனோ மற்றதன் 
மாறறி வுக்கறி மற்றே கூறின் 
இளைத்தன் மற்றெவ னெவனோ நின்ற 

தளிர்த்தன் மற்றுயர் பின்மை + யுளங்கொள 
5. அறிவுரு வதனோ ட நித்த மன்மையின் 

மறுவற னெறியிவ ணெறிபட நின்ற 
பேந்தம் போகம் போக நிறுத்தலும் 


1. வகைகளில் ஒன்றாகிய தனுவின் வேறுபாட்டை - உ . வே . 
2. தேகத்தை வேறாகக் காண்டலே அஞ்ஞானமாகிய குற்றம் நீங்கு 
தற்கேது வாமென்பதை தேவீகாலோத்ரம் கூறுகின்றது , திருமூலரும் 

தன்னை யறிவ தறிவமைய ஃதன்றிப் , பின்னையறிவது பேயறி 
வாமே 

என்பர் . 


3 , துனிது என்று பாடமாயின் , துன்னிய தென்பது துனிதென 

வந்தது செய்யுள் விகாரம் . துனி என்று அச்சுப்பிரதி கொண்ட 
பாடமே கொள்வதாயின் , நணியது " நணி " ( ஐங் . 20 ) என்றும் , 
அணியது “ அணி ( தோல் . எழுத் . நச் . 236 ) என்றும் , வருதல் 

போல அத்துன்னியது துனிதென வந்ததென்று கொள்ளப்படும் . 
4. களக்கொள - பா . வே . 
5. வெறியிவ - பா . வே . 
6. “ ஞானுமிர்தத்தார் பந்தம் போகம் போக நிறுத்தலும் , வந்தது மாயை 

வினைமலம் என்றாராகலின் , பந்தம் செய்யும் மாயை நிலைபெறும் 
படிக் காத்தல் மறமேயன்றிக் கருணை என்பது மிகையாம் போலு 
மெனின் , காத்தல் போகம் துய்ப்பித்ததல் ; போகம் புசிக்கவே 


311 


வந்தது மாயை வினைமலந் தந்தமின் 

மாயை பந்தம் வளங்கெழு போகந் 
10. தேயா வல்வினை திகழ்தரு மலத்துப் 

போக 2 நிறுத்துவ தாம்வினை முறுகிய 
போகந் தந்து புறங்கொடுத் தினிதா 
ஏகற் கொல்லா தாகி வேகத் 

தியாத்தலைத் துடைத்தலி னெறியிறை யுண்மை 
15. பார்த்தலிற் பறிமல மனாதி கூர்த்த 

பிறப்பிறப் பறா அச் சிறப்பி லாகத்தில் 
வாசனை யகலத் தோசொடு நிவந்த 
அமலனைச் சமாதி யமல 
விமல செய்ம்மதி 4 விருப்பினை யினிதே 
இஃது ஆணவமல பந்தக்ஷயம் கூறியது . 

1-4 . உரை : - (ஈறறி வுக்கு ........... உளங்கொள ) அறிவுக்கு 
ஈறு எவன் -5 ஆன்மாவுக்குச் சாதல் எவ்வண்ண மென்றும் ; அறிவுக்கு 
அதன் மாறு எவனோ - அவ்வான்மாவுக்கு அச் சாதலின் மாறான 


மலபாகம் வருமாகலின் காத்தல் , போகம் துய்ப்பித்தற் காரண 
மாகலின் கருணையேயாம் ; அருத்தி யறுத்து மலமுதிர் வித்து 
( சிவ . சித் . சூ . 8-10 ) என்றார் வழி நூலாசிரியரும் என்று சிவப் 
பிரகாசச் சிந்தனை யுரைகாரர் இவ்வடியினை எடுத்து ஆராய்கின்றார் . 

( சிவப் . 18 உரை ). 
1. மலத்திற் - பா . வே . 
2. நிறுத்துவதாய் - பா . வே . 
3. இவ்வடி அச்சுப்பிரதியில் இல்லை . 
4. விரும்பினை - பா . வே . 
5. ஈண்டு ஆன்மாவென்பது உடம்போடு கூடியிருக்கும் உயிர்களை , 

சாதலும் பிறத்தலும் இளைத்தலும் பெருத்தலும் உடம்புக்கே 

யாதலின் ; 
6. அதற்கு மாறாய - உ . வே . 


312 


பிறத்தல் எவ்வண்ண மென்றும் ; 1 இளைத்தல் எவன் - அவ்வான் 
மாவுக்கே இளைத்சல் எவ்வண்ணமென்றும் ; நின்ற தளிர்த்தல் 
எவனோ - இளையாமல் பருத்தல் எவ்வண்ணமென்றும் ; உயர்வின்மை 
எவனோ கூறின் 

றின் -- 2 முப்பது வயதளவும் வளர் நல் எவ்வண்ணமென் 
றும் பின் வளராமை எவ்வண்ணமென்றும் கேட்கும் நினக்கு இப் 
பொருளிருக்கும்படி சொல்லின் ; 

சொல்லின் ; உளம் கொள அறி -உள்ளம் கொள்ள 
அறிவாயாக ; 

5-6 . ( அறிவுரு............ நெறி ) அறிவு உருவதனோடு அநித்தம் 
அன்மை பின் -4சேதனயாகிய ஆன்மா தேகமாகிய அத்துடன் அநித் 
தியப்படாமையால் ; இவண் மறுவறல் நெறி - நீ கேட்ட பொருள் 
தேகத்துக்கே யென்று கொண்டு தேகிக்கல்லவென்று இவ்வாறு குற்ற 
மற வறிந்து போகடு ; இது பசுவுண்மை அறிகை. 


1. சாதல் பிறத்தல் போல , நோய் , வறுமை , துன்பம் முதலிய காரண 

வகையானன்றி , இயல்பாகவே இளைத்தலும் பருத்தலும் வளர் 
தலும் தேய்தலும் உண்டென்றும் அவற்றிற்குக் காரணம் பிறந்து 
வாழும் இடம் , அவ்விடத்தின் தட்பவெப்பநிலை முதலியனவா 
மென்றும் ஸ்டாக்கார்டு ( Stockart ) முதலிய உயிர் நூலாராய்ச்சி 
யாளர் கூறுகின்றனர் . 


2. உயாவளர்ச்சி இருபது முதல் இருபத்தைந்து வயது வரை என்றும் 

குறுக்கு வளர்ச்சி முப்பத்தைந்து வரை என்றும் உயிர் நூற் 
பேராசிரியர் சேஷையா ( Prof. Seshiyah of the Annamalai 

University) முதலிய ஆராய்ச்சியாளர் கூறுகின்றனர் . 
3. விண்ணப்பஞ் செய்யும் - உ . வே . 


4. இச்சொல் சில ஏடுகளில் இல்லை . 


5. கேட்ட பொருள் : சாதல் , பிறத்தல் , இளைத்தல் . 


6 . 


ஆன்மாவிற்குச் ச - த்தன்மையுண்டென்று கூறின் , கடமுதலிய 
சடப்பொருள்களில் ஞானத்திற்குச் சமவாய சம்பந்தம் பொருந் 
தாதாம் ; ஆகவே ஆன்மா தேக முதலிய சடத்தின் வேறென் 
றறிக ” என்பர் அகோர சிவாச்சாரியார் . 


40 


313 


6-8 . (இவண் ............ மலத்து ) இவண்-இங்ஙனம் ; நெறிபட 
நின்ற பந்தம் 1 போகம் - முறையாக நின்றனுபவிக்கும் துக்கமும் 
சுகமும் ; போகம் நிறுத்தலும் -- இச் சுததுக்கங்களைத் தற்சொரூப 
மறியாமல் மறைத்துப் புசிப்பித்தலும் ; வந்தது - 2 உண்டாகியது ; 
மாயை வினை மலத்து - முறையே 3 மாயாமலத்தாலும் கன்ம மலத் 
தாலும் ஆணவமலத்தாலு மாம் , காண் ; 

8-14 . ( அந்தமில் ............நெறி ) 4 அந்தமில் மாயைப் பந்தம் 
இனி மேலே சொல்லப்பட்ட நித்தியமாயிருக்கிற மாயாமல காரிய 
மான தேகத்திலே நின்று முற்பவத்திற் செய்து கொண்டதாகிய ; 
தேயா வல்வினை- கெடாத வலிதாகிய கன்மமலத்தால் ; வளங்கெழு 
போகம் - வளப்பமுடையவான சுகதுக்கங்களை ; திகழ்தரு மலத்துப் 


1. போகமாவது சுக துக்கங்களை யறிவிக்கும் புருடனுடைய ஞான 

மென்று சுவாயாம்புவத்திலும் கூறப்பட்டிருக்கிற ” தென்று போக 
காரிகையுரை ( சூ . 4 ) கூறுகின்றது . 


2. வந்து கூடிற்று- உ . வே . 


3. இம் மூன்றன் இயல்பு : ளையும் சருவ ஞானேத்தராகமம் திரி 

பதார்த்த விசார பிரகரணம் சுலோகம் 32 முதல் 37 வரை காண்க . 
போகத்துக்குப் போக்கியமான உடம்பு மாயா காரியமா தலினாலும் , 
போக நுகர்ச்சியால் கன் மமலம் பெறப்படுதலாலும் , இம்மாயை 
கன்மங்களின் தொடர்பே மலமறைப்பை நீக்குதற்காதலினாலும் 
மாயை வினைமலத்து என்றார் . கதிதருங் காழிமன் காட்டுமப் 
பாசங்கள் மூன் றவைதாம் , பொதிதரு மாணவம் போகஞ்செய் 
கன்மமு மாயையுமாம் , முதியது தானொன்று முன்பினில்லாதது 
சேதனன்கண் , அதிக மறைப்பன வாயிரகோடி விருத்திகளே 

( தத்துவ விளக்கம் . 19 ) என்று பிறரும் கூறுதல் காண்க . 
4 . மாயை நித்தப்பொருளாதலின் அந்தமில் மாயை என்றும் , அதன் 

காரியமாகிய தேகத்திலே தங்கிச் செய்து கொண்ட வினை, 
தேகத்திற் கிடவாது உயிரினைப் பிணித்துக்கொண்டு அது புக்குழிப் 
புகுதல்பற்றி , அதனைப் பந்தம் என்றும் கூறினார் . " பந்தத் தந்த 
பாஞ்சுடராய் ” ( கந்த . வெண் . 3 ) என்று குமருகுருபரரும் கூறுதல் 
காண்க. 


314 ) 


போகம் நிறுத்துவதாம்- விளங்குகின்ற மலமானது மறைத்துப் 
புசிப்பிக்கும் ; முறுகிய வினை போகம் தந்து- 2 அது தான் பக்குவப் 
பட்ட கன்ம பலங்களைப் புசிப்பித்து ; புறங்கொடுத்து இனிதா ஏகற் 
கொல்லா தாகி-உன்னைவிட்டு நீங்குதற்கு இசையாதே ; வேகத்து 
யாத்தலை 3 இன்நெறி துடைத்தல் - அகங்காரத்தாலே பந்தித்தலை 
இனிய கன்மச்சேத வுபாயத்தாலே தவிர்வாயாக ; 

இது பாசமறைப்பு விடுகை . 

14-15 . (இறை............ மலம் ) இறையுண்மை பார்த்தலின் 
பதியுண்மை யறிவால் ; மலம் பறி - ஆணவமலத்தைக் 4 கெடுப்பாயாக ; 


1 , மறைத்துப் புசிப்பித்தலாவது : நுகரப்படும் சுகதுக்களையன்றிப் 

பிறவற்றை நோக்காவண்ணம் மறைத்து நிறுத்துதல் ; அஃதாவது 
இனிய பொருளொன்றின் இனிமைச் சுவையி லீடுபடுங்கால் , பிற 
வற்றை நோக்காதொழிகன்றோ மன்றோ ? அந்நோக்காமைக் கேது 
ஆணவமல மறைப்பென வறிக . " விருத்திகளான் மறைக்கின்ற 
வவ்வாணவம் வெங்குருமன் , கருத்திய னூன் முறை தேரிற் கலந்து 
டனா யணுவை , யருத்திய நஞ்சென்ன மோகஞ் செய் தாசை யனு 
பவத்திற் , பெருத்திடச் செம்பினிற் காளிதம்போலப் பிணைந் 

துளதே ( 20 ) எனத் தத்துவவிளக்கமுடையார் கூறுமாற்றாலறிக . 
2. அதுவாய் ; அதுவதுவாய் --உ . வே . 
3. போக நுகர்ச்சியால் மேன் மேலும் வினைகள் ஈட்டப் படுதலின் , 

கன்மத்தொடர்பு அருபையின் , ஏகற்கொல்லா தாகி யென்றும் , 
போக நுகர்ச்சியின் விளைவாகிய விருப்பு வெறுப்பு அகங்கார 
மாதலின் , அதனை வேகம் என்றும் , அதுவே வினைத்தொடர்பு 
கோடற்கு ஏதுவாதலால் அதனை அறக்கெடுக்கும் கெறி விருப்பு . 
வெறுப்பில்லாத நடுகிலைக் கொள்கையாய் இன்பம் பயக்கும் 
நன்னெறியாதலால் , அதனை இன்னெறி யென்றும் கூறினார் ; 
“ வேண்டுதல் வேண்டாமையிலானடி சேர்ந்தார்க் கியாண்டு மிடும் 

பையில் ” ( குறள் . 4 ) என்று சான்றோரும் கூறு தல் காண்க . 
4. ஆணவமலத்தால் மறைப்புண்ட உயிர்க்கு மாயை கன்மங்களின் 

தொடர்பு அம்மலத்னதப் போக்குக் குறிப்புடையதாகும் ; இதனைத் 
திருமூலர் , “ நேசாய ஈசனும் நீடாணவத்தரை , ஏசா மாயாள் 
தன்னாலே எழுப்புமே ” (திருமந் . 2163 ) என்பர் . 

பாயை சன்மங் 
களாகிய பாசத் தொடர்பைக் கண்டு கழித்தவழி , “ மலக்கலப்பாலே 


315 


15-19 . ( அநாதி ..... . இனிதே ) அநாதி கூர்த்த - அநாதி 
யாகமிகுந்த ; பிறப்பு இறப்பு அறா அ - பிறந்திறந்து வரும் ; 1 சிறப்பில் 
ஆகத்தில் -2வருத்தத்தைத் தருவதாகிய தேகத்தில் ; வாசனை 
அகல் - பிரார்த்த கன்ம பலம் புசித்தறு மளவும் ; 4 அமல விமல 
விருப்பினை - மிகவும் சுத்தமான விருப்பத்துடனே; தேசொடு நிவந்த 
அமலனை- பிரகாசமாயோங்கிய நின்மலனை ; இனிது 5 சமாதி செய்ம் 
மதி- நீ இனிதாகச் சமாதி பண்ணியிருப்பாயாக எ - று . 

பதியுண்மை யறிந்து அதனோடு இயைந் திருக்கை . 
மற்றென்கிளவிகள் வினை மாற்று . 7 அமலம் , விமலம்- ஒருபொருட் 
பன்மொழி . ஐ . சாரியை.8 


மறைந்தது ஞானம் ( 2213 ) என்ப துணர்ந்து , பதியுண்மை 
யறிவால் அம்மறைப்பினின்றும் நீங்குக என்பது கருத்து . மல 

மடைய மாயா தனுவிளையும் ” ( உபாயநிட் . 39 ) என்பர் பிறரும் . 
1. வருத்தமே மிகுதியும் பயத்தல்பற்றி , உடம்பைச் சிறப்பில் 

ஆகத்தில் என்றார் . 
2. வருத்தத்தைத் தரும் தன்மை யுடைத்தான - உ . வே . 
3. முற்பிறப்பில் செய்யப்பட்டு எடுத்த உடம்பை விடாது பற்றித் 

தன்பயனை விளைவித்து நிற்பது பற்றி , பிராரத்தம் வாசனை எனப் 


பட்டது . 


4. அமல விமல வென்பதிலுள்ள விமல வென்பதை விளியாக்காது , 

விருப்புக்கு விசேடணமாக இயைத்துப் பொருள் கொள்ளப்படு 


கிறது . 


5 . சமாதியாவது " நாலிருவழக்கிற் றாபதப் பக்கத் ” ( தொல். புறத் . 20 ) 

துள் ஒன்றாகவும் காணப்படுகிறது . " ஆங்கனம் குறித்த ஆய் 
முதற் பொருளொடு , தான் பிறனாகாத் தகையது சமாதி ” (நச்சி . 

உரை . மேற் . ) எனக் காட்டப்படுகிறது . 
6. பதியுண்மையறிந்து அதனோடு இயைந்திருக்கையாவது சிவயோகம் 

எனப்படுவது . பதியுன்மை யறிவு சிவதரிசனமாகும் . சிவரூப 
சிவதரிசனங்களால் ஆன்மா , மலத்தின் நீங்கித் தன்னுள்ளே சிவத் 
தைக்கண்டு இன்புற்று , சிவயோகத்தால் அந்தச் சிவத்தோடு 
இயைந்து நிற்குமென்ப ; இவற்றின் இயல்புகளைச் சீகாழித் தத்துவ 

நாதர் அருளிச்செய்த உண்மைநெறி விளக்கத்துட் காண்க . 
7. இது அச்சுப்பிரதியில் இல்லை . 
8. இக்குறிப்பு அச்சுப்பிரதியிலன்றிப் பிறவற்றில் இல்லை . 


316 


அகவல் 52 
ஞானவான்களைப் பாசம்வாதியாமை 


பதிபசு பாச மதியோர் வரத 
உலையா வென்பதைத் தலை நனி 1 நிறீஇ 
உடையா தாயி னொருபெரும் பாசம் 

அடையா வீடெனக் கடைநனி - கழறின் 
5. தன்னுரை மலைவு முன்பின் மலைவும் 

அன்னவை யருளோ யாமெனிற் பன்னிய 
4 உடையா மாண்டவ ரடையா பொடிபட 
மாமலை யன்ன மரந்தெறுங் கடுங்கனல் 

தாமரை யன்ன தளிர்க்கை தாங்கினும் 
10. மந்திர மாக்கட் கந்தர மியாதே 

செம்பிது செறிந்த புன்புறக் களங்கமிது 
என்றுரை கூ.டா வெழில் வளர் சீருணஞ் 
சித்து நீர் செறிந்த தொத்தே மிக்க 

விடங்கெழு பெருவலி யுளங்கொண் மந்திரத் 
15. தடங்கிய தன்மையு மற்றே குடங்கர்க் 


1. நிலைஇ - பா . வே . 


2. கழறினை யென்று பாடங்கொண்டு மிகவும் அருளிச்செய்தாய் 

என்று உரை கூறுகின்றது செப்பறைப்பிரதி . 


3. மன்னிய -பா . வே . 


4 . உடையா வூண்டர்- பா . வே. 
5. தொத்து - பா . வே . 
6 . " மலத்தின் சத்தியாகிய காரிய மழியும் , நித்தமாகிய காரணம் 

அழியாது ” என்பதற்கு " விடங்கெழு .........தகையே ” என்ற 
பகுதியை மதுரைச் சிவப்பிரகாசர் ( சிவப் . 88 உரை ) எடுத்துக் 

காட்டுவர் . 
7. குடங்கரிற் கலங்கல் நீரின் - பா . வே . 


317 


கலங்குநீ ரில்ல நலங்கிளர் விழுக்காழ் 
1 அணைந்த மாறென விணங்கிறந் தகன்ற 
பாசப் பெருவலி - தடுத்தனர் 
மாசின் ஞான மன்பெருந் தகையே 

இது பாசம் நித்தியமும் வியாபாகமுமாயிருப்பினும் ஞான 
வான்களை வாதியாதென்று கூறியது . 

1-6 . உரை :-(பதிபசு ..... எனில் ) மதியோர் வரத- ஞான 
வான்களுக்குச் சிரேட்டமாயுள்ள ஞானா சிரியனே ; பதி பசு பாசம் 
உலையா என்பதை - பதியும் பசுவும் பாசமும் நித்திய மென்னுமதை ; 
3 தலை கனி 4 நிறீஇ - முன்பே மிகவுமருளிச் செய்து வைத்து ; கடை 
பின்பு ; ஒரு பெரும் பாசம் 5 உடையாதாயின் வீடு அடையா என 


1 


1. அணைந்த மாறென விணையிறந்த கன்ற - பா வே . 
2. தீர்த்தனர் - பா . வே . 
3. தி . வாசமளுதுஷா 20 ஹோ தன, . ” 

( 2 : 2 ) என 
முதற்கண் மிருகேந்திரத்திற் கூறுதலினாலும் , அதனையே மேற் 
கொண்டு இந்நூலாசிரியர் ஈண்டுக் கூறுவதனாலும் , தலைநனி 
நிறீஇ என்றார் . இக்கரத்தை ஆசிரியர் உமாபதி சிவனர் பவுட்கர 
விருத்தி உரையில் எடுத்துக்காட்டியிருப்பது காண்க . பொருள் 
ஏழாக வகுத்துரைக்கும் சுவாயம்பு வாகமத்திலும் இம் மூன்றுமே 
பொருளாகக்கொண்டு இவை அனாதி நித்தமென்று கூறியிருப்ப 
தாகத் தத்துவத்திரய நிர்ணய வுரை ( சுலோ. 2 ) யாலும் தெரி 
கிறது , திருமூலனரும் , " பதி பசு பாசமெனப் பகர் மூன்றிற் , பதி 
யினைப் போற்பசு பாசமனாதி ( திருமந் . 115 ) என முதற்கண் 

கூறியருளுவது காண்க . 
4. நிலைஇ யென்ற பாடத்துக்கேற்ப " மிகவும் நிலைபெற வருளிச் 

செய்துவைத்து என்னும் உரை வேறுபாடு முண்டு . 
5. " மாயா வினை தாய தேயாத் , தனு கரண புவனபோக மென்னும் 

வகையறி நனி துனி தினி துகவே " ( ஞான . 50 ) என்பதனால் 
மாயாமல நீக்கமும் , வேகத்தியாத்தலைத் துடைத்தல் இன்னெறி 
( ஞான . 51 14-5 ) என்பதனால் கன்மமல நீக்கமும் , இறையுண்மை 
பார்த்தலிற் பறிமலம் ( ஞானு . 51 15-6 ) என்பதனால் ஆணமல 


318 


நனிகழறின் - உவமையில்லாத மகத்தாகிய பாசச் சேதம் இல்லா 
விடத்து முத்தி சித்தியாது என்று மிகவும் அருளிச் செய்வாயேல் ; 
* அருளோய் -3அழளையுடையோனே ; அன்னவை - அவ்வசனங்கள் ; 
தன் உரை மலைவும் முன் பின் மலைவுமாம் -4 சுவவசன விருத்தமும் 
சாத்திரத்துக்குப் பூருவாபர 5விருத்தமுமாய் இருந்தனவல்லவோ ; 
எனில் - என்பாயாகில் ; 


நீக்கமும் கூறவே , இவை நீங்கா விடத்து வீடு பேறின்மை பெறப் 
படுதலால் , உடையா தாயி னெருபெரும் பாசம் அடையா வீடு 
என்று மாணவன் கொண்டெடுத்து வினவுகின்றான் " சோதித்த 
காயத் தொடக்கற்றால் தொல்லை மலம் , சேதித்த தாகுமெனச் 
செப்பும் நூல் (உபாய நிட்டை 18 ) என்று சான்றோர் கூறுதல் 
காண்க . அமைந்த , மாயேயம் கன்மமாமல மூன்றும் , மாயாதாகவே 
யார்ச்சன மாயையின் , உற்பவந்தீசா வொழுகு மொன்றொன்று , 
நிற்சம மாயினல்லது நிற்பெறல் , இல்லென மொழிந்த தொல்லறம் 

தனக்கும் , ஏயா தாகும் ”(இருபா. 1012-18 ) என்று பிறரும் கூறுப . 
1. பாசத்சேதம் பண்ணப் படாதாயின் -உ . வே . 


2. இது வரத என்பதனைச் சாரவைத்து உரை கூறப்படுவது முண்டு. 
3. ஆசிரியன் கூற்றுத் தனக்கு முன்னொடு பின் முரணுமாறு தோன்றக் 

கண்டு மலைவு தீர வேண்டுங் கருத்தால் , வழிபாட்டு முறைமை 
பற்றி , மதியோர் வரத என்றதனோ டொழியாது , அருளோய் 
என்று மறுபடியும் வேண்டுகின்றான் . அருளோய் என்றது 
குறிப்பால் ஆசிரியருக்குச் சினமுண்டாமென எதிர்பார்ப்பதை 
விளங்குகிறது . அருணந்தி சிவனர் சினமுண்டாதலை எதிர்பார்த்து 
" சீறியருளல் ” ( இருபா . 2 : 17 ) என்றும் , " மாறுகோள் கூறல் 
போலும் ( 4 : 19 ) என்றும் , தேரா துரைப்பன் றெருமரலுளத் 
தொடு , பேரா தருளுதல் பெரியோர் கடனே ( 16 : 1-2 ) 
என்றும் கூறுதல் காண்க . 


4. சுவவசன விருத்தமாவது என் தாய் மலடி என்பது போலும் வழு 

வுரையாகும் ; சுவவசன விருத்தம் சொன் மாறி இயம்பல் , என் 
தாய் மலடி யென்றே இயம்பல் ” ( மணி . 29 : 160-1 ) . சாத்திரத் 
துக்குப் பூருவாபர விருத்தமாவது முன்னுக்குப்பின் முரணாகப் 

பேசுவது ; இஃது ஆகமவிருத்தமென்றும் கூறப்படும் . 
5. விருத்தமும் வருவனவாய் இருந்தன - உ . வே . 


319 


4 


6-7 . ( பன்னிய ........ அடையா) பன்னிய உடையா - இங்ஙனம் 
சொல்லப்பட்ட முப்பொருளும் 1 நித்திய வியாபகங்களே ; மாண்டவர் 
அடையா- அவையிற்றிற் பாசங்களானவை மாட்சிமையுடையவரான 
ஞானவான்களை 2 வாதிக்க மாட்டாவாம் ; என் போல வென்னில் - 

7--10 . ( பொடிபட , .......யாதே ) 3 மாமலை அன்ன மரம் பொடி 
படத் தெறும் கடுங்கனல் - பெரிய பருவதத்தைப் போலத் திரண்டு 
உயர்ந்த மரத்தைப் பொடியாகச் சுட்டெரிக்கும் மிக்க நெருப்பை ; 
தாமரை யன்ன தளிர்க்கை தாங்கினும்- தாமரைப்பூவின் இதழ் 
போன்ற மெல்லிய கையிலே தரித்தாலும் ; மந்திரமாக்கட்கு அந்தரம் 
யாது - மாந்திரிகருக்குக் கேடாகிய விதனம் யாதாயினுமுண்டோ ; 

மந்திரவாதிகளை அக்கினி வாதியாமையல்லது மற்றுள்ள 
விதனம் நீங்காமையால் , பாசம் வாதியாமை பல்லது 5 சுத்தராவதில்லை 
யாலோவென்று வினவில் , -- 
11-13 . ( செம்பிது , 

( செம்பிது............ ஒத்தே) 6 செம்பு இது என்று . 
செம்பு இதுவென்றும் ; செறிந்த புன்புறக் களங்கம் இது என்று 


1. தேற்றேகாரம் தொக்கது என்னொரு குறிப்புப் பெருமண்டூர்ப் 

பிரதியிலுள்ளது . 
2 .. வாதியாமை காண் உள்ளது - உ . வே . 
3. மாமலை யன்ன மரம் எனச் சிறப்பித்தது , கனலின் ஆற்றலை விளக்கி 

நிற்கிறது . 
4. தாமரையன்ன சையென் றொழியாது , தளிர்க்கையென மிருத்துக் 

கூறியது , அத்துணைப் பேராற்றல் படைத்ததாயினும் கடுக்கனல் 
மந்திரசத்தியால் தடுப்புண்டு எரிக்கமாட்டாது கழியுமென்பதைச் 
சிறப்பித்து நிற்கிறது. அகித்தம்பனை வல்லார்க் 
சுடாதாகும் ” ( சிவ . சித் . சூ . 10-6 ) என்று அருணந்தி சிவனரும் 

விளக்கிக் கூறுவது காண்க . 
5. சுத்தராமாறில்லையோ - உ . வே . 
6. இங்குக் கூறப்படும் கருத்தைச் சருவஞானேத்தராகமம் 

வவி 20 யயாதா 8 ஹெகூ வ . திவடி தொ 
தயா தாஜநா நவபவாயாக பழிவவ , வ , திவஉ தெ ! ” 
( 1 : 6 ) என்று கூறுகிறது . இங்கே களிம்பை , புன்புறக் களங்கம் 


கனல் 


320 


இதனுடன் கூடிய புறத்தே விளங்கும் புல்லிய களிம்பு இது வென் 
றும் ; உரை கூடா எழில் வளர் சீருணம் - பிரித்துச் சொல்லுதற்கரிய 
அழகு மிகுந்த செம்பிலே ; 2 சித்து நீர் செறிந்தது ஒத்து -3இரதம் 
செறிந்தால் பொன்னானவாறு போலச் சுத்தனாவா னென்றருளிச் 
செய்ய ; 

செம்பிலே குளிசையிட்டு உருக்கினல்லது சுத்தமாகாதபடியாலே , 
4 வியாபகமான ஆன்மாவுக்கு ஏகதேசமான தேகத்தில் பாசச் சேதம் 
செய்தவாறு எவ்வண்ணமென்ன , -- 

13-15 . மிக்க ........ அற்றே ) உளங்கொள் மந்திரத்து - உள் 
ளத்திலே மந்திரத்தைத் தியானிக்க ; மிக்கவிடம் கெழுபெருவலி 


என்றாற் போல சருவ ஞானேத்தரம் தா & வ y ) elg ( 1 : 11 ) 
என்றே கூறுதல் காண்க . செம்பின் வெட்டுவாய் தோறும் 
கலந்திருத்தல் பற்றிக் களிம்பினைச் செறிந்த களங்க மென்றும் 
செம்பு பொன்னாக வேதிக்கப்படுங்கால் , அதனோடு பிரிப்பற நிற்கும் 
இக்களிம்பு வேறாய்ப் பிரிந்துபோதலின் , புன்புறக் களங்கம் 
என்றும் கூ றினார் . " செம்பிற் காண லுறுங்களிம்பு இரத குளிகை 
பரிசிக்கக் கழியும் செம்புரு நிற்கக்கண்டோமன்றே , தாணுவின் றன் 
கழலணையத் தலிருமலம் தவிர்ந்தாற்றான் சுத்தனாயிருக்கை ” 
( சிவ . சித்தி . 11 : 5 ) என்று சான்றோர் உரைப்பது காண்க . 


1. பொல்லாத களிம்பு - உ . வே . 


2. சித்து நீர் - இரசம் , இரசத்தால் வேதிக்கப்பட்ட மாத்திரை செம்பு 

பொன்னாய்விடுவது ஒருதலையாதல்பற்றி , செறிந்தது என்றார் . 


3. இரத குளிகை தாக்கினால் பொன்னானவாறுபோல - உ . வே . 


4 . 


" மலத்தினோடும் வியாபி கேவலத்தி லான்மா ( சிவ . சித் . 4 : 38 ) 
என்றும் , பவுட்கராகமப் பசு படலத்தின்கண் பசுவுக்கு இலக்கணம் 
கூறுமிடத்து , வாவகம் ( சு .2 ) என்றும் , வியாபகமுண்மையை , 
" வாவகவெஹ ணொ லி ெ wa_ வாவகதா ஹவெக 
சு.ந தாநவ®வ y ) ஷெஹா ஆாவககாகதg ! ” 
( சூ . 105 ) என்றும் கூறி வற்புறுத்துவது காண்க . 


5. மான தமா யுச்சரிக்க - உ . வே . - 


41 


321 


1 அடங்கிய தன்மையும் அற்று - தேகமுற்றும் வியாபித்த மிக்க 
நஞ்சினிடத்துப் பொருந்திய பெரிய சத்தியானது பாதாதிகேசமள 
வும் 3 கலவாமல் தடுப்புண்டவாறு போலவாம் என்று அருளிச் செய்ய ; 

நித்திய நோய்கள் சரீரியாவான் உடையனவாதலால் , இவை 
தோற்றின காலங்களில் 4 ஞானத்தையே குறித்துக் கொண்டிருக்க 
வொண்ணாமையால் , மந்திரம் தியானியாத பொழுது நஞ்சு வாதிக்கு 
மாறுபோல ஞானமும் இவனுக்குச் சித்தியாக மாட்டாதோ வெனின் , 

15-19 . ( குடங்கர் ........பெருந்தகையே ) 5 குடங்கர் கலங்கு 
நீர்- குடத்திலெடுத்த மண்ணீரானது ; 6 இல்லம் நலம் கிளர் விழுக் 


1. உடம்பின் ஒரிடத்தே புக்க நஞ்ச உடலெங்கும் பாவித் தன் கொடு 

மையை மிகவிரைவில் பாப்பும் ஆற்றலுடைமை தோன்ற , விடங் 

கெழு பெருவலி என்றார் . 
2. விடம் எனவே பெரும்பாலும் அது பாம்பின் விடமெனவே கருதப் 

படுவதலாலும் , அப்பாபு தீண்டுவதும் பெரும்பான்மையும் காலி 
லாதலாலும் , பாதாதி கேசமளவும் கலவாமல் என்று உரை கூறு 

கின்றார் . 
3. சோவியாதவாறு போலவாம் --உ . வே . 

நோயெல்லாம் உடம்பினையே பற்றி நின்று , அஃது உள்ளளவும் 
இருப்பனவாதலின், நித்திய நோய்கள் என்றும் , நோய் தோன் 
றுக்கால் உடலோடு பிரிப்பறக் கலந்து சிற்கும் உயிர் தனக்குத் 
தோன்றியதாகக் கொண்டு தனது சிற்சத்தியொடுக்கி கோயே பட் 
டொழிதலின் , ஞானத்தையே குறித்துக்கொண்டிருக்கவொண்ணா 
தென்றும் கூறுகின்றார் . பசிநோ யுற்றபோது மான முதலிய 

நற்குணமெல்லாம் பறந்து போவது இதற்குப் போதிய சான்றாகும் . 
5. குடம் என்பது குடங்கர் எனவும் வரும் ; " குண்ட முற்ற குடங்கர் 

கொணர்ந்திடா ” ( கந்தபு . தேவகிரி. 24 ) என வருதல் காண்க . 
6. இல்லம் - தேற்றாமரம் . கலங்கல் நீரைத் தேற்றின் விதையிட்டுத் 

தெளிவித்தலை , " இல்லத்துக் காழ் கொண்டு தேற்றக் கலங்கிய நீர் 
போற் றெளிந்தி நலம்பெற்றாள் ” ( கலி . 142 ) என்பதனாலறியலாம் . 
கொங்கு வேளிர் , இவ்வாறு 

இவ்வாறு தெளிவிப்பது கம்மியர் தொழில் 
என்பார் , இல்லின் பக்காழ்ப் படுத்துத் தேய்வை யுறீஇக் , சலுழி 
நீக்குக் கம்மியர் போல ” ( பெருங் . 1 : 35 : 217 ) என்பர் . 


322 


காழ் - தேற்றின் மரத்துண்டாகிய அழகு விளங்கிய சிறந்த விதையை 
யிட்டு ; அளைந்த மாறு என - தேற்றின பின்பு மறித்துக் கலங்கினாலும் 
தேற்றாமலே தெளியுமாறு போலே ; மாசில் ஞானம் - குற்றமற்ற 
ஞானவனலாலே ; 1 இணங்கு இறந்தகன்ற பாசப் பெருவலி தடுத் 
தனர்- ஞானிகளும் உவமையில்லாத மகத்தாகிய பாசத்தினுடைய 
பெரிய சத்தியைச் சேதம் பண்ணினபின் , பிராரத்த கன்மம் புசித்தற் 
கேதுவாகிய நித்திய நோய்கள் நலியினும் , தெளிவுக் காட்சி 
பயுடையராயிருப்பர் ; பெருந்தகையே - பெருந்தன்மை யுடையோனே , 
அறிக எ - று . 

காழ் , வித்து . ஏகாரம் தேற்றம் . அற்று , குறிப்பு மொழி . ஏ , 


மன்.அசை . 


பாசச் சேதம் முடிந்தது . 


1. இணங்கு- ஒப்பு . " இணங்குமலர் ” என்றாற்போல . 


2. தெளிவுண்டாயிருப்பர்- உ . வே . 
3. ஈண்டுக் கூறிய கருத்துக்களையே , அருணந்தி சிவனர் , " தெரிவரிய 

மெய்ஞ்ஞானம் சேர்ந்தவாறே சிவம்பிரகாசிக்கு மிங்கே சீவன் முத்த 
னாகும் , உரியமல மௌடதத்தால் தடுப்புண்ட விடமும் ஒள்ளெரி 
வினொளி முன்னர் இருளும் தேற்றின் , வருபால்சேர் நீர்மருவு 
கலங்கலும் போலாகி மாயாதே தன்சத்தி மாய்ந்து காயம் , திரியு 
மளவும் முள தாய்ப் பின்பு காயம் சேராத வகைதானும் தேயு 
மன்றே " (சிவ . சித்தி . சூ . 1 : 14 ) என்று கூறுகின்றார் . 


பதி நிச்சயம் 


அகவல் 53 
உயிர்கட்குப் பற்றுவது பரமன் சீர்பாதம் 
திருவின் செல்வி யொருதனிக் கொழுந 
புலமை சான்ற கலைமகள் கணவ 
வீரிய மடந்தை பேரிசைக் கிழவ 
தவத்தின் றலைவ - தருமத் துறைவ 
5. அருளோ னருளோ னென்ப நீயே 

அருளோ னாவதை யெவனோ தெருளக் 
கண்ணிற் காணா ராயினுங் கனவின் 
நண்ணுங் காலை நல்லுயிர் 4 செகுக்கும் 

பேயே யாயினும் பிரியி னின்பம் 
10. வாயா தென்றே மதியோ ரறைப் 

மரீஇ நாளு நின்னன்றி யாரும் 
அறிய வாராப் பெரும வென்னை 
அன்ன தாய தொன்முது பிறவி 

அறைபோக் கொழியக் குலமுழுதும் வளை 
15 . 

ஞான வொள்வாட் பூமுக மழுந்தக் 


1. பேரியற் கிழவ - பா . வே . 
2. தருமத் திறைவ - பா . வே . 
3. தெரிய - பா. வே . 
4. செருக்கும் - பா. வே . 
5. இன்னாதே , பேஎயோ டானும் பிரிவு- பழமொழி 126 . 
6 , னறீஇ யாரும் -- பா . வே . 
7. வளை இய - பா . வே . 


8. மழுங்க - பா . வே . 


324 


கொன்று சினந் தணியா 1 தன்றிய சீற்றத்து 
மறவனை யல்லையோ மற்றே யிறைவ 
எவன்பல மொழிதவ மியாமே வனச 

நீர் நிலை நின்று தாணலம் பெற்ற 
20 , தாளோய் - நின்றா ணீழல மியாமென் 

றிரந்துகுறை யுறினும் பிறந்தை யெந்திறம் 
மறந்து நோக்கா தெவன்புக லெமக்கென 
ஒழிவற நிறைந்த மதிசேர் செஞ்சடை 

ஒருவன் பாத மல்லதை 
25. பிறிது முண்டோ பெறும்புக னமக்கே 

இது , பாதச் சேதம் கேட்டுத் தனக்குப் பற்றாய் உள்ளது ஏதென்று 
சீடன் விண்ணப்பஞ்செய்ய , “ ஆசாரியன் நமக்குப் புகலிடமாயுள்ளது 
4 அகண்ட பரிபூரணமாய் நிறைந்த நிரஞ்சனதேவ நாயனாருடைய 
சீர்பாத மல்லது வேறுண்டோ ? என்று அருளிச் செய்தது . 


1-6 . உரை : (திருவின் ............ எவனோ) திருவின் செல்வி 
ஒருதனிக் கொழுந -5 சருவஞ்ஞத்துவமான செல்வத்தையுடைய 


1. தாளி னீழலம் - பா . வே . 


3. யெற்றிறம் - பா . வே. 


2. தண்டாச் சீற்றத்து - பா . வே . 
4. நிறைந்த நாயனர் சீர்பாதமல்லது மற்றொரு பற்றுண்டோ - பா.வே . 


5. சருவைசுவரியங்களையும் உடையனாகையால்-- உ . வே . பாஞான 

மாகிய சிவஞானத்தால் விளைவது சிவபோகமாதலின் , அதனைப் 
பெண்ணாக வுருவகஞ்செய்து " செல்வி ” யென்றும் , அச் 
செல்விக்குச் செல்வமாவது சருவஞ்ஞத்துவமாதலின் அதனைத் 
திருவென்றும் கூறினார் . நுண்ணுணர் 

வின்மை 

வறுமை 
யஃதுடைன ம , பண்ணப் பணைத்த பெருஞ்செல்வம் ” ( நாலடி .251 ) 
எனப் பிறரும் கூறுதல் காண்க . திரு ஞானத்தின் மேலும் , 


. 


325 


னாகையால் 1 சிவபோகமாகிய செல்விக்கு ஓர் ஒப்பற்ற நாயகனே 
யென்றும் ; புலமை சான்ற கலைமகள் கணவ - கலைஞானமாகிய அபர 
ஞானம் முற்று முணர் தலால் - அறிவுடைமையாகிய வாகீசுவரிச்குப் 
பர்த்தாவாயுள்ளோனே யென்றும் ; 3 வீரிய 

3 வீரிய மடந்தை பேரிசைக் 
கிழவ - பஞ்சேந்திரிய நிக்கிரகம் பண்ணினபடியால் வீரமாகிய மாதுக் 
குப் பெரிய கீர்த்தியையுடைய நாயகனே யென்றும் ; தவத்தின் 
தலைவ- சருவ சங்க நிவர்த்தியுடைமையால் 4 தவமாகிய செல்விக்கு 


. 


செல்வம் , ஞானத்தால் விளையும் இன்பத்தின் மேலும் நிற்றலைத் 
“ திருவே டென் செல்வமே ” ( திருநா. 261 : 1 ) என்றும் , “ செம் 
மையே யாய சிவபதம் அளித்த செல்வமே " ( திருவா . பிடித் . 3 ) 

யென்றும் சான்றோர் கூறியருளுமாறு காண்க . 
1. மோக்ஷலக்ஷ்மியாகிய - உ . வே . 
2. அறிவுடைமையாகிய வுயர்ந்த கலைமகட்கு நாயகனே - உ . வே . 

பரஞானமாகிய சிவஞானத்தின் பயன் பிறப்பறுத்தலும் , அபர 
ஞானமாகிய கலை ஞானத்தின் பயன் எளிதில் உணர்தற்கரிய 
பொருள்களின் மெய்ம்மைத் தன்மையை உணர்தலுமாதலின் , கலை 
ஞானத்தை , புலமைசான்ற கலைமகள் என்றும் , மெய்ம்மை யுணர் 
வைப் புலமை யென்றும் கூறினார் ; “ சிவனடியே சிந்திக்குந் திருப் 
பெருகு சிவஞ னம் , பவமதனை யறமாற்றும் பாங்கிணி லோங்கிய 
ஞானம் ” என்றும் , " உவமையிலாக் கலைஞானம் உணர்வரிய 
மெய்ஞ்ஞானம் ” என்றும் ( பெரியபு . திருஞான . 70 ) சேக்கிழார் 
சுவாமிகள் விளக்கியருளுமாறு காண்க . 
“ ஜா 50 2 வியரேவாத வாளூெவா வா தியா | 
வாஹெவாவ வாயாவ ) வா 

என்பதனால் பரஞான அபா ஞானங்களின் இயல்புணரப்படும் . 
3. வீரமாவது பகையைவென்று கொள்ளும் வெற்றி மேலதாயினும் , 

புலப்பகையை வெல்லும் திறமே சீரிய வீரம் எனப் படுதலின் , அவ் 
வீரத்தை வீரியமடந்தை யென்றார் . திரு வாதவூரரை , " புவிநடை 

யாம் துன்பட்ட வீரர் என்று இராமலிங்க வடிகளும் கூறுவர் . 
4. தவத்தின் 

விளைவு 

இருமையும் செல்வமுடைமையாதலின் , 
தவமாகிய செல்வி யென்கின்றார் ; மேலைத் தவத்தளவேயாகுமாம் 
தான் பெற்ற செல்வம் ”” “ இலர் பலராகிய காரணம் நோற்பார் 
சிலர் பலர் கோலாதவர் ". ( குறள் 270 ) என்றும் சான்றோர் கூறுப , 


" ஜு 52 ) 


326 


நாயகனே யென்றும் ; தருமத் துறைவ செனனமாண சாகரத்தில் 
அழுந்துவோரை யெடுத்துக் கரை சேர்க்கும் முறைமையால் தருமத் 
துக்கு இடமாயுள்ளவனே யென்றும் ; அருளோன் 

அருளோன் அருளோன் 
என்ப- கிருபையை மிகவும் உடையவனே யென்றும் நின்னைச் 
சொல்லா நிற்பர் ; நீ அருளோனாவதை எவன் - நீ கிருபையை 
யுடையையானது எவ்வண்ணம் ; 3 அல்லாமலும் : 

6-10 . ( தெருள.............அறைப ) தெருளக் கண்ணிற் +காணா 
ராயினும் - இன்ன தன்மைத்தா யிருக்குமெனக் கண்ணாலே தெளியக் 
காணவேண்டும் என்னினும் புலப்படாததாய் ; கனவில் நண்ணுங் 
காலை- கேட்டபடியே கனவிலே கண்ட காலத்தும் ; நல் உயிர் செதக் 
கும் பேயே ஆயினும் நல்ல வுயிரைப் போக்கும் பேயே யானாலும் ; 
பிரியின் இன்பம் வாயாது என்று கூடியிருந்து பிரிந்தால் இன்ப 


1. துறைவ என்றதனால் , அதற்கேற்பப் பிறவிக்கடலும் அதன் கண் 

மூழ்குவோரை யெடுத்தலும் வருவிக்கப்பட்டன . தருமம் புணை 
யெனக் கொள்க . 


2. பிறவியாகிய பகையை , அறைபோக் கொழியக் குலமுழுதும் 

வளை இ , ஞானவொள்வாட் பூமுக மழுந்தக் , கொன்று சினந் 
தணியாது அன்றிய சீற்றத்து , மறவனை " ( ஞன. 53 : 1-47 ) என்று 
கூறுகின்றாராதலின் , நீ அருளோனுவதை யெவன் என்றார் ; இ 
பழிப்பது போலும் புகழ்ச்சி . 


3. இது சில பிரதிகளில் இல்லை . 


4. பேயினை இதுகாறும் பிறர் சொல்லக் கேட்ட துண்டே யன்றி 
யாரும் கண்ணிற் கண்டதில்லை யாதலால் , " காணாயினும் ” 

மருண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் " 
என்னும் பழமொழியும் பேய் கண்ணிற் காணப்படாமையையே 
வற்புறுத்துமாறு காண்க , 


என்றார் . “ 


5. பேயோடாயினும் - உ . வே . 


6, கூடிப்பிரிந்தால் துன்பமுண்டாக்கு மென்று -உ . வே . பிரிவு 

இன்னாதென்று - உ . வே . 


327 


மன்றித் துன்பத்தைக் கொடுக்குமென்று ; மதியோர் அறைப 
அறிவுடையோர் 2 சொல்லியிருக்கின்றனர் ; சொல்லியிருப்பவும் 

11-13. ( மரீஇ ... பிறவி ) பெரும - மகாத்துமாவே ; 
என்னைத் தொன்முது நாள் மரீ இயும் - என்னை 3 அனாதி தொட்டு 
வேறுபாடற 4 இங்காள் வரை மருவியும் ; நின் அன்றி யாரும் அறிய 
வாரா- நின்னை யொழிய யாவர்க்கும் அறிதற்கரிதாகிய ; அன்ன தாய 
பிறவி - அத்தன்மைத்தான பிறவியை ; 

14. ( அறை........... வளை இ ) அறைகுல முழுதும் நூல்களிலே 
சொல்லப்பட்ட உற்பிசம் அண்டசம் சராயுசம் சுவேதசம் என்னும் 
நான்கு வருக்கத்தின் தோற்ற முழுதையும் ; போக்கு ஒழிய வேளை இ . 
ஒதுக்கமற வளைத்துக்கொண்டு ; 


1. " பேயோடேனும் பிரிவொன்றின்னா தென்பர் பிறரெல்லாம் 19 

( சுந்த . ஆரூர் . 9 ) என்றும் , பிரிவு செய் காலரிதே கொள்கபே 
யொடும் என்னும் பெற்றி " ( திருக். 144 ) என்றும் சான்றோர் 

உறுதலின் , " மதியோர் அறைப் ” என்றார் . 
2. இச்சொல் சில ஏடுகளில் இல்லை. 


3. அனாதியே ஒருபடித்தாக என்னில் வேறுபாடற - உ . வே . 
4. பிறப்புக்கே துவாகிய ஆணவமும் கன்மமும் அனாதியே தொடர் 

புற்றவையாதலின் , " தொன்முதுதாள் " என்றார். தொன்மையும் 
முதுமையும் ஒரு பொருளவாய்த தமமில் இயைந்து தொடர்ந்து 
அனாதியென்னும் பொருள் பயந்தன . அத்துவிதத் தொடர்பா 

தலின் , " வேறுபாடற மருவி " யென்றுரைத்தார் . 
5. மருவின தன்மை- உ . வே . உயிரையும் அச செய்யும் வினையை 

பும் அறிந்து வினைப்பயனைக் கூட்டும் பாலறி தெய்வ மாதலால் 
( தொல் . சொல் . 58 ) அவனன்றிப் பிறர்க்கு அறிவரிதாதலின் , 

அன்னதாய பிறவி என்றார் . 
6. தன் வளைப்புக்குள் அகப்படாதது யாதுமில்லை யென்பது படப் 

போக்கொழிய வளைஇ என்றார். கால்வகைத் தோற்றத்தையும் 
பகைவ ரூமாக்கி , ஆங்கே இருந்துகொண்டு குறும்பு செய்யும் பாசத் 
தைப் பகைவராக்கி , பாசச்சேதததை ஞானவேந்தன் செய்யும் 
போராக வுருவகம் செய்தலால் , போக்கொழிய வளைஇ எனச் 
குறிப்பித்தார் . 


328 


15--17 . ( ஞானம் ......... அற்றே ) 1 ஞான வொன் வாள் 

பூ 
முகம் அழுந்தக் கொன்று -- ஞான மாகிய அழகய வாள் பொலிவு 
பொருந்திய புகர்முகக் குளிக்கக் கொன்றும் ; சினம் தணியாது 
3 அன்றிய சீற்றத்து மறவனை அலை யோ - மற்றும் பாசச்சேதம் 
பண்ணப் பக்குவராயினாரைத் தேடிக் கோபம் தணியாதேயிருக்கும் 
4 மாறுபட்ட மாற்சரியத்தையுடைய மறவனல்லை யோ ; 

17-18 . (இறைவ .............யாமே ) இறைவ - கர்த்தாவே ; யாம் 
பல மொழிகுவம்- நாங்கள் தேவரீரைப் பலவாகச் சொல்லுவோம் ; 
எவன் - அஃது எவ்வண்ணம் P 

18-22 . ( வனசம் ............ எமக்கென ) வனசம் நீர் தாள் நிலை 
நின்று நலம் பெற்ற தாளோய் -5 தாமரையானது நீரிலே ஒற்றைக் 
காலினாலே நிலையாக நின்று தவசுபண்ணி நின்னுடைய சீர்பாதத் 


பூ , கூர்மை , 


1. பொலிவு பொருந்திய முகம் குளிக்கச் சங்கரித்தும் -- உ . வே . 
2. அன்று தல் - மாறுபடுதல் “ அன்றிய வமணர்கள் ” ( ஞானு . 113 : 10 ) 

எனச் சான்றோர் வழங்குமாற்றிக , எனைய வாள் போலத் தீட்டலும் 
வடித்தலும் வேண்டாமையின் , ஞானவொள் வாள் எனப்பட்டது. 

சாணை பிடித்த கத்தியின் வாயில் தோன்றும் 
பொருக்குகளை ( புகர் ) நாவிதர் பூவென்பர் . போர் வினையாக உரு 
வகஞ்செய்து கொண்டமையின் , பாசச்சேதத்தை , பூமுகம் அழுந்தக் 
கொன்று என்றும் , அவ்வினைக்கு மாண்பாதலின் மறமிகு கயை , 
சினந்தணியாது அன்றிய சீற்றத்து மறவனை என்றும் கூறுகின்றார் . 
இம்மறச் செயலையே , மெய்ப்படு பேருணர் விசைய மள்ளர் , பூமுக 
ஞானப் புகர் வாளேந்தி ஐம்புலனடக்கி யறுபகை ஒட்டி , இருவினை 

வீட்டியொருவழிக் கொளீஇய ( ஞானு . 67 ) எனப் பிறாண்டு மோதுப 
3. அளவில்லாத - உ . வே . 
4 , " புனலழுவம் புக்குடைந்தோர் தாளூன்றி நின்று , வன சக்காள் 

செய்தவம் நீர் வாழியரோ வாழி ” ( சிதம் . செய் . கோ . 12 ) என்று 
குமரகுருபர சுவாமிகள் கூறுவது இப்பகுதியோடு ஒப்புநோக்கற் 

குரியது . 
5. வனம்- நீர் . நீரில் தோன்றும் பூ வென்னும் பொருட்டாய்த் 

தாமரைக்குப் பெயர் ; அம்புசம் , பங்கசம் என்பனபோல தாமரை 
தன்பூ இவனது திருவடியின் நலம் பெறல் வேண்டி நீரிலே நின்று 
தவம் செய்து அதனைப் பெற்றது என்பதாம் . தாமரை போலும் 
திருவடி யென்றொழியின் , உவமம் பொருளினு முயர்ந்ததா 
மாகலின் , தாமரைக்குத் திருவடியினும் ஏற்றமில்லை யென்பது 
தோன்ற இக்கனம் கூறினார் . " பிறர்க்கு நீவாயினல்லது நினக்குப் 
பிறருவமமாகா வொருபெரு வேந்தே ” ( பதிற் . 73 ) என்று பிறரும் 
கூறுதல் காண்க . 


-42 


329 


தினுடைய ) அழகைப்பெற்ற அச்சீர்பாதத்தையுடையோனே ; நின் 
1 தாள் நீழலம் யாம் என்று- நின் சீர்பாத ஆசிரயராயிருந்தோம் 
நாங்கள் எங்களுக்குச் செனனம் வேண்டுமென்று ; இரந்து குறை 
றினும் - நின்னைக் குறையிரந்து வேண்டிக் கொண்டாலும் ; 2 பிறந்தை 
எம்திறம் மறந்தும் நோக்காது - அச்செனனமானது எங்களிடத்து 
மறந்தும் நோக்காததாய் முடிந்தது ; எமக்குப் புகல் எவன் என 
எமக்குப் புகலிடம் யாதென்று விண்ணப்பம் செய்ய ; 

23-25 . ( ஒழிவற ............நமக்கே ) 3 ஒழிவற நிறைந்த மதி 
சேர் செஞ்சடை 4 யொருவன் பாதம் அல்லதை --அணுப்புதைக்கவும் 


1. தலைமகனொருவனது அருள் பெற்று வாழ்வோரை அவன் தாணிழ 

லில் வாழ்வோர் என்பது பண்டையோர் வழக்கு : அஞ்சலம் 
யாமே வென்வேல் , அருஞ்சமம் கடக்கு மாற்றலவன் , திருந்து கழ 
னோன்றாள் தண்ணிழலேமே " ( புறம் . 397 ) என்றும் , 
பெறு கவன் தாணிழல் வாழ்க்கை ” ( புறம் . 379 ) என்றும் வருதல் 
காண்க . 


( யானே 


2. “ பிறந்தை யினத்தின் மாண்டோ ரீடே ( ஞானு . 46 : 8-9 ) . 


3. ஒழிவற நிறைந்த ஒருவன் , மதிசேர் செஞ்சடை யொருவன் என 

இயையும் , மதிசேர் செஞ்சடை யொருவன் என்பது , “ பின்னிய 
சடைமிசைப் பிறை நிறைவித்த பேரருளாளனார் ( ஞானசம் . 
79 : 3 ) என்பதை நினைப்பித்தல் காண்க . 


4. ஒழிவற நிறைந்த ஒருவன் என்றாற்போல , அருணந்தி சிவனரும் 

செறிவொழியாது நின்ற சிவன் என்றும் , பட்டினத்தடிகள் , 
" எவ்வகை யளவினிற் கூடிநின் , நவ்வகைப் பொருளும்நீ யாகிய 
விடத்தே ” (திருவொற்றி . ஒருபா. 1 : 29-30 ) என்றும் கூறுதல் 
காண்க . ஒருவன் என்பது பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமற 
நிற்கும் பொதுமை குறித்து கின்றது ; " அது அவள் அவனென 
நின்றமை , யார்க்கும் பொதுநிலை யானென வுணர்த்திய பொருளே 
( ஒற்றி . ஒருபா . 6 : 5-6 ) என்பர் பட்டினத்தடிகள் . 


330 


டமின்றிச் சடசித்துக்களெல்லாம் நிறைந்த இளம் பிறையைத் 
திருச்சடாபாரத்திலே யுடையனாகிய 2 உவமனில்லாத பரமேசுவர 
னுடைய சீர்பாதமல்லது ; நமக்குப் பெரும்புகல் பிறிதும் உண்டோ 
மற்று உனக்கும் நமக்கும் பெரிய புகலிட முண்டோ என்று ஆசாரியர் 
அருளினார். எ - று . 

ஓ , மற்று , ஏ , அசை . 


அகவல் 54 

பதி ஞானம் 
வாழிய பெரும வாழி வாழிய 
வன்மீ னாணைத் தொன்முது கடவுள் 
வலம்படு கொற்றந் தொலைச்சி மீளா 

தடங்கருஞ் சீற்றத் திடங்கெடக் கடக்கும் 
5. 4 மடம்பறி ஞான வாழி யுடம்பெரி 


1. சடசித்துக்களெல்லாம் பரிபூரணமாய் நிறைந்த - உ. வே . பிறை 

யைத் திருச்சடாபாரத்திலே யுடையனாய் உவமனில்லாத நிரஞ்சன 
நாயனர் சீர்பாதமல்லது - இது செப்பறை ஏட்டில் கண்டது . 
ஒழிவற நிறைதற்கு இடம் கூறுவார் , பொருள்கள் சடப்பொருளும் 
சித்துப்பொருளுமென இரண்டாய் அடங்குதலின் , அவற்றை 
விதந்து சடசித்துக்களெல்லாம் என்றார் ; " புவிமுதலைம் பூத 
மாய்ப் புலனைந்தாய் நிலனைந்தாய்க் கரணம் நான் காய் , அவையவை 
சேர் பயனுருவாய் அல்லவுருவாய் நின்றான் " ( ஞானசம் . 129-7 ) 
என்பதனால் சடப்பொருளினிறைவும் , " உரைசேருமெண்பத்து 
நான்கு நூறாபிரமாம் யோனி பேதம் , நிரைசோப் படைத்த 
வற்றின் உயிர்க்குயிராய் அங்கங்கே நின்றான் ” ( ஞானசம் . 132-4 ) 

என்பதனால் சித்துப் பொருளினிறைவும் உணரப்படும் . 
2. ஏகனாகிய கருத்தாவினுடைய சீர்பாதம் - உ . வே . 
3 . " சரண்புகுந்தார் தமைக்காக்குந் தன்மையினான் ” 

176-2 ) என்பதனால் அவன் பாதம் புகலிடமாதல் ஒருபுடை நிற்க , 
" தம்மைப்போலத் தம் மடியார்க்கும் இன்பளிப்பவ " ( ஞானசம் . 

238-2 ) ராதலின் பெரும்புகல் என்றார் . 
4. மடம்படு ஞான -பா . வே . 
5. யுடம்பெறி - பா . வே . 


( ஞானசம் . 


331 


1 வெளியென நில்லா தென்னு மாத்திரந் 
தெளிவரத் தெருட்டினை செல்வ வளியேன் 
தற்பொரு விறந்த மெய்ப்பரந் தெரியா 

2 தெய்த்தன னாயி னிருவினை யின்று 
10. மொய்த்தன வல்லவோ முனிவ மொய்த்திடை 

எய்துவ வெனைப்பல வன்றே யித்திறன் 
யானிற் கிளத்தல் சாலு மானின் 
குளம்புறு குழிவாழ் கலங்கற் சின்னீர் 

மகரா லயத்தின் மயக்கறத் தெளித்தலிற் 
15. கவரா தென்றே கண்பனி தூங்க 

மெய்ம்மயிர் பொடித்துத் தன் முதல் கலங்கி 
இழந்த நெஞ்சமொ டிறைவன் பாதம் 
ஓதினன் வீழ வவனை நோக்கித் 

தானுமி யாது மாகா திவ்வென 
20. ஒண்ணா நீதிய 4 னீதியாற் றனாது 

தெய்வ நாட்டந் தைவரு மளவைக் 
5 குவிவா யமையாக் குட நிறை தீ நீர் 
பகுவா யாமைப் பார்ப்பினோ டஃதோ 

தினகர னொளிசேர் சிலைகா றீயின் 
20. துரியமு மிறந்த தூயோன் றூய்மை 

அருளின னருள்பெற் றெழுந்தோற் 
கிளிசேர் தீஞ்சொ லியம்பின னினிதே 
இது " மதி சேர் செஞ்சடை யொருவன்பாத " " மடைய ஆசை 
வைத்த சீடனுக்கு ஆசாரியன் கடாக்ஷித்தமை கூறியது . 


1. வளிவரை - பா . வே . 
2. தெய்த்தனையாயி - பா . வே . 
3 . புடைத்து --பா . வே . 
4. நீதியாத் தனது – பா . வே . 
5. வளைவா யமையா மணிமருள் குடத்து ( ஞான . 17 : 12 ) . 
6. பகுவாய் வாளையென்பது அச்சுப்பிரதியிற் காணும் பாடவேறுபாடு 
7. ஞான: 53 : 23-4 . 


332 


1-5 . உரை :-( வாழிய ............ வாழி ) 

- ( வாழிய............வாழி ) வாழிய பெரும வாழி 
வாழிய - மகாத்துமாவே , வாழ்வாயாக , வாழ்வாயாக ; 1 வன்மீன் 
ஆணைத் தொன்முது 2 கடவுள் - வலிய மகரக்கொடியையும் வெற்றி 
யையும் பழமையையு முடைய காமதேவன் ; 3 வலம்படு கொற்றம் 
தொலைச்சி - இச்சை பண்ணுவிக்கும் வலிய வெற்றியைக் கெடுத்து ; 
மீளாது -- ஒழியாதே ; அடங்கரும் சீற்றத்து- அடங்குதற் கரிதாகிய 
மாற்சரியத்தை ; 4 இடம் கெடக் கடக்கும் - நின்னிடத்தே சிறிதும் 


1. உயிர்கட்குப் பிறப்பிறப்புக்கள் தொன்மையவாதலின் , பிறப்புக்கு 

ஏதுவாகியவுணர்ச்சியை யெழுப்பும் காமமும் மறு பிறப்புப்போலத் 
தொன்மை யுடைத்தாதல் பற்றிக் காமனை , தொன்முது கடவுள் 
என்றும் , இறைவன் நுதல் விழியால் அழிந்தது காமனது உடலே 
யன்றி உயிரன்மையின் , முதுகடவு 

ளென்றும் கூறினார் . 
" கொல்வான் கொடித்தானை கொண்டெழுந்தான் ( நன் . மயி . 343 ) 
என்றாற்போல , மீனக்கொடிகொண்டு எழுதலால் , வன்மீனணை கூறப் 
பட்டது . " மீனேறுயர்த்த கொடிவேந்தனை வென்ற பொற்பின் , 

தானே றனையா னுளன் ( சீவக . 6 ) என்று பிறரும் கூறுப் . 
2. காமதேவனை , " வன்மீனணைத் தொன்முது கடவு " ளெனச் சிறப் 

பித்தது , இத்துணைச் சிறப்புடையனாயினும் அவனாணை இவ் 
வாசிரியன்பால் செல்லாதாயிற்றெனத் தாம் வேண்டிய தன் சிறப்பு 

முடித்தற்கு . 
3. திருமால் , பிரமன் , இந்திரன் முதலிய தேவர்களும் , வசிட்டன் , 

மரீசி , அகத்தியன் , அத்திரி , கோதமன் , காசிபன் முதலிய முனிவர் 
களும் பிறரும் காமனது வன்மீனாணைக்கு அடங்கி யொழுகியதனால் , 
அவன் கொற்றத்தை , வலம்படு கொற்றம் என்றார் . 

இதனைக் 
கந்த புராணக் காமதகன படலத்தில் அவன் கூறும் கூற்றுக்களால் 
( 10-18 ) அறிக . சிவன்பால் இவனதாணை சொல்லாமையை , " நின் 
றடர்த்திடுமைம்புல னிலையாத வண்ணம் நினைந்து உளத்திடை , 
வென்றடர்த்தொருபால் மடமாதை விரும்புதலென் " ( ஞானசம். 
186-8 ) என்றும் , “ கல்லூர்ப் பெருமணத்தான் நல்ல போகத்தன் 
யோகத்தையே புரிந்தானே ( ஞானசம் . 383-7 ) என்றும் 

ஆளுடைய பிள்ளையார் அருளுமாற்றானறிக . 
4. குணமென்னுங் குன்றேறி நின்றாராயினும் தீங்குசெய்வோர்பால் 

சிறிது சினந்தோன்றுவதும் மறுகணத்தே யஃது அழிவதும் இயல் 
பாதலின் , காமன் வெற்றியைக் கெடுத்தற்குத் தோன்றிய செற்றம் 


333 


1 இடமில்லாதபடிச் சசயிக்கும் ; 2 மடம்பறி ஞான - அறியாமை நீங்கிய 
ஞானத்தை யுடையோனே ; வாழி -வாழ்வாயாக ; 

5-7 . 9 (உடம்பு ........ செல்வ ) செல்வ-- ஞானச் செல்வனே ; 
4 வெளி எரி என- வெள்ளிடையிலே ஏற்றிவைத்த விளக்குப் போல ; 
உடம்பு நில்லாது என்னும் மாத்திரம்- சரீரமானது நில்லாது என் 
னும் அந்த வேறுபாட்டை ; தெளிவரத் தெருட்டினை -5தெளிவுண் 
டாக அறிவித்தருளினாய் ; 
7-10 . ( அளியேன் 

( அளி யேன் ............ முனிவ ) அளியேன் - நின்னாலே 
அனுக்கிரகம் பெற்ற அடியேன் ; தற்பொருவு இறந்த மெய்ப்பரம் 
தனக்கு உவமையில்லாத நித்திய ஞானானந்த சொரூபமான பதி 
யுண்மையை ; தெரியாது 8 எய்த்தனனாயின் - அறியாதே தேகம் 


மறுகணத்தே கெட்டதை, அடங்கருஞ் சீற்றத் திடங்கெடக் 

கடக்கும் என்றார் . " கடக்கும் ஞானம் " என இயையும் , 
1. கில்லாதபடி- உ . வே .. 
2. அடங்கருஞ் சீற்றத்துக்கு இடந்தருவது அறியாமையாதலின் , 

அதுபற்றி , மடம்பறி ஞான என்றார் . 
3. இக்கருத்தே கொண்டு இளங்கோவடிகள் , “ கடுங்கால் நெடுவெளி 

யிடுஞ் சுடரென்ன , ஒருங்குட னில்லா வுடம்பிடை யுயிர்கள் 
( சிலப் . 10 : 174-5 ) என்பதும் , இதற்கு உரைகண்ட அடியார்க்கு 
நல்லார் , " விளக்கு உவமித்தார் , நினைவற அழிதற்கும் புக்குழிப் 

புலப்படாமைக்கும் ” என்பதும் ஈண்டு ஒப்புநோக்கற்பாலன . 
4. எறிவளி வரை நில்லாது என்று பாடங்கொண்டு , “ அடிக்கிற 

காற்றினளவும் நிலையாது ” என்று அச்சுப்பிரதி கூறுகின்றது . 
5. தெரியும்படியாக - உ . வே . 
6. ஞானானந்த சொரூபியான பதியுண்மையை - உ . வே . 
7. பதிப்பொருள் நித்திய ஞானானந்த சொரூபமானது என்பதனை , 

ஊனமில ராகியுயர் நற்றவமெய் கற்றவை யுணர்ந்த வடியார் , 
ஞான்மிக நின்று தொழ நாளு மருள் செய்ய வலாதன் ” ( ஞானசம் . 
329 :: 3 ) என்றும் ஞானத்திரளாய் நின்ற பெருமான் 

( ஞானசம் . 69 :: 3 ) என்றும் கூறுதல் காண்க . 
8. எய்த்தல் ஈண்டு இளைப்பின் மேற்றாய் இறப்புக்குறித்து நின்றது . 


334 


விட்டேனாயின் ; இன்னும் இருவினை 1 மொய்த்தன வல்லவோ - இன்ன 
மும் பாவபுண்ணியங்கள் என்னைப் பந்தித்தனவா மல்லவோ ; முனிவ 
2 செனனத்துக்குக் காரணமாகிய 3 அவாவறுத்தோனே ; 

10-11 . ( மொய்த்திடை ........... அன்றே ) 4 மொய்த்த இடை 
எய்துவ - கன்மங்கள் பந்தித்த விடத்து 5 அடியேனை வந்து கூடுவன ; 
எனைப் பல அன்றே- 5 எண்ணிறந்த பலவாகிய செனனமல்லவோ ; 


1. பதியுண்மை யறியாவழி மலமறைப்பு இறுகி நிற்குமாறு பெறப் 

படுதலானும் , அது நீக்குதற்குரிய பாகம் வருமளவும் வினைத் 
தொடர்ப இடையறாமை ஒரு தலையா தலானும் , மொய்த்தன 
வல்லவோ என இறந்தகாலத்தாற் கூறினான் . " மாஞ்செய்த 
வல்வினை நோக்கி உன்னை வாழ்த்துவனே ” ( விநாயகர் . 
திருவிரட்டை . 8 ) என்று நம்பியாண்டார் நம்பி கூறுதல் காண்க . 
வினைத்தொடர்பே பிறவிக்கு ஏதுவாதல்பற்றி ஞானசம்பந்தர் 
முதலாயினார் இறைவனை வழிபட்டார் வினையினின்றும் வீடு 
பெறுவர் எனப் பலவிடத்தும் பன்னிப்பன்னிப் பேசியிருப்பது 
காண்க . " விடையான் அடியேத்த மேவா வினைதானே ; கலையா 
னடியேத்தக் கருதா வினை தானே ” ; “ தொகுவான் கழலேத்தத் 
தொடாராவினை தானே ; கறையார் மிடற்றானைக் கருதக்கெடும் 
வினையே ” ( ஞாள . 89 : 1-9 ) என்பன காண்க . “ ஈனமாம் வினை 
யிரண்டாம் இருவினையாலுடம்பாம் , ஊனமாருடம் பாலூழாம் 

ஊழினாலாகாதுண்டோ என்றார் பிறரும் . 
2. செனன ...... மாகிய இப்பகுதி சிலபிரதிகளில் இல்லை . 
3. " அவாவென்ப வெல்லா வுயிர்க்கு மெஞ்ஞான்றும் , தவாஅப் பிறப் 

பீனும் வித்து ( குறள் . 361 ) என்றார் திருவள்ளுவனர் . 
4. மொய்த்த என்னும் பெயரெச்சத்து அகரம் விகாரத்தால் தொக்கது , 

“ புகழ்புரிந் தில்லிலோர்க் கில்லை ( குறள் 59 ) என்றாற்போல , 
5. எனக்குக் கூடுவன- உ . வே . 


6 . 


“ வெள்ளெருக் கரவும் விரவுஞ்சடைப் , புள்ளிருக்கு வேளூரான் 
பொற்கழல் , உள்ளிருக்கு முணர்ச்சி யில்லாதவர் , நள்ளிருப்பர் 
நரகக் குழியிலே ( திருநா . 193 :: 1 ) என்னும் மகாவாக்கியத்தின் 
படி எண்ணிறந்த ....... ” என அச்சுப்பிரதியில் உரை வேறுபாடு 
காணப்படுகிறது . 


335 


11-12 . ( இத்திறன் ........... ) நின்யான் இத்திறன் கிளத்தல் 
சரலும் நின்னுடைய திருமுன்பே அடியேன் இந்த வேறுபாடுகளைச் 
சொல்லி விண்ணப்பத்தமையுமிது 1 எத்தை யொக்கு மென்னில்.- 


12-15 . (மானின் ... கவராது ) மானின் குளம்புறு குழி 
வாழ் கலங்கல் சின்னீர்- மானின் குளம்படி யழுத்தின குழியிலே 
நின்ற அற்பமான கலங்கல் நீரைக்கொண்டு ; மகராலயத்தின் மயக்கு 
அறத் தெளித்தலில் கவராது- சமுத்திரத்திலே கலந்துள்ள உவர்ப்பு 
நுரை முதலாகிய தோட முழுதுங் கெட வேண்டுமென்று 2 தெளித் 
தலை யொக்கும் . 

15-18 . ( என்று ............வீழ ) என்று -- என்று கூறி ; கண் 
புனி தூங்க -4 கண்ணீர் வார ; மெய் மயிர் பொடித்து - சரீரத்துண் 


1. 


எதனை யென்பது , அன் பெறாது எத்தையென நின்றது . இது சில 
ஏடுகளில் இல்லை . 


2. மானின் குளப்படி நீரைச் சுத்தி காரியத்துக்குப் பயன் படுத்து 

வது மரபு . 


3 , இதனால் நல்லறிவினனாகிய மாணவன் தன் சிறுமையும் ஆசிரி 

யனது ஞானப்பெருமையும் , அவனுரைத்த உரைப்பொருளின் 
பெருமையும் புலப்படுத்தினான் . 


4. ஈண்டு நிசழும் நிகழ்ச்சியனைத்தும் துகளறு போதம் கூறிய 

இலக்கணத்திற்கு இலக்கியம்போல நிற்றல் காண்க. பதியுண்மை 
அறிதற்குரிய பரிபக்குவமும் ஆசிரியனிடத்தில் அயரா அன்பும் 
மீதூர்தலால் மாணவன் பால் கண்பனி தூங்கல் முதலிய மெய்ப் 
பாடுகள் 

தோன்றுகின்றன . இது சத்திநிபாதத் தன்மையும் 
றோர்க் குண்டாவதாகலின் , பதியுண்மை யறிதற்குச் சமைந்த 
மாணவன் சத்திநிபாதம் உற்றவாறு இதனால் உணர்த்தியது 
மாயிற்று . இதனை , “ மாசிலாமணித் தேசிகராய , சாற்றுவன் 
கேண்மதி மாற்றமொன் றுளதே , மெய்ம்மயிர் சிலிர்ப்பக் கண்ணீர் 
வார , மொழிதடுமாற முழுவலன் பளைப்பச் , சத்திநிபாதத் தன்மை 


336 


டாகிய உரோமம் புளகமாகி ; தன் முதல் கலங்கி1- தற்போத முழுதும் 
கலங்கி ; இழந்த நெஞ்சமொடு இறைவன் பாதம் ஓதினன் வீழ 
கரைந்த நெஞ்சத்தோடே 2 ஆசாரியன் சீர்பாதங்களிலே தோத்திரம் 
பண்ணி வீழ்ந்து வணங்க ; 


18-21 . ( அவனை , அளவை ) அவனை நோக்கி - இங் 
ஙனம் பரிபாகத்துடனே வீழ்ந்த 3 சீடனை அருளோடு நோக்கி ; 
தானும் யாது மாகாது . 4 ஆசாரியன் தானும் கிருபையாலே தன்வச 


வந்தடைந்தோர்க் , கப்பொருள் புரிதற் கதுபொழு தாகலின் , 
மெய்ப் பொருளுணர்த்துதல் வியப்பெனப் படாதே ” ( பண்டா . 
17 : 24-30 ) என்று குமரகுருபரர் கூறுவதும் , சத்திநிபாதத் 
துத்தமர்க்கு மெய்ப்பொருட் காதலுற்ற விடத்து இம் மெய்ப்பாடு 
கள் தோன்றுமென்றும் , அவை , " வேர்க்குக் கண்ணீர் ததும்பும் 
கம்பிக்கும் மெய்நடுங்கும் , வார்த்தை நழுவு மனம் பதறும் - கார்க்கத 
மாய்க் , காந்து முரோமாஞ் சலியாகும் காதலித்தார்க் , கேய்ந்த 
குணங் காணிவையெட்டும் ( ஒழிவி . சத்தி . 10 ) என்று ஒழுவி 
லொடுக்கமுடையாருரைப்பதும் , " இரவுபக னீழல்போ லிட்ட 
பணிசெய்து , குரவர்புகழ் வாயாரக் கூறித்- திருமுன் , விழுந்துவிழி 
நீர் பொழிய மெய்விதிர்த்து நின்று , தொழுந்தவத்தோர் கானுஞ் 
சுகர் ” ( துகளறு . 84 ) என்று காழிச்சிற்றம் பலநாடிகள் கூறுவதும் 
ஒப்பு நோக்கற்பாலன . 


1. தானென்னும் முதல் கலங்கி - உ . வே . 


2. கழன்ற நெஞ்சுடனே - உ. வே . 


3. சீடனை நோக்கி - உ . வே . 


t 


4 . 


" காதலித் தேத்திய மெல்லினத்தார் பக்கல் ” ( ஞான . 267-2 ) 
மேவும் இயல்பினன் இறைவன் என்பவாகலின் , அவரது சிவத்துவத் 
தைப் பாவிக்கும் பாங்குடைய ஆசிரியர் மாணவனது அயரா 
அன்பினைக் கண்டளவே அருணீறைந் தவசமாதல் பெறப்படுத 
லால் , தானும் யாதுமாகாது என்றார் . 


43 


337 


மிழந்து ; இவ்வென ஒண்ணா நீதியன் -1இன்ன சொரூபமுடைய 
னென்றும் இன்னபடி யிருப்பனென்றும் சொல்லுதற்கரிய நீதி 
மானான பரமசிவனுடைய ; நீதியால் - 2 முறைமையாலே சிவத்து 
வத்தைப் பாவித்து ; தனாது தெய்வநாட்டம் தைவரு மளவில்- தனது 
தெய்வீகத் திருநயனத்தாலே 3 கடாக்ஷித்தருளு மளவில் ; 

22-26 . ( குவிவாய் .............அருளினன் ) குவிவாய் அமையாக் 
குடம் நிறை தீ நீர் -4 குவிந்த வாயில்லாத ஊமைக்குடத்து இனிய 
நீர் நிறைந்தாற்போலவும் ; பகுவாய் யாமைப் பார்ப்பினோடு- பெரிய 
வாயினையுடைய ஆமையாகிய தாய் பார்க்கக் குஞ்சு வளர்ந்தாற் 


1 . " இன்னவுரு வின்னபிற மென்றறிவ தேலரிது நீதி பலவும் , தன் 

னவுருவாமென மிகுத்ததவன் நீதியொடு தானமர்விடம் ( திரு 
ஞானசம் . 329-3 ) எனத் திருஞானசம்பந்தர் கூறுதல் காண்க . 
இன்ன பரிபக்குவமுடைய மாணவற்குச் சிவஞானமருளுவது 
முறையா தலாலும் , சிவத்துவத்தைப் பாவித்துத் திருப்பார்வையால் 
தீக்கைசெய்தே அதனை யருளவேண்டியிருத்தலாலும் நீதியால் 
என்றார் . இதனை முன்பே சத்திபோதம் தழைப்ப “ மெய்த்தகு 
குருபரம் பான தருளின் செவ்வி வம்பறு சம்பிரதாயத் தஞ்சுட 
ருற்றகாலை ( ஞானு. 8 ) என்றும் , " சத்திபதிப்பிற் சம்பிரதாயந் 

தொத்துவது " ( ஞானு. 69 ) என்றும் கூறுமாறு காண்க , 
2. முறைமையாலே என்பது சில ஏடுகளில் இல்லை . 
3. அருணோக்கம் பாலிக்கு மளவில் - உ . வே . 
4. பேசுதற்கேற்ற வாயில்லாதானை ஊமையென்றாற்போலத் தன்னுள் 

நிறைந்திருப்பதனை வெளிப்படுத்தற் கேற்ற வாயில்லாத குடம் 
ஊமைக் குடமெனப்பட்டது . ( ஞானு . 17 : 12 அடிக்குறிப்புக் 
காண்க ) “ இறைவன் மோன முத்திரை யத்தனாய்த் தானே யிருந்து 
காட்ட , ஊமைத் தசும்புள் நீர் நிறைந்தாற்போல ஆனந்தமயமான 
ஒளி மாணாக்கர்க்கு " ( முருகு . நச் . 111-2 உரை ) நிறைதல்பற்றி , 

ஈண்டு இது கூறப்பட்டது போலும் . 
5. ஊமைக்குடத்து நிறைந்த இனிய நீர் போலவும் - உ . வே . 
6. " தீம்பெரும் பொய்கை யாமை விளம்பார்ப்பு , தாய்முகனோக்கி 

வளர்ந்திசினாங்கு ” ( ஐங் . 44 ) என்றும் , இறைச்சூல் யாமை 
மறைத்தீன்று புதைத்த, கோட்டுவட் டுருவின் புலவுநாறு முட் 
டைப் , பார்ப்பிட னாகு மளவைப் பகுவாய்க் , கணவ னோம்பும் ” 
( அகம் . 160 ) என்றும் சான்றோர் கூறுப. 


338 ) 


போலவும் ; அஃதோ - அந்த அதிசய மாத்திரமோ ; தினகரன் ஒளி 
சேர் சிலை -1 ஆதித்தன் சந்நிதி பிலே சார்ந்த சூரியகாந்தக்கல் ; கால் 
தீயின் - தீக்கான்றாற் போலவும் ; 2 துரியமும் சிறந்த தூயோன் 
நின்மல துரியாவத்தைக்கும் அப்பாலாகிய நின்மலனுடைய ; 3 தூய்மை 
அருளினன் -4 பதியிலக்கணத்தைத் திருவுள்ளம் பற்றினான் ; 

26-27 . ( அருள் ........இனிது ) அருள்பெற்று எழுந்தோற்கு 
இளி சேர் தீஞ்சொல் இனிது இயம்பினன்- இங்ஙனம் அனுக்கிரகத் 
தைப் பெற்றெழுந்த சீடனுக்கு இளியென்னும் இசையை யொத்த 
வசனங்களாலே இனிதாக அப்பதியுண்மையறிதலைத் திருவாய்மலர்ந் 
தருளிச் செய்தான் , எ . று . 

5 ஏ . அசை . ஓ . வியப்பு . 


1 , " சூரியகாந்தக் கல்லினிடத்தே செய்ய , சுடர்தோன்றி யிடச் சோதி 

தோன்றுமாபோல் , ஆரியனாம் ஆசான்வந் தருளால் தோன்ற , அடி 
ஞானம் ஆன்மாவில் தோன்றும் தோன்றத் , தூரியனாம் சிவன் 
தோன்றும் ( சிவ . சித் . 8 : 28 ) என்று அருணந்தி சிவனர் கூறு 
வதும் " சூரியகாந்தமும் சூழ்பஞ்சும் போலவே , சூரியசாந்தஞ் 
சூழ் பஞ்சைச் சுட்டிடா, சூரியன் சன்னிதியிற் சுடு மாறுபோல் , 
சூரியன் றோற்ற முன்னற்ற மலங்களே ( திருமந் 117 ) என்று 

சான்றோர் கூறுவதும் ஈண்டு ஒப்பு நோக்கற் பாலன . 
2. நின்மலதுரியத்துக்கும் அப்பாலாதல்பற்றியே நாவரசரும் , அப் 

பாலுக் கப்பாலுக் கப்பாலானை ( 240 : 4 ) என்பது காண்க . 
3. ஏனைப் பசுபாசவிலக்கணங்கள் அவ்விரண்டன் ஞானமாய்ப் பரம் 

பானைக் காண்டற்குத் துணைசெய்யாமையின் , பதி ஞானத்தையே 
ஈண்டுத் தூய்மை யென்றார் . நீறார் திருமேனிய ரூனமிலார் 
பால் , ஊறார் சுவை யாகிய வும்பர் பெருமான் ” ( ஞான . 33 : 6 ) 

என்பதும் இக்கருத்தே கொண்டதாம் . 
4. பதித்துவத்தைப் பிரகாசிப்பித்தான் - உ . வே . அப்பதியுண்மையை 

உபதேசித்தான் - உ . வே . 
5. இவ்விடத்தே, இவ்வளவும் பசுபாச விலக்கணம் 3 ) 

என்றொரு 
தொடர் அச்சுப்பிரதியிலுள்ளது . இளியென்பது " இசையொலிக் 
கும் யாழின் இளியென்னும் நம்பு " என்பர் நச்சினார்க்கினியர் 
( சீவக . 1537 உரை ). 


. 


339 


அகவல் 55 . 


பதி யிலக்கணம் 


படியடி யடங்காக் கடிகமழ் தாமரைக் 
கட்காண் கடவுளொடஃ தத்துறை யமலனும் 
எண்ணா வியல்பின னிறையென முழங்கும் 

விண்ணோ ரண்ணலை வினவின் மண்முதல் 
5. முப்பது முதலா மூவிரண் டோவா 

ஒப்பி றத்துவ மொரீஇய திப்பியன் 
ஒழிவற நிறைந்த வொருவன் + பழிதீர் 
வண்ண மில்லி யமலன் கண் முதற் 

புலனொடு புணரா னிணையிலி யானென் 
10. மதத்தின் வாராப் பிறப்பிலி தனக்கென 

நாம மில்லோ னாத னனாமயன் 
கால காலன் கணக்கிலி கடையும் 
மூலமு நடுவு முனிந்தோன் மேலோன் 

ஆகுல மில்லி யகோப னமோகன் 
15. அபய னபங்க னகம்ப னசஞ்சலன் 

நித்தன் முத்தன் சுத்தன் சுதந்தரன் 


1. இப்பாட்டின் கருத்தும் , " பரமசிவன் - சதாசிவனென் பதிக்கு 

மேலோன் பகர்ரேஞ் சனன் பிரா மயனிரா தாரன் , தருவருண 
ரூபமிலான் சருவஞ்ஞன் சாந்தன் சருவபரிபூரணன் சர் வான்மாவா 
யிருப்போன் , அருள் சர்வ தோமுகன் சிந்தியனறிவுக் கெட்டா 
ன திசூக்குமன் னிசாலம்ப னென்றுமுள்ளான் , ஒருவன் சத்தி 
யினன் வியாபக னப்பிரமேயன் உவமையிலான் திலதயிலத் துட் 
புறம் பொத்துறைவோன் ” ” ( சர்வா . 9 ) என்பதன் கருத்தும் 

ஒத்திருத்தல் காண்க . 
2. விரங்கும் , விளங்கும் - பா . வே . 
3. மொருவிய- பா . வேர . 
4. புரைதீர் - பா . வே . 


340 


பந்தமும் வீடும் பறைந்தோன் சிந்தையொ 
டின்பமுந் துன்பமு மிகந்தோ னியாவதும் 

புலமின் றுணர்ந்த புலவன் கலரெனத் 
20. தணித்தலு மளித்தலுந் தடிந்தோன் றற்பரன் 

துரியமுந் தொடராத் தூயோன் பெருமைக் 
கண்ட மணுத்தர வணுவண் டத்துடன் 
நின்று நுணங்கிய தண்டாச் சீர்த்தி 

உரைதரு புணரிக் கரைகரை யம்பிக் 
25. காட்சி முதலிய வளவையு மளவறச் 

சேட்பட வகன்றனன் சிவனெனச் 
சூழ்ச்சியி னிறைந்தோர் துணிந்தனர் நெடிதே . 

இஃது இளிசேர்தீஞ் சொல்லாக அருளிச்செய்த பதியிலக்கணம் 
கூறியது . 

1-4 . உரை : ( படியடி . வினவின் ) 7 படி அடங்கா 
அடி 8 மூவுலகும் அடங்காத பாதத்தினையும் ; கடிகமழ் தாமரைக் 
கண்காண் கடவுளொடு - நறு நாற்றத்தையுடைய தாமரைப் பூவை 
யொத்த காணும் கண்ணையு முடையனாகிய திருமாலோடு ; அஃது 

அமலனும் - அத்தாமரைப் பூவிடத்திருக்கும் பிரமாவும் ; 


உறை 


10 


1. அகன்றோன் --- பா . வே . பரந்தோன் - பா . வே . 
2. மிடும்பையு - பா . வே . 
3. யாதும் - பா . வே . 
4. புனிதன் -- பா . வே . 
5. துரியமுங் கடந்த தூயோன் - பா . வே . 
6. கரைக்கறையம்பி - பா . வே . 
7. பூமியில் அடங்காத ; மூவுலகிலுந்தான் அடங்காத - உ . வே . 
8 . மூவுலகு மீரடியான் முறைநிரம்பா வகைமுடியத் , தாவிய 

சேவடி " ( சிலப் . ஆய் குர . ) என்று இளங்கோவடிகளும் கூறினர் . 
9 . " புவ்வத் தாமரைப் புரையுங் கண்ணன் ( 15 : 49 ) என்பது 

பரிபாடல் . 
10. தாமரைபயந்த தாவிலூழி நான் முகவொருவன் ( முருகு . 164-5). 


341 


எண்ணா இயல்பினன் இறையென முழங்கும் விண்ணோர் 1 அண்ணலை 
அறிதற்கரிய 2 இயல்பினையுடையான் பதியென்று வேதாகம சாத்திரங் 
களாற் 3 சொல்லப்பட்டவனாகிய தேவர்கட்குக் கருத்தாவாகிய பரம 
சிவனை யாராயின் ; 

4-6 . (மண்முதல் ............... திப்பியன் ) ஓவா - நித்தியமான ; 
ஒப்பில்- உவமையில்லாத : மண் முதல் முப்பது முதலா மூவிரண்டு 
ஓரீய 4 திப்பியன்- பிருதுவி தத்துவமுதலாகவுள்ள தத்துவமுப்பத் 
தாறுக்கும் 5 அதீதனாயிருக்கும் ஆச்சரியத்தையுடையோன் . 


1 . 


( கண்ணன் கடிமாமலரில் திகழும், அண்ண லிருவர் அறியா 
இறை ” ( 153 : 9 ) என்று ஞானசம்பந்தர் முதலாயினர் கூறும் . 
" அனைத்துயிர்களுமாந் தன்மையும் விண்ணோராற்றொழுதகைமையு 
மானே , உனக்குரைத் தயன் மான் முதலியோ ருனது விபூதி 
யென்றோதியுன் பெயர்கட் , கினப்பொருளுரைக்குங் கடமையா 
லுன்ற னிறைமையே குறித்துநின்பெருமை , சினத்தொகை 
யகலத் தேற்று மாலதர்வ சிசோப நிடதமுழுவதுமே ” ( சிவதத் . 23 ) 
என்று சிவஞான யோகிகள் எடுத்துக்காட்டுவது காண்ச . 


2. முறைமையையுடையவன் 


உ . வே . 


3. கோஷிக்கப்பட்டவனாகிய - உ . வே . 


4. இக்கருத்தையே திருநாவுக்கரசர், “ விரிகதிர் ஞாயி றல்லர் மதி 

யல்லர் வேதவிதியல்லர் விண்ணு நிலனும் , திரிதரு வாடவல்லர் 
செறிதீயுமல்லர் தெளிநீருமல்லர் தெரியின் , அரிதரு கண்ணி 
யாளை யொருபாகமாக வருள் காரணத்தில் வருவார் 

( 8 : 2 ) 
என்று கூறுதலும் , கந்தபுராணமுடையார் " மூலமாகிய தத்துவ 
முழுவதும் கடந்தும் , ஏறுயர்த்திடு , தனிமுதலவனன்றி வேறார் 11 
(மகேந் . சூரனமைச்சு . 131 ) என்பதும் சருவஞானேத்தராகமம் , 
“ வவ- ) : 

வவ தீதாவாஉநொ நா 3 வஜி_த : ( 11 : 5 ) 
என்று கூறுவதும் ஒப்பு நோக்கற்பாலன . இக்கனம் தத்துவா 
தீதனாயிருப்பது கொண்டே 

அருணந்தி சிவனர் , " மெய் தரு 
சைவமாதி இருமூன்றும் வித்தையாதி எய்து தத்துவங்களேயும் 

ஒன்றுமின்றெர் மிறைக்கே ” ( சிவ . சித் . 2 : 73 ) என்றார் . 
5. அப்பாலாயிருக்கும் அதிசயத்தையுடையோன் - உ . வே . 


342 


7. ஒழிவற நிறைந்த ஒருவன்- சருவவியாபகமாய் நிறைந்த 
ஏகன் ; 

7-8 . பழிதீர் 2 வண்ணம் இல்லி- குற்றமற்ற பொன்மை 
நீலாதி 3 வண்ணங்களில் ஒன்றும் இல்லாதோன் ; 

8. அமலன் - நிருமலனாபிருப்போன் ; 
8-9 . பண் முதல் 4 புலனொடு புணரான் - கண் 

புணரான் - கண் முதலாகிய 
இந்திரியங்களோடு கூடாதவன் ; 

9. இணையிலி -5 தனக்கு உவமையில்லா தவன் ; 

9-10 . யோனென் மதத்தின் பிறப்பிலி -1 யானென் னுமகங் 
காரத்தாலே வருவது செனனமாதலால் 8 அவ்வகங்காரமில்லாமையால் 
செனனமில்லாதோன் ; 


1 . * வணவ ஹவாநவீ ( 1 : 47 ) என்று சருவஞாஜேத்தரம் 

கூறுகிறது . 
2 . " வணவ விவஜி - த : " ( 1 : 45 ) என்பது சருவ 

ஞானேத்தரம் . “ அவனருளே கண்ணாகக் காணில்லால் , இப்படியன் 
இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் 

இவ்வண்ணத்தன் இவனிறைவ னென்றெழுதிக் 
காட்டொணாதே ( திருவினு . 10 ) என்று திருநாவுக்கரசர் கூறி 

யருளுவர் . 
3. வண்ணங்களில் ஒருநிறமும் - உ . வே . 
4 . சு கீ.வியல் ” ( 1 : 46 ) என்பது சருவஞாஜேத்தரம். 
5 . " தனக்குவமையில்லா தான் ( குறள் 7 எ 

( , " நளவ 8 : 
(சருவஞானே. 1 : 47 ) என்றும் , தாயவன் உலகுக்குத் தன்னொப் 
பில்லாத் தூயவன் " ( ஞானசம் . 113 : 2 ) ஒருவராலுவமிப்பதை 
யரியதோர் மேனியர் ( ஞானசம் . 242 ; 6 ) என்றும் வருவன 
பலவும் காண்க . 
" யானெனதென்னும் செருக்கறப்பான் ” ( குறள் 346 ) என்ற 
விடத்தும் மானென்பது இப்பொருளே கருதப்பட்டது காண்க . 
எனதென்னும் புறப்பற்றுக்கும் யானென்னும் அசப்பற்றுக்கும் 

முதலாதலின் , அதனையே யெடுத்தோதினார் . 
7. யானென்னு மகக் காரணமாக வருவது - உ வே . 
8. அக்காரணமில்லாமையால்- உ . வே . 


343 


10-11 . தனக்கென நாமம் இல்லோன் - தனக்கென ஒரு 
2 நாமதேயமில்லாதவன் ; 
11. 3 நாதன்- சருவ க 

-சருவ கருத்தாவாயிருப்போன் ; 
11 . 

4 அநாமயன் ஒன்றிலும் பற்றில்லாமையான் நோயில்லா 
தோன் . 

12 . காலகாலன்- திரிகாலங்களுக்குங் 6 காலமாயிருப்போன் 
கணக்கிலி - அளவுபடாதோன் ; 

12-13 . கடையும் மூலமும் நடுவும் 8 முனிந்தோன் கடையும் 
முதலும் நடுவும் இல்லாதோன் ; 


" நமச் 


" 


1. " ஒருநாமமோருருவ மொன்றுமில்லாற் காரம் , திருநாமம் பாடி 

நாம் தெள்ளேணங் கொட்டாமோ ( திருவா . திருத்தெள் . 1 ) 

என்று மணிவாசகர் கூறுமாறு காண்க . 
2. பெயரில்லா தோன் - உ வே , 
3. நாதன் ( நாய :) என்ற சொற்கு வட நூல்கள் " எஜமானன் , க்ஷ 
கன் , பிரபு என்ற பொருள்களைக் கூறுதலின் , இவ்வுரைகாரர் 

சருவகருத்தாவாயிருப்போன் என்று கூறுகின்றார் . 
சிவாய வாழ்க நாதன்றாள் வாழ் 5 " ( திருவாச . சிவபு . 1 ) என 

வருதல் காண்க . 
4. ஆமயம் - நோய் ; ஆமடந் தீர்த் தடியேனை யாளாக் கொண்டார் " . 

( தாண்ட . தனி . 1 ) என்று திருநாவுக்கரசர் கூறுதல் காண்க 
பற்றினால் நோயுண்டா மென்பதை , யாதனின் யாதனின் 
நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன் " ( குறள் 341 ) 

என்பதனாலறிக . 
5. ஒன்றிலும் பற்றில்லாமை என்றவேது சில ஏடுகளில் இல்லை . 
6. காலமாயிருத்தலாவது கலைபித்திரி யென்னும் சத்தியோடு கூடிக் 

காலத்தானமாய் நிற்பது . இனி , காலகாலன் என்பதற்குச் சிவ 
ஞான முனிவர் , கால வரையறையைக் கடந்து காலத்தினையும் 
தோற்றித் தொழிற்படுத்துவோன் என்பர் . (சிவ பாடி . 2 : 2 

காலதத்துவம் ) . 
7. " அளவியை யார்க்கு மறிவரியோன் (திருக்கோ , 10 ) திருவாதவூ 

ரடிகள் . 
8 . அந்தமுமாதியு மசன்றோன் காண்க (திருவண்ட . 51 ) என்ப 

தும் காண்க . 


344 


13. மேலோன்- சருவதோமுகமாயிருப்போன் ; 

14. ஆகுலமில்லி -- கலக்கமில்லாதவன் ; அகோபன் - கோப 
மில்லாதோன் ; அமோகன் - மோகமில்லாதோன் ; 
15. அபயன் - பயமில்லாதோன் ; 3 அபங்கன்- 

பங்கிக்கப் 
படாதோன் ; 4 அகம்பன் - நடுக்கமில்லாதோன் ; அசஞ்சலன் - சலன 
மில்லாதோன் ; 

16. நித்தன் - என்றும் ஒருபடித்தாயிருப்போன் ; முத்தன் 
முத்திடையீவோன் ; 

16. சுத்தன் - தோடமில்லாதோன் ; 8 சுதந்தான்- என்றும் 
தன் வயத்தனாயிருப்போன் ; 


1 .. மகானாயிருப்போன் - உ . வே . 
2. ஆகுலம் - கலக்கம் ; " சிந்தாகுல முற்றென்னோ வென்னைவாட்டர் 

திருத்துவதே " (திருக்கோ. 12 ) என்று சான்றோர் வழங்கும் . 
3. பங்கு- பாகம் , நீலமேனிவாலிழை பாகத்தனாயினும் பெண்ணா 

ணெனப் பாகம் செய்யப்படா னென்றற்கு , " நீலமேனி வாலிழை 
பாகத்து ஒருவன் " என்று பாரதம் பாடிய பெருந்தேவனரும் 

ஆணும் பெண்ணுமா யடியார்க் கருணல்கிச் , சேணின்றவர்க் 
கின்னும் சிந்தை செயவல்லான் " ( 84 ; 5 ) என்றும் , “ ஆணும் 
பெண்ணுமென நிற்பரேனும் அரவாரமாப் , பூணுமேனும் புசலூர் 
தனக் கோர்பொருளாயினன் " என்றும் திருஞானசம்பந்தரும் 
கூறுவன ஈண்டு ஒப்புகோக்சத் தகுவனவாம் . கண்டிக்கப்படா 

தோன்- உ . வே . 
4. கம்பம் - நடுக்கம் , 
5. சஞ்சலம் - சலனம் , 
6. அனாதியே மலத்தி னீங்கினோன் - உ . வே . " வான் கெட்டு மாருத 

மாய்ந்தழனீர் மண்கெடினும் , தான் கெட்டலின்றிச் சலிப்பறியாத் 
தன்மையன் " (தெள்ளே , 18 ) என்று மணிவாசகர் இதனை விளங்க 

வுரைத்தருளுமாறு காண்க , 
* 7 . " சுத்தி தரித்துறையும் சோதி " ( ஞானசம் . 89-10 ) என்பர் ஞான 

சம்பந்தர் . 
8. " தாமார்க்குக் குடியல்லாத் தன்மையான சங்கான் " (மறு மாற் . 1 ) 

என்பர் நாவரசர் . ஒருவரேலலும் பிறர்க்கேவல் செய்தலுமில்லா 
தோன் - உ . வே . 


44-8 


345 


17. பந்தமும் வீடும் பறைந்தோன்- பெத்தமும் முத்தியும் 
இல்லாதோன் ; 

17-18 . சிந்தையோடு - இன்பமும் துன்பமும் இகந்தோன் 
சிந்தனையில்லாமையாற் சுகதுக்கமில்லாதோன் ; 

18-19 . புலன் இன்று யாவதும் உணர்ந்த புலவோன் - புத் 
தீந்திரியங்களின்றியே சருவபதார்த்தங்களையுமறியும் சர்வஞ்ஞன் ; 

19-20 . கலர் எனத் தணித்தலும் அளித்தலும் 5 தடிந்தோன் 
வினை நுகர் காலம் கோக்காது கீழோரென்று நிக்கிரகித்தலும் நல்லோ 
சென்று அனுக்கிரகித்தலும் இல்லாதோன் ; தேற்பான்- தானே 
பாவத்து வாயுள்ளோன் ; 

21. 1 துரியமும் தொடரத் தூயோன்- நிருமல துரியாவத் 
தைக்கு அப்பாலாயிருக்குந் தூயோன் ; 


1. " பந்தமும் வீடுமாய பதபதார்த்தங்களல்லான் " (சிவ , சித்தி . 1:44 ) 

என்பர் அருணந்தி சிவனூர் . 
2. வேண்டுதல் வேண்டாமையிலான் ( குறள் 4 ) என்றும் , “ வெறுப் 

பொடு விருப்புத் தன்பால் மேவுதலிலாமையானும் " ( சிவ . சித் , 

1:45 ) என்றும் சான்றோர் கூறுப . 
3. " கோக்காதே யெவ்வளவும் நோக்கினானை நுணுகாதே யாதொன் 

றும் அணுகினானை " ( 225 : 5 ) என்று நாவரசர் உரைத் 
தருளுவர் . பிறரும் , கண் முதற் புலன்களாற் காண்டலில்லவன் " 

( குறுந்தி . 367 ) என்பர் . 
4. சமர்த்தன் - உ . வே . 
5. " நீதியர் நெடுந்தகையர் மீண்மலையர் பாவை , பாதியர் பராபரர் 

( 169 : 7 ) என்று ஞானசம்பந்தர் சுருங்க வுரைப்பர் . 
6 . 

அளக்கலாகாத் தற்பரமாய்ச் சதாசிவமாய்த் தானுமியானு 
மாகின்ற தன்மையனை " ( 312 : 7 ) என்பர் திருநாவுக்கரசர் . 
7 .. " துரியக்கடந்து துரியா தீதத்தே அரிய வியோமல் கொண் 

டம்பலத் தாடும் , பெரிய பிரானை ( திருமந் . 2454 ) என்று திருமூல 
ஒரும் " துரியமும் இறந்த சுடரே போற்றி " ( போற்றி . 195 ) என்று 

திருவர்தவூரரும் கூறும் . 
8. அவத்தைகளில் என்று காணும் ஆன்மாவின் காட்சிக்கு அப்பாலிருத் 
தலின் , "தூயோன் " 

என்றார் . 


346 


21-23 . (பெருபைக்கு ........சீர்த்தி ) பெருமைக்கு அண்டம் 
1 அணுத்தா - அனந்த கோடியண்டங்களெல்லாம் நோக்கத் தன் பெரு 
மைக்கு அவை அணுவாகவும் ; அணு அண்டத்துத் தன் நுண்மைக்குப் 
பரமாணுக்கள் அண்டமாகவும், 2 உடனின்று நுணங்கிய தண்டாச் 
சீர்த்தி - 3 அவற்றுடனாய் நின்று தேய்ந்து நுணுகிய கெடாத சீர் 
மையையுடையோன் ; 
24-27 . (உபை தரு .. 

.... நெடிதே ) உரைதரு புணரிக்கரை 
4 கரை - புகழப்பட்ட வேதாகம சாத்திரமாகிய கடலின் கரையை 
யணை தற்குச் சொல்லுகிற ; காட்சி முதலிய அளவை அம்பியும் 
பிரத்தியக்க முதலாகவுள்ள சட் பிரமாணமாகிய மரக்கலங்களுக்கும் ; 


" 


1. ஒன்றுக் கொன்று நின்றெழில் பகரின் , நூற்றொரு கோடியின் 

மேற்பட விரிந்த அண்டப்பகுதி , “ இன்னுழை கதிரின் தன்னணுப் 
புரையச் , சிறியவாகப் பெரியோன் ( அண்டப் . 5-6 ) என்று 
மணிவாசகரும் , " அண்டங்களெல்லா மணுவாக வணுக்களெல்லாம் , 
அண்டங்களாகப் பெரிதாய்ச் சிறிதாயினானும் ” ( திருவிளை - 

கட - வா ) என்று பரஞ்சோதி முனிவரும் கூறுதல் காண்க . 
2 . அண்டமா யாதியாய் அருமறையோ டைம்பூதப் , பிண்டமாய் 

( நாவ . 7 : 4 ) நிலவுதலின் , அண்டமாய் நுணுகுமிடத்து அவற்றோடு 
ஒன்றித்தானும் நுணுகுதல்பற்றி உடனின்று நுணங்கிய என்றும் 
பெரியதிற் பெரியதாயும் சிறியதிற் சிறியதாயும் பெருகியுஞ் சிறுகி 
யும் தோன்றும் சீர்த்தி அவற்கன்றிப் பிறர்க்கின்மையின் , " தண் 

டாச் சீர்த்தி ” யென்றும் கூறுகின்றார் . 
3. அவற்றுடனின்று செலுத்திய அளவிறந்த கீர்த்தியையுடையோன் 

உ . வே . 
4 . பிறகடல்களெல்லாம் பிறவாறு கடத்தற்குரியவாக , நூற்கடல் ஓதி 

யுரைத்தே கடத்தற் குரியதா தல்பற்றி , உரைதருபுணரி யென்றார் . 
கரைகரை யம்பி யென்றவிடத் துக் கரைதல் , “ கலங்கரை விளக்கம் ” 
என்புழிப் போல நின்றது . 


5. காட்சி , அனுமானம் , ஆகமம் , அபாவம் , அருத்தாபத்தி , உவமை 

என்ற ஆறும் சட்பிரமாணமாம் . " அளவை காண்டல் கருதலுரை 
அபாவம் பொருளொப்பாறென்பர் 2 ) ( சிவ . சித் . அளவை. 1 ) என்று 
அருணந்தி சிவனர் கூறுவது காண்க 

இவ்வாறு ஆறளவை கொள் 
பயா பட்டாசாரியன் நெறிகிற்பவர் ; மீமாஞ்சகரென மணிமேகலை 
( 27 , 5-8 ) கூறுகிறது . 


347 


அளவற - அளவுபடாமல் ; 1 சேட்பட அகன்றனன் சிவன்என 
தூரமாக அகன்றிருப்போன் பரமசிவன் என்று ; சூழ்ச்சியின் 
நிறைந்தோர் நெடிது துணிந்தனர் - ஆகம விசாரம் மிக்கோர் மிகவும் 
அறுதியிட்டனர் , எ.று. 


எ . அசை . 


அகவல் 56 

பதியின் வியாபகம் 
இன்ன தன்மைய னெனைய னென்றினி 
தன்னோற் றேரி னம்ம மின்னவிர் 
பதும ராகப் புதுவெயி னீழல்செய் 
மதியிற் றண்மை ஞெலிகோல் வன்றழல் 
5. மடநடை நல்லான் வனமுலை வந்த 

பாலிற் றீ நெய் பழத்தி னின்சுவை 
பூட்சி யாருயிர் பொருளுரை யெண்ணெய் 
கடிமலர் கஞலிய வொடியா வாசம் 

விம்மித மென்னென் றிசைக்குவ மற்றோ 
10. நில நீர் தீகால் வெளியுயிர் யாவும் 

அவையே தானவை தானே யாகி 
விரலியும் விரவா வீரம் விரவிய 
தன்வா ளல்லதை தன்வா ளிழந்த 


பசுபாசப் பொருள்கள் ஓராற்றால் அளவைகளால் அளக்கப்படுமா 
யினும் , பதிப்பொருளாகிய பரமசிவன் அவற்றிற் ககப்படாமை 
பற்றி , “ சேட்பட வகன்றனன் சிவன் ” என்றார் . சேட்பட வகலும் 
சிறப்பினால் அவனை அளவைகளாற் காணமுயல வேண்டா என்ப 
தற்காகவே ஞானசம்பந்தர், “ எதுக்களாலுமெடுத்த மொழியாலு 
மிக்குச் சோதிக்க வேண்டா ” ( 312 : 5 ) என எடுத்தோதினர் . 
“ avuR வ 8) வனவறவாகாவீ ஹவ , செயொ ஹ நள 
வ ag ” ( 1 : 47 ) என்றும் , “ நிவி_கஓ 3 நி_ெ u )° ஹெது 
உஷாத வஜி- தடி " ( 2 : 6 ) என்றும் கூறுவது காண்க . 


348 - 


31 , 


மதிமா சூர வொளிகால் பளிங்கின் 
15. பூட்சித் தென்னப் புலனொடு புணரா 

தருளுமி னடிக ளென்றனன் 
மருள் கெட விலங்கிய மறை வல்லோனே . 

“ காட்சி முதலிய அளவையும் அளவறச் சேட்பட வகன்ற 
பரமசிவனது 4 வியாபகம் கூறியது . 

1-2 . உரை : (இன்ன........ தேரின் ) இன்ன தன்மையுன் 
முன்னை 5 அகவலிற் சொல்லப்பட்ட பரமசிவன் ; எனையன் என்று 
6 இனிது அன்னோன் தேரின் - 7 எவ்வியல்பாய் நின்றானென்று இனி 
தாக அவனை ஆராயின் ; 

2-3 . ( அம்ம ...........வெயில் ) அம்ம - கேட்பாயாக ; மின் 
அவிர் பதுமராகம் 8 புது வெயில்- விட்டுவிளங்காநின்ற ஒளியை 
யுடைய மாணிக்கமும் புதிய சோதியும் போலவும் ; 


1. பூட்கைத் தென்ன - பா . வே . 
2. அருள்கென விலகிய - பா . வே . 
3. ஞான . 55 ; 25-6. 
4. வியாத்தி வியாபகஞ் சொல்லியது - பா . வே . 
5. யாசிரியத்திற் - உ . வே . 
6. இனிதாக அவனை ஆராய்தலாவது : அவனையறிந்து கோடல் வேண்டு 

மென்னும் உண்மையன்புடன் அவனையுள்ளவாற்றிவிக்கும் உண்மை 
நூல்களைக் கேட்டு ஆராய்ந்து தெளிதல் , அந்நூல்கள் , " பதி பசு 
பாசந் தெரித்துப் பரசிவனைக் காட்டும் நன்மார்க்க ஞானத்தை ” 
( சிவ . சித் . 8 : 22 ) யுணர்தற்குத் துணையாகும் சைவ நூல்களாகும் . 
இதனை , வேதாந்தத் தீதில் பொருள் கொண்டுரைக்கும் நூல் 

சைவம் (சிவ . சித் . 8 : 15 ) என்பதனாலுமறிக . 
7. இப்பிரபஞ்சத்தில் எவ்வியல் பாய் நின்றான் என்று சில ஏடுகளில் 

உரை வேறுபாடு காணப்படுகிறது . 
8 . 

" உள்ளு மோர்புறமது மொருதனக்குள தன்றி , ஒள்ளிதாமணியொளி 
மலர் மணமுறை பொருடா , னெள்ளு மெண்ணெயும் யாக்கையு 
மாவியு மெனவே , நள்ளுமேலு ளுககீழுளும் * நின்றனனாதன் 

( குறுந்தி . 366 ) என்று பிறரும் கூறுதல் காண்க . 
9 . 

புதுமை பொருந்திய சோதியும் - உ . வே . 


44 - b 


349 


3-4 . " (நீழல் ......... தண்மை ) நீழல் செய்மதியின் தண்மை - 
விளக்கத்தைச் செய்யும் சந்திரனும் தட்பமும் போலவும் ; 

4. 2 ஞெலி கோல் வன்றழல் - தீக்கடை கோலும் அதில் வதி 
யும் வலிய தீயும் போலவும் ; 

5-6 . ( மடநடை .. தீநெய் ) மடநடை நல்லான் வனமுலை 
தந்த பாலின் தீநெய் - மெத்தென்ற நடையையுடைய நல்ல பசுவின் 
அழகமைந்த முலையிலுண்டாகிய பாலும் இனிய நெய்யும் போலவும் ; 

6. பழத்தின் இன்சுவை - பழமும் இனிய இரதமும் போலவும் ; 

7. 4 பூட்சி ஆருயிர் - 5 உடலும் நிறைந்த உயிரும் போலவும் ; 
6 உரை பொருள் --சொல்லும் பொருளும் போலவும் ; 7 எள் நெய் 
எள்ளும் எண்ணெயும் போலவும் ; 


1. " மதியிற் றண்மை வைத்தோன் " ( திருவண்ட. 21 ) நிலவைப் 

பொழியும் - உ . வே . 
2. தீயின் வெம்மை செய்தோன் ( திருவண்ட . 22 ) என்பது திரு 

வாசகம் . " விறகிற் றீயினன் பாலிற் படுநெய் போல் , மறைய 
நின்றுளன் மாமணிச் சோதியான் ( 204 : 10 ) என்று நாவரசர் 

கூறுப . 
3 . அதுபழச் சுவையென அமுதென அறிதற்கரிது ( திருவா. 20 : 7 ) 

என்ப . 


4. உடல் வரையின்னுயிர் வாழ்க்கையாய ஒருவன் ” ( 363-1 . ) என்று 

ஞானசம்பந்தப் பெருமான் குறிக்கின்றார் . உடல் முழுதும் பரந்து 
நிற்கும் உயிர் முழுதும் தான் பரந்து நிற்பவன் என்பது தோன்ற , 

ஆருயிர் என்றார் . 
5. தேகமும் தேகியும் போலவும் - இது செப்பறை யேட்டிற் கண்ட 

உரை வேறுபாடு . 
6. உரையினா ருறு பொருளாயினான் ” ( 292. 4 ) என்று ஞானசம்பந்தர் 

கூறுவர் . 
7. " யாவுளும் எள்ளு மெண்ணெயும் போனின்ற வெந்தையே " 

(திருவா . 5 : 46 ) என்று திருவாசகமும் , வஹிது விடவா 
மெந திெெதலு ஜிவஹி.த ” ( 1 : 47 ) என்று சருவ ஞானேத் 
தரமும் கூறுகின்றன . 


350 


8. (கடிமலர் ............ வாசம் ) கடிமலர் கஞலிய ஒடியா 1 வாசம் 
அழகிய புட்பமும் அதில் விரவிய கெடாத கந்தமும் போலவும் ; 

9. ( விம்மிதம் ............ மறறோ ) விம்மிதம் - 2 வியாபித்திருக்கு 
மதை வியந்து ; என்னென்று மற்று இசைக்குவம் - திட்டாந்தம் 
3 இவ்வனைத்து மேயோ வே -றே எதை எடுத்துச் சொல்வோம் ; 

10-12 . ( நிலநீர்.............வீரம் ) நிலம் நீர் தீ கால் வெளி - 
பிருதிவி அப்பு தேயு வாயு ஆகாயம் ஆகிய பூதங்களிலும் ; உயிர் 
யாவும் - சருவான்மாக்க ளிடத்தும் ; அவை யேதான் - அவையிற்றைத் 
தானெனலுமாய் ; அவைதானே ஆகி- தன்னை அவையெனலுமாய் ; 
4 விரவியும் விரவா வீரம் - வியாபித்தும் அவையிற்றில் விரவாதிருக் 
கிற வீரியமும் என்போலவென்னில் ; 

12-15 . (விரவிய ........ பூட்சித்தென்ன ) விரவியதன் வாள் 
அல்லதை- அடுத்த பொருளின் பொன்மை நீலாதிவண்ணங் காட்டும் 


1. பூவினில் வாசம் புனலிற் பொற்புப் புதுவிரைச் சாந்தினினாற்றத் 

கோடு , நாவினிற் பாடல்கள் நள்ளாறுடைய நம்பெருமான் ” ( 7 : 4 ) 

என்று திருஞானசம்பந்தர் கூறுகின்றார் . 
2. இவன் வியாபித்திருக்கிறபடிக்கு வியப்பாகிய திட்டாந்தம் ; வியப் 

பைத் தரக்கூடியதான திட்டாந்தம்.- உ . வே . 
3. இவை யொன்பதுமேயோ எத்தையென்று சொல்வோம்- உ . வே . 
4. “ ஈறாய் முதலெ ன்றாய் இருபெண்ணாண் குணமூன்றாய் , மாறா 

மறை நான்காய் வருபூதம் மலை யைந்தாய் , ஆறார் சுவையே 
ழோசையோ டெட்டுத் திசைதானாய் , வேறாயுடனானானிடம் வீழிம் 
மிழலையே ” ( 11 : 2 ) என்று ஞானசம்பந்தரும் , " அவையே தானே 
யாயிருவினையின் , போக்கு வரவு புரிய வாணையின் , நீக்கமின்றி 
நிற்குமன்றே ( சிவ . போ . சூ . 2 ) என்று மெய்கண்ட தேவரும் , 
" உலகெலாமாகி வேறாயுடனுயா யொளியா போங்கி , அலகிலா 
வுயிர்கள் கன்மத் தாணையிமைர்ந்து செல்லத், தலைவனா யிவற்றின் 
நன்மை தனக் கெய்தலின்றித் தானே , நிலவு சீரமலனாகி நின்றன் 
னீக்கா தெங்கும் ” (சிவ. சித். சூ . 2 : 1 ) என்று அருணந்தி 

சிவனரும் கூறுப . 
5. வியாபித்திருக்கச் செய்தே வியாத்தியிருக்கிற வீரியமும் - உ . வே . 
6. வாள் - ஒளி ; “ வாள் அவிரக்களம் ” ( ஞான . 7 ) என்புழிப்போல . 


351 


தல்லது ; தன் வாள் இழந்த- தன்னொளி தோன்றா திருக்கின்ற ; 
1 மதிமாசு ஊர ஒளிகால் 2 பளிங்கின் -3 சந்திரனும் களங்கமுடைத் 
தாதலால் ஒளி குறைந்த தென்னும்படிப் பிரகாசத்தைச் செய்கின்ற 
பளிங்கினது ; பூட்சித்தென்ன 
பூட்சித்தென்ன 4 இயல்பு - போல்வதாம் 

என்று 
அருளிச்செய்ய ; 


1 , பளிங்கும் திங்கள் போல ஒளிவிடுவதாயினும் , மறுவுடைமையால் 
அதெனொளி, மறுவில்லாத பளிங்கின் ஒளிக்கு 

நிகராகாமை 
காட்ட , மதிமாசூர என்று சிறப்பித்தார் . கிரணகமம் , பதியையும் 
ஆன்மாவையும்பற்றிக் கூறுமிடத்து , << M28 லயிகம் 
கலா தா லகாவிகடி ” என்று கூறியதும் , இந்நூலா 
சிரியர் , 

“ சீருணந் திகழொளிப் பளிங்குபோலப் , புகழருமிறை 
புற்கலனுக் கென்றனன் ” ( ஞான . 9 ) என்றும் கூறியதுபோல 
ஈண்டும் , ஒளிகால் பளிங்கின் பூட்சித்து என்கின்றார் . 


2. இக் கருத்தையே உமாபதி சிவனர் , “ பன்னிறங் கவருந்தொன்மைப் 

படிகநீ டொளியும் பன்மை , மன்னிலங்கியல்பும் தந்த வளரொளி 
போலவையும் , தன்கைம் பயிலும் நற்சிற்சடங்களின் தன்மை 
தாவா நன்னலம்பெற நிறைந்த ஞானமே ஞானமென்பர் ” 
( சிவப் . 69 ) என்றும் , திருநெறி விளக்கமுடையார் , " பற்றிய 
நிறங்களாகும் பளிங்கின தொளியும்பற்றி , நிற்றலையளிக்கும் வெய் 
யோனீ டொளியதுவும் போல , முற்றுலகதற்குச் சார்வாய் முயற்றி 
னும் முந்நீர் விண்போம் , சிற்றினிற் ( சித்தினிற் ) சடங்கள் தோயா 
என்பர் சிற்சத்தி சேர்ந்தோர் ” என்றும் , சதுர்த்த சங்கிரக முடை 
யார் " பன்னிறப் பனிங்கிற் பற்றிடப் பற்றாப் , பொன்னொளி 
போலு மன்னருள் என்றும் கூறுப . 


3. சந்திரன் களங்கமுடைத்தாக ஒளியை வீசுகின்ற பளிங்கினது ; 

சந்திரனிலும் மிக்க வொளியை யுடைத்தாய் அடுத்ததன் நிறங் 
காட்டுமதல்லது தன்னொளி தோன்றாத பளிங்கினது- உ . வே . 


4. செய்தி போல்வதாம் - உ . வே . 


5. இதனுண்மை குருமுகமாக வறிந்து கொள்க என்றொருவாக்கியம் 

அச்சுப்பிரதியில் இங்கே காணப்படுகிறது . 


352 


15-17 . ( புலனொடு ............வல்லோனே ) ம்ருள்கெட இலங் 
கிய மறைவல்லோனே- மயக்கங் கெட விளங்கிய திவ்வியாகமத்துக்கு 
அதிகாரியான என் சுவாமி ; - புலனொடு புணராது - நீர் அருளிச் 
செய்த பதியின் தன்மை 3 இப்படியானால் எனக்குப் புலப்படாதிருந்த 
அப்பதியை யறியுமுபாயத்தை ; அடிகள் அருளுமின் என்றனன் - 
தம்பிரானே , அடியேனுக்கு அருளிச் செய்யவேண்டுமென்று சீடன் 
விண்ணப்பஞ் செய்தான் எ - று . 

மற்று - வினைமாற்று . ஒடு அசை , ஏகாரம் - தேற்றம் . ஓ - வியப்பு . 


1. தம்பிரானே - உ . வே . இவ்வாகமங்களெல்லாம் சத்தி பொதர்க்கே 

யன்றி மயக்கத்தால் உலகில் நில்லாதவற்றை நிலையின என்று கருதி 
மயங்குவோர் பொருட்டாதலால் , மருள் கெட விலங்கியமறை 
யென்றார் . உயிர்களிடத்தே முதல்வன் கலந்து நிற்கும் இயல்பைக் 
கல்லாரறியாராதலின் , அவர் பொருட்டு இவற்றைச் செய்தல் வேண் 
டுவ சாயிற்றென்பதுபட , திருமூலனர் , “ வல்லார்கள் என்றும் வழி 
யொன்றி வாழ்கின்றார் , அல்லாதவர்கள் அறிவுபல என்பர் , எல்லா 
விடத்து முளனெங்கடம்மிறை , கல்லா தவர்கள் கலப்பறியாரே ” 
( திருமந் . 311 ) என்றும் , " ஞான முண்டாக்குதல் நலமாகும் நாட் 
டிற்கே ”(திருமந் .242) என்றும் கூறுதல் காண்க . ஞானசம்பந்தரும் , 
" விழையா ருள்ளம் நன்கெழ வேதமாறங்கம் , பிழைய வண்ணம் 
பண்ணியவாற்றால் பெரியோரேத்தும் பெருமான் ” ( 42. 7 ) என் 
பதும் ஈண்டுக் கருதத்தக்கதாகும் . ஈண்டு , லவவாய விஜொ 
க்ஷாய_ . வா ைலவபுதொுவழ ” ( 2 : 3 ) எனச் சருவ 
ஞானேத்தரம் கூறுவது எண்ணுதற் குரித்து , 


2. புலன் -- சண்டு அறிவின்மேற்று , “ புலவரை யிறந்த புசழ்சால் 

தோன்றல் ” ( புறம் . 21 ) என்றாற்போல . புலப்படுதல்- அறிவிற்கு 
அகப்படுதல் , 


3. இப்படியானா லெனக்குப் புலனல்லவாயிருந்தது ; அறியுமுபாய 

மருளிச் செய்யவேண்டுமென்று - உ . வே . 


45 


353 


அகவல் 57 


பதியுண்மை. 


பூபூத ராதி யோவற வுஞற்றும் 
ஒருவனை யுடைத்துப் பொருவிரி காரியம் 
ஆதலிற் கடம்போ லென்னிற் கோதின் 
றிருங்கட மதனோ டியற்றிய வொருவனை 
5. ஒருங்குடன் கண்டோ னொழிந்திக லிரிகடங் 
கண்டா லிவையு மவணெனக் கொண்டாங் 


1. இப்பாட்டின் பொருளையே சுருக்கமாகச் சிவஞான பாடியத்தே 

சிவஞான முனிவர் கூறுகின்றார் ; அது வருமாறு : - இனி , 
குடத்தையும் அதனை வனையும் குயவனையும் ஓரிடத்து ஒருங்கு 
கண்டான் , அல்லுழிக் குடத்தைக் கண்டு , இதுவும் வனை தற்கு ஒரு 
கர்த்தாவை யுடைத்தென அனுமித்துணர்வது போல , இவ்வுலகம் 
படைத்தற்கு ஒரு கருத்தாவுண்டென வழியளவையான் உணர் 
தற்கு முன்னோ ருலகத்தையும் அதனைப் படைப்பானொரு 
கடவுளையும் ஒருங்கு கண்ட தின்மையின் , அவினாபாவம் அறிதல் 
கூடாமையான் , அனுமானமே ஈண்டைக் கேலாதென்றாய் ! ஈண்டு 
வினாவுதும் ; அட்டிலிற் புகையும் தீயும் ஒருங்குடன் கண்டான் , 
மற்றோரட்டிலிற் புகை கண்டவழி , ஆண்டுத் தீயுண்டெனத் துணி 
தல் கூடும் . மலைமேற் புகை கண்டவழி , ஆண்டுத் தீயுண்டென 
அட்டிலிற் புகையை பெடுத்துக் காட்டித் துணிதல் கூடாதாகல் 
வேண்டும் ; என்னை ? சிறிதாகிய அட்டிற் புகைக்குப் பெரிதாகிய 
மலையிற் புகை வேறுபாடுடைமையான் , ஆண்டுத் துணிபு நிகழ்ந்த 
வாறு என்னை யென்பது . ஆண்டுத் துணிபு கிகழா தென்பையாயின் , 

அனுமானங் கொண்டவனல்லை . வேறுபாடுடைத்தாயினும் 
புகை யென்னும் சாதி சாமானியம்பற்றித் துணிந்தேன் என்பை 
யாயின் , ஈண்டும் அஃது ஒக்கும் . செயப்படு பொருளையும் 
செயலையும் செய்வோனையும் ஒருங்குடன் கண்டவன் , அல்லுழிச் 
செயப்படுபொருளைக் கண்டவழிச் சாதி சாமானியம்பற்றி , இதுவும் 
செய்வோனை 

புடைத்து என்று அனுமானத்தால் துணிதல் 
பொருந்தும் என்றொழிக ” ( சிவ . பாடி . சூ . 1. அதி . 2 ). 


354 


குண்டோ வுலக முஞற்றுட னொருவற் 
கண்டுமற் றி தூ உ முண்டிவ ணெனவெனிற் 

கண்டதின் மான முனக்குக் கொண்டல்கொள் 
10. 1 கிரிவளர் கழைஞெலி தூம மதனின் 

எரிவள ரட்டிற் புகையய லெனவுணர்ந் 
தொட்டினை பிறங்க லொள்ளழ லொட்டிய 
2 தென்னை விசேட சமனியத் தியாதிற் 

பன்னெனில் விசேட மென்னி னன்ே 
15. காட்சிய தலதிலைச் சமனிய மாட்சிய 

தென்றேற் செயலொடு செய்வோற் கண்டோன் 
மன்ற மாண்வினை காணி னென்றாங் 
கோதுவ னொருவன் றீதுகு செயலென் 

றற்றேன் மாக மாதிய வினையா 
20. கெற்றேற் பாக மியை தலிற் கடவற் 

றின்னு மொண்குண மன்னலிற் புவிபோல் 
ஆதிய வழியு மழிபவை செயலென் 
றோ துரு வஃதுந் தீதறு செயலே . 


இது பதியை யறியும் உபாயம் அருளிச் செய்யவேண்டுமென்று 
விண்ணப்பஞ் செய்த சீடனுக்குக் கேவலான்னுவய அனுமானப் பிர 
மாணத்தாற் பதியுண்மை கூறியது . 


1. கிரிவளர் தூம மதனி லெரிவளர் , அட்டி லொண் புகை யயலென 

வுணர்ந்து மொட்டினை - பா . வே . 


2. தென்னை விசேட மென்னி னன்னே, காட்சிய தலதிலைச் சமனிய 

மாட்சிய - என இவ்வாறு இவ்வடிகள் அச்சுப்பிரதியிற் காணப் 
படுகின்றன . 


3. னென்றோ- பா . வே . 


355 


1-2 . உரை : ( பூபூதராதி ........உடைத்து ) பூ பூதர ஆதி 
பிருதிவி முதலிய தத்துவ சமூகங்களும் மலை முதலிய பொருள்களு 
மாகிய பிரபஞ்சம் ; 2 ஓவற உஞற்றும் ஒருவனை உடைத்து - ஒழியாதே 
3 செய்வா னொருவனையுடைத்து ; 

இது பிரதிஞ்ஞை. 

2-3 . ( பொருவிரி .............ஆதலின் ) 4 பொரு இரி காரியம் 
ஆதலின் - அதற்கு ஏது 
அதற்கு ஏது என்னென்னில் , 

என்னென்னில் , உவமையில்லாத காரிய 
மாயிருத்தலால் ; 

இஃது ஏது . 


1. பூவும் பூதரமு முதலவாகிய பிரபஞ்சம் என உம்மைத் தொகைப் 

புறத்துப் பிறந்த அன்மொழித்தொகையாய் , உடைத்தென்னும் 
ஒருமை வினைகொண்டது ; “ பூதாதி ” ( சிவ . போ . சூ . 1 : 2 வெ . 1 ) 

என்பது போல . 
2. இப்பிரபஞ்சத்தில் கணந்தோறும் இடையறாத தோற்றமும் நிலையும் 

இறுதியும் காணப்படுதலின் , செய்வோனுக்கும் செய்கை இடை 
யறாமை பற்றி , ஓவற உஞற்றும் ஒருவன் என்றும் , பிரபஞ்சம் 
பெரிதாயினும் , செய்வோன் 

ஒருவனே என்றற்கு ஒருவன் 
என்றும் கூறினார் . 
3. பவுட்கரம் , மிருகேந்திரம் , மதங்கம் முதலிய ஆகமங்களெல்லாம் 

இப்பிரபஞ்சம் கடம்போலக் காரியப் பொருளாதலின் , செய்வோனை 
யுடைத்தென்றே கூறுதலின் , இவற்றை மேற்கொண்டு கூறும் 
இவ்வாசிரியரும் இப்பிரபஞ்சம் செய்வோனொருவனை யுடைத்தென 

மேற்சொள்ளுகின்றார் . 
4. “ காரியம் காசினி யாதி ஏரியல் , ஈசன் கத்தா ” ( ஞானு . 18 ) என்றா 

ராகலின், ஆண்டுப் பக்க தருமமாக வைத்தோதிய காரியத்துவத்தை 
ஈண்டு ஏதுவின்கண் வைத்து , முதல்வன் உண்மையைச் சாதிக் 
கின்றார் . இவ்வாறு பிரபஞ்சம் காரியமென்பதை முன்பே கூறின 
மையின் . ஈண்டு அதனைக் கூறாராயினர் . இனி மெய்கண்டதேவர் , 
பிரபஞ்சத்தொகுதி காரியமென்றும் , அதனால் அஃது செய்வோனை 
உடைத்தென்றும் கூறுவாராய் , அவனவளது வெனு மவை மூவினை 
மையின் , தோற்றிய திதியே என்றும் , அந்தமாதி யென்மனர் 
புலவ ரென்றும் கூறியருளினாராக , அருணந்தி சிவனர் , அதனை 
விளக்கி , ஒருவனோ டொருத்தி யொன்றென் றுரைத்திடு முலக 
மெல்லாம் , வருமுறை வந்து நின்று போவது மாதலாலே , தருபவ 

னொருவன் வேண்டும் ” என்பாராயினார் . 
5 . காரிய ரூபமாயிருத்தலால் - உ . வே . 


356 


3 . 


கடம் போல் - என் போலவென்னில் கடம் போல ; 


இது திட்டாந்தம் . இவை மூன்றும் 2 கேவலான்னுவய அனு 
மானம் . 


என்னில் கோதின்று- இங்கனம் 3 கூறியதற்கு இசைந்தால் 
குற்ற இன்றாம் . 
4-8 . (இருங்கடம் ................ இவணென 

.இவணென ) இருங்கட மதனோடு 
இயற்றிய ஒருவனை - பெரிய கடமான அதனையும் செய்வானொரு 
வனையும் ; 4 ஒருங்கு உடன் கண்டோன் - ஓரிடத்தே சேரக் கண்டவன் 


1. ) 

பாதாவாவபூவிவர வலா மகா கடாஜிவக | 
வொளாவரவிவா வொவி வணவாக ) யயாவ -8 || 
( பௌட் . 1. 92-93 ) என்றும் , விஹிகியா புதிய 
ஷித காரணஜ ந 10 காய- வாக வடவக ( மதங்கம் ) 

என்று கடத்தையே திட்டாந்தமாகக் கூறுகின்றன . 
2 . 

அந்துவயத்தின் மாத்திரம் வியாத்தியுடையது கேவலாந்நுவயி ; 
அஃதெங்ஙனம் எனில் , குடம் அபிதேயம் , பிரமேயத்தன்மை 
பால் , ஆடைபோல என வரும் ; ஈண்டுப் பிரமேயத்தன்மை 
அபிதேயத்தன்மைகட்கு வெதிரேக வியாத்தியின்று , 
பொருளும் பிரமேயமும் அபிதேயமுமாதலால் , பிரமேயம் அளவை 
யால் அளக்கற்பாலது ; அபிதேயும் பெயரிட்டு வழங்கற்பாலது " 
( தருக்க . சங் . 53 அன்னம் ) . 


எல்லாப் 


3. இங்கே கூறியவாறே மிருகேந்திரம் 
யொவ @ ஷ ஷெஹாஷிவ 

கெஹாஷிவஸுகாய வ ய கழ 
க.தாராவை ஜா நீளொ விலிஷ 8531 ந.த ! " 
( iii . 1 ) என்று கூறுகிறது . 
மேலே நிகழும் கடாவிடைகளால் தொடக்கத்தே இசையாமை 

பெறப்படுதலின் , இசைந்தால் என்று உரை கூறுகின்றார் . 
4. செய்தனவேயன்றிச் செய்கின்ற குடத்தையும் செய்பவனாகிய 
குயவனையும் தொழில் நிகழ்ச்சிக்கண் காண்பது 

தோன்ற , 
ஒருங்கு கண்டோன் என்றொழியாது , ஒருங்குடன் கண்டோன் 
என்றார் . 


357 


ஒருவன் ; ஒழிந்து 1 இகல் இரி கடம் கண்டால் - இவ்விடம் ஒழிந்து 
வேறிடத்திலே 2 உவமனில்லாத பல 

கடங்களைக் 

கண்டால் 
இவையும் அவண் எனக் கொண்டாங்கு - இவையும் அங்ஙனம் 
இயற்றப்பட்டன என்றே நிச்சயித்தாற்போல ; உலகம் உஞற்று 
ஒருவன் உடன் கண்டு மற்று இதூ உம் 4 இவண் உண்டு என 
உண்டோ - வேறோருலகத்தைச் செய்வானொருவனை யுடன் கண்டு இவ் 
வுலகமும் அங்கனம்போல ஒருவனாலே செய்யப்பட்டுள்ளது என்று 
நிச்சயித்தற்குண்டோ என்று 5 விண்ணப்பம் செய்ய ; 
8-9 . ( எனில் .......... 

........... உனக்கு ) எனில் -- என்று அங்கனம் 
கூறுவாயேல் ; கேண்டதில் உனக்கு மானம் - 7 அனுமான மல்லக் 
காண் , பிரத்தியக்கத்திலே உனக்குக் காட்டற் குப் பிரயாணமுண்டு ; 


1. வேறிடத்திலே காணப்படுவன முன்கண்டவற்றின் வேறாய் மாறு 

பட்டிருந்த வழி , அனுமாணம் இனிது நிகழாமையின் , இகலிரி 
குடம் என்றார் . 

அளவிறந்த பல - உ . வே . 
3. ஒருவன் என் றவிடத்து ஐயுருபு தொக்கது ஐசார வேற்றுமைத் 

திரிபு ( தொல் . எழுத் . 157 ) . 
5. இவ்வண்ணமே மிருகேந்திரமும் , 

வபாவ நா முஹணா காயா 21 நவநாஜெதி கவ விசு ! 
வபாவாவயூாவியாஜெயா மிபாளரை ஹா நவபாதி தரா 
(iii . 6 ) என்று கூற , இதற்கு உரைகண்ட நாராயணகண்டர் 

ஈண்டுக் கூறப்படும் கருத்துக்களையே உரைக்கின்றார் . 
4. இஃதெனற்குரிய ஆய்தம் விகாரத்தாற் றொக்கது ; புண்ண 

துணர்வார்ப்பெறின் " ( குறள் 257 ) என்புழிப்போல . 
காட்சியளவையாலே சீடன் செய்துகொண்ட வேண்டுகோட்கு 
விளக்கம் கூறுகின்றாராகலின் , காட்சி யளவையை , கண்டது 
என்றார் . இல்லாமையை இயல்பாகவுடைய பொருளை , நின்ற 
தில் பொருள் ” ( ஐங் . 336 ) என்றாற்போலக் காட்சியாலளக்கப் 
படும் அளவையைக் " கண்டது என்றாரெனவறிக . மானம் 

அளவை ; " கதிர்முலைகள் மானக் கனகந்தரும் (திருக்கோ. 335 ) . 
6. அனுமானமல்லக்காண் என்பது சில ஏடுகளில் இல்லை . 
7 . “ இதற்கியா னனுமானாதி யெடேன் (சிவ . சித் . 1 : 2 ) என்ற 

அருணந்தி சிவனர் உரை ஈண்டு நினைவுக்குவருமாறு காண்க , 


358 


2 


9-13 . ( கொண்டல் ........... என்னை ) கொண்டல் கொள் கிரி 
வளர் கழைஞெலி தூமம் அதனில்- மேகத்தைக் கிட்டிய மலையி 
லுண்டான மூங்கில் இழைந்து தானே தோற்றப்பட்ட தூமத்துக்கு ; 
அட்டில் எரிவளர் புகை அடலென உணர்ந்து -- நெருப்பும் புகையும் 
காணப்பட்ட அடுக்களையில் எரியில் வருகின்ற புகை அற்பமாதலாலே 
அதனை உவமமாகக் கூறல் ஒவ்வாதென்று அறிந்தும் ; பிறங்கல் 
ஒள்ளழல் 4 ஒட்டியது ஒட்டினை--- பருவதத்திலே ஒளி புடைத்தாகிய 
நெருப்புண்டென்பதற் கிசைந்தாய் ; 

இசைய 

வேண்டு 
வான் ஏனோ ? 

13 -14 . (விசேடம் .........பன்னெனில் ) 5 விசேட சமனியத்து 
யாதிற் டன் னெனில் -- 6 ( விசேட சாமானியத்தினால் இசைந்ததென்று 


என்னை . 


- 


1. மலையிடத்தே மூங்கில் தம்மில் இழைதலால் தீப்பிறத்தலை , “ ஞெலி 

கழை முழங்கழல் வயமா வெரூஉம் , குன்று ” ( ஐங் . 307 ) எனவும், 
கடுத்தெழுந்த காம்புத்தீ , மலைபரந்து தலைக்கொண்டு முழங்கிய 
முழங்கழல் ( கலி . நெய் . 33 ) என்றும் வருதலாலறி க . 


2 . 


" அட்டிற்புகையும் ” ( சிலப் . 13 : 122 ) . உணர்ந்தென்புழி உம்மை 
தொக்கது . 


3. திட்டாந்தமாகக் கூறல் - உ . வே . 


4 . 


முதலது 

உண்டாயதென்னும் பொருளது ; மற்றது உடன் 
பட்டனையென்னும் பொருளது . மலையி லெழும் தீ நெடிது பாந்து 
எரியுமாதலின் அருகிற் சென்று காண்டல் முடியாதாகலின் 
சேய்மையிலிருந்தே புகை நோக்கி உணர்தல் வேண்டுவதாயிற்று . 


5. விசேடம் என்றது சிறப்பறிவு ; சாமானியமென்றது பொது 

அறிவு . சாமானியமாக எல்லா அடுக்களையிலும் எரியும் நெருப்பும் 
புகையும் கண்ட அறிவால் , விசேடமாக மலையிடத்து நெருப்புண் 
மையைப் புகையாகிய சாமானியத்தால் அறிகுவனென்பதை உட் 
கொண்டு இவ்வாறு கூறினார் . 


6. வளைவிற்குட்பட்டவை உரைகாரரால் வருவித்துரைக்கப்படுகின் 

ரன . 


359 


சீடன் கூறினானாக 

ஜனாக , அங்கன மாயின் ) விசேடத்திலும் சாமானியத் 
திலும் 1 நீ கொள்ளுமது யாது சொல்வாய் என்று வினவ ; 


14-15 . (விசேடம் ........ இலை ) 2 விசேடம் என்னின் - கடத்தைச் 
செய்த செயலுக்கு உலகத்தைப் பண்ணும் செயல் பெரிதாதலால் 
விசேடந்தான் கொள்வதென்று விடை கூறுவாயாயின் ; 3 அன்னோ 
ஐயோ ; காட்சியது அலது இலை -- நீ பிரத்தியக்கப் பிரயாணம் 
கொள்ளுமதுவன்றி அனுமானங் கொண்டதில்லையாம் ; 


15-16 ( சமனியம் .......... என்றேல் ) சமனியம் மாட்சியது 
என்றேல் - புகையென்னும் சாதி சாமானியத்தால் நெருப்புண் டென்று 
அழகி தாகக் கொள்வேன் என்பாயாகில் ; 


1. மலையிடத்துப் புகையும் அட்டிற்புகையும் கண்டு ஒன்றற்கொன்று 

விசேட சாமானியமாதலைக் கூறி , உலகத்தைப்பண்ணுஞ் செயலை 
இவ்லிசேட சாமானியங்களில் எதனாற்கொள்வ தென்பார் . 

கொள்ளுமது யாது சொல்வாய் ” என்று உரைக்கின்றார் . 
2. விசேடம் கோடற்குரித் தென்றற்கு ஏது , உலகத்தைப்பண்ணுஞ் 

செயல் பெரிது என்பது . 


3. அக் கொள்கை காட்சியள ஜவயே மேற்கொள்வதென்பதாய் உல 

காயதன் மதமாய் முடிதலின் , அன்னே என்றார் ; மாணவன் , 
பதியுண்மை யறியும் வேட்கையனாதலால் , “ புலனொடு புணராது 
அருளுமின் அடிகள் " ( ஞானு . 56 ) என்றும் , கண்பனி தூங்க 
மெய்ம்மயிர் பொடித்துத் தன் முதல் கலங்க , இழந்த நெஞ்சமொடு 
இறைவன்பாதம் ஓதினன் வீழ ( ஞானு . 54 ) என்றும் கூறியிருத் 
தல் காண்க . உலோகாயதர் காட்சியொன்றே அளவையா கக் 
கொள்வரென்பதை , மணிமேகலையாசிரியர் பாங்குறுமுலோகாய 
மேத ” என்பது முதல் இவையே யிப்போ தியன் றுள வளவைகள் 
என்பது வரை ( 27 : 78-85 ) கூ, 

உறியவாற்றானும் , ஈண்டளவை 
காட்சி மனமாதியிரு மூன்றாய் , வேண்டுமனுமான முதலான பல 
வேண்டா ” ( சிவ . சித் . பா . 13 ) என்று அருணந்தி சிவனர் கூறு 
மாற்றானுமறிக. அவன் நிரீசுவரவாதி யாதலால் , அவன் கொள்கை 
தோன்றுதற் கிரங்கினார் ; " கன்மம் உயிர் இறைவேறுண்டென்று 
செப்பிடுமவர்க்கு மண்ணோர் செய்திடுங் குற்றமென்னோ ( சிவ . 
சித் . பர . 17 ) என அவ் வுலோகாயதன் கூறுவது காண்க . 


360 


16--18 . ( செயலொடு .................... செயலென்று ) செயலொடு 
செய்வோற் கண்டோன்- கடத்தைப்பண்ணுகிற 

செயலோடே 
செய்பவனையும் கண்டானொருவன் ; ஒன்று மாண்வினை காணின் 
ஒரு பதார்த்தம் மாட்சிமையுடைய காரியமாகிய உருவமாயிருப்பது 
கண்டால் ; ஆங்கு- ; 

பங்கு- அவ்விடத்து ; மன்ற ஒருவன் 2 தீதுகு செயல் 

ஓதுவன் - அனுமானத்தாலே சிறிதாயிருப்பினும் பெரிதா 
யிருப்பினும் நிச்சயமாக ஒருவனாலே குற்றமறச் செய்யப்பட்ட 
தென்று சொல்வான் காண் , என்று சொல்ல ; 


என்று 


19-20 . ( அற்றேல் ....... எற்றேல் ) அற்றேல் - அங்ஙனமே 
யாயின் ; 

மாகமாதிய - ஆகாய முதலாக மேலுள்ள தத்துவங்கள் 
அருவமாதலால் ; 4 வினையாகு எற்றேல் - அவை தொழிற்பட்டமை 
எவ்வண்ணமென்று 6 வினவுவாயாகில் ; 


1 . 


தொடங்கிய வினையொன்று வென்றியுற முடிந்து கருதிய பயனை 
விளைத்தாலன்றி மாண்புடைத் தெனற்காகாமையின் , மாண்வினை 
என்று சிறப்பித்ததனால் , காரியமாகிய உருவப் பொருள் 
உண்டாகியிருப்பது பொருளாகக் கூறப்பட்டது . வினையென்பது 


ஆகு பெயர் . 


) 


2. இக்கருத்தே, வி.ஹி கி , பாதி யஷி தகாரணஜ ந 

காய்புவாக வடவகா என மதங்காகமத்தும் கூறப்படுவது 

காண்க . 
3. சொல்லத் தகுங்காண் - உ . வே . 
4. இதுகாறும் கூறியவாற்றால் , செயப்படு பொருளெல்லாம் காரிய 

மாய் உருவமாயிருத்தலால் , அவற்றின் வழியே செய்வோனொரு 
வனுண்மையை ஏற்றுக் கோடலமைபும் ; ஆகாய முதலியன அரு 
வப் பொருளாதலின் , அவற்றைக் காரியமென்றும் அவற்றைச் 
செய்வோனொருவனுண்டென்றும் கோடல் யாங்ஙனம் என்றற்கு , 
மாகமாதிய வினையாகெற்று ) 

என்றான். ஆகு , ஆகுதல் ; 
" ஆகுவினை ( அகம் . 262 ) என்புழிப்போல . 


5. வினைப்பட்டமை - உ . வே . 


6. விண்ணப்பம் செய்தால் - உ. வே . 


46 


361 


20. ( பாகம் ............ கடவற்று ) பாகம் இயை தலின் - ஆகாயம் 
பங்கிக்கப்படுதலானும் 2 அது பாகமாகிய நான்கு தத்துவமும் உருவ 
மாதற்கியை தலானும் ; கடம் அற்று- கடம்போலே 3 காரியமாயே 
யிருக்கும் . 

21. ( இன்னும் ........... புவிபோல் ) இன்னும் - மேலும் ; ஒண் 
குணம் மன்னலின்- அழகிய சத்தமாகிய 4குணமுடைத்தாதலால் ; 
புவிபோல் - பிருதிவி தத்துவம்போல 5 உருவமுடைத்தாம் காண் ; 

22-23 . ( ஆதிய ................ செயலே ) 8 ஆதிய அழியும்- இத் 
தத்துவங்கள் ஆதியானபடியாலே அழியும் ; அழிபவை செயல் - 
1. இக்கருத்தையே பௌட்கராகமம் , காய காவாவ ) விவேy) 

மாமவாக வடா ” வசு என்று கூறுகிறது . ஈண்டுச் சிவ 
ஞான பாடியம் , " உலகம் தோன்றி நின் பழியும் , அவன் அவள் 
அது என்று இவ்வாறு பகுக்கப்படும் அவயவப் பகுப்புடைமையின் , 
ஆடைபோலும் என்னும் அனுமானமுகத்தானே மூவினையுடைமை 
துணியப்படுமென்பதாயிற்று ” ( சூ . 1 , அதி. 1 ) என்பது ஒப்பு 

நோக்குக . 
2 . அது பாகமாகிய நான்கு தத்துவமும் வாயு , தீ , நீர் , நிலம் என்ற 

நான்குமாம் . இந் நான்கிலும் சத்ததன் மாத்திரையாகிய ஆகாயத் 
தின் கூறு கலந்திருத்தல் பற்றி , இவை ஆகாயத்தின் பாகமாகக் 

கூறப்படுகின்றன . 
3. செயப்படுபொருளாயே யிருக்கும் -- உ . வே . 
4. குணமுடைத்தாகலானும் - உ . வே . 
5. பிருதிவி சத்தம் முதலிய ஐந்து குணங்களையுடைய குணப்பொரு 

ளாதலாலும் , ஆகாயமும் அவ்வாறே சத்த குணத்தையுடைய 
குணிப்பொருளாதலாலும் , ஆகாயமும் பிருதிவி தத்துவம்போல 

உருவ முடைத்தாம் என்றார் . 
6 , ஆகாசம் முதலிய தத்துவங்கள் முதலியன முறையே சத்தம் , 

பரிசம் , உருவம் , இரதம் , கந்தம் என்ற தன்மாத்திரை யைந்தன் 
காரியமாய்த் தோன்றியனவாதலின் , இவை ஆதிய 
காரியமெனவே அழியு மென்றும் கூறினார் . திருஞானசம்பந்தரும் 
" இருநிலனது புனலிடை மடிதர எரியதுபுக எரியது மித 
பெருவளியினிலடைதர வளிகெட வியனிடை முழுவது கெட , 
இருவர்களுடல் பொறையொடு திரியெழிலுரு 
( 22 : 7 ) என்று இவற்றிற்கு ஒடுக்கக் கூறுவது காண்கக . 


என்றும் , 


வுடையவன் 


362 


அழியும் பதார்த்தம் ஒருவனாலே ஆக்கப்பட்டிருத்தல் வேண்டும் ; உரு 
வஃதும் தீதறு செயல் - உருவமாயிருத்தலால் அந்தப் பிரபஞ்சமும் 
பரமசிவனால் குற்றமறச் செய்யப்பட்டதே ; என்று ஒது -1 என்று 
கொள்வாயாக . 
சமனியம் , குறுக்கல் , ஆகு , பெயர்ப்பட்டது . 

. 


அகவல் 58 


பதியள வளவை மதியோர் வரத 
உணர்தல் வேட்கையெ னளவையி னுணர்த்த 
உணர்வோர்க் குணர்வ தனைவகை யாதலின் 

அறிதவ வசத்துல கறிவனை விநா அக் 
5. குறிவரல் போதல் கூடா துறுதேர் 
ஆதி போல வவையினி துய்க்கும் 
2 நீதிய னெவன்பதி யேஎற் கோதமல் 
அநேகாந் திகமென் னினைவொடு நின்றது 

கன்றுவளர் பாலினுஞ் சென்றின் மீன்கோச் 
10. சேதன மாதலி னோதிய வுயிர்போஒஞ் 

சுரபி தீம்பால் சொரியிற் புரையில் 
தீம்பால் வளர்த்த தன்றென வோம்பா 
துரையா டுநரெவர் வரையா வறிவன் 


1. என்று கொண்டு சொல்வாயாக -- உ . வே . ஈண்டுக் காட்டப்பட்ட 

ஆகாயம் பொருளாக வெழுந்த சடாவும் விடையும் , பௌட்கரத்தில் 
“ வொனரளாவிலாவொவி பணவாக யயாவடம் ! 
விவாகாகாவி . 5.கஷாக ஜமக்க தருவூாழ ! " 

என்று கூறப்பட்டிருக்கின்றன . 
2. நீதிய னெவன்பதி யேற் கோதமல , நேகாந்திக - பா . வே . 
3. நின்ற - பா . வே . 
4. துரையா டுநரிலர் - பா . வே . 


363 


செயலென விரும்பை யயலற வுய்க்கும் 
15. காந்தமென் றெடுத்துக் கோளும் வாய்ந்தன் 

றிரண்டையு மியைக்கு முரண்டகு சேதனன் 
இன்றெனி னவைசென் றொன்றா வாகலின் 
சேதனன் செய்தியென் றோதிடி னுயிர்கட் 

கேதள வவையே கோதுக வமைக்க 
20 . நாத 

னென்னை யெனிலுயி ரறியா 
ஈசத் தன்மையு மில்லை யாகில் 
தம்முடைச் செயற்கும் வெம்முரட் கடம்போல் 
ஒருவனை யிகலிரி துணையென மருவுவர் 

என்றா லிறைமை யிவர்க்கெனை யிறையே 
25. மன்றார் மா நட மாடி யொன்றோ 

வீடடை பவரே கூடுக செயலெனின் 
ஆதிய ரோமற் றனாதிய ரோவே 
றேதமின் முத்திய ரென்னி னாதி 

அன்றெனிற் சித்த சாதன மாதி 
30. என்றிடின் முத்திய தீவோன் முன்னர் 

நின் றன னாக நிகழு மின்றி 
என்றும் பந்த மன்றி முத்தி 
ஒன்றா துணர்வோ ருணர்விற் குன்றா 

திருந்திரும் பாசஞ் செற்ற 
35. பெருந்தகை யருளிற் பொருந்துமற் றஃதே . 

இஃது அன்னுவயவெதிரேகி யனுமானத்தால் பதியுண்மை 
கூறியது . 


1. மயலற - பா . வே . 
2 , முரண்மிகு சேதனன் - பா . வே . 
3. செய்திக் கோதிடின் - பா . வே . 
4. இவ்வடி அச்சுப்பிரதியில் இல்லை . 
5. பொன்னா - பா . வே . 
6. குன்றாத் -பா , வே , 


364 


1-3 . உரை : (பதியளவு .. ஆதலின் ) மதியோர் வரத 
ஞானவான்களுக்கு மேலான ஞானமுடையோனே ; உணர்வோர்க்கு 
2 உணர்வது அனைவகையாதலின்- வத்து நிச்சய விசாரமுடையவர்க்கு 
விசாரித்தறியும் அளவைகள் 4 முன்பே சொல்லப்பட்ட 5 சட்பிர 
மாணங்களாதலால் ; பதி அளவு அளவை- பதிப் பொருளினுடைய 
அளவாகிய எல்லையை ; அளவையின் உணர்த்த உணர்தல் வேட்கை 
யென் - அந்தப் பிரமாணங்களாலே அறிவிக்க அறிய விரும்பினேன் 
என்று சீடன் இவ்வாறு விண்ணப்பஞ் செய்ய ; 

4. அறி தவ - பிரபஞ்சம் ஒரு கருத்தாவை யுடைத்தென்று 
மிகவும் அறிவாயாக ; 


6 


இது பிரதிஞ்ஞை ; 7 இதற்கு ஏது என்னெனில் , 


1. கர்த்தா வாயுள்ளோனே -உ . வே . 


அளவை மேல் . 


2. உணர்வதென்பது உணர்வதற்குக் கருவியாகிய 

நிற்றலின் , அளவைகளை என உரை கூறினார் . 


3. அறியக் கடவோர்க்கு அறியும் பொருள்கள் - உ . வே . 


4. ஞானு . 55 : 25 உரை காண்க . 


அறியலாமாத 


5. சட்பிரமாணங்களாலே அறிவிக்க அவ்வகையால் 

லாலே - உ . வே . 


6 . 


அளவைகளானும் பொருந்துமாற்றானும் உண்மை புணர்தலே நன் 
னெறி யாதலால் , அளவையினுணர்த்த வுணர்தல் வேட்கையென் 
என்றான் . அளவைகளையும் பொருந்துமாற்றையும் திருவள்ளுவர் 
நல்லாறு 

( குறள் 242 ) என்பர் . இவ்வாறே பௌட்கரம் 
மகரிஷிகள் உரையில் 

வைத்து யாங்கள் 

அளவைகளானும் 
பொருந்துமாற்றானும் உண்மை யுணரும் இயல்பினோமாதலால் , 
இப் பதிப்பொருள் உணர்த்தப்படவேண்டும் என்ற கருத்துப்பட , 
வகாணொவிவகவொ யுதிவொஜர் ஹி வாயவ : 
( 1-79 ) என்று கூறுகிறது . 


7 . 


இது சில ஏடுகளில் இல்லை . 


365 


4-5 . ( அசத்து ............ கூடாது ) உலகு அசத்து -1 பிரபஞ்சம் 
அசேதனமாயிருத்தலால் ; அறிவனை 2 விநாஅ - சைதன்னியனான ஒரு 
கருத்தாவையின்றி ; குறிவரல் போதல் கூடாது- அவயவத்தோடு 
காணத்தக்க 3சிருட்டியும் சங்காரமும் எய்துதல் கூடாதென்று நிச்ச 
யிக்கப்படுமாதலால் ; 
இஃது ஏது . 

என் போலவென்னில் , 
5-6 . உறுதேர் ஆதி போல -- 4 மிக்க உறுதியையுடைய 
தேராதி வாகனம் போல ; 

இது திட்டாந்தம் . 

5 தேராதி தாமே பிரவர்த்திக்கமாட்டா ; பிரவர்த்திப்பாரை 
வேண்டும் ; அது போலப் பிரபஞ்சத்தையும் பிரவர்த்திப்பானொரு 
கருத்தா வேண்டும் ; 6 இஃது உபநயம் 

6-7 . ( அவை ......... பதி ) அவை இனிது உய்க்கும் நீதியன் 
இவ்வுலகங்களை இனிதாகச் செலுத்துகிற முறைமையையுடையான் 
யாவன் ; அவன் பதி - அவன் பதியாகும் . 
இது நிகமனம் ; இவை ஐந்தும் அன்னுவய 

அன்னுவய வெதிரேகி 
யனுமானம் . 


1 , இதனை பௌட்கரம் , 

" சவெத ந, ஜமசுவிவா தெ நெவெராண வி.நா | 

வவ தளவா நிவர தளவா நவதது , யாஷிவசு ! 
2. விநா என்பது எதிர்மறைப் பொருட்டாய வடசொல் . இராமம் 

விநா, இராமேண விநா, இராமாத் விநா என முறையே 2 , 3 , 5 ம் 

வேற்றுமைகளில் வரும் என்ப . 
3. பிரவிர்த்தி நிவிர்த்தி யெய்துதல் கூடாதென்று நிச்சயித்துக் 

கொள்க ; இது ஏது - உ . வே . 
4. மிகு தியையுடைய - உ . வே . 
5. இதனை , பொதுவவரக்காக வ.தி வரிவடி தொ 

(1-80 ) என்று பௌட்கரமும் கூறும் . 
6. இஃது உபநயம் ; இதுதான் எஞ்சியது என்றொரு தொடர் அச்சுப் 

பிரதியிற் காணப்படுகிறது , 


366 


7-8 . ( ஏஎல் ................ நின்றது ) ஏஎல்- அங்ஙனமேயாயின் ; 
கோதமல் அநேகாந்திகம் குற்றம் --- செறிந்திருக்கின்ற அநேக 
விதத்தாலே அசேதனம் பிரவிர்த்தி நிவிர்த்தியெய்தி நிற்றல் கூடு 
மென்பது ; என் நினைவொடு நின்றது -- என் நினைவில் உண்டாகா 
நின்றது என்று சீடன் விண்ணப்பஞ் செய்ய ; 


9-13 . ( கன்று ... 

இலர் ) கன்று வளர் பாலினும் 
சென்றின்று - கன்றைவளர்ப்பது பாலென நினைக்கும் செயலினும் 2 
செல்லாது காண் ; ஈன் கோ சேதனமாதலின் - கன்றீனும் அந்தப் 
பசுத்தான் சைதன்னிய மா பலால் ; ஓதிய உயிர் போலும் சுரபி 
தீம்பால் சொரியின் - சொல்லப்பட்ட பிராணன் போகிய பசு இனிய 
பாலைச் சுரந்த தாயின் ; புரையில் தீம்பால் வளர்த்தது அன்றென 


பசவின்பால் கன்றை வளர்ப்பது போல அசேதனமான உலகமே 
பிரவிர்த்தி நிவிர்த்திகளைச் செய்யும் ; இதற்கொரு முதல்வன் 
வேண்டாவே பென்ற கருத்தால் , அநேக விதத்தாலே அசே 
தனம் பிரவிர்த்தி நிவர்த்தி யெய்தி நிற்றல் கூடும் என்றான் . 
பால் சுரந்து கன்றினை வளர்ப்பவும் , காந்தம் இரும்பை வலிப்பவும் 
கண்டாமாகலின் சடத்துக்குஞ் செய்தியில்லை யென்பது பொருந் 

என்று சிவஞாள பாடியத்தும் இது காணப்படுகிறது . 


2 , ஈண்டுக் கூறப்படும் கருத்து , பௌட்கரத்தில் , 

" நாநெகாதி கதாஹெதா: ஹீரொவக விவரமொ 
வெதெந நறவாலயவாக வ , வாத வதவரஉழ ! 
கரதாஜெஹாசவவெத- தவவரம்பொகவதவேய: f 
நவவ ,வம் -தெ யஷாக வெதநா வெக்ஷி தாவிகா 
( 1 , 81-2 ) என்று காணப்படுகிறது . சிவஞானபாடியத்தில் , இச் 
செய்தி , பால் சுரந்து கன்றினை உளர்ப்பவும் காந்தம் இரும்பை 
வலிப்பவும் காண்டலிற் சடமும் கூட்டுவானை யின்றியமையும் 
என்பது பொருந்தாது : பால் சுரந்து வளர்க்குமாயின் உயிர் 
நீங்கிய ஆன்முலையினும் பால் சுரத்தல் வேண்டும் அஃது 
இன்மையின் சேதனமாகிய ஆவையின்றி அமையாமை யுணர்க " 
( சூ . 1. அதி . 2 ) என்று காணப்படுகிறது . 


367 


ஓம்பாது உரையாடுநர் இலர்- குற்றமில்லாத இனிய பால் சன்றை 
வளர்த்ததன்றென்று பரிகரியாதே சொல்லுவோர் 1 இலராவர் , காண் . 

13-17 . ( வரையா.............. ஆகலின் ) வரையா அறிவன் - 
2 சர்வஞ்ஞனான பரமசிவன் ; செயல் என - செய்தியைப் போல ; காந்தம் 
இரும்பை அயல் அற உய்க்கும் என்ற எடுத்துக் கோளும் -3 அசேதன 
மாகிய காந்தக்கல் இரும்பை அந்நியமற வலிக்குமென்று நீ யெடுத் 
துச் சொல்லும் திட்டாந்தமும் ; வாய்ந்தன்று- பொருளாகமாட்டாது 
காண் ; இரண்டையும் இயைக்கும் முரண்மிகு சேதனன் - காந்தக் 
கல்லையும் இரும்பையும் முகமொக்கச் சேரவைக்கும் வலிமிக்க சைதன் 
னியன் ; இன்றெனின்- 

இல்லையாயின் ; அவை சென்று ஒன்றா ஆக 
லின் - அவை தம்மிற் கூட மாட்டா வாதலால் * என்று அருளிச்செய்ய ; 
1 . " நாவயவா தெ.ந வ வா ( 18 | 

ததாவியொக பிஷிததகூ ஸஉாகவாக 
உலயொாவி வக்ஷகொபி நிவெ லலுவாவ 1 
ததக ஸ்ரீதள ஷா 
" நாவயலாது .J ஷாத வாகொ z விக வருவத - நெ 
சுயவானொவிபொகாரா வெக்ஷவ வ.வ.த-18 || 
கிஸ r கரகவொ Z வி ஜயை: வ , வத - தொ 
வவவ தள வராவெக்ஷ வெதந 8தவிதழா ” 

என்று சிவாக்கிரபாடியம் கூறுவது காண்க . 
2. மட்டிடப்படாத அறிவையுடைய பரமசிவன் - உ . வே . 
3. ஈண்டுக் கடாவிடைகளால் விளக்கிய - கருத்தையே சிவஞான 

முனிவர் , பாடியத்தின்கண் , “ வினையே யமையும் இறைவன் 
வேண்டாவெனின் , - அற்றன்று ; வினையும் மாயை போலச் சட 
மாகலின் , கூட்டுவானையின்றி யமையாதென்க ; பால் சுரந்து 
கன்றினை வளர்ப்பவும் , காந்தம் இரும்பை வலிப்பவும் , காண்டலிற் 
சடமும் கூட்டுவானையின்றி யமையுமென்பது பொருந்தாது ; பால் 
தானே , சுரந்து வளர்க்குமாயின் உயிர் நீங்கிய ஆன்முலைபினும் 
பால் சுரத்தல் வேண்டும் . அஃதின்மையிற் சேதனமாகிய ஆவை 
பின்றி யமையாமை யுணர்க . காந்தம் இரும்பை வலித்தலும் 
அவ்விரண்டனையும் இயைவிக்கும் சேதனனை யின்றியமையா 
வென்க ” ( சிவ . போ . பாடி . சூ . 1 : அதி . 2 ) என்பர் . 
" க3_ வி.ஹி.5 . கஷா தொஜக தடிவெக்ஷத | 
பொஜகலஹெ பா ந : லெவயா வனவாது யத || " 
என்று பராக்கிய ஆகமம் கூறுகிறதென்பர் . 


ல 


36S 


18- 20. ( சேதனன் .......... என்னை ) சேதனன் செய்தி 
யென்று ஓதிடின் -- சைதன்னியனாபிருப்பான் ஒருவனாலே செய்ய 
வேண்டும் எனில் ; உயிர்கட்கு ஏது அளவு- ஆன்மாக்களில் செயல் 
கட்கு எல்லையில்லையாம் ; அவையே கோதுக அமைக்க நாதன் என்னை 
அவைதாமே குற்றமறச் செய்ய அமையுமெனில் , கருத்தாவொன்று 
ஏனோ ? என்று சீடன் விண்ணப்பம் செய்ய ; 

20--24 , ( எனில் உயிர் ..... எனை ) எனில் - கருத்தா 
வொன்று ஏன் தான் என்பாயாயின் ; உயிர் அறியா 2 


ஆன்மாக்கள் 


வல 


குடம் 


1. இனி , சிவஞான முனிவர் , அற்றேல் , உயிர்கள் சேதன மாகலின் , 

அவையே யமையும் , இவற்றின் வேறாய் இறைவனுண்டென்பதற் 
குப் பிரமாணமில்லை யெனின் , என ஆசங்கிக்குமாறு காண்க . 
இக் கருத்தே பவுட்கரத்திலும் 
" வணவஞெ வெதநாவதி வஷா லவ_ Mo3 தா : | 
தெஷானெவா க - த- JM . கிநே ந வெவாரா ! 

(பவுட் . 1. 85 ) என்று கூறப்படுகிறது . 
2. ஈண்டு ஆசிரியன் விடுக்கும் விடையினையே , மேலே " இறைவனுண் 

டென்பதற்குப் பிரமாணமில்லையெனின் என்றெழுப்பிய கடா 
விற்கு விடையாகச் சுருக்கமாய் , " அற்றன்று , உயிர்கள் மலத்தாற் 
கட்டுற்றுச் சுதந்தரமின்றித் தம்முடைச் செயற்கும் 
போல வேறொரு 

கருத்தாவைடவாவி நிற்றலானென்பது 
( சிவ . பாடி . 1 : 2 ) என்பர் . 
சுஜெதா ஜதா நீபொய சூதாயஷாஜிஜஷஷா: | 
வொவிவாவெக்ஷனவாக ஷவ , வ J தளவடாவிவசா 
உஷ தெ வலகயக.த- காதலா நஹெ T : || 
( 1. 86 , 87 ) என்று பவுட்கரம் கூறுகிறது , மேலும் , 
( ( கில் காராண வ 

வஜ 

ஹ ? தல ஜாதா : ? ஜீவாகெரு ? 
கவலை வயிஷா? சுயிஷிதா கெரு வெதெஷு 
வ.தாஹெ ?- வ , ஹவிஷொ வவஷா ? என்று கேட்டுக் 
கொண்டு இவற்றிற்கு விடையாக , 
" கானஸலாவொ 

ஓதா நியொ நி 
வாஷ உதி வித 

விதழ ! பெயொம வளஷா நவாக 
ஹோவாகாதாவ வ வே ஹெதொ ? என்று 
சுவேதாசுவதரம் கூறுவதும் ஈண்டு ஒப்பு நோக்கத்தக்கது . 


வ 


ஸ் 
8 


நியதிய_2 JQ 


47 


369 


அஞ்ஞானிக ளாதலாலே ; ஈசத்தன்மையும் இல்லை - அவ்வான்மாக் 
கட்குப் பதித்துவமில்லை ; 1 ஆசில் தம்முடைச் செயற்கும் - குற்றம் 
நீங்கத் தம்முடைய கன்மபலம் புசித்தற்கும் பக்குவப்படுதற்கும் ; 
வெம்முரண் கடம்போல் -அசேதன மாகிய மிக்க வலிய கடம் போல ; 
இகல் இரி துணையென ஒருவனை மருவுவர் என்றால் - 2 உவமனில்லாத 
முதல்வனென்று செய்விப்பான் ஒருவனை வேண்டி நிற்றலால் ; 
இவர்க்கு இறைமை எனை - இவ்வான்மாக்கட்கு கருத்திருத்துவம் 
எவ்வண்ணம் உண்டாவது ; 
24-25 . (இறையே ....... 

( இறையே ............ஆடி ) இறையே - இனி கருத்தா 
வைக் கேட்பாயாயின் ; மன்றார் மாநடம் ஆடி -3 திருச்சிற்றம்பலத் 
திலே மகத்தாகிய திருநடனத்தைப் புரியும் பரமசிவனே யென்று 
அருளிச்செய்ய ; 

25-28 . ( ஒன்றோ........ .......... என்னின் ) 4 வீடு அடைபவர் 
செயல் கூடுக எனின் - முத்தராயிருப்பாராலே பஞ்சகிருத்தியம் செய் 
யப்படும் என்பாயாயின் ; ஒன்றோ- அந்த முத்தான்மாக்களுக்கு அள 
வில்லைபே , 5 அவர் பலால்ல ரோ ; வேறு ஏதமில் முத்தியர் ஆதியரோ 
அனாதியரோ - அங்ஙனமாயின் வேறாகிய குற்றமற்ற முத்தான் பாக்கள் 
ஆதியாக முத்தரோ, அன்றியே அனாதியாக முத்தரோ ; என்னின் 
6 என்று வினவுமிடத்து ; 


1. ஆசு இல் என்பது ஆசு இன்றாக எனப் பிரித்துப் பொருள் கூறப் 

படுகிறது . 


2. இவ்வுரைப்பகுதி சில ஏடுகளில் இல்லை . 
3 .. “ கண்ணி றைந்த கடிபொழி லம்பலத் , துண்ணிறைந்து நின்றாடு 

மொருவனே ” ( திருநா. 115 : 8 ) என்று அருளிச்செய்ய - இஃது 

அச்சுப்பிரதியில் காணப்படுகிறது. 
4. பொன்றா என்று பாடங்கொண்டு , அதனை வீடடைபவரென்பத 

னோடியைத்து , அழியாத முத்தராயிருப்பாராலே யென்று உரை 

கூறிய ஏடும் உண்டு . 
5. இது சில ஏடுகளில் இல்லை . 


6. இதனைச் சிவஞான முனிவர் , அற்றேல் , மலம் தீர்ந்த முத்தரே 

அமைவரால் எனின்- நன்று சொன்னாய் ; முத்தராவார் ஆதி 
முத்தரோ ? அனாதி முத்தரோ ? கூறுவாயாக ” என்பர் . 


37 ) 


28-33 . (ஆதி ............... ஒன்றாது ) ஆதி அன்று எனில்1 
அனாகி முத்தன் செயல் என்னில் ; சித்த சாதனம் - அவ்வார்த்தை 
என் பக்கம் என்று அறிக ; ஆதி என்றிடின் – ஒருநாளி லே முத்தி 
பெற்றோராலே செய்யப்படும் எனில் ; முன்னர் முத்தியது ஈவோன் 
நின்றனனாக நிகழும் - அவர்கட்கு முன்பே முத்தயைப் பிரசாதித்தா 

னா ருவன் உளனாக வேண்டும் ; இன்றி - இப்படியொரு கருத்தாவை 
யின்றி ; என்றும் பந்தம் அன்றி - என்றும் பந்தமாய்க் கிடக்கு 
மஃதன்றி ; 2 முத்தி ஒன்றாது - முத்தி அடைவதும் இல்லையாம் ; 
ஆகையால் , 


1. அனாதி முத்தரெனின் , அதுவே எமது சித்தாந்த மாகலின் , சித்த 

சாதனம் ; ஆதி முத்தரெனின் அவருக்கும் முத்தியளிப்பவன் 
முன்னரே யுளனாதல் பெறப்படு மாகலின் , அனாதி முத்தனாகிய 
இறைவன் உண்டென்பது தெற்றெனவுணர்க ” ( சிவ . பாடி . க . 2 ) 
என்பர் சிவஞான முனிவர் . ஈண்டு நிகழ்த்தப்படும் கடாவிடை 
களையே பௌட்கரம் , 
விகாஹி . கதாரொ ஹவெருவி.திவெழுதி : | 
கினா ” கவாத தடா நாகொய வா 2 ஜா ? || 
சு.நாகபக கதடா வலில மாய நதாதா | 
சூபசிவவ y) கதபாவாறெவ வலில கி 1 
கூநயாய கயாகொ வவைணவ லாவெசு | 
நெனொக்ஷ யாதிஷா: லொமோதஉாவம் || 
கா வரவாடி தெவவலிவவா பலிவஹாரிண s | 
( 87-90) என்று கூறுகிறது . 


த 


2. முத்தி ஒன்றாது எனவே , முத்தான்மாக்களுக்கு மேலாக அவர்கட் 

குரிய சிவபோகம் விளைத்து நிற்கும் முதல்வன் உண்டென்றும் 
அவனே சிவன் என்றும் கூறியவாறாம் ; இதனை மிருகேந்திரம், 
“ காய . ந திஜ நாவி வீஜவ வ.க தொணொ: | 
வாரிபெஷா ஹெ U வ y ) கவ ) பலிவவனவவ vg | ! ” 
என்று கூறு தலா லறிக . 


371 


33-35 . (உணர்வோர் . 

உணர்வோர்............ அஃதே ) உணர்வோர் உணர்வில் 
குன்றாதிருந்து - 1 இனிப் பதியுண்மை யுணர்ந்து தியானிப்போர் 
உணர்வின்கண் 2 ஒளியாமலே அமர்ந்து ; இரும் பாசம் செற்ற 
பெருந்தகை 8 அருளின் - பெரிய பாசச் சேதம் பண்ணு கற்குரிய 
பெருந்தகையாகிய பரமசிவனு டைய பிரசாதத்தாலே ; அஃது பொருக் 
தும் - அந்த முத்தி கூடும் எ.று. 

மற்று , வினைமாற்று , ஓகாரம் , எதிர்மறை . ஏ . அசை . 


அகவல் 59 


* எல்லாத் தொழிலு மிறைவற் குறித்த 
5 இல்லாச் சேதன மாகி யெங்கணும் 
நின்றுழி நில்லாத் தகைத்தா னின்றுழி 
நிற்கப் படுவதி யாதே யஃதே 
5. முற்பட வமைந்தது முயற்சியு மின்றே . 
இது கேவல வெதிரேகி யனுமானத்தாற் பதியுண்மை கூறியது . 


1 . அசனமர்ந்த வன்பினரா யறுபகைசெற் றைம்புலனு மடக்கி 

ஞானம் , புகலுடையோர் தம்முள்ளப் புண்டரிகத் துள்ளிருக்கும் 
புராணர் " ( 132 : 6 ) என்று ஞானசம்பந்தர் கூறுவதும் , நாவரசர் , 
" உறவுக்கோல் கட்டுணர்வுக் கயிற்றினால் , முறுக வாங்கிக் கனடய 
முன்னிற்குமே 7 ) ( 204 : 10 ) என்பதும் இக்கருத்தை வலியுறுத்து 

வது காண்க . 
2. ஒழியாமலே - உ . வே . 
3. பாசத்தைச் செறுதற்குரிய பெருந்தகையைச் செற்ற பெருந்தகை 

என்றார் ; இஃது உபசாரம் . 
4. இதன் உரை ஏடுகளில் சிதைந்திருக்கிறது . 
5. இவ்வடி அச்சுப்பிரதியில் இல்லை. 
6. இது கேவலான்னுவய வெதிரேகியனு மானந்தாற் பதி சாதகம் 

கூறியது --பா . வே . 


372 


1 . உரை : ( எல்லா............ குறித்த) எல்லாத் தொழிலும் 
சருவ காரியங்களும் ; இறைவற் குறித்த - ஒரு கருத்தாவைக் 
காட்டாநின்றன ; 

இது பிரதிஞ்ஞை. இதற்கு ஏது என்னெனில் , -- 
2-32 . ( இல்லா............... 

.... தகைத்தால் ) இல்லாச் சேதனமாகி 
எங்கணும் - அசேதன மாய் எவ்விடத்தும் ; நின்றுழி நில்லாத் தகைத் 
தால்- ஒருபடித்தாயில்லாத தன்மையால் ; 

இஃது ஏது . 3 இவை இரண்டும் கேவலான்னுவயம் . இனிக் 
கேவல வெதிரேகி வருமாறு : 

3-5 . (நின்றுழி ................இன்றே ) நின்றுழி நிற்கப்படுவது 
யாது - நின்றவிடத்தே ஒருபடித்தாய் நிற்க அமைந்தது யாதொன்று ; 
அஃது முற்பட அமைந்தது - அஃது அனாதியாயுள்ளது , 5 ஒருவராற் 
செய்யப்பட்டதுமன்று காண் எ.று. 

ஏ . அசை . இல்லாச் சேதனம் என்றது அசேதனம் என்றபடி . 


1. செயலாயுள்ள வெல்லாம் - உ . வே . 


2. செய்யப்படும் வினை முழுதும் செய்வோன் ஒருவனையின்றி நிகழா 

மை யாவரும் நன்கறிர்த தொன்றாகலின் , அதனைப் பக்கமாகக் 
கொண்டு எல்லாத் தொழிலும் இறைவற் குறித்த என்கின்றார் . 
" க3_வி ஹி . 50 தஷா கொகோ தடிவெக்ஷதெ | 
பொஜகவஹெபா ந : ஷெபா வஓவா நத ” 

என்று பராக்கியமென்னும் ஆகமம் இதனையே கூறுவது காண்க . 
3 .. இவை செப்பறைப் பிரதியில் உள்ளன . எல்லாக் காரியங்களும் 

ஒருபடித்தாயின்றி ஒவ்வொன்றும் வேறு விதமாய் இருப்பது 
ஈண்டு ஏதுவாகக்கொள்ளப்படும் . குணமும் காரியமே என்று 
சாதித்தற்குச் சான்றோரும் , இந் நின்றுழி நில்லாத் தகைமை 
யினையே ( சுவெத ந கூாநெகவாக 

மணா 
காய_உாஹ J தடி " ( பௌட் . 6-25 ) என எடுத்தோது 

கின் நனர் . 
4. ஒருபடித்தாய் நிற்கப்படுவது - உ . வே . 
5. ஒருவராற் செய்யப்படும் காரியமன்றுகாண் - உ . வே . 


- 


373 


அகவல் 60 


பதி சங்கற்பம் . 
விந்து வவத்தை விசேடத் தெந்தை 
கவவுசிவ பேதந் தவவளித் தனையது 
சேதன மன்மையிற் கோதறச் செயலின் 

றச்செயற் கமல னென்னின் மற்றவற் 
5. கெய்திடும் விகார மெய்த யை யுகாஅ 
விகா அ ரத்தைத் தவிரத் தவிரா 
தென்னை யென்னிற் பன்னுவ மன்னோ 
பொங்கிய வினையிரு வகைத்துச் சங்கற் 

பத்தொடு கரணத் தலர்கடங் குலாலன் 
10. எற்படு சங்கற் பத்தின் முற்பட 

இயற்றல னிறைவன் சங்கற் பத்தின் 
மயக்கற விந்துவைத் துயக்கறக் கலக்கல் 
செய்வ னோவான் செய்தற் கைய 

காரண மாக மெவையுஞ் சேர்தல் 
15. செல்லா னாக லானு - நல்லியல் 

அமல னாக லானும் விமலம 
தாக வம்ம வாக மேவு நர் 
போகல ரியாவுந் தீதுக வியற்றல் 

இல்லோ ராக மியற்ற வல்லோர் 
20. அல்லோ ரென்ன லாக மெல்லாஞ் 

செய்தியைத் தடுத்தற் கைய மின்ற 
தின்றே லெவையு மியற்றற் கொன்றுங் 


1. மையுகும்- பா . வே . 


2. மெல்லிய - பா . வே . 


3. மெல்லாச்- பா . வே , 


374 


குன்றா தெவணெனின் மன்ற தன் றனு 

ஆக வியற்றிய வறிவன் போகிய 
25. தேக னல்லகொல் சிவனகி லத்தைச் 

செய்வ னின்னு மைய கேண்மோ 
மெய்யுட னியைவோர்க் கல்லதை வினைமற் 
றுய்யா தென்னி னுடல்கா ரியமக் 

காரியஞ் செய்வோ னின்றி வாரா 
30. தவனுடன் முதலிற் சிவணு மற்றவன் 

ஆக வவத்தைத் திறனல் லாத 
போகா தாகலிற் புகன் முதற் றொடக்கிற் 
கெல்லா வாகமு மிரித்திணை யிறந்த 

செல்லா நல்வலி சிறந்த வல்லோன் 
35. ஈச னாக லியையும் 

ஆசின் றாயுநர் ஆயுங் காலே 

இஃது அனுமானப் பிரமாணத்தால் பூபூதராதி ? என்னும் 
திருவகவல் முதல் பிரபஞ்ச சிருட்டி கொண்டு பதியுண்மை கூற 
இவன் சிருட்டிக்கிறபடி எங்ஙனே யென்று சீடன் விண்ணப்பிக்க 
அவன் நிட்களனா யிருந்தே சிருட்டிப்பான் என்று கூறியது . 


1. தன்றன தாக --- பா . வே . 


2 . 


முதல் - பா . வே . 


3. மிரித்திக லிரிந்த - பா . வே . 
4. நல்லோன் - பா . வே . 
5. இவ்வடி எல்லாப்பிரதிகளிலும் ஈசனுக வியையும் என்றே காணப் 

படுகிறதெனினும் , உரைநோக்கி இவ்வாறு கொள்ளப்பட்டது . 
6. அறியுங்காலே - பா . வே. 
7. ஞானு . 57 . 


375 


உரை : 


1-2 . (விந்து ... 

அளித்தனை ) எந்தை - என் 
சுவாமியே ; கவவு சிவபேதம் -- பரமசிவனுடனே கூடியிருக்கின்ற 
சத்தி ; விசேடத்து- சங்கற்பத்தாலே ; 1 விந்து அவத்தை- சுத்த 
மாயையினுடைய கலக்கத்திலே யுண்டானது பிரபஞ்சம் என்று ; 
தவ அளித்தனை - மிகவும் அருளிச் செய்தாய் ; 


2-3 . ( அது ............ செயலின்று ) அது - அந்தச் சுத்த மாயை 
தான் ; 4 சேதனம் அன்மையில் கோதறச் செயலின்று - அ 

அசேதன 
மாதலாலே குற்றமற யாதும் செய்யமாட்டாது ; 


1 , விந்து - சுத்தமாயை ; சுத்தமாயை , அசுத்தமாயை , பிரகிருதி 

மாயை யென்ற மூன்றும் முறையே விந்து , மோகினி, மான் 
என்ற பெயர் கொண்டு பிரபஞ்சத் தோற்றத்துக்கு முதற்காரணமா 
மென்பதை , " சகத்தினுக் குபாதானங்கள் விந்து மோகினி மான் 
மூன்றாம் ( சிவ . சித் . சூ . 1 : 57 ) என்றும் , துன்பத்தோடு 
விரவுதலின்றி இன்பமாத்திரையே பயத்தற் கேதுவாயது பற்றி 
சுத்தமாயை யென்றும் சான்றோர் கூறுப . சுத்தம் , அசுத்தமென 
வேறுவேறு பெயர் 

பெயர் கூறப்பட்டதாயினும் , மாயையொன்றே 
யெனக்கொள்க ; இதனைச் சிவஞான முனிவர் , கன்மமொன்றே 
சுத்தகன்மம் அசுத்தகன்மம் என்று இருவகைப்பட்டவாறு போலப் 
பயத்தல் விசேடத்தானும் அறிவித்தல் விசேடத்தானும் சுத்த 
மாயை அசுத்தமாயை யென்று இருவகைப்பட்டு நிற்கும் என்று 
சான்றோர் உரைமேல் வைத்தோதுவது காண்க . சிறப்புடைமை 
பற்றி , விந்து என விதந்தோதினாரெனவறிக . அசுத்தமாயை 
முதற் காரணமாகிறதில்லை ( இரத் . சூ . 48 ) என்று 
வாதலின் , சுத்தமாயையே ஈண்டுக் கூறப்பட்டது. 


கூறு 


2. சிவதத்துவத்தினுடைய கலக்கத்திலே யுண்டானது - உ . வே . 
3. இவ்வுண்மை குருமுகமாக அறிக என்றொரு குறிப்பு சண்டு 

அச்சுப்பிரதியிற் காணப்படுகிறது . 


4. இந்தச் சுத்தமாயை பாமசிவன் சிற்சத்தியால் கலக்கப்பட்டுத் 

தொழிற்படுவதாகலின் , சேதனமன்மையின் என்றார் . 


376 


4-5 . ( அச் செயற்கு ............ விகாரம் ) அச்செயற்கு அமலன் 
என்னின்- அந்தச் செயல் நின்மலனான பரமசிவனாலே செய்யப்படும் 
என்னில் ; 1 விகாரம் எய்திடும்-- அவனுக்கு விகாரம் கூடும் ; 


5-7 . ( எய்த ................மன்னோ) எய்த - அவனுக்கு 2 விகார 
முண்டாகவே ; மைபுகா அ விகாரத்தைத் தவிரத் தவிராது என்னை 
என்னின் -3 குற்றத்தை விடாத அவ்விகாரத்தை யொழிய விடாது 
எய்தும் தூடணத்துக்கு முடிவு என் என்பாயாகில் ; 4 பன்னுவம் 
சொல்லுவோம் , கேட்பாயாக . 


8-9 ( பொங்கிய ................ கரணத்து ) பொங்கிய வினை இரு 
வகைத்து- 5 மிகுந்து தொழிற்படும் சிருட்டி வினை இருவகைப்படும் ; 


1. இவ்வாசக்கையினையே அருணந்தி சிவனரும் , " தோற்றுவித் 

தளித்துப் பின்னும் துடைத்தருள் தொழில்கண் மூன்றும் , 
போற்றவே யுடையன் ஈசன் புகுந்தது விகாரமென்னின் 
( சிவ . சித் . க . 33 ) என்பர் . பௌட்கரத்தும் , இது , 
" வி .2 . வலா விபெஷண பலிவவெவயொதிதா | 
விதொரவெ த் நவந வ.வரதி ஐதவனவ ந II 
கதடாவெதசு வரவர தசம 3. விகா(சீவபூ தாலிவம் | 
வணவ விரோய சூவஞெ வரிஹான O வவா 
( 1 : 7-8 ) என்று கூறப்படுதல் காண்க . 


2. விகாரமுடைத்தாகவே - உ . வே . 


3. குற்றத்தைச் சொரிகின்ற - உ . வே . 


4. பன்னுவ மன்னே என்பதைப் பன்னுவம் அன்னே என்று கொண்டு 

ஐயோ வென்று கூறும் உரை வேறுபாடும் உண்டு . 


5. மிக்கிருக்கின்ற அச்செயல் இருவகைப்படும் - உ . வே . 


48-2 


377 


1 சங்கற்பத்தொடு கரணத்து - அவை சங்கற்ப சிருட்டியென்றும் 
கரண சிருட்டி யென்றுமாம் ; 

9-13 . ( அலர் ....... ஓவான் ) அலர் கடம்- விரிந்த கடங்களை ; 
குலாலன் - குயவன்றான் ; 2 எற்படு சங்கற்பத்தின் 

முற்பட 
இயற்றலன் -3 விளக்க முண்டாகச் சங்கற்பத்தினாலே முதன்மையறச் 


என்று 


1 . 4 க . 5 - Jio அவிய விவ ,ா : வாகாதாணாஉவி " 

( சூ . 29 ) என்று பௌட்கரம் கூறும் . சங்கற்பத்தொடு கரணத்து 
என்புழி , ஒடு , எண்ணுப்பொருட்டு, அத்து , இருவழியும் அசைநிலை . 
" அரவழங்கும் பெருந்தெய்வத்து வளைஞாலும் பனிப்பௌவத்து 
( பதிற் . 51 ) என்பவற்றின் உரையில் பழையவுரைகாரர் , " தெய் 
வத்து , பௌவத்து என்னும் அத்துக்கள் ஈண்டுச் சாரியைப் 
பொருண்மையைச் செய்யாமையின் 

அசைநிலை யெனப்படும் 1 ) 
கூறுவது காண்க . “ இஃது இவ்வாறாகவென எண்ணுத 
லாகிய சங்கற்ப மாத்திரையாற் செய்வதூஉம் காணத்தாற் செய்வ 
தூஉமென 

வினைமுதல் இருவகைப்படும் ” என்று சிவஞான 
சுவாமிகளும் , “ கர்த்திருத்துவமான து கரண வியாபாரத்துடன் 
கூடியதென்றும் , சங்கற்பமாத்திரமென்றும் இருவகைத்தாம் ; 
இதில் கரண வியாபாரத்துடன் பண்ணுவது குலாலாதிகளுக் 
இனி, சங்கற்ப கர்த்திருத்துவம் மனோசங்கற்பமென்றும் சன்னிதி 
யென்றும் இருவகைத்தாம் ; இதில் மனோவியாபார கர்த்திருத்துவம் 
பிரமாதிகளுக்கு ; ஈசுவர கர்த்திருத்துவமாவது சன்னிதிமாத்தி மே ” 
( சிவநெறி . 34 உரை ) என்று ஸ்ரீநந்தி சிவாக்கிரயோகிகளும் 
கூறுவர் . 
“ குயவன் காணத்தாற் செய்வதன்றிச் சங்கற்ப மாத்திரையாற் 
செய்யமாட்டான் ( சிவ . பா . 1 : 2 ) என்று சிவஞான முனிவர் 
கூறுவர் . இவ்வாறே மோக்ஷகாரிகையுடையாரும் , தனது 
இச்சையின் வழிக் காரியத்தைச் செய்பவராயும் அளவற்ற ஐசுவரி 
யத்தை யுடையராயு முள்ள பரமசிவன் 

பரமசிவன் போகிகளினுடைய 
போகத்தின் பொருட்டுத் தனது சத்திகளால் மாயையைக் கலக்கி 
உலகத்தை விசித்திரமாகச் செய்கின்றார் (மோக்ஷ . 1 , 2 ) என்று 

கூறுகின்றார் . 
3. ஒளியுடைத்தாகிய நிர்மிதமான பொழுதே செய்யமாட்டான் - உ.வே . 

( நஹிஸகல ஜாதெண குவா 8ெ கி.யதெ வட : 
( பௌட் 1. 29 ) எனச் சிவாகமம் கூறுகிறது . 


378 


செய்ய மாட்டுவானல்லன் ; இறைவன் - பரமசிவன் ; சங்கற்பத்தின் 
தனது திவ்ப சங்கற் , மாத்திரையனே ; விந்துவை மபக்கறத் 
துயக்கறக் கலக்கல் செய்வன் - விந்துவை மயக்கமும் வருத்தமும் 
இல்லையாய்க் கலக்காநிற்பன் ; ஓவான் - ஒருகாலும் 2 விகாரியாகான் ; 
13-14 . ( செய்தற்கு .. 
( செய்தற்கு................. காரணம் ) 

காரணம் ) ஐ - பிள்ளாய் ; 
செய்தற்குக் காரணம் - பரமசிவன் சங்கற்பத்தாலே செய்தற்குக் 
காரணம் கேளாய் ; 
14-17 . ( ஆகம் ............ அம்ம ) 

அம்ம ) 3 ஆகம் எவையும் - கரணத் 
தினாற் செய்தற் கியன்ற 4 மந்திரரூப முதலாக வுள்ள தேகம் யாதும் ; 


உபசார 


1. அழகிதாகக் கலக்கா நிற்பன் - உ . வே . 
2. ஒழியான் - உ . வே . லிவாக காதெண விரக்ஷொல 
கபொய்த நவாவா விபெஷண யெ நாயா 

கதொ ஊவசு ( 1 , 30 ) என்பது பௌட்கரம் . 
3. அக்துவா மூர்த்தியென்றும் , மந்திரமூர்த்தியென்றும் , பஞ்சமந்திர 

மூர்த்தியென்றும் ஆகமங்கள் கூறுவதுபற்றி , ஆகம் எவையும் 

என்றார் . 
4. அத்துவா மூர்த்தி , மந்திர மூர்த்தி யெனக் கூறுவது 

மாதலின் , சேர்தல் செல்லான் என்று உரைக்கின்றார் . இதனை 
அருணந்தி சிவனர் அத்திவா மூர்த்தியாக வறைகுவ தென்னை 
யென்னின் என்றும் " மத்திர மத்துவாவின் மிகுத்தொரு வடி 
மாகத் தந்ததென் அ னுக்கென்னின் என்றும் " மந்திரமதனிற் 
பஞ்சமந்திரம் வடிவமாகத் 

தந்திரம் 

சொன்னவாறிங்கென் 
னெனின் என்றும் ( சிவ . சித் 1 : 56 , 57 , 59 ) 
யாகக் கூறுவது 

காண்க மந்திர ரூபங்களை இறைவனுக்கு 
உபசாரமாகக் கூறுவதை மிருகேந்திரத்தும் , அதனை யெடுத்தோதும் 
சிவாக்கிரபாடியத்தும் , 
வளுதாதக ஹெல ாவாவ | தக - ஸ்ரீது 
3 @ாக) 

ெெந 
JUTO 

விலொ 8 || த உவுவேளூவி 2 தெ , வளூ 
தொவ பொ மி | 

O /TOUT ததுஷாவொர் 


தடைவின் 

டை 


23மொரே 


வவாவாக 


வவ 


379 


சேர்தல் செல்லான் ஆகலானும் - எடுத்துக் கொள்ளானாகலானும் ; 

2 நல்லியல் 

அமலன் ஆகலானும் - சுத்தமாக நல்ல 
இயல்பையுடைத்தாகிய நிருமல கைலானுங் காண் ; 


1 விமலம தாக 


17-18 . ( ஆகம் ............. இயற்றல் ) ஆகம் மேவுநர் - சரீரத் 
தைப் பொருந்தியோர் ; யாவும் 3 தீதுக இயற்றல் போகலர்-4 அஃது 
ஏகதேசப்பட்டமையாலே கரணங்களாலே ஒன்றைச் செய்வதன்றி 
யாவற்றையும் குற்றமறச் செய்யமாட்டு பாரல்லர் ; 


உரை 


வானாெெஜ 3_ஷகாவிகஜி. A I (சிவாக்கிரபாடியம் பிரதம 
சூத்ரம் , மந்திர தேக நிரூபணம் ) என்றும் , உமயாகி கவபுதீ 
தெஹ கదాం 
த ) ஜெஹாஜாவா ஆ தெ ஹெவெம்! 

(மிருகே. 3-13 ) என்றும் கூறப்படுதல் காண்க . 
1. அருந்தர் முதலிய வித்தியேசுரர் மந்திரேசுரர் முதலாயினார் அதிகார 

பலமுடைய ராதலின் விமலம தாக என்றும் , சந்தி தியென்றும் 
சங்கற்பவகையால் எல்லாம் செய்யும் இறைவனாதலின் , நல்லியல் 
என்றும் , அனாதியே மலரகிதனாதலின் அமலன் என்றும் கூறு 

கின்றார் . இது ஞாபகம் . 
2. எல்லியல் என்று கொண்டு , ஒளியையுடைத்தாகிய என் 

கூறும் பிரதியுமுண்டு. 
3 .. உலகிற் பல செயல்களைச் செய்தொழுகுமிடத்து உருவமுடைமை 

தடையாயிருப்பது , ஒற்றறி தலாகிய அரசியலறம்புரிவோர் செய்திக் 
கண் நன்கு விளங்குவதுபற்றி , யாவும் தீதுக வியற்றல் போகலர் 
என் றார் . ஈண்டுக் கூறப்படும் இக்கருத்தையே சிவஞான முனிவர் 
உருவமாவது எல்லாத்தொழிலும் செய்யும் ஆற்றலைத் தடுப்ப 
தாகலின் , முதற்கண் இறைவன் அருவம் உருவமென்னும் இரு 
வகை வடிவுமின்றி நின்றே தனது சத்தியால் விந்துவைக் கலக்கி 
நாத முதலியவற்றைத் தோற்றுவித்துப் பின்னர்த் தனது இச்சை 
வயத்தால் கூடிவமும் கொள்வனென் றுணர்க ( சிவ . பா . சூ . 1 
அதி . 1 ) என்றும் , பௌட்கரம் 

ய வவொவாயிதைவெஜ 
விசுரதா காபஜ ந நி ( 1. 31 ) என்றும் கூறுதல் காண்க ,. 
4. சரீரம் ஏகதேசப்பட்டமையாலே அவர் கரணங்களாலே ஒன்றைச் 

செய்வதன்றி அனைத்தையும் குற்றமறச் செய்யமாட்டார் - உ . வே . 


380 


19-20 . ( இல்லோர்......... 

( இல்லோர் ................ என்னல் ) இல் லோர் 1 இயற்ற 
வல்லோரல்லர் என்னல் - சரீரமில்லாதோர் அனைத்தையும் செய்தற்கு 
வல்லாரல்லர் என்று சொல்லற்க ; 
20-23 கு 

( ஆகம் ............... குன்றாது ) ஆகம் எல்லாம் செய்தி 
யைத் 2 தடுத்தற்கு ஐயமின்று - ஆகவே சரீரமானது பிரபஞ்சம் அடங் 
கலும் செய்வதற்கு விக்கினமாயிருப்பது என்பதற்கு ஐபமில்லை ; 
அஃதின்றேல் – அத்தேகம் இல்லையாயின் ; எவையும் இயற்றற்கு 
ஒன்றும் குன்றாது - எல்லாவற்றையுஞ் செய்தற்குச் சிறிதும் தாழ்வு 
படாது ; 4 


1. உருவுடையாரைப் போலக் கரணங்களைக் கொண்டு செயற்குரிய 

வற்றை அவ்வுருவிலார் செய்தற் காகாதெனக் கருதுதல் கூடா 
தென்றற்கு , இயற்ற வல்லோரல்லர் என்னில் என்றார் எனவே 
அவர் எல்லாஞ் செய்யவல்லவராம் என்பதாம் ; என்னல் , மகனெனல் 
( குறள் 196 ) என்றாற்போல எதிர்மறை . 


1 


2. தடையாகுமென்பதற்கு எனற்பாலது தடுத்தற் கென நின்றது . 

உருவமுடைமையாகிய உபாதி எச்செயலை பும் செய்தற்குத் தடை 
யாமென்பதைப் பௌட்கரம் , " க 5 - J ங வ , திவா வா 
வாயெ : 

( 1. 33 ) என்று கூறுதலாலறிக. 


3. ஒரு சந்தேகமுமில்லை - உ . வே . 


4. ஆகம் மேவுநர் யாவும் தீதுக வியற்றல் போகலர் 

என்றும் 
இல்லோர் இயற்றவல்லோ ரல்ல ரென்னல் என்றும் கூறியனவே 
அமையுமாயினும் , 

மீட்டும் , ஆகம் எல்லாம் 

எல்லாம் செய்தியைத் 
தடுத்தற் கையமின்று அஃதின்றேல் எவையும் இயற்றற் கொன்றும் 
குன்றா தென்றது , இறைவற்கு அருவமே வேண்டுவதென்பதனை 
யாப்புறுத்தற் கெனவறிக , இதனைப் பௌட்கரம் 
" க .5 - ரவ வ . சிவ நவா வாயெழ பொறதா ! 
ஒவெக வதத கத- ரவ வாயாய ~ நீ 

( 1-33 ) என்று கூறுகிறது . 


வரா : 


48 - b 


381 


23-26 . ( எவண் .... 

( எவண் ............செய்வன் ) எவண் எனில் - அஃது 
எவ்வண்ண மென்னில் ; மன்ற - நிச்சயமாக ; 1 தன் தனு ஆக இயற்றிய 
ஒருவன் - தனது தேகத்தைக் கரணமாகக் கொண்டு ஒவ்வொன் 
றைச் செய்கிற சைதன்னியன் ; போகிய தேகன் அல்ல கொல் - அரூபி 
யாகிய ஆன்மாவல்லனோ ; சிவன் - பரமசிவன் ; அகிலத்தைச் செய் 
வன் - இப்படியால் அரூபியாயிருந்தே பிரபஞ்சம் அனைத்தையும் 
செய்யா நிற்பன் ; 
26 . ஐய இன்னும் கேண்மோ - பிள்ளாய் , 

நீ இன்னமும் 
கேட்பாயாக . 


3 


1 , ஒருவன் ஒன்றைச் செய்தற்கு அவனது உடம்பு , முதல் துணை 

நிமித்தமென்ற மூவகைக் காரணங்களுள் ஒன்றாதலின், தன் தனு 
வாக என்றும் , “ உணர்வுடைய வொருவன் என்பதுபட ஒருவன் 
என்றும் கூறினார் . போகிய தேகன் என்பது “ சென்று சேர் 
சல்லாப்புள்ள...... வியன் குளம் ( அகம் . 42 ) என்பது போலும் 
பண்டைத் தமிழ்வழக்கு 
(சஷெஹவாவி க.த - ரவ வவெ.ஹவொணெ யயா 

என்று பௌட்கரம் (i . 33 ) கூறுவது ஈண்டு ஒப்புநோக்கத்தக்கது . 
2. ஒவ்வொன்றைச் செய்ய முயற்சி பண்ணுகிற அறிவன் - உ . வே . 
3. இக்கருத்தையே சிவஞான முனிவர் " முத்தொழில் செய்யும் இறை 

வன் உருவுடையனாதல் வேண்டும் . உடம்பின்றி வினை செய்தல் 
கூடாமையான் எனின் , - அற்றன்று ; தன்னுடம்பினை இயக்குவ 
தாய வுயிர்க்கு வடிவின்மையின் , இறைவனும் அவ்வாறு உருவின்றி 
நின்றே உருவாகிய உலகத்தைத் தொழிற்படுத்தல் அமையுமென்க 
என்றும் , மோக்ஷகாரிகைக்கு உரைகண்ட பட்டராம கண்டர் , 

ஈசுவரனுக்குக் காரியமிருத்தலால் சரீரமு மிருக்கவேண்டு 
மெனில் , இந்தச் சங்கை பொருந்தாது ; குயவன் முதலியவர் 
களுக்கும் தனது தேகத்தைத் தொழிற்படுத்தும் காரியம் வேறொரு 
தேகத்தைக் கொண்டு நிகழ்கிறதாகக் காணப்படுகிறதில்லை ; 
அதுபோல் , தனது சரீரமான வுலகத்தைத் தொழிற்படுத்துவதற்கு 
வேறொரு சரீரம் ஈசவரனுக்கு வேண்டியதில்லை ” (மோக்ஷ.சூ . 1-2 ) 
என்றும் கூறுவது காண்க . 


382 


27-30 , ( மெய்யுடன் ...............சிவணும் ) மெய்யுடன் இபை 
வோர்க்கல்லதை 1 வினை உய்யாது என்னின் - சரீரத்தோடு கூடியிருப் 
போர்க் கல்லது செயல் கூடாது என்னில் ; உடல் 2 காரியர் - அச் 
சரீரம் காரியமாயிருத்தலால் ; அக்காரியம் செய்வோன் இன்றி 
வாராது - அக்காரியந்தான் செய்வோன் ஒருவனையின்றி வருவ 
தில்லையாதலால் ; அவனுடன் முதலிற் சிவணும் -3 தன்னை வர்த்திக்கு 
மவனையே யன்றி அவனுக்குக் காரணத்தையும் காட்டும் ; 


1. மலத்தான் மறைப்புண்டு அருவாய்க் கேவலத்தி லிருந்த உயிர் சக 

லத்தே வினை செய்து அம்மறைப்பின் நீங்குதற் பொருட்டு உரு 
வுடைய உடல் முதலியவற்றோடு கூடி நிற்கும் என்பது தேற்ற 
மாதலின் , மெய்யுட னியை வோர்க் கல்லது வினையுய்யாது என்றார் . 
இறைவற்கு உருவுண்டென்னின் முடிவின்மையென்னும் குற்ற 
முண்டாமென்று வற்புறுத்துகின்றாராதலால் , மெய்யாகிய வுருவோடு 
இயைந்தாலன்றி அவன் படைத்தல் முதலிய வினை செய்தல் 
கூடாதென்றற்கு , மெய்யுட னியை வோர்க் கல்லதை வினை 
யுய்யாதென்னின் என்றார் . “ இயைவோற்கள்லதை ” யென்னாது 
இயை வோரெனப் பலராகிய பிறர்மேல் வைத்தோதியது , இறைவன் 

மெய்யுடையனெனல் பொருந்தாமையின் என்றறிக . 
2 . இறைவன் 

உருவமுடையனேயென்னில் , உருவமெல்லாம் 
காரியப்பொருளாகலின் அவ்வுருவினைத் தருவான் வேறோர் இறை 
வன் வேண்டும் ; வேண்டவே , அவனுக்கும் வேறோர் இடை 

றைவு 

ன் 
வேண்டுமென்று அவத்தையாய் முடியும் ” என்று சிவஞான 
முனிவர் கூறுமாறு காண்க . மிருகேந்திரம் , 
" காய ரீரயகெரு க.தாவூாவு வபஷெவயசு | 
லெகெவஷதொஉ J ஷ • க J த வொவ ) ஜாஜிவக ! 
( iii . 7 ) என்றும் பௌட்கரம் , 
வ தெஹவயூாவி க.5- JM வவதாவி 

J o யதிஷ தொ 
( 1--35 ) என்றும் கூறுகின்றன . 


3. அதற்கு முன்னர் ஒருவனுளனாகக் காட்டும் - உ . வே . 


383 


30-32 . (மற்று ....... ஆகலின் ) அவணாக - அப் டியாகவே ; 
அனவத் தைத் திறனல்லதை 1 போகாதாகலின் -2 அனவத்தைப் 
பட்டு ஒருவரையொருவர் சிருட்டிக்குமதுவல்லது 

சிருட்டிக்குமதுவல்லது மூலமான ஓர் 
ஆன்மாவுளன் எனக் 3 காணமாட்டாதாம் ஆகலால் ; 

32-36 . ( புகல் ............ அறியுங்காலே ) புகல் முதல் தொடக் 
கிற்கு- சொல்லப்பட்ட முதற் 4 பஞ்சகிருத்தியத்துக்கு ; 
ஆகமும் இரித்து- விந்து நாத முதலான தேகமெல்லாம் விடுத்து ; 
இறந்த 

செல்லா நல்வலி6- உவமையில்லாத கெடாத 


எல்லா 


5 


இணை 


1 . 


கடைபோகாமையே ஈண்டுப் போகாதாதலின் எனப்பட்டது. 
முடிவு காண்பதாவது மூலமான ஓர் பரமான்மாவுளன் என்பது 
காண்டல் . 
தெஹவபூர்விகாயபுவா ஆபாவக 5 - தரண தசு ! 
தவபாஹொ பொவெவ வித வவா ந க 5- J விசு || 
என்று பௌட்கரம் கூறுகிறது . 


2 . 


முதற்கு முதல் அதற்கு முதல் என அனவத்தையாகிய குற்ற 
முண்டாவதல்லது முடிவுபோகச் சொல்லாதா கையால் - உ . வே . 


3 . 


சொல்லவொண்ணாததாய் முடியுமா தலால் - உ . வே . 


நாத 


4 . பஞ்ச கிருத்தியத்துக்குக் கடவவான - உ . வே . 
5. முதல்வன் சத்திவியாபாரங்களை மேற்கொள்ளுமிடத்து 

மூர்த்தம் விந்து மூர்த்தம் முதலியவற்றைக் கோடலின் எல்லா 
ஆகமும் என்றதற்கு விந்து நாத 

முதலான தேகமெல்லாம் 
என்று உரைத்தார் . விந்து மூர்த்தம் , விந்து தத்துவபுவனத்தை 
விரும்பித் தீக்கையுற்றோர் வழிபடுவது ; நாதமூர்த்தம் , சிவதத்து 

வத்தை விரும்பிச் சிவ தீக்கையுற்றோர் வழிபடுவது . 
6 " முதல்வன் சன் சத்திவியாபாரங்களை யொழித்துப் பகுப்பின்றித் 

தானேயாய் நிற்கும் தன்மையையே ஈண்டு இணையிறந்த செல்லா 
நல்வலி சிறந்த வல்லோன் என்றார் " பேசரிய வுயிரையெலாம் 
பெற்று நோக்கிப் பெரும் போக மவையளித்துப் பிறப்பினையு 
மொழித்திட் ( சிவ . சித் . பர . 3 ) டாசகற்றம் சிறப்புப்பற்றி , அருட் 
சத்தியை நல்வலி யென்றும் எத்திறம் நின்றானீசன் அத்திறம் 
அவளும் நிற்ப் ( சிவ . சித் . 2. 75 ) ளா தலின் நல்வலி பென்பவர் 
செல்லா நல்வலி யென்றும் கூறினார் . செல்லாமை கெடாமை . 


384 


ஆகல் 


1 அருட்சத்தியுடனே கூடிய ; சிறந்த வல்லோன் 
இயையும்- சருவசத்தி பரனாகிய பரமசிவன் கருத்தாவென்பது 
பொருந்தும் ; ஆசின்று ஆயுர்2 ஆயுங்கால் -3 ஆகமங்களைக் குற்றமற 
ஆராய்ந்த நல்லோர் தாம் ஆராயுமிடத்து எஃறு . 


மன் , ஓ , மற்று , அசை . 


அகவல் 61 


ஞானநாட்டம் . 
ஏணி போகிய 4 கீழ்நிலைப் படலமும் 
உம்பர் போகிய வுயர் நிலை யுலகமும் 
எண்டிசை மூன்று தண்டாக் காலமும் 
உளப்படப் பொதிந்து நிலைக்குரி மரபின் 


“ செல்லா நல்லிசைப் பெயரொடு நட்ட , கல்லேசு கவலை ( மலைபடு 
388. 9 ) என்புழிப்போல . நல்வலி யென்ற அருட்சத்தியைத் தன் 
கண் ஒடுக்கிப் பகுப்பின்றித் தானேயாகிய சிறப்புக் குறித்து , 

சிறந்த வல்லோன் என்றார். 
1. நல்ல சத்தியுடன் கூடிய - உ . வே . 
2 , பல ஆகமங்களையும் கற்று அக்கல்வியறிவின் பயனாக மெய்யுணர்வு 

கைவரப்பெற்றார் உள்ளதன் உண்மையை யுள்ளவாறே யறிந்து 
உரைக்கும் ஒட்பமுடையராதலின் அவரை, ஆசின் றாயுநர் 
என்றும் , ஆராய்ச்சி யில்வழி இக்கூறியவண்மை புலனாகாமை 
தோன்ற , ஆயுங்கால் என்றும் கூறினார் . ஈண்டு முடித்துக்காட்டும் 
கருத்தையே பௌட்கரம் , 
" தத வாயவேரஷெ வவொ வாயிவஜி_பூத Y | 
க.தா ஹொ வனவெஷ : வ.வரதா பெஷ A க 
( 1. 37 ) என்று முடித்துக் காட்டுகின்றது . ஆயுநர் ஆயுங்கால் , 

வல்லோன் ஈசன் ஆகல் இயையும் என முடிக்க . 
3. இதனை - உ . வே . 
4. வீழ்நிலைப் படலமும் , கீணிலைப் படலமும் - பா . வே . 


49-2 


385 


5. அவத்தை நீங்கிய தவத்தின் சார்வைக் 
காண்டல் வலியோ ரின்மையின் மாண்ட 
ஞான நாட்டக் 2 கன்றி யிலகா 
யாணர்த் 3 திணையிரி நோக்கங் காணான் 

இருளற விரிய விரிகதிர் பரப்பிய 
10. ஒருதேர் நேமிப் பருதி வானோற் 

காணா வாறு போலச் சேணென 
இடைகடை முதலிறந் துடைதர வளவை 
ஒழிவற நிறைந்தோ னின்றுங் குழிகட் 

கூளி யூர்ந்த வாடவற் றிரிந்த 
15. ஆள்வினை காட்சித் தலகைகண் டிலதெனக் 

காட்சியிற் கஞலிய வெவற்று மாட்சியின் 
நின்றனன் பரம காரணன் 
மன்ற நன்றறி யொன்றினை யுணர்ந்தே . 


இது நிட்களனா யிருந்தே அனைத்தையும் செய்கிற கருத்தா 
சருவான்மாக்களுக்கும் 5 திருசியனல்லாமைக்குக் காரணம் என் 
னென்று வினவ ஞான நாட்டம் உடையோர்க் கன்றிக் காண 
வொண்ணாது என்று காரியம் கொண்டு காரணம் உணர்ந்து பதி 
யுண்மை கூறியது . 


1. ஆண்டை - பா . வே . 


2. யாணுற விலகா - பா . வே. 


3. திகலிரி -- பா . வே. 


4. முதறுரந்- பா . வே . 


5. பிரத்தியட்ச மாகாம னின்ற காரண மென்னென்று - பா . வே . 


386 


1-6 . உரை : ( ஏணி ........... இன்மையால் ) 1 ஏணி போகிய 
கீழ்நிலப் படலமும் - 2 எல்லை யிறந்த ஆடகேசுர புவன முதலாகக் 
கீழுற்ற தலங்களையும் ; உம்பர் போகிய உயர்நிலை யுலகமும் 
மேலே உள்ளனவாகிய 4 அங்கிருத புவன முதலாகிய உலகம் 


1. ஏணி - எல்லை . ) நளியிரு முந்தி ரேணியாக " ( புறம் . 35 ) என்று 

சான்றோர் வழக்கு தல் காண்க . கிலவுலகிற்குக் கீழுள்ள தலல் 
சளுள் எனையெல்லாவற்றிற்கும் மேலுள்ள தும் நிலவுலகையகத்துக் 
கீழுள்ள தமாகியது ஆடகேசுர புவனமென்றும் , எல்லாவற்றிற்கும் 
கீழாய் அண்டகடாகத்தை யடுத்திருப்பது காலாக்கினி உருத்திர 
புவனம் என்றும் கூறுப . இவற்றின் இயல்பைச் சிவதருமோத்தரக் 
கோபுர வியலிலும் , கந்தபுராணத்து அண்டகோசப்படலத்திலும் , 
சிவஞான பாடியத்து " அண்டங்களின் இயல்பு " ( சூ . 2 , அதி . 3 ) 
கூறும் பகுதியிலும் காண்க . 


2. எண்ணிறந்த - உ . வே. 


3. மேலே எண்ணிறந்த - உ . வே . சொர்க்க முதலாகிய லோகம் 

களையும்- செப்பறையேட்டில் கண்ட உரை வேறுபாடு . 


LDT 


4. பிவிர்த்திகலை முதலாக ஒன்றற்கொன்று உயர்ந்து செல்லும் 

ஐவகைக் கலைகளுள் எல்லாவற்றிற்கும் உயர்ந்ததாகிய சாந்தியத்த 
கலையில் அடக்கிய புவனங்கள் பதினைத்தில் எல்லாவற்றிற்கும் 
உயர்ந்து உச்சியில் இருப்பது அசாருதை யென்னும் புவன 
மாதலால் , அநாசிருத புவன முதலாகிய உலோகங்கள் என்றார் . 
சிலவுலகத்தை யடுத்துக் கீழ்க்கீழாக இருக்கும் ஆ - கேசுரபுவனம் , 
கூர்மாண்ட 

புவனம் , காலாக்கினிருத்திய புவனம் என்ற 
மூன்றையும் கீழ்நிலைப்படலம் என்றாராகலின் , நிலவுலகத்துக்கு 
மேலுள்ள புவனங்களை வேறுபடுத்துக் காட்டற்கு உம்பர் போகிய 
உயர்நிலையுலகம் என்றார் . ஒன்றன் மேலொன்றாசல் தோன்ற , 
உம்பர்போகிய என்பசம் , அவை இன்ப நுகர்ச்சிக்குரியவாதல் 
தோன்ற , உயர்நிலை யுலகம் என்பதும் குறிக்கத்தக்கனவாம் . 
" சிலமமர் வையத் தொருதா மாகி , உயர்கிலை யுலக மிலணின் 
றெய்தும் அறநெறி பிழையா அன்புடை நெஞ்சிற் , பெரியோர் ” 
( மதுரை . 470–73 ) என்று சான்றோர் கூறுதல் காண்க . 


387 


2 நிலைக்குரி 


களையும் ; எண் திசை- திக்குகள் எட்டையும் ; 1 தண்டாக் காலம் 
மூன்றும்- பூத பவிஷிய வர்த்தமானங்களாகிய பிறழாத காலங்கள் 
மூன்றினையும் ; உளப்படப் பொதிந்து -- தன்னிடத்தே அகப்படப் 
பொதிந்து கொண்டு ; 

மரபின் -- நித்தியத்துக்குரிய 
முறைமையினால் ; அவத்தை கேகிய தவத்தின் சார்வை - அப் 
பிரயோசனமாகிய முயற்சியல்லாத பெரிய தவத்தினருக்குப் 
புகலிட மாயுள்ள பரமசிவனை ; காண்டல் வலியோர் இன்மையின் 
கண்ணாற் காணவல்லோர் இல்லை ; 

இது பிரதிஞ்ஞை. 
இதற்கு எது என்னென்னில். 
6-8 4 (மாண்ட 

4 (மாண்ட .................யாணர்த்து ) மாண்ட 
நாட்டக்கு அன்றி- மாட்சிமை யுண்டாகிய ஞானக் கண்ணுக் கன்றி ; 


5 ஞான 


1. மூன்று தண்டாக் காலமும் என்பது தண்டாக் காலம் மூன்றும் 

இயைந்தது " காலக் தாமே மூன்ரென மொழிப் " ( வினை . 2 ) 
என்றார் தொல்காப்பியனரும் . கால தத்துவம் ஒடுக்குமிடத்து 
மாயையிலும் , அம்மாயை சத்தியிலும் , அச்சத் தன்னிலும் ஒடுக்க 
ஒடுக்குதலின் , மூன்று தண்டாக்காலமும் உளப்படப் பொதிந்து 

என்றார் . 
21 இல்னைம் காலம் முதலியன சன்கண் ஒடுக்கத் தான் அவற்றிற்கு 

மேலாய் சித்தனாயிருத்தலின் , இத்தத்துவம் முதல்வற்கு உரித்தாதல் 
பெறப்படுவதுபற்றி , நிலைக்குரி மரபின் என்றார் . சிவஞான 
முனிவரும் , " காலவரையறையின் அகப்படாது பிற்பதே சித்தப் 
பொருளெனக் கொள்க ; இக்கனமாகலான் காலம் சித்தமாகாமை 
பற்றி கிச்சப் பொருளுண்மைக்கு இழுக்கின்மையுமறிக " ( சிவ. பா . 

சூ .2 : 2 ) என்பர் .) 
3. அவத்தைப்படாத தவசிகட்கு - உ . வே . 
4. இப்பகுதியின் உரை எடுதோறும் வேறு வேறாகப் பிழை மலிந்தும் 

சிசைக்கும் உள்ளது , 
5. " ஊனத்திரு ணீங்கிட வேண்டின், ஞானப்பொருள் கொண்டடி 

பேணும் ” ( ஞான . 38. 3 ) என்றும் , “ உடம்பெனு மனையகத்து 
ளுள்ளமே தகளியாக , மடம்படு முணர் நெய்யட்டி மதியெனும் 
திரிமயக்கி , இடம்படு ஞானத்தியா லெரிகொள் விருந்து போக்கிற் 
கடம்பமர் காளை தாதை கழலடி காணலாமே " ( திருநா . 75.4 ) 


388 


இலகா பயாணர்த்து- 2 விளங்கத் தோன்றாத புதுமை 

யுடைத் 
தாதலால் ; 


இஃது ஏது ; என்போல வென்னில் 


8-11 . (இணை பிரி ..................போல ) இணை பிரி நோக்கம் 
காணான் - உவமை யிறந்த கண் தெரியாத குருடன் ; இருள் அற 
4 இரிய - உலகத்தில் அந்தகாரமனது அறப் போகவும் ; ஒரு நேமித் 
தேர்- ஓராழித்தேரை யுடைய ; விரிகதிர் பரப்பிய பருதிவானோன் 
காணாவாறு போல- விரிந்த கிரணங்களைப் பரப்பி வரும் சூரிய 
தேவனைக் காணாதவாறு போல . 


என்றும் , " மிக்க ஞான மூர்த்தி யாய வேத விளக்கினையென் , தக்க 
ஞானக் கண்களாலே கண்டு தழுவுவனே ” ( திருவாய் 4 : 7 : 10 ) 
என்றும் சான்றோர் கூறுதல் காண்க . நாட்டத்துக் கெனற்பாலது 
நாட்டக்கென வந்தது. 


1. தவத்தின் சார்வாகிய முதற் பொருள் யாணர்த்து என முடிக்க . 

ஆதலால் என்பது வருவிக்கப்பட்டது . முதல்வனைத் தவத்தின் 
சார்வு என்ற இதனைச் " சார்புணர்ந்து சார்பு கெட வொழுகின் 
( குறள் . 359 ) என்பதனோடு ஒப்பு நோக்குக . யாணர் , புதுமை 

( தொல் . உரி . 81 ) . 
2 , விளியாத முறைமையதாதலாலே - உ . வே . 


3. " கண்ணிற் சிறந்த உறுப்பில்லை யென்பவாதலின் , இணையிரி 

நோக்கம் காணான் என்றும் , குருடர்கட்குக் கண்ணாகிய வுறுப் 
பிருப்பினும் , காணும் பகுதியின் மையின் , நோக்கம் காணான் 
என்றும் கூறினார் . 


4. இரியவும் எனற்குரிய உம்மை விகாரத்தால் தொக்கது . 


5. - தன் ஒளிக்கதிர்களை நிலவுலகெங்கும் இருளறக் கெடுமாறு பாப்பி 

வந்தானாயினும் குருடற்குப் பயனில்லை யென்பது தோன்ற , 
இருளற விரிய விசிகதிர் பரப்பிய பருதி வானேன் என்று விதந்து 
கூறினார் . 


6. ஆதித்தனாகிய தேசவனை - உ . வே . தேசனை , தேசவனை - உ.வே. 


49 - b 


389 


இது திட்டாந்தம் ; இவை மூன்றும் 1 கேவல வெதிரேகி யனு 
மானம் . 2 


....... 


கடை 


11-13. ( சேணென ............. இன்னும் ) சேண் என முதல் 
இடை 

இறந்து - பரமாகாயம் போல முதல் நடு இறுதி 
யின்றியே ; 

அளவை உடைதா - பிரமாண ரகிதனாய் ; ஒழிவற 
4 நிறைந்தோன் --சருவ வியாபகனாய் எங்கும் நிறைந்துள்ளவன் 
5 நின்றபடிக்கு ; இன்னும் - இதற்கு இன்னும் ஒரு திருட்டாந்தம் 


8 . 


வருமாறு 


13-18 . ( குழிகண் ...................உணர்ந்தே ) குழிகண் கூளி 
ஊர்ந்த ஆடவன்- குழிந்த கண்ணை யுடைத்தாகிய பிசாசு பிடிக்கப் 


1. கேவலான்னுவய வனுமானம் - உ . வே . 


2 . 


" இறைவனைக் காணவல்லோரில்லை ; ஞானக் கண்ணுடையோர்க் 
கன்றிக் காணப்படாப் புதுமையுடைமையான் ; பருதிவானோனைக் 
குருடன் காணாதவாறு போல என மேற்கோளும் , ஏதுவும் , எடுத் 
துக்காட்டும் எதிர்மறை வாய்பாட்டான் ஓதப் படுதலால் , கேவல 
வொதிரேகியனுமானம் ” எனப்பட்டது . ஈண்டுக் காட்டப்பட்ட 
கருத்தையே அருணத்தி சிவனர் , எங்குந்தான் நிறைந்து 
சிவ னின்றானாகில் எல்லாருங் காணவே வேண்டுந்தா னென்னில் , 
இங்குந்தா னந்தகருக் கிரவியிருளாகும் , ஈசனருட் கண்ணில்லார்க் 
கொளியாயே யிருளாம் ( சிவ . சித் . 11 : 8 ) என்பர் .. 


3. , 

" காட்சி முதலிய வளவைபு மளவறச் , சேட்பட வகன் றனன் " 
( ஞானு. 55 : 25 : 6 ) என்றாராகலின் , ஈண்டும் அளவை யுடைதர 
என்றார் . 


4. ஒழிவற நிறைந்த வொருவன் ( ஞான. 55 : 7 ) என்று முன்பும் 

கூறியிருப்பது காண்க . 


5 . 


இது சில ஏடுகளில் இல்லை . 


6. பீடிக்கப்பட்ட ; அனுசரிக்கப்பட்ட - உ . வே . 


390 


பட்ட புருடனிடத்து ; 1 திரிந்த ஆள்வினை காட்சித்து- வேறுபட்ட 
செய்தி காண்பதல்லது ; அலகை கண்டிலதென - அப்பிசாசு கண் 
ணிற்குப் புலனாகாதது போல ; காட்சியிற் கஞலிய எவற்றும் - காணு 
தற்குப் பொருந்திய பொருள்கள் எல்லாவற்றினும் ; 2 மாட்சியின் 
நின்றனன் - 3 காணப்படாது அழகிதாக நின்றான் ; பரம காரணன் 
பரமகாரணனான பரமசிவன் என்று ; மன்ற -4 தெளிவாக ; ஒன்றினை 
உணர்ந்து நன்று அறி -5 ஏகாக்கிர சித்தமாய் இருந்துணர்ந்து 
மிகவும் அறிவாயாக எ .. , 

6 இன் , அசை . ஐகாரம் , சாரியை . 


1. பேய்க் கோட்பட்டவன் , தான் செய்யத்தகுவனவற்றைத் செய் 

யாது , அல்லாத ஒவ்வாச் செயல்களைச் செய்தலின் , திரிந்த ஆள் 
வினை யென்றார் ; 

பேய்க் கோட்பட்டான்பால் உண்டாகும் 
செயல்களை மதுரைச் சிவப்பிரகரசனர் புகலரு மசத்தர் தம்பாற் 
பொருந்திய அலகையே போல் , அகிலமு முணருமீசன் அருள் 
உயிர் மேவலாலே ” ( சிவப் . 76 ) எனக் கூறும் சிவசமவாத வுரைப் 
பகுதிக் கெழுதிய உரையில் " பேய் பிடியுண்டவன் இன்னான் 
இன்ன பண்டம் கொண்டு வருகிறானென்றும் இந்நாள் மழை 
பெய்யுமென்றும் , நெருப்பை மிதித்து நின்றாடியும் , சுடுகிற 

பாற்சோற்றிலே கையையிட்டுத் துழாவியும் சிற்பன் என்பர் . 
2. இறைவன் எங்கும் நிறைந்திருத்தல்பற்றி , மாட்சியின் நின்றனன் 

என்றார் . " பண்ணை பு மோசையும் போலப் பழதவும் . எண்ணுஞ் 
சுவையும் போல் எங்குமாம் அண்ணல் " ( சிவ . போ . 2.1 : 3 ) என்று 
மெய்கண்டதேவரும் அருளும் . ஞான பூசைத் திருவிருத்தமும் , 
“ நாதன் மேலுகந்த மலரொதுக்கி உருவநோக்கி விமலனிறை 
வுணர்ந்து எவையும் மேனியான சீலமும் இங்கு அருவு திருவுருவ 
மான சிறப்பும் உணர்ந்து இலிங்க சுத்தி சேர்த்திடாயே " ( 11 ) 

என்று கூறுவது ஈண்டு நினைவு கூரத்தக்கது . 
3. இன்றியமையாது --உ . வே . ஈண்டு அலகையுவமம் , இறைவன் 

காணப்படாது நின்றே எல்லாவற்றிற்கும் பரம காரணனாக விளங் 

கும் இயைபுணர்த்தி நின்றது ; சிவசமவாதமன்று . 
4. அறுதியாக - உ . வே . 
5. ஒருப்பட்ட மனத்தையுடைய னாயிருந்துணர்ந்து - உ . வே . 
6. இவை அச்சுப்பிரதியில் இல்லை . 


391 


அவல் 62 . 


சத்தி சங்கற்பம் . 
இறைசிவ னெனவரு ளுறைப்பதி யலை 

யறை தன் 
முறையல வன்மையின் மூர்த்தி கறைகடி 
கரண மின்மையின் முரண்மிகு கடாவிடை 

அறிமதி கால மமூர்த்த முறுபலந் 
5. தருமது போலத் தலைவன் மூர்த்தத் 
திரிபின னானு - மின்றொழில் பொருவிரி 
இச்சையி லியற்று மெனினவ் விச்சை 
நற்றொழிற் செய்தி நயவா தாங்கெனிற் 

கண்டிசின் யோகக் கலைத்துறை நீந்திய 
10. ஒண்டிற லியோகர் போலத் தண்டா 

விச்சை யிறைக்கிவ ணெற்றெனிற் சொற்றகு 
சல்லியந் 4 தாளற வாங்கிற் றெல்லேய் 
புலமின் றாயினு நலமிலி கட்டகம் 

அன்ன தானு மதன்பா லின்றொழில் 
15. மன்னா தானு மற்றது வந்த 

செய்தி கட்காண் பெய்யா வுவமையின் 
பெருத் தெனைப் பலவா முருத்திகழ் தொழிறான் 
இருத்தல் கூடா திருத்திய கடம்போல் 


1. மூர்த்தங்கரைகழி ; மூர்த்தி கறையறு - பா . வே . 
2. ஒயினும் பொருவிரியின் றொழில் - பா . வே . 
3. ணெற்றேற் சொற்றரு - பா . வே . 


4 , தரை - பா . வே . 


5. செய்தியி னுவமையில் - பா . வே . 


6. தொழில்கள் - பா . வே . 


394 


குரிய பிரயோசனங்களைக் கொடுக்கும் ; அது போல - அது போலவே 
தலைவன் மூர்த்தத் திரிபினனானும் - கருத்தாவாகிய பரமசிவனும் 
1 மூர்த்தத்துக்கு வேறுபட் டிருந்தானாபினும் ; இன்றொழில் - இனி 
தாகிய பஞ்ச கிருத்தியத்தை ; 2 பொருவு இரி இசையில் இயற்றும் -- 
உவமை யில்லாத இச்சா சத்தியால் செய்யா நிற்டன் ; 

7-8 . (எனில் ........ ஆங் கெனில் ) எனில் - என்று இவ்வாறு 
அருளிச் செய் பின் ; அவ்விச்சை ஆங்கு நற்றொழில் செய்தி 3 நபவாது 

- அந்த இச்சா சத்தி அவ்விடத்தே 4 நல்ல கிருத்தியமாய்ச் செயற் 
படாது : எனில் - என்கின்றாயாகில் ; 

9. கண்டிசின் காண்பாயாக ; 

9-11 . ( யோக .............இச்சை ) யோகக் கலைத்துறை நீந்திய 
5 ஒண்டிறல் யோகர் போல - யோக சாத்திரத்தை முடிய வறிந்த 


1 . 


காண ரகிதனா யிருந்தா னாயினும் - உ . வே . 


2 . 


இனி , சங்கற்பத்தால் படைப்பாதி தொழில் செய்தற்கு இச்சை 
சிறந்தமையின் பொருவிரி இச்சை யென்றார் . இச்சையாவது 
உயிர்க்கருள் நேசமாகும் ” ( சிவ . சித் . 1 : 63 ) என்றும் , “ இச்சை 
யுயிர்க்கிரக்கல் ” ( துகளறு 41 ) என்றும் 

( துகளறு 41 ) என்றும் சான்றோர் கூறுவ 
ராயினும் , ஈண்டுச் சங்கற்பத்துக் கேதுவாய் கின்றது 
ரூபமான அவருடைய மனத்தில் தோன்றுகின்ற கிரியாசத்தியே 
இச்சையாகும் என்று மோக்ஷகாரிகை யுரை ( சூ . 1 ) கூறுவது 
காண்க . மிருகேந்திரம் காணளூ நத ) ந ஆகி ” ( 3. 4 ) 
என்று கூறுகிறது . 


3 . 


இச்சை , செயற்குக் காரணமாமேயன்றிச் செயற்படாது என்று 
ஆசங்கிக்கின்றா னாசலின் , இச்சை ஆங்கு நற்றொழில் நயவாது 
என்றான் . 
நல்ல கிருத்தியாய் முடியாது - உ . வே . 


4 .. 


5. தாம் எண்ணிய மாத்திரையே அணுப்போற் சிறுகலும் மலைபோற் 

பெருகலும் வருவேற கோடலும் அருவுருவாதலும் பிறவும் செய்ய 
வாதலால் ஒண்டிறல் யோகர் போல என்றும் , யோசக்கலையில் 
துறைபோயினர்க்கன்றி ஒள்ளிய திறமுண்டாகாமை தோன்ற , 
யோகக்கலைத்துறை நீந்திய ஒண்டிறல் யோகர் என்றும் கூறினார் . 


395 


1 அழகிய வலிமையுடைய யோகிகட்கு யோக சித்தி உட்டமா சித்தி 
கள் செய்யுமாறுபோல : தண்டா இச்சை - கர்த்தாவினது 2 கெடாத 
3 இச்சாசத்தி இலக்கணம் என்று அருளிச்செய்ய ; 

11. 4 இறைக்கு இவண் ஏற்று எனில் - யோகிகளைப் போலப் 
பரமசிவனுக்கு இராகமுண்டாகவற் றோ, இவ்வியல்பு பொருந்தும்படி 
என் என்பாயாகில் ; 


நீந்திய வென்றதனால் அக்கலை கடல்போலும் பெருமையுடைத் 
தாதல் பெற்றாம் , " பெருங்கடவுள் தானும் எண்ணிய யோகசித்தர் 
போலுரு விசைப்பன் காணே ” ( சிவ . சித்தி . 1. 39 ) என்று சான் 
றோர் கூறுதல் காண்க . 


1 . 


மிக்க வலியையுடைய - உ . வே . 


2 . 


குறையாத - உ . வே . 


3. இச்சா சத்திக்குக் கெடுதலாவது , எண்ணிய எண்ணியாங்கெய் 

தாமை , கெடாத இச்சாசத்தி யெனவே, கெடுதிறமுடைய இச்சை 
உண்டென்றும் , அஃது அக்கருத்தாவுக் கில்லை டென்றும் , எனவே , 

ன்மாவின்பால் அஃதுண்டென்றும் உணர்க . சீவனும் இச்சா 
ஞானக் கிரியையாற் சிவனையொப்ப னாவனென் றிடினனாகி 
மலமிவற்றினை மறைக்கும் , காவல னிவன் செய் கன்மத் தள வினிற் 
கொடுப்பக் காண்பன் ( சிவ சித் . 1,64 ) என்பது காண்க . சத்தி , 
இச்சா ரூபமென்றும் , யோகிகட்கு யோகசத்தி போல முதல் 
வனுக்குச் சத்தி கரணம் என்ற கருத்துப்படக் கிரணாகமம் 
“ உவெவ காண தவ ) யயா வபவொமிநா தோ ” 
என்றும் கூறுகின்றது . 


4. இதனால் ஒண்டிறல் யோகசித்தர் தமது இச்சாசத்தியால் அட்டமா 

சித்திகளைச் செய்து அச்செய்கையால் விருப்பு வெறுப்புடையராத 
லறிக . இறைவன் யோகர் போல்வனெனில் , அவர்களில் ஒருவனாய் , 
அவர்க்கெய்தும் விருப்பு வெறுப்பு முதலியன தானும் எய் துவன் 
என்று 

கொண்டு , இறைக்கு இவண் எற்றெனில் 
இவ்வண்ணம் என்பது இவண் என்றாகி , யோகர்க்குரிய விருப்பு 
வெறுப்புக்களை புணர்த்தி நிற்கின்றது . “ வித்தக யோகசித்தர் 
வேண்டுருக் கொள்ளுமாபோல் , உத்தமன் கொள்வ னென்னி னவர் 
களி லொருவ னாவன் " ( 1:10 ) என்பது சிவஞானசித்தியார் . 


என்றார் ; 


396 


கல்லே ; 


11-16 . ( சொற்றகு ............ செய்தி ) 1 எல்லேய் புலமின்றா 
யினும்- ஒளியையுடைத்தான கரணமிலலா திருந் தேயும் ; சொல் 
தகு சல்லியம் தாள் அற வாங்கிற்று நலட்டலி கட்டகம் - சொல்லப்பட்ட 
இருப்புத் தாளை 2வலியறத் தன்பால் சூழ இழுத்தது அழகிய காந்தக் 

அன்னதானும் - அத்தன்மைத்தாயினும் ; 3 அகன்பால் 
இன்றொழில் மன்னாதானும் - அதனிடத்தே இனியதொரு கிரியை 
தோன்றாதருக்கவும் ; அது வந்த 

அது வந்த செய்தியின்- அந்த இருப்புத் 
தாள் காந்தக் கல்லினிடத்திலே செறிந்த செய்தி போல என அறிக . 
16-20 . 

ஓ.கிடின் ) கண் காண்பு 
எய்யா - கண்ணால் காண்பதற்கு அளவுபடாத ; உவமையில் 
பெருத்து 

பலவாம் உருத்திசழ் தொழில் 
யில்லாத பெருமையுடைத்தாகி நானாவித வுருவமாய் விளங்குகின்ற 


4 


( கட்காண்பு 


...... 


........ 


எனைப் 


- 


உவமை 


1. விளங்கக் காணத்தக்க காணமொன்றும் காந்தக்கல்லிடத்தே காணப் 

படாமையின் , எல்லேய் புல பின் றாயினும் என்றும் , இருப்புத் 
தூளின் வலி முற்றும் இல்லையாமாறு தன்பால் ஈர்த்துக்கொண்டமை 
பற்றி தாளற வாங்கிற்று என்றும் , ஈர்த்த காலையும் அக்காந்தக் 
கல்லி- ததே விகாரமொன்றும் தோன்றாமையால் நலமலி கட்டகம் 

என்றாம் கூறினார் . 
2. இருப்புத்தளைச் சுழல விழுத்தது ; சுழற்றிப்பறித்தது -உ . வே . 
3. அதன்பால்- அக்காந்தக்கல்லினிடத்தே . 


4 . 


இல்லையாகவும் - உ . வே . 


5. காந்தசத்திபோல இறைவனது சத்திசங்கற்பத்தால் முத்தொழில் 

நிசழுமென வற்புறுத்தற்கு , அது வந்த செய்தியின் என்றார் . 
" சத்தியின் வேறென் றெண்ணச் சார்கர ணமு.மீங்கில்லை , சித்தின் 
வேறாய சத்தாம் சத்தியுந் தெரியினில்லை, இத்திற மதனா லந்த வேக 
மாங் கரணந்தானே , வைத்த பல்வினையான் ஞானக் கிரியையின் 
மருவிற்கும் “ (13 ) என்பது கிரணாகமசூத்திரப் பொருளெனச் 
சதமணிமாலை புடையார் கூறுகின்றார் . 


6. தன்மைபோல - உ . வே . 


7. நானாவிதமா முருவமாகிய பிரபஞ்சத்தைப் பஞ்சகிருத்தியமானது 


உ . வே . 


397 


1 பிரபஞ்கிருத்தியமானது ; இருத்தல் கூடாது.-- தானே உண்டாகு 
தல் கூடாதாம் ; திருததிய கடம் போல்-- ஒருவன் திருத்திச் 
செய்த சடம் போல ; ஆதலின்-ஆதலாலே ; காரணம் - ஒன்று உண் 
டாம் -3 பிரபஞ்சத்திற்கு உபாதானமாகிய மாயையிடத்தே ஒன்றாகிய 
சத்தி 4 உண்டாக வேண்டும் ; என ஓதிடின் - என்று சொன்னால் ; 
20-21 . ( கருமம் ..... 

( கருமம் ...........இடர் ) 6 கருமம் அது ஆதற்கு இடர் 
ஏது -7 அக்கன்ம சத்தியே கருத்தாவாக அமையாதோ அதற்கு 
விக்கினம் என்னென்று விண்ணப்பஞ் செய்ய ; 


5 


1. பிரபஞ்சத்துக் கிருத்தியமாவது 


தோன்றுதல் , 


இலை பெறுதல் 


முதலியன . 


2. சத்தியொன்றே ஞானம் இச்சை கிரியை யெனத் கொழில் வேறு 

பாடுடைத்தாய்ப் படைத்தல் முதலியன செய்தலின் , அதுபற்றி 
அச்சத்தியை ஒன்று என்றார் . " ஒன்றதா யிச்சா ஞானக் கிரியை 
யென் றொரு மூன்றாக , நின்றிடுஞ் சத்தி " ( சிவ . சித் . 1. 63 ) 
என்பது காண்க . 


3. பிரபஞ்சத்தை உ . வே . 


4. நிமித்த காரணமாகிய ஒரு கருத்தா உண்டாக்கவேண்டும் - உ.வே. 
5. இதனால் , பிரபஞ்சத்துக்குக் 

காரணமாகிய 

மாயையிடத்தே 
தோற்றம் முதலியவற்றை யுண்டுபண்ணும் சத்தி உண்டு எனக் 
கூறியவாறாம் ; இவ்வாறே , மோக்ஷகாரிகையுடையாரும் , “ பராசத்தி 
யான இச்சாசத்தியே நிச்சயமாய்க் காரணமாயிருக்கின்றது ; ஈசு 
வரன் இல்லை ( சூ . 15 ) என்று பிறர் கூறும் பக்கமாகக் காட்டு 

கின்றார் . 
6. கருமம் - தொழில் ; மேலே பிரபஞ்ச கிருத்திய மென்றதும் இது , 

இஃது ஆகுபெயராய் , அதற்கேதுவாகிய சத்திமேல் நிற்கிறது . 
மாயையினிடத்துக் கலக்கத்தால் பகற்காலமாகிய சிருட்டி காலத் 
தில் அந்தச் சத்தி தொழிற்படுகின்றமையாலும் , இராக்காலமாகிய 
பிரளயகாலத்தில் மாயையினிடத்துத் தொழிற்பாடின்றி யிருக் 
கின்றமையாலும் அந்த இச்சாசத்தியே நிச்சயமாயிருக்க ஈசுவரன் 
எதற்காக வேண்டும் (மோக்ஷ. சூ . 15-17 ) என்று சான்றோர் பிறர் 
கூறுவதாக எடுத்தோதுப . 


7. கன்மமே- உ . வே . 


398 


21. எனில் அது கோதில் அசேதனப் - கன்மமே கருத்தாவாக 
அமையுமென்பா யாயின் , அது , குற்றமற்ற 1 அசேதன மல்லவோ ? 


....... 


22-25 . ( அருமறை ... 

இசையினானே ) சாந்தன் 
உருவிலி- சாந்தனாகிய சிவன் 2 நிட்களமாயிருப்பர் ; ஒளிதிகழ் 
சதாசிவன் அருவுரு - பிரகாசம் விளங்கிய சதாசிவ தேவர் 3 நிட்கள 
சகளமாயிருப்பர் ; அவிர் ஈசன் உரு- விளங்குகின்ற மகேசுரதேவர் 


1. க2_வி - த .தலா ஜொஜதெஉ வெக்ஷதெ என்று 

பராக்கியம் கூறுவது சாண்க, கருமம் கருத்தாவாதல் 
தென்பதை “ எல்லாத்தொழிலும் " ( ஞானு. 59 ) என்ற திருவக 
வலால் வற்புறுத்தியுள்ளா ராகலின் , ஈண்டுக் கோதில் அசேதனம் 
என்றொழிந்தார் . இவ்வாறே , மோக்ஷகாரிகைக்கு ( சூ . 17 ) 
உரைகண்ட பட்டராம கண்டர் , 1. சடத்திற்குத் 
தொழிற்படவும் , தொழிற்படாமலிருக்கவும் சாமர்த்தியம் 
கிடையாதென்பது முன்னர்க் கூறப்பட்டிருக்கின்றது ; ஆகையால் , 
வேறு வழியாகப் பொருந்தாதது கொண்டு முற்றறிவுடன் கூடின 
பரமேசுவானே மாயையைத் தொழிற்படுத்தும் விஷயத்தில் 
கருத்தாவாவன் என்று கூறுவது ஈண்டுக் குறிக்கத்தக்கது . 


தானாகவே 


என்றார் ; 


2. சத்திகளின் தொழிற்பாடு சிறிதுமின்றித் தன்பால் ஒடுங்கிற்பச் 

சாந்தமாயிருக்கும் இலய சிவனைச் சாந்தனென்றும் நிட்கள 
னென்றும் கூறுபவாதலின் , சாந்தனுகிய சிவன் நிட்களமா யிருப்பர் 

கொய கபொயலாவொமாகி, யா 
బ 

தா : | லிவ வனவாவ திஷத நிஷஉலவனவது || 
( 1,23 ) எனப் பௌட்கரம் கூறுதல் காண்க . இவ்வாறே நிட்களம் 
சகளம் நிட்களசகளம் மூன்றையும் சுப்பிரபேத மென்னும் ஆகமம் , 
தவரான யாஜெய ஹிஷ so வகைாககூழ 
வலகஉ .தயாஜெப வி , விய’ு வியெஷ தன ” 
என்பது முதலிய சூத்திரங்களாற் கூறுவது காண்க . 


3 . 


சகளநிட்களமாயிருப்பர்- உ . வே . 


399 


சகளமாயிருப்பர் ; ஏந்திய 

கொள்கை 

இசையினான் - 1 இவர் 
2 மூவரையும் தமக்குச் சுதந்திரத் திருமேனியாகக் கொண்ட கோட் 
பாட்டையுடைய கீர்த்தியையுடையோனாகிய பரமசிவனே கருத்தா ; 
என்று இனிது அருமறை அறையும் - இனிதாக அரிய ஆகமங்கள் 
3 சொல்லா நின்றன எ - று . 


மதி , சின் , மற்று-- அசை. 


1. மேம்பட்ட கோட்பாட்டையுடைய கீர்த்தியாலே திவ்யாகமங்கள் 

நிச்சயமாக இவர்கள் மூவரும் கருத்தாக்க ளென்று சொல்லா 
நின்றன என்றவாறு - செப்பறையேட்டில் கண்ட உரைவேறுபாடு . 


2. சிவன் , சத்தி . சதாசிவன் , மகேசுரன் , வித்தியேசுரன் என ஐவராகக் 

கூறவேண்டியிருக்க, ஈண்டு சததியைச் சிவத்துள் அடக்கியும் , 
சுத்தவித்தையை ஈசுரத்துள் அடக்கியும் கூறலால் , இவர் மூவர் 
என்று ஓதுகின்றார் . சிவம் சத்தி சதாசிவம் ஈசுரம் சுத்தவித்தை 
என்னும் இவை ஐந்தும் இலயம் போகம் அகிகாாமென மூன்றா 
யடங்குதல்பற்றிச் சுத்த தத்துவ மூன்றென்றும் . சிலவற்றிற் சிவம் 
சத்தி சதாசிவ மூன்றுஞ் சிவனல் அதிட்டிக்கப்படுதலின் ஒன்றாக 
வைத்து , ஈசுரமும் சுத்தவித்தையும் அனந்த தேவர் முதலியோ ரான் 
அதிட்டிக்கப்படுவன என வேறு வைத்தெண்ணி மூன்றென்றும் , 
அதிற் சிலவற்றின் ஈசுரமும் சுத்தவித்தையும் சிவன் ஏவல்வழி 
நிற்போரான் அதிட்டிக்கப்படும் தன்மையான் ஒன்றென வைத்து 
எண்ணி நான்கென்றும் , சிலவற்றிற் சத்தி தத்துவம் சிவதத்து 
வத்தின் வேறன்மையான் ஒன்றென வைத்தெண்ணி நான் கென்றும் 
கூறப்படும் ; வகையான் அங்கனம் கூறினும் விரியான் ஐந்து 
என்றலே அவற்றிற்கெல்லாம் கருத்தாகலின் மாறு கோளின்மை 
யுணர்க ” -சிவ . பாடியம் ரூ . 2. அத் . 2 . 


31 


இவ்வாறு ஆகமங்கள் மூவராகக் கூறும் திறத்தை அகோர சிவாச் 
சாரியார் , தத்துவத்திரைய நிர்ணயவுரையில் நூல்களில் அதிகார 
சிவம் , போக சிவம் , இலய சிவமென்னும் சிவபேதங்கள் காரிய 
பேதம் பற்றி உபசாரமாகக் கூறப்பட்டனவேயன்றி உண்மையிற் 
கூறப்படவில்லை யென்றும் , ஈசுவரன் , சதாசிவன் சாந்தன் என்னும் 
பேதமும் காரிய தேசம்பற்றியே சம்பவித்தன என்றும் கூறப்பட் 
டிருத்தல் காண்க ” என்று கூறுகின்றார் , 


400 


அகவல் 63 
பஞ்ச கிருத்திய பதி அவிகாரி . 
அடையான் விகார மாயினுஞ் சுடரவன் 
சுடர்வீழ் தாமரைத் தோடினி தலர்த்தவும் 
மற்றவை குவிப்பவு முலர்த்தவும் கொற்றக் 

கிரணத் ததுவென வரணமில் கூற்றின் 
5 . முர ண்டொலை யொருவனு முரியாச் சத்தியின் 
அண்ட ரண்ட மற் றெண்டர லிடைவ 
செய்தக் கண்ணுந் 2 திரிவிலன் வெய்யோன் 
இலங்குகதி ரீரமட் டிரளை மெழுகை 

நலங்கொளக் கரைத்து நவையற வலித்தற் 
10. கொன்றே போலச் சென்றகல் பறியாச் 

சத்தியிற் பிணித்தற் கப்பிணி யவிழ்த்தற் 
கன்ன சத்தி யறியிற் பன்னுவம் 
பொருவொடு போகா வொளியொடு பொருந்தி 

அளவற வகன்று விளை வதோர் சலனம் 
15. இன்றி யென்று நின்றாங் கொன்று 

மறைப்பதை யின்றி யுறப்பெருத் தகன்ற 
உருவொடு செறியாது வெருவரு மராகம் 
ஆதிய வணையா வலரைம் பூதம் 

ஊர்தரு விந்துவி னேர் தர வியைந்த 
20. செய்தியிற் றிகழ்ந்தும் பிறிதிற் சிறிதும் 


1. மல்கினும் - பா . வே . 
2. செயலிலன் - பா . வே . ; திரிந்திலன் -- பா . வே . 
3. டிரணம் ; டிரணை - பா . வே . 
4. யறிவிற் - பா . வே . 
5. தொரு பெரு மராகம் - பா . வே . 
6. செறிந்தும் - பா . வே . சிறந்தும் - பா . வே . 


51 


401 


உய்யா தாசை யொளிமுக மெங்கணும் 
ஆகி முதலிடை கடையிற் போகா 
தியாவதோர் பந்தமு மிரீஇப் போவதும் 

வருவது மிறந்து மேலாய் முடிந்த 
25. திருவா யெல்லை யாகி யொருவா 

நுணங்கிய தரனை யிணங்கி வணங்கா 
2 விந்துவில் வைகரி யாதி விருத்தியில் 
வந்தா ணவமான் மாவை மறைப்பது 

போல விகாரித் தது மற் றஃதெது 
30. 4 போலு மெனிற்கட றண்கதிர் வெஞ்சுடர் 

ஒட்டிய காலை யுருத்தெழு திரையின் 
விட்டுய ரோதை விராவுபு முற்ற 
அந்தர மறைவது போலப் பொங்கிய 

வாறென வமோக னீறில் சத்தி 
35. ஒன்று பலபோல நின்றியல் பெவணெனின் 

வென்றி விரிச்சிகன் விரிகதிர்க் கோடையிற் 
கோடலி னொன்றே யாகி யிச்சை 
ஆடா னாகி யாடு நன் போலப் 
பலபோற் றோன்ற லலர்வா ளமலன் 


7 


1 , திருவிரி - பா . வே . 


2. விந்து - பா வே . 


3. மற்றெது போற் - பா . வே . 


4 , சாலு மெனிற் - பா . வே . 


5. விரவி முட்ட - பா . வே . 


6. மறைப்பது போல - பா . வே . 
7. ஆடர் தாகி - பா . வே . 


8. றோன்றல வலர்வா -பா . வே . 


402 


40 . இச்சைசெய் சத்தி யிவணமற் றவனோ 

காரியத் திசைந்த பேரிசைப் பெருவலி 
அறிவின் றறிவதை யொத்துப் பிறிவின் 
றிருந்தொழி லிலதஃ தருந்தொழில் 1 சிவணல் 

அருமறை யகத்து முலகத் தெங்கணும் 
45. வருமறி சிந்தா மணிகற் பசமிவை 

வேண்டுநர் வேண்டிய வாண்டாண் டுதவல் 
அன்ன தாய வளவி லரனுடைப் 
பன்னா ஞானப் படரடு பெருவலி 

இலங்கிருங் கிரியையின் விதியின் 
50. நலந்தரு காம நல்குமன் னயந்தே . 

இது பஞ்சகிருத்தியச் செயலால் விகாரம் கூடுமென்று வினவப் 
பரமசிவன் அவிகாரியாயிருந்தே ஏக சத்தியாலே பிரபஞ்ச காரியஞ் 
செய்வன் என்று சொல்லியது . 
1--1. உரை : (( அடையான் ...... 

அதுவென ) 4 சுடரவன் 
விகாரம் அடையான் ஆயினும் - ஆதித்தன் அவிகாரமுடையனாயி 


1. சிவணலும் -- பா . வே . 


2. வருமற் - பா . வே . 


3. இஃது அமூர்த்தனே கர்த்தா என்று சாதித்தது -- பா . வே . 


4. தாமரையை அலர்த்து கல் , ஆம்பல் முதலியவற்றைக் கூம்புவித்தல் , 

பறித்துள்ளவற்றை உலர்த்துதல் முதலிய மூவகைச் செயல்களையும் 
தன் கிரணங்களைக் கொண்டு செய்யினும் பகலோன் விகார 
மடைதல் இல்லையாதலின் , சுடரவன் விகாரமடையான் என்றார் ; 
இக்கருத்தையே , தோற்றுவித் தளித்துப் பின்னும் துடைத்தருள் 
தொழில்கள் மூன்றும் , போற்றவே யுடைய னீசன் புகுந்தது 
விகார மென்னில் , சாற்றிய கதிரோ னிற்கத் தாமரை யலரும் 
காந்தம் காற்றிடுங் கனலை நீரும் கரந்தடுக் காசினிக்கே ” ( சிவ . சித் . 
1 : 33 ) என்று அருணந்தி சிவனரும் , " விகாரங்கள் மருவான் 
வானின் , முந்திரவி யெதிர்முளரி யலர்வுறுமொன் றலர்வான் 


. 


403 


னும் ; சுடர்வீழ் தாமரைத்தோடு இனிது அலர்த்தவும் -1 ஆதபத்தை 
விரும்பு தலையுடைய தாமரை மொட்டை இனிதாக மலர்விக்கவும் ; 
மற்றவை குவிப்பவும் - ஆம்பல் முதலான ஏனைப் புட்பங்களை 
மொட்டிப்பிக்கவும் ; உலர்த்தவும் - பறித்த புட்பங்களை 2 உணத்தவும் ; 
3 கொற்றக் கிரணத்து -- அவனது கீர்த்தியையுடைத்தாகிய கிரணத் 
தாலே 4 யாம் ; அது என- அதுபோல ; 


முகையாமொன் றொன் றுலரு முறையினாமே ” ( சிவப் . 17 ) என்று 
உமாபதி சிவனரும் , “ சீலமோ திரிவில்லை கதிரோன் முன்னர்ச் 
செய்தி கமலாதிகள் பாற் றெரிந்து கொள்ளே ” (சிவநெறி 34 ) 
என்று சிவாக்கிரயோகிகளும் , " உருக்குதல் நவனீதாதி யுலர்த்துத 
லீரமண்ணும் , விரிக்கு தல் கமலமாதி வெறிகமழ் குவளை மற்றும் , 
சுருக்குத லென்ற விந்தத் தொழில் வித மில்லா 

னேனும் , 
அருக்கனேயவற்றிற் கேது சடச்செயற் கனாதி முத்தன் ( சிவதரு . 
சிவஞான யோக 12 ) என்று மறைஞானசம்பந்தரும் , “ பரமசிவனும் 
தான் ஒருவிதமான விகாரமில்லாதவனாயிருந்தும் , மேலே கூறப் 
பட்ட முறையாகத் தோன்றுவனவாயும் அவத்தை வேறுபாட்டால் 
உண்டானவையாயும் இருக்கும் படைத்தல் முதலிய காரியங்களைச் 
சூரியன் விகாரமற்றவனாயிருந்து தாமரைகளை மலாச் செய்வது 
போலச் செய்கின்றான் ( இரத் . சூ . 308. 9 ) என்று சீகண்டரும் 
கூறுதல்காண்க . இக்கருத்தையே பௌட்கரமும் , ” 
யயா.5-38 வஜ. நித) வொய்வபல பொஷணாதி வி : | 
க3_விவெபாயகாவ ஓதது தயாரிவ : || 
( 1. 17 ) என்று கூறுகிறது . 


1 . 


ஒளியையுடைத்தாகிய தாமரைமொட்டை - உ . வே . 


2 . 


உலத்தவும் - உ . வே . 


3 . 


சுடரவன் சத்தியாய் மலர்வித்தல் முதலிய மூவகைத்தொழில் 
களையும் செய்து அவற்கு அழியாப் புகழைப் பயத்தலின் , கொற்றக் 
கிரணம் எனச் சிறப்பித்தார் . இனி , வானிலும் மண்ணிலுமுள்ள 
ஏனை ஒளிகளை யொடுக்கித் தன்னொளியே திகழ நிற்றல்பற்றி 
இவ்வாறு கூறினாரென்றுமாம் . 


4 .. செய்யாநிற்பன் -- உ . வே . 


404 


4-7 . ( அரணமில் ............ திரி விலன் ) 1 அரணம் இல் கூற்றின் 
முரண் தொலை ஒருவனும் - பரிகாரமில்லாத கூற்றுவனுடைய வலி 
யைக் கெடுத்த பரமசிவனும் ; முரியாச் சத்தியின் -2 கெடாத சத்தி 
யினாலே ; அண்டர் அண்டம் மற்று எண்தரல் இடைவ செய்தக் 
கண்ணும் - தேவருலகமும் மற்றும் எண்ணிறந்த அண்டங்களும் 
செய்தானே யாயினும் ; திரிவிலன்- அவிகாரியாயே இருப்பன் 


7-11 . ( வெய்யோன் .......... அவிழ்த்தற்கு ) வெய்யோன் 
இலங்கு கதிர் ஈரமண் திரளை நவையற வலித்தற்கு - இந்த 
ஆதித்தனுடைய விளங்குகின்ற ஒளியானது ஈரமண்ணின் 
திரளைக் குற்றமற வலிக்கப் பண்ணவும் ; மெழுகை நலங்கொளக் 
கரைத்து- வலியுண்டான மெழுகை 

உருக்கவும் ; 


4 நன்றாக 


1. உடம்பையுடைய 

உயிர்கள் எத்தணை வலிவுடையவாயினும் , 
கூற்றுவன் முன்னின்று வேற லரிதாகலின் அரணமில் கூற்று 
என்றார். பிறரும் , " மருந்தில் கூற்றம் ( புறம். 3 ) என்ப . ஆசிரியர் 
தொல்காப்பியனரும் “ மாற்றருங் கூற்றம் ” ( தொல் . புறத் . 24 ) 
என்பது காண்க . ஈண்டுக் குறிக்கப்படுவது மார்க்கண்டற்காக 

யமனைக் காய்ந்த வரலாறு . 
2 . சுடரவன் கிரணத்தைக் கொற்றக் கிரணம் என்றாராகலின் , அகற் 

கியைய , இறைவன் சத்தியை , முரியாச் சத்தி யென்றார் . மோக்ஷ 
காரிகை யுடையாரும் . “ பரமசிவனுடைய சத்தியொன்றே சருவ 
ஞானக் கிரியா ரூபமாக விருக்கின்றது ” ( சூ . 25 ) என்பர் . அவர் 
சிவனெனனும் சூரியனுடைய சத்தி ரூபமான கிரணத்தால் 
விளக்கஞ்செய்யப்பட்ட அறிவென்னும் கண்ணால் ஆன்மா சிவனைப் 
பார்க்கிறான் " ( சூ . 111 ) என்றது கொண்டு , இவரும் சிவசத்தி 
கட்கு முறையே சூரிய கிரணங்களை உவமம் கூறுகின்றார் .. 
மதங்கமும் , கயவதாயிஷா ந வகி: கிரணா 
திகா என்று கூறுவது காண்க . 


3. வெயிலானது- உ . வே . 


4. அழகிதாக உருகப் பண்ணவும் - உ . வே . 


405 


ஒன்றே போல- தான் ஒன்றேயாய் இருத்தல் போல ; சென்று அகல்பு 
அறியாச் 2 சத்தியின் -3 ஒருகாலத்தும் கூடுதலும் பிரிதலும் அறியாத 
ஏக சத்தியாலே ; 4பிணித்தற்கு அப்பிணி அவிழ்த்தற்கு -5சிருட்டி 
யாதி தொழில்களைப் பரமசிவன் செய்யாநிற்பன் ; 
12-18 . ( அன்ன ......... 

அணையாது ) அன்ன சத்தி அறியின் 
பன்னுவம் -- 6 

6 அத் தன்மைத்தாகிய சத்தி இருக்கும்படி அறிய 
வேண்டில் 

சொல்வோம் ; 

7 பொருவொடு போகா 


அதனைச் 


1. இவ்வுவமையே , எவ்வாறு சூரியனானவன் ஒருவிதமான விகாரம் 

அற்றவனாயிருந்தும் , விருப்பு வெறுப்பற்று , மெழுகை உருகவும் 
மண்ணை உலாவும் செய்கின்றானோ, அவ்வாறே பரமசிவனும் தான் 
ஒருவிதமான விகா சமற்றவனாயிருந்தும் புண்ணிய பாவரூபமான 
வினைகளின் ஒப்பை அடைந்த ஆன்மாக்கட்கு மோட்சத்தையும் , 
அந்த இருவினை யொப்பைப் பெறாத ஆன்மாக்களுக்குப் பந்தத்தை 
யும் செய்கின்றான் ( இரத் . 310 , 311 ) என்றவிடத்தும் காட்டப் 

படுகிறது . 
2. " பலி ) வவெதாயா பகி : ” ( பௌ , 7 ) என்றும் “ சிவ 

னோடு பிரிக்கமுடியாத சமவாய சம்பந்தத்திலிருக்கும் சமவேத 
சத்தி யென்றும் சிவ சமவேத சத்தி யென்றும் சான்றோர் 
கூறுவதுபற்றிச் சென்றகல் பறியாச் சத்தி யென்றார் . “ ஆணையின் 

நீக்கமின்றி நிற்கும் " ( சிவ . போ . சூ . 2 ) என்பது நினைவு கூர்க. 
3. ஒரு நாளிலே - உ . வே . 
4 . மாயாமல காரியமாகிய உடல் கருவி யுலகுகளால் பிணிப்புண்டா 

லன்றி ஆன்மாக்களுக்குப் போக நுகர்ச்சியும் மல நீக்கமும் 
கைகூடாவாதலின் , ஆன்மா உடம்பிடை யுலகில் தோன்றுதல் 
நிலைபெறுதல் முதலிய செயல்களைப் பிணித்தல் என்றும் , ஒடுங்கு 
தலைப் பிணியவிழ்த்தல் என்றும் கூறுகின்றார் . “ மன்னிய புத்தி 
முத்தி வழங்கவும் அருளான் முன்னே , துன்னிய மலங்களெல்லாம் 
துடைப்பதும் சொல்லலாமே ” (சிவ . சித் . 1:36 ) என்று ஆசிரியர் 

அருணந்தி சிவனரும் கூறுமாறு காண்க . 
5. சிருட்டியும் திதியும் சங்காரமும் - உ . வே . 
6. அத்தன்மையாகிய சத்தி ; அத்தன் றன்மையாகிய சத்தி - உ . வே . 
7 . எனை ஞாயிறு திங்கள் முதலிய ஒளிப் பொருள்களால் உவமித்துக் 

கூறமுடியாத பேரொளியுடைமை தோன்ற , பொருவொடு போகா 


406 


ஒளியொடு பொருந்தி - உவமையில்லாத மகத்தான பிரகாசமாய் ; 
1 அளவற அகன்று - அளவில்லாத சருவ வியாபியாய் ; விளைவதோர் 
சலனம் இன்றி - தனக்கு உண்டாவதொரு விகாரமின்றி ; அன்றும் 
நின்று -- நித்தியமாய் ; ஆங்கு ஒன்றும் மறைப்பதை யின்றி- அவ் 
விடத்தே 

ஒரு பதார்த்தத்தான் மறைக்கப்படாததாய் ; உறப் 
பெருத்து அகன்ற - மிகவும் பெருத்து விரிந்திராநின்ற ; உருவொடு 
செறியாது - உருவமுடையதன்றாய் ; வெருவரும் அராகம் ஆகிய 
அணையாது - நல்லோராலே 2 வெருவப்பட்ட இராகத்து வேஷ 
முதலானவற்றோடு இசையாததாய்க் 

3 காண் இருப்பது ; 
சிவசத்தியின் சொரூபவிலக்கணம் 4 . 


ஒளியொடு பொருந்தி என்றார் . இச்சத்தி , “ பிறபொருளைத் 
துணையாகக் கொள்ளாது ; அதுபற்றியே சுயம்பிரகாசமானது " 
( த . 183 ) என்றும் , இந்தச் சிற்சத்தியானது ஒளி ரூபமாயும் , 
சடப்பொருளாகாது அறிவுடைப் பொருளாயும் இருப்பதால் உண்டு 
பண்ணப்படுவதில்லை ( சூ . 194 ) என்றும் இரத்தினத்திரயம் 
கூறுவது காண்க . பௌட்கரம் , பாகிகாவிகனாாலா ஹை தீ 

24. ரெரீ ” என்று கூறும் . 
1 . ஈண்டுக் கூறப்படும் அளவற வகறல் , சலனமின்மை , நிலை பேறு 

உடைமை , மறைப்பின்மை , பெருமை , உருவின்மை , அராகமாதிய 
வளையாமை என்பனவற்றை இரத்தினத்திரயமுடையார் , 
நிெெதஷா,பெஷகா , யாணா காரணகாடியொ: 
வாவெகாரண வா உவிவிட வயிஷ 5 || 
தயாஹிதா வளர த ) வஞாநெ ) வபாவ கவv | 

என்பது முதலியவற்றால் விளக்குகின்றார் . 
2. வெருவப்படத்தக்க -- உ . வே . 
3. இது அச்சுப்பிரதியில் இல்லை . 


4. கிரியா ஞான சொரூப மாயிருக்கிற சிவ சத்தியின் இலக்கணம் 

கூறினார் ; இனி , இவ்வாசிரியர் இச் சிவசத்தி , கிரியாஞானரூப 
மான இரண்டாம் என்றும் , இவ்விரண்டனுள் ஞான சத்தியால் 
அறிவதும் , கிரியாசத்தியால் உலகினைச் செய்வதும் செய்கின்றான் 
என்றும் கருதுபவ ராதலின் , அதற்கேற்பக் கிரியாசத்தி தொழிற் 
படும் திறத்தை இது முதல் கூறுகின்றார் " என்றொரு தொடர் 
இக்கே ஏடுகளில் காணப்படுகிறது . 


407 


18-26 . ( அலர் ...... 

( அலர் ........ நுணங்கியது ) அலர் ஐம்பூதீம்- அந்தச் 
சத்திதான் விரிந்திருக்கின்ற பஞ்சபூதங்களுக்கும் உபாதானமான 
மகா மாயையை ; ஊர் தரு விந்துவில் தேர்தர இயைக்க - பிரேரிப்பதான 
2 சிவதத்துவத்தில் அழகி தாகப் பொருந்திய ; செய்தியின் திகழ்க் 
தும்- பஞ்ச கிருத்தியங்களிலே 3 பிரகாசித்தும் ; பிறிதிற் சிறிதும் 
ஆசை உய்யாது- இக் கிருக்தியமன்றி வேறு பதார்த்தமில்லாமை 
யாலே மற்றொரு தொழிலில் யாதும் ஆசையின்றியே ; எங்கணும் 
ஒளிமுக மாகி - சர்வதோமுகமாய் விளங்கி ; முதல் இடை கடையிற் 
போகாது - முதல் நடு இறுதி யின்றியே ; யாவதோர் பந்தமும் 


4 


1. பஞ்சபூதங்களும் தோன்றும் படிக்கு உபாதானமான அசுத்த 

மாயையை ஐம்பூதம் என்றது அன்மொழித் தொகையாகு பெயர் 
பெருமண்டூர்ப் பிரதி . 


2. இச்சிவதத்துவ நிகழ்ச்சியை இரத்தினத்திரய முடையார் பிறர் 

மதம் கூறும் முறையில்வைத்து , “ அந்த ஐந்து சிவதத்துவங்களிலும் 
மகான்களான விஞ்ஞான கேவலர்களுக்குப் பரமசிவன் தன்னை 
விட்டுப் பிரியாத கிரியாசத்தியால் விசித்திரங்களான புவனம்களை 
யும் , இயல்பாகவே அழகுவாய்ந்த நாயகிகளையும் , மிகுதியான 
போகங்களையும் , அப்போகங்களுக்குச் சாதனர்களான அழிவந்த 
தனுகரணங்களையும் , நாத முதலியவற்றையும் தோற்றுவிக்கின்ற 

( சூ . 103 : 2 ) என்று எடுத்தோதுகின்றார் . 
3. முதல்வன் தனது சத்தியைக் கொண்டு பஞ்சகிருத்தியம் செய்வன் 
என்பதை , மிருகேந்திரம் , 

வலலல விழஹொநெம் காணெ நா ஹ Eளலா | 
கொதி வபவபூதாகரத)0 யாடிவவடித ! 

( 4.1 ) என்று கூறு தலாலும் அறியப்படும் . 
4. சிற் சத்தியாதலின் ஆசை உய்யாது என்றார் . இந் நிலை இலயா 

வத்தைக் கண்ண தாம் ; இதனைப் பௌட்கரம் , 
" யோவவா யஜாவாவா தலொஷாஹிரு Mal 
( 1. 40 ) என்றும் ஒளிமுகமாகி யிருத்தலை , 
“ ஜா நதியாநிகாவலாவி நிதா நிதொ உதவ , வா | 
வாவராஹி 8 - வீலவ . வயஜெ விவஜி..தா " 
( 1 ; 39 ) என்றும் கூறுகின்றது . 


408 


இரீஇ சருவ பந்தங்களையும் ஒழிந்து ; போவதும் வருவதும் இறந்து 
போக்குவாவின்றியே ; மேலாய் முடிந்த திருவாய் எல்லை 
யாகி- 

எல்லாப் பதார்த்தங்களுக்கும் மேலாய் முடிவான நா தபரியந்தம் 
தேடக் கிடையாத செல்வம் மிகுந்த எல்லையாய் ; - ஒருவா நுணங்கி 
யது - 3 நீங்காத 4 சூக்குமமான தாய் ; 
26-29 . ( அரனை .... 

( அரனை............ விகாரித்தது ) அரனை 5 இணங்கி 
பரமசிவனுடனே கூடி ; வணங்கா விந்துவில் - கெடாத சுத்தமாயை 


1. துக்கமென்பதேயின்றி இன்பமே நிறைந்த நிலையாதலின் , மேலாய் 

முடிந்த எல்லை என்று ஒழியாது , திருவாய் எல்லை என்றார் . 
2. ஒருவாது எனற்பாலது ஈறு கெட்டு கின்றது . 
3. " இந்தச் சந்திகளை விட்டுச் சிவன் சீக்கியிருப்பன் ; அஃதாவது 

அலை தொழிற்படாது தன்பால் ஒடுக்க பிற்பன் : அச்சத்திகளோ 
சிவனைவிட்டுத் தனித்திருப்பதில்லை " என்று இரத்தினத்திரயம் 

கூறுகிறது . 
4. சூக்குமமாய்க் கொண்டு ; சூக்குமமாகிய - உ . வே . 

“ கிரவ , கிவொடிாரா ரீவி நிவயா கிகா | 
நிதொஷிகா நவவிஷா நிவிபக ைவ Mal 
நிராவாண நி2..2 நிவாயா ந ெெவலவா | 
விவியொ வாயிலவெடி விவதஜி பொடியா || 
பலாதொழி வருவதாவி விவ வடியளி 
வரா நவெக்ஷா நாவ காபபா வபவ கொ 3ுவீ 
சூஜோக ஹி கா வபவலயமே 
காஷா நிஷா வரா ஷா வவதை திவாலா | 
8.கிரெவ 3 தா 20 ஜா ந ஹிகா வாலெவி.ந | " 

என்பது ( சிவாக்ர , 186 ) இரத்தினத்திரயம் . 
5. இணங்குதல் கூடுதற் பொருட்டு : 4 இணக்க மறிந்து இணக்கு " 

என்றாற்போல . 
வணங்காமை , " வணக்கிய சாயல் வணங்கா ஆண்மை ” ( பதிற் 

48 : 9 ) என்புழிப் போல. 
7. சிவ தத்துவத்தினுடைய , உ . வே . 


6 . 


521 


409 


யினுடைய பிரவிருத்தியில் தோன்றிய ; 1 வைகரியாதி - வைகரி மத் 
மை பைசந்தி சூக்குமை என்னும் நால்வகை வாக்கையும் ; விருத்தி 
யில் வந்து - விருத்தியுறத் தோற்றுவிக்கும் காரணத்தினால் வந்து ; 
ஆன்மாவை ஆணவம் மறைப்பது போல 3 விகாரித்தது - சூக்குமமான 
ஆன்மாவை ஆணவமலம் மறைப்பது போலச் சிருட்டி காலத்திலே 
அந்த விந்துவைக் கலக்காநிற்கும் 

29-34 . ( மற்று ........ பொங்கியவாறென ) அஃது எது போலும் 
எனில்- அச்சத்திதான் எது போலக் கலக்கு மென்னில் ; தண்கதிர் 
வெஞ்சுடர் ஒட்டிய காலை - சந்திராதித்தர் கூடிய ஞான்று ; கடல் 


1 , " விந்துத் தான் பால் வைகரியாதி ... முந்திடும் ” (சிவ . சித் . 1:19 ) 

என்று அருணந்தி சிவனரும் கூறுவர் . பவுட்கராகமமும் வைகரி 
யால் வாக்குகள் சுத்தமாயையிலிருந்து தோன்றுவனவே என்பதை 
பிந்து படலத்தில் விரிவாய்க் கூறுகிறது . 
ஜாயகெதயாபக ஜொவ கதெயகு, யெதெ | 
வலவிர வா நாஷாவொ நாடிவி அண- காரணம் 

என்று இரத்தினத்திரயம் ( சிவாக் . பக் . 200 ) கூறுகிறது . 
2. " வாக்கு நான்கு வகையில் சோத்திரவிடயமான முட்டையினின்று 

மயிற் குஞ்சு புறப்பட்டாற் போன்ற பிருதிவியின் கூறாகிய வை 
கரியும் .......அப்பு முதல் புருடன் வரையான தத்துவத் துக் காகிய 
மத்திமையும் , ...... முதல் மாயை வரையான தத்துவத்துக் காகிய 
பைசந்தியும் , சத்த வித்தை முதலான சுத்தாசுத்த அத்துவாவுக் 
காகிய சூக்குமையும் இவை தோற்றுவித்தல் காரணமாக வந்து " 

என இப்பகுதி செப்பறையேட்டில் சிதைந்து காணப்படுகிறது . 
3. இச்சாஞானக் கிரியாரூபியான ஆன்மாவை அசேதனம் கிடப்பித்து 

விகாரம் எய்து விப்பது போலக் காரணரூபமா யிருக்கும் விந்து 
வைக் கலக்கிக் காரியப் படுத்துவது பற்றி விகாரித்தது என்றார் ; 
“ கெடுப்பதூஉம் கெட்டார்க்குச் சார்வாய்மற் றாங்கே , எடுப்பதூஉ 
மெல்லாம் மழை (குறள் 20 ) என்புழிப்போல மறுதலைத் தொழி 


லுமாம் . 


பலியாணவ : | 


வகவொவர தயவை யா விவாவு அலியா 
ெெவவரீ 8ஆரே விவா வவழவ 
v ஜி தர " 
என்று இரத்தினத்திரயம் கூறிற்று , 


G 


410 


சமுத்திரமானது ; உருத்தெழு திரையின் விட்டுயர் ஓதை- பயங் 
கரமாக எழுகின்ற அலைகளினாலே மிகவும் உயர்ந்து ஆரவாரிக்கின்ற 
ஆரவாரம் ; அந்தரம் விராவுபு முற்ற மறைவது போலப் பொங்கிய 
வாறென - ஆகாசத்தின் மேற்கலந்து அதன் இடம் முழுதும் மறைத் 
தாற் போலச் 2 சத்திக்கின்ற 3 தன்மையாயிருக்கும் ; 

34-40 . ( அமோகன் ........இவணய் ) அமோகன் ஈறில் சத்தி 
ஒன்று பல போல நின்று இயல்பு -4மோகமில்லா தவனாகிய பரமசிவ 
னுடைய முடிவில்லாத சத்தியாகிய ஏக சத்தியே கிரியா பேதத்தாலே 
திரிவிதமாக நின்று 5 இயற்றும் இயல்பு ; எவண் எனின்- எவ் 
வண்ணம் என்னில் 

; வென்றி விருச்சிகன் விரிகதிர் கோடையிற் 
கோடலின்- வெற்றியையுடையனாகிய ஆதித்தனுடைய 

விரிந்த 
கிரணம் மெழுகை நெகிழ்க்கவும் ஈரமண்ணின் நீரை வாங்கவும் ; 
ஒன்றே யாகி- ஏக சத்தியாகி ; இச்சை ஆடானாகி- இராகத்து வேட 


1. கர்ச்சித் தெழுகிற - உ . வே . 
2. கோஷித்த வாறுபோல -உ . வே . 
3. “ எவ்வாறு சமுத்திரமானது சூரியனுடைய சந்நிதானத்தில் சந் 

திரனுடைய சேர்க்கையால் அசைகின்ற அலைகளால் ஆகாயத் 
தைச் சத்திக்கச் செய்து விகாரத்தை அடைகின் றதோ , அவ்வாறே 
விந்துவும் புதிதான விசேடத்தால் வியாபிக்கப்படாத பரமசிவ 
னுடைய சந்தானத்தில் அழிவற்றதாயும் பரமசிவனுடைய 
மகிமை ரூபமாயு முள்ள சிற்சத்தியின் சேர்க்கை விசேடத்தால் 
அணுசம் பந்தமான அறிவென்னும் ஆகாயத்தை விசித்திரங்களான 
நாத முதலிய விருத்திகளால் அடிக்கடி நிறையச் செய்து விகாரத் 

தை அடைகிற சென்பதாம் ” ( இரத் . 185-7 ) . 
4. சிவனிடம் சமவாய சம்பந்தத்திலிருக்கும் சத்தியானது ஒன்றே 

யாகும் ; அஃது உபாதி வேறுபாட்டால் இலயம் , போகம் , அதிகா 
ரம் என்னும் மூன்று தருமத்துடன்கூடி மூன்று விதமாய் இருக் 
கின்றது ( இரத் . 180 ) இலய முதலிய அவத்தைகட்கு இச் சத்தி 
காரணமென்பதைப் பௌட்கரம் , 
ஆயாதிகொ வயஷெ 8 வகி ஸு ததஸி 58 | 
விக்ஷொ வொ யதஹொ கெளரவ வடிவத தரா 

( 1 : 38 ) என்று கூறுதல் காண்க . 
5 . இயற்றுகை இயல் பென்னுமிடத்து - உ . வே , 


411 


மற்றிருக்கவும் ; ஆடுநன் போல - இவை உடையனாகத் தோன்றினாற் 
போல ; 1 அலர் வாள் அமலன் இச்சை செய் சத்தி- விரிந்த பிரகா 
சத்தையுடைய பரமசிவனுடைய ஏக சத்தியாகிய இச்சாசத்தியே ; 
பல போல் தோன்றல் இவணம்- பல போலத் தோன்றுவது 2 இவ் 
வண்ணமாய் இருக்கும் ; 3 


( 


1 . அலர் தல் இப்பொருட்டாகலை அலர்கதிர் ஞாயிற்றைக் கைக் 

குடையுங் காக்கும் ( அறநெறி 19. ) என்பதனாலும் அறிக . 
2. " எவ்வாறு ஒரே சூரியனுடைய சத்தியானது நீரைக்கொடுத்தல் 

இழுத்தல் என்னும் காரிய வேறுபாட்டால் வேறு பாட்டை 
அடைந்திருக்கின்றதோ, அவ்வாறே விவர்த்தமற்றதாயும் , பலத் 
துடன் கூடியதாயும் உள்ள சிவசத்தியும் தான் ஒன்றாயிருந்தும் 
காரியவேறுபாட்டால் வேறுபாட்டையடைகின்ற தென்பதாம் . ” 
( இரத் . 188 : 9 ) அருணந்தி சிவனரும் சத்திதான் பலவோ 
வென்னிற் றானென்றே அநேகமாக வைத்திடும் காரியத்தான் ” 
( சிவ . சித் . 1 : 61 ) என்று கூறுவர் . ஈண்டுப் பன்மையாகக் 
கூறிய சத்தி வகைகளைச் சிவஞான முனிவர் , பாடியத்தின்கண் , 
" தீயின் சத்தியொன்றே சுடுதல் அடுதல் முதலிய தொழில் வேறு 
பாட்டால் , சுடுஞ்சத்தி , அடுஞ்சத்தி என்றற் றொக்கத்துப் பல 
வேறு வகைப்படுமாறுபோல , சிவசத்திபொன்றே காரிய வேறு 
பாட்டாற் பராசத்தி , திரோதானசத்தி , இச்சாசத்தி , ஞானசத்தி , 
கிரியாசத்தி எனப் பஞ்ச சத்திகளயும் , முறையே ஐந்தும் நான்கும் 
எட்டும் பதின்மூன்றும் எட்டுமாகிய கூறுபாடுடைய , ஈசான 
முதற் சத்தி யோசாத மீறுகிய ( ஈசானி , பூரணி , ஆர்த்தி , வாமை , 
மூர்த்தி என்ற ) பஞ்சசத்திகளாயும் , ஆரணி சனனி முதலிய 
மூவகைச் சத்திகளாயும் , நிவிர்த்தி பிரதிட்டை முதலிய பஞ்ச 
சத்திகளாயும் , வாமை , சேட்டை முதலிய அட்டசத்திகளாயும் , 
பாவாகீசுவரி, அபரவாகீசுவரி , மனோன்மணி, மகேசை , உமை , 
திரு , வாணி என்று எழுவகைச் சத்திகளாயும் அத்தியான்மிகமான 
உன்மனை சமனை முதலிய கலைகளாயும் இன்னும் பலவேறு வகைப் 
பட்டும் நிற்கும் ..... இவற்றினியல்பெல்லாம் ஆகமங்களுட் 

காண்க ( சிவ . பாடி . சூ . 2 : அதி . 4 ) என்று எடுத்தோதுவர் . 
3 . இப்பகு கியின் உரை , " இவையுடையனாகத் தோன்றினாற் போல 

ஏகசத்தியே பல போலத் தோன்றா நிற்கும் ; விரிந்த பிரகாச 
முடைய பரமசிவனுடைய இச்சாசத்தி இவ்வண்ணமிருக்கும் 
என்று அச்சுப்பிரதியிற் காணப்படுகிறது . 


412 


40-45 . ( மற்று ........... வருமறி) அவன் காரியத்து இசைந்த 
பேர் இசைப் பெருவலி - அந்தப் பரமசிவனுக்குக் கிரியாசத்தியாய்ப் 
பொருந்திய பெரிய கீர்த்தியையுடைய மகா சத்தி இருக்கும்படி 
சொல்லின் ; 1 அறிவின்று அறிவதை ஒத்து - அறிவின்றி இருந்தும் 
2 அறிவுடைய பதார்த்தத்தைப் போன்று ; 3 பிரிவின்று-- பரமசிலனைப் 
பிரிதலை யின்றியே ; இருந்தொழில் இலது - மிக்க தொழில் இல்லாத 
தாகி ; அஃது -அது தான் ; அருந்தொழில் சிவணல்- அரிய தொழில் 
களைச் செய்யும் இயல்பு ; 4 அருறை யகத்தும் உலகத்து எங்கணும் 
வரும் - அரிய வேதாகமங்களிலும் உலக நூல்களிலும் அவ்வவ் 
விடங்களிலே சொல்லப்பட்டுவரும் ; அறி- இதனை நீ அறிவாயாக ; 
அஃது என்போலவென்னில் , 

45-46 . ( சிந்தாமணி ... .... உதவல் ) 5 சிந்தாமணி கற்பகம் 
இவை -சிந்தாமணியும் கற்பகமும் என்று சொல்லப்பட்ட இவை ; 


1 .. கிரியா சத்தியால் முதல்வன் பிரபஞ்சத்தை இயற்றுவன் என்ற 

கருத்தால் , காரியத் திசைந்த பேரிசைப் பெருவலி என்றும் 
ஞான சத்தியின் 

வேறு என்னும் கருத்தினராதலின் , கிரியா 
சத்தியை , அறிவின்று என்றும் கூறினார். 
2. அறிவின் றறிவரை யொத்து என்று பாடங்கொண்டு அதற்கேற்ப 

" அறிவினறியிருந்தும் அறிவுடையாரைப் போன்று ” என உரை 

கூறுகிறது செப்பறை யேட்டுப் பிரதி 
3 . 

ஞானமும் கிரியையுமாகிய சத்திகள் முதல்வனை இன்றியமையா 
வாகலின் , பிரிவின்று என்றும் , இருந்தொழில் இலது என்றும் 

கூறினார் . 
4 . 

இக்கருத்தையே , இரத்தினத்திரயம் என்னும் நூலும் , " சாத்திரக் 
களாலும் உலகத்திலுள்ளவர்களாலும் இஃது இதனுடைய காரிய 
மென்று எந்தக் காரியம் ரீச்சயிக்கப்பட்டிருக்கின்றதோ , அந்தக் 
காரிய மனைத்தையும் எண்ண முடியாத மகிமையையுடைய சிற் 
சத்தியே செய்கின்றது ” ( சு . 191 ) என்று கூறுகிறது . எவ்விடங் 
களிலும் - உ . வே . 


5 . 


எவ்வாறு மன தினால் கவா முடியாத மகிமையை புடைய கற்பக 
விருக்கமும் சிந்தாமணிபு மென்னும் இரத்தினமும் தான் ஒரு 
பொருளாக இருந்து கொண்டே அநேக விதமான விரும்பப்படும் 
பொருள்களைப் பிறருக்குக் கொடுக்கின்றனவோ , அவ்வாறே மதிக்க 


413 


வேண்டுநர் வேண்டிய ஆண்டாண்டு உதவல்- அசேதனமாயிருந்தும் 
வேண்டினோர் வேண்டிய பொருளை அவ்விடத் தவ்விடத்து உதவினாற் 
போலவாம் 1 ; 
47-50 . ( 

( அன்ன தாய ........ நயந்தே ) அன்ன தாய 2 அரனுடை 
-அத்தன்மைத்தாகிய பர மசிவனுடைய ; படர் அடு - ஆன்மாக்களின் 
துக்கத்தைக் கெடுக்கும் ; பன் அளவில் ஞானப் பெருவலி - 
சொல்லுதற்கரிய அளவில்லாத மகத்தான 3 ஞானசத்திதான் ; இலங்கு 


ை 


முடியாத பரமசிவனுடைய சிற்சத்தியும் ஒரு விதமான விசேடமு 
மற்ற தாய் 

பொருளாக இருந்து கொண்டே எல்லாப் 
பொருளையும் தோற்றுவிப்பதில் சாமர்த்தியமுடையதாகின்றது ” 
( இரத் . 192-3 ) 


1 . 


என்றும் , 


கிரியாசத்தியைச் சிற்சத்தி என்னாது அறிவின்று 
அறிவின்றாயினும் அறிவதை யொத்து அருந்தொழில் சிவணும் 
என்றும் , அஃது என போல வென்னில் , சிந்தாமணி கற்பகம் 
இவைபோல என்றும் கூறிய கருத்துக்கு அடிப்படையான 
கிரியாசத்தி சடம் என்பதனைச் சிவஞான முனிவர் , சைவாகமங்க 
ளெல்லாம் சுத்தமாயையைத் தாதான்மிய சத்தியன்று , பரிக்கிரக 
சத்தி யென்று ஓதுதலின் , அவற்றொடு முரணுதலானும் , தாதான் 
மிய சத்தி சித்தாவதன்றிச் சடமாதல் பொருந்தாமையானும் ,கிரியா 
சத்தி ஞானசத்தியின் வேறன்மையானும் ..... அது பொருந்தா 
தென மறுக்க ” ( சிவ . பாடி . சூ . 2. அதி . 2. முதற்காரண முடிபு ) 
என்பர் . 


2 . 


அரனுடை ஞானப்பெருவலி, படர் அடு ஞானப் பெருவலி, பன்னு 
அளவில் ஞானப் பெருவலி யென இயையும் . 


3 .. இந்த ஞானசத்தியின் இயல்பை அருணந்தி சிவனர் , சத்திதான் 

பலவோ வென்னிற் றானொன்றே யநேகமாக , வைத்திடும் காரியாத் 
தான் மந்திரி யாதிக்கெல்லாம் , உய்த்திடு மொருவள் சத்தி போலா 
னுடைய தாகிப் , புத்தி முத்திகளை பெல்லாம் புரிந்தவ னினைந்த 
வாறாம் ; சத்திதன் வடிவே தென்னில் தடையிலா ஞானமாகும் , 
உய்த்திடு மிச்சை செய்தி யிவைஞானத் துளவோ வென்னின் , எத் 
திற ஞானமுள்ள தத்திற மிச்சை செய்தி , வைத்தலான் மறைப்பில் 
ஞானால் மருவிடும் கிரியை பெல்லாம் ; ஒன்றதாய் இச்சா ஞானக் 


414 


இருங்கிரியையின்- விளக்குகிற பெரிய கிரியாசத்தியினாலே ; நலம் 
1 தரு காமம்- 2 நன்மைபைத் தாகிற போகம் மோக்கம் என்னும் 
3 அபேட்சி தமான பொருள்களை ; 

4 நயந்து நல்கும் - மிகவும் 
5 அறிவித்து அளித்து நிற்குங்காண் எ.று. 

மற்று , வினைமாற்று . ஒ , இசைநிறை , மன் , மிகுதி . 


கிரியையென் றொரு மூன்றாகி , நின்றிடுஞ் சத்தி யிச்சை யுயிர்க் 
கருள் நேசமாகும் , நன்றெலா ஞானசத்தி யாலளந் தறிவனாதன் , 
அன்றருட் கிரியை தன்னா லாக்குவ னகில மெல்லாம் ” ( சிவ . சித் . 
சுபக் . 81-3 ) என்று கூறுகின்றார் . 


1 . 


சன்பவிளைவிற்றாய காமத்தின் நீக்கி அழிவில் இன்பம் விளைக்கும் 
சிறப்புத் தோன்ற , நலந்தரு காமம் என விசேடித்தார் . 


2. ஆன்மாக்களின் பக்குவானு குணமாக நன்மையாகத் தருகிற 

உ . வே . 


3. வேண்டின பொருள்களை - உ . வே . 


4. ஞானமின்றிக் கிரியையும் , கிரியையின்றி ஞானமும் பயனில்லை 

யாதலின் , ஞானப் பெருவலி கிரியையின் நயந்து நல்கும் 
என்றார் . ( இரத் . சூ . 127-8 . ) 


5. கொடுத்துக்கொண்டு -உ . வே . 


6. எனவே , ஞானமும் கிரியையுமாகிய சத்திகள் , முதல்வனிடத்துச் 

சமவாய சம்பந்தம் உடைய வென்றும் , கிரியை ஞானத்தின் 
வேறென்றும் கொள்ளின் , கிரியை சடமாய் அதுவே ஏதுவாக 
அகனோடு சமவாடசம்பந்த முறுதலின் முதல்வனும் சடமாய் ஆகமக் 
களோடு முரணுதலின் , பொருந்தாது எனச் சிவஞான முனிவரும் 
அவர்க்கு முன்னைய ஆசிரியரும் மறுத்தனர்; 
சுநொ - பா நயொ ஹெது ரவிபெஷாதிகாவி தி : 
( பதி . : 44 ) என்று பௌட்கராகமம் கூறுவது காண்க . 


415 


அகவல் 64 


சருவகாரண சிவன் அவிகாரி . 
நார மேய நல்லுயி ரனைத்தும் 
நார மன்றே நாரமின் றின்றே 
நாரச் செய்தியு மன்றே நாரம் 

ஆருயிர்க் கல்ல துயிரதற் குதவும் 
5. பேருப காரமு மின்றே யாயினும் 

ஆருயிர்க் கபய மறன்மற் றுள்ளா 
தாருயிர்க் கபய மாற்றும் பேரிசை 
வான்மண் டீ நீர் வளியக நிறைதந் 

தானா தப்புறம் படர்ந்துந் தானவை 
10. உறைவிட னூங்கினி தளித்து 3 மிடையுந் 

தானே யாகி யேனைய விளக்கி 
இருவே றிசையா தொருவழிச் சிவணி 
4 இன்றி யமையாச் சிறப்பிற் றாகி 

என்றுந் தானவை யொன்றா வாறாம் 
15. பதங்கன் பல்கதிர் பரப்பி விசும்பினி 

தியங்குங் காலை யெழுந்தினி தியற்றும் 
மன்னுயிர்த் தொடக்க மார்த்தாண் டற்கின் 
றன்னோ தானு மருவிலை யமளிப் 
பாய னீங்கிப் பஃறொழில் புரிகென் 


1. குத்தகும் ; குத்தரும் - பா . வே . 
2. மற்றும் - பா . வே . 
3. மிடையின் - பா . வே . 
4. “ இன்றியமையாச் சிறப்பினவாயினும் " - குறள் . 961 
5. வாறும் , மாறம் - பா . வே 
6. மார்த்நாண்டனென் - பா . வே . 
7. தயனும் - பா . வே . 


416 


S 


20. 1 றேவு திறம் படரா னேனு மேவிய 

ஆதப் ” னிடத்தன் றருந்தொழில் புரியும் 
நீத மில்லை நீணிலத் தோர்க்கே 
இன்னுங் கேண்மதி யினமலர் துதைந்த 

தாதுபடு கொழு நிழல் பாதவ மன்றே 
25. மாதர் வண்டொடு சுரும்பிமிர் 5 தரு நிழல் 

பாதவம் படைத்தது மன்றே பாதவம் 
இன்றே னீழல் காண்டலு மிலமே 
ஒன்றோ மற்று முண்டுமற் பெரிதே 

கருந்தாது கொட்கு மிருஞ்சிலை யிரும்பை 
30. 7 வருந்தின மறுகுமன் னென்னா தையமின் 

றிருந்தாது கறங்கற் கிதனிடத் தல்லதை 
பொருந்தா தென்ன விரிந்தொளி கான்று 
மாதிர மனைத்து மீரேழ் புடவியும் 

அளவிழைத் தளவா வண்டமும் பலவெனக் 
35. கொட்புறு காலமு மெப்பே ருயிரும் 

உறாவரை யெய்தி யொன்றொடும் புணரா 
தினைய காக்குங் களைகணாகிக் 
களைகண் யானெனும் விளைவற வொரீஇப் 
பன்னிய வெவற்றுந் தன்னமோர் குறையின் 


1. றோதிறம் --பா . வே . 
2. னிடத்தொன் றருந்தொழில் - பா . வே . 
3. நீதி யில்லை - பா . வே . 


4 . 


இணர்மலர் - பா . வே . 


5. நறு நிழல் - பா . வே . 
6. கண்டது மிலமே- பா . வே . 
7. வருந்தினை மறுகின் - பா , வே . 
8. தன்ன தோர் - பா . வே . 


53 


417 


40. றன்னோ னின்ற 1 வகாரணாற் காரணம் 

என்னதென் றிசைக்குவம் யாமே யன்னோ 
உரையுணர் வொடுங்கின ருணர்வின் 
விரையுறு கடி யின் விரவி யோனே . 


இது , பரமசிவன் , செயல்களனைத்திற்கும் காரணமாகித் தான் 
அவிகாரியாயிருப்பன் என்று கூறியது . 
1-7 . உரை : 

( நாரம் ........ ஆற்றும் ) நாரம் 3 மேய நல் 
உயிர் அனைத்தும் - சலத்தில் வர்த்திக்கும் பல வருக்கத்து நல்ல 
4 பிராணிகளும் ; நாரம் . அன்று - சலம் அல்ல ; நாரம் இன்று இன்று 
சலத்தை இன்றி அமையா ; 6 நாரச் செய்தியும் அன்று- அவை 


1. காரண காரணம் - பா . வே . 


2. சிவன் சருவத்தையும் செய்கை ஒரு காரணத்தைக் காட்டுமென்று 

வினவ , சிவன் செயல் அகாரணம் காரணமாய்த் தான் அவிகாரி 
யாய் இருப்பானென்று சாதித்தது - பா . வே . 


3. மேவிய என்பது மேய என நின்றது ; மாயோன் மேய காடுறை 

யுலகம் ” ( தொல் . பொ . 5 ) என்றாற்போல . " நல்லுயிர் 
அனைத்தும் ” என்றதற்கேற்ப , பலவருக்கத்து நல்ல பிராணிகள் 
என்றார் . 


4. ஆன்மாக்களும்- உ . வே . 


5. நாரமே யாயின் , நல்லுயிர் எனப் பிரித்துக் கூறலாகாமையின் , 

நாரமன்றே என்றும் - நாரமல்லவாயினும் அந்நாரத்தை இன்றி 
யமையாவென்றற்கு , நாரமின்றின்றே 

என்றும் 

கூறினார் . 
கூறவே அக்கல்லுயிர்கட்கு நாரம் ஆதாரமென்ற வாறாயிற்று . 


6 . 


மண்ணின் காரியமான குடம் சுடப்பட்டு உருமாறியவழி காரண 
மாகிய மண்ணின் வேறுபட்டுத் தோன்றுவதுபோல இந்நல்லுபிரும் 
நாரத்தின் வேறாயினும் அதன் காரியமாதல் கூடும் போலும் 
என்றெழும் ஐ பமறுத்தற்கு , நாரச்செய்தியுமன்று என்றார் . 
செய்தி- காரியம் . 


418 


சலத்தின் காரியமும் அல்ல ; 2 நாரம் ஆருயிர்க்கல்லது உயிர் அதற்கு 
உதவும் பேருபகாரமும் இன்று சலந் கான் 8 நிறைந்த பிராணிகளுக்கு 
இரட்சையாமல்லது பிராணிகள் தாம் அந்தச் சலத்துக்குச் செய்யும் 
பெரிய உபகாரமும் இல்லை ; ஆயினும் -4 அற்றாயினும் ; 5 

; 5 ஆருயிர்க்கு 
அபயம் அறன் மற்று உள்ளாது -நிறைந்த பிராணிகளை இரட்சிக்கின்ற 
தான தருமத்தைச் செய்யாநின் றேன் நான் என்று இச் சலந்தான் 
நினையாதிருந்தும் ; ஆருயிர்க்கு அபயம் ஆற்றும் - இந்த நிறைந்த 
பிராணிகளுக்கு இரட்சையைச் செய்யா நிற்கும் 6 ; 


1 , செய்தியு மல்ல - உ . வே . 


2 . 


நாரமும் நல்லுபிரும் முறையே ஆதா ரவாதேயங்களாய் இயைபுற் 
றிருப்பினும் , ஆகாரமாகிய காரத்துக்கு அவ்வாதேயங்களாற் 
பயனினமை தோன்ற , நாரம் ஆருயிர்க்கல்லது உயிர் அதற் 
குதவும் பேருபகாரமும் இன்று என்றா . பேருபகாரம், பெய 
ரளவிற்றாய சிற்று தவி யென்பது பட நின்றது . “ நீரின்றமையா 
துலகு ( குறள் 20) என்பதனால் , நீர் ஆதாரமாதல் தெளிக . 


3. அந்த உயிர்களுக்கு - உ . வே . 


4. இஃது அச்சுப்பிரதியில் இல்லை . 


5. பல்லுயிர்க்கும் தான் ஆதாரமாயிருந்தும் அது குறித்துச் சிறிதும் 

அகங்கரியாமை விளக்குவார் , ஆருயிர்க்கபயம் அறன் மற்று 
உள்ளாது என்றார் . ஈண்டுக் குறித்த நாரத்தை அருட்கடலாகிய 
பதிப் பொருள் என்றும் . நல்லுயிரனைத்தும் பசுவாகிய ஆன் 
களென்றும் கொண்டு , நாரத்துக்குக் கூறிய இயல்டனைத்தும் 
பதிப்பொருட்கும் கூறிக் கொள்க . 


6. இவ்விடத்தே , " இது பதியுள போதே வேறாம் பசுபாசம் இரண்டுக் 

கிந்தப் , பதியறி வசைவுண்டாகப் பண்ணிடும் என்பதற்குத் திட் 
டாந்தமெனக் கொள்க என்றொரு தொடர் அச்சுப்பிரதியில் 
மட்டும் காணப் டுகிறது . பதிப் பொருளும் ஆன்மாவும் வேறா 
யினும் அவை முறையே ஆதார வாதேயங்களாயிருத்தற்கும் , 
பதிப்பொருள் சுபாவ நின் மலனதற்கும் திட்டாந்தமெனக் கொள்க 
என்றொரு தொடர் இங்கே ஏடுகளிற் காணப்படுகிறது . 


419 


7-14 . 

( பேரிசை ...............ஒன்றாவாறாம் ) பேரிசை வான். 
பெரிய கீர்த்தியையுடைய ஆகாயமானது ; மண் நீர் தீ வளி அகம் 
நிறை தந்தும் - பிருதுவி அப்பு தேயு வாயுவாகிய நான்கிலும் வியா 
பித்தும் ; ஆனாது - அமையாது ; அப்புறம் படர்ந்தும் - அப்பாலும் 
வியாபித்தலையுடைத்தாய் ; தான் அவை ஊக்கு இனிது 
விடன் அளித்தும்- தான் அப்பூதங்கட்கு மிகவும் இனிதாக இருக்கத் 
தக்க இடம் கொடுத்தும் ; 2 இடையும் தானே யாகி - நடுவும்தானேயாய் ; 
எனைய விளக்கி- 3 அப்பூகங்களை உருத் தெரித்து ; 4 இருவேறு இசை 
யாது ஒரு வழிச் சிவணி- அவை வேறு தான் வேறு என்னும் 


1 உறை 


தன்னை 


1. அகலிரு விசும்பிற்பாயிருள் பருகி ( பெரும்பாண் 1 ) என்புழி , 

அகலிரு விசும்பு என்றதற்கு ஆசிரியர் நச்சினர்க்கினியார் 
யொழிந்த நான்கு பூதமும் தன்னிடத்தே அகன்று விரிதற்குக் 
காரணமாகிய பெரிய ஆகாயம் ” என்று உரை கூறுகின்றார் . 
மனராஉ வாவாரொ யது வபதி 

நரணா அவெசு | 
கலெது ஜூ தாகா விஷ கா 2ுவுமவா ? || 
{ vi . 280 ) என்று பௌட்கரம் கூறுகிறது . 


2 . 


காயம் ஏனையவற்றின் இடையிருத்தலைச் சிவஞான பாடியம் , 
“ நீரகத் தியாகு முயிர்கட் கிடங்கொடுத்த லுண்மையான் ஆண்டு 
வெளியுண்டு ” என்பது பெறப்பட்டது என்பது காண்க . 


3. ஏனையவற்றின் பரமாணுக்கள் வளர்ந்து உருப்பெறுதற்கு ஆகாயம் 

இடமாதலைப் பரிபாடல் " கருவளர் வானத் திசையிற் றோன்றி , 
உருவறி வாரா வொன்ற லூழியும் ( 2 : 5 , 6 ) என்பதனாலும் 
" தன்குணமாகிய ஒலியுடனே தோன்றி உருவு காணப்படாத வளி 
முதற் பூதங்களின் பரமாணுக்கள் வளர்கின்ற வானம் 
வரும் அதன் உரையாலு மறிக . 


" 


என 


4. உருவறி வாராத பரமாணுக்கள் வளர்ந்து விளக்கமுறுக்காறும் 

ஆகாயத்தின்கண் வேற்றி பாவா றிருத்தலின் , இருவேறிசையா 
தொருவழிச் சிவணி யென்றும் , இருப்பினும் அவை ஆகாய 
மாகாது வேறென 

விளங்கு தலின் , என்றுந் தானவை ஒன்றா 
வானம் என்றும் கூறினார் . 


5. இத்தொடர் சில ஏடுகளில் இல்லை . 


420 


வேறுபாடற ஒரு படித்தாகக் கூடித் தன்னை யின்றி அமயாத 

1 சிறப்பு 
உடைத்தாய் ; என்றும் தான் அவை ஒன்றாவாறாம் - ஒருநாளும் தான் 
அவையிற்றோடு கூடியிராதவாறு போலவுமாம் ; 


2 இஃது இன்றியமையாமைக்குத் திட்டாந்தம் எனக் கொள்க . 


15-22 . ( பதங்கன் ......... நீணிலத் தோர்க்கே ) பல் கதிர் 
பரப்பிப் பதங்கன் விசும்பு இனிது இயங்குங் காலை--- தன்னு டைய 
கிரணங்கள் பலவற்றையும் விரித்துக் கொண்டு ஆதித்தனானவன் 
ஆகாயத்திலே இனிதாக இயங்கும் பொழுது ; 3 இனிது இயற்றும் மன் 
உயிர்த்தொடக்கு 4 அம்மார்த்தாண்டற்கு இன்று- இனிதாகத்தொழில் 


1. அழகைபுடைத்தாய் -- உ . வே . 


2. இக்குறிப்புச் சில ஏடுகளில் இல்லை , 


3. உயிர்கட்குத் தாம் செய்யும் தொழில்வாயிலாகவே போக நுகர்ச்சி 

கை கூடுமாகலின் , இனி தியற்றும் மன்னு யிர் என்றார் . 


4. உயிர்கள் தமக்குரிய தொழில்களைச் செவ்விதின் ஆற்று முகத்தால் 

மாசொழிந்து உய்தி பெறும் பொருட்டு நாடோறும் தவறாது 
போந்து விளக்கம் செய்தலின் , அவற்கு இவ்வுயிர்களோடு எவ் 
வாற்றாலேனுந் தொடர்புண்டு போலும் எனும் ஐயமறுத்தற்கு , 
மன்னுயிர்த் தொடக்கு அப் மார்த்தாண்டற்கு இன்று என்றார் ; 
இவ்வாறு இயைபின்றி யிருந்தும் தம் பொருட்டு இருள் கடிந்தெழும் 
ஞாயிற்றை அறிஞர் தொழுகின்றன சென்பது தோன்றவே , 
சான்சேரும் , “ பலர் புகழ் ஞாயிறு ( முருகு 2 ) என்றும் , 
உலகு தொழக் தோன்றி , வயங்குகதிர் விரிந்த வுருகெழு மண் 
டிலம் ” ( அகம் 263 ) என்றும் , " பேராழி புலகனைத்தும் பிறந்த 
கலி யிருணீங்க , ஓராழி தனை நடத்து மொண்சுடரைப் பரவுதுமே " 
( கலிங்க . தாழி . 7 ) என்றும் கூறுவாராயினர் . 
" சகொதி ந வெஷா நா வலயெ வகாாக 

( 1 : 34 ) எனப் பௌட்கரமும் கூறிற்று . 
5. நன்காகத் தொழில்புரியும் - உ . வே . “ அழகிதாகத் தொழில் 

பண்ணும் ஆன்மவர்க்கத் தொடக்குகள் ஆதித்தனல்ல ” -இது 
செப்பறையேட்டிற் கண்ட உரை வேறுபாடு . 


421 


புரியும் நிலையற்ற உயிர்க்களின் தொடக்கு அந்த ஆதித்தனுக்கு இல்லை ; 
அன்னோ - ஐயோ ; தானும் அரு விலை அமளிப் பாயல் நீங்கிப் பல் 
தொழில் புரிக என்று ஏவுதிறம் படரானேனும் - ஆதித்தன் 
தானும் பெறுதற்கரிய விலையுடைத்தாகிய 2 மஞ்சத்திற் கொள்ளப் 
படுகின்ற சயனத்தினின்றும் எழுந்திருந்து பல தொழில்களையுஞ் 
செய்யுங்கோள் என்று ஏவும் முறை மையைச் செய்யானாயினும் ; 
மேவிய ஆதபன் இடத்தன்று அருந்தொழில் புரியும் நீதம் - இச்செய 
லுக்குக் காரணமாகப் பொருந்திய ஆருத்தனிடத்தல்லது அரிய 
தொழில்களைச் செய்யும் முறைமை ; 3 நீள் நிலத்தோர்க்கு இல்லை - 
விரிந்த பூமியிலுள்ளார்க்கு இல்லை 4 ; 

5 இது பெத்த முத்தி இரண்டினும் பேரறிவு சிற்றறிவு இருக்கும் 
இலக்கணத்திற்குத் திட்டாந்தம் எனக் கொள்க . 

23. இன்னும் கேண்மதி - இன்னமும் கேட்பாயாக ; 


1 , ஏவு திறம்படர்வானுபின் , அவன் தோன்று தற்கு முன்பே , “ பொறி 

மயிர் வாரணம் வைகறை யியம்ப , யானையங் குருகின் சேவலொடு 
காமர் , அன்னம் கரைய அணிமயி லகவ , பிடிபுணர் பெருங்களிறு 
முழங்க " ( மதுரை. 673-6 ) நிகழும் நிகழ்ச்சிகள் வேண்டாவாம் 
என அறிக . 


2 , விலையுடைத்தாகிய சயனத்தினின்றும் - உ . வே . 


3. இக்கருத்துப் பற்றியே , இனங்கோவடிகள் , “ புறஞ்சிறைப் பொழி 

லும் பிறங்கு சீர்ப் பண்ணையும் இறங்கு கதிர்க் கழனியும் புள்ளெழுந் 
தார்ப்பப் , புலரி வைகறைப் பொய்கைத் தாமரை , மலர்பொதி 
யவிழ்த்த வுலகு தொழு மண்டிலம் , வேந்து தலை பணிப்ப 
வேந்துவாட் செழியன் , ஓங்குயர் கூட லூர்துயி லெடுப்ப " 

( சிலப் . 14 : 1-6 ) என்றார் . 
4. இதனால் , பகலோன் இருளை நீக்கித் தரும் உதவிகொண்டு உயிர்கள் 

தமக்குரிய தொழில் பலவும் செய்து வாழ்தல்போல , சிவசூரியன் 
அருளொளியால் மலமறைப்பினை நீக்கிக் கலை முதலிய தத்துவங் 
களைக் கிளரச்செய்வதால் , உயிர்கள் அவ்வுதவிகொண்டு திருவருள் 
ஞானம்பெற்று உய்தற்குரிய தகுதிப் பாடுடையரென்பதும் 

பெறப்படுகிறது . 
5. இக்குறிப்புக்கள் சில ஏடுகளில் இல்லை . 


422 


23-27 ( இனமலர்............. இலமே) துதைந்த தாது இன மலர் 
படு கொழுநிழல் - செறிந்த தாதோடே கொத்துக் கொத்தான பூக்களை 
யுடைய அழகிய விருக்சத்தின் நிழல் ; பாதவம் அன்று - விருக் 
கந்தான் அன்று ; மாதர் வண்டொடு கரும்பு இமிர் தரு நிழல் - 1 காத 
லிக்கப்பட்ட பெடையும் வண்டும் சத்திக்கும் அவ்விருக்கத்தின் நிழல் ; 
உபா தவம் படைத்ததும் அன்று விருக்கத்தாற் படைக்கப் பட்ட 
தன்றாயினும் ; பாதவப் இனறேல் நீழல் காண்டலும் இலம்- விருக்க 
மில்லையாயின் நிழலைக்காண்பதும் இல்லை ; 

* இஃது அனாதியே பரமசிவனைப் போல ஆன்மா நித்தியமாய் 
இருந்ததாயினும் , அவனையின்றி ஆன்மா என்றொரு பொருள் உளதா 
தற்கு இடமில்லை என்பதற்குத் திட்டாந்தமெனக் கொள்க . 

4 இவை நான்கும் அகாரணாற் காரணமாகப் பஞ்ச கிருத்தியம் 
செய்தற்கத் திட்டாந்தம் அருளிய தெனக் கொள்க . 

28. ( ஒன்றோ................. பெரிதே ) ஒன்றோ --ஒன்றேயோ ; 
மற்றும் பெரிது உண்டுமன்- இன்னமும் திட்டாந்தம் பல உள்ளன , 
காண் , 

29-32 . ( கருத்தாது ................... பொருந்தாது ) கருந்தாது 
கொட்கும் இருஞ்சில் இருப்புத்தாளைச் சுழற்றும் பெரிய காந்தக் கல் ; 
இரும்பை வருத்தின மறகும் என்னாது - இரும்பை வருகதிச் 


1. அழகிய பெடையும்- உ . வே . 


2. பாதவம் படைத்ததாயின் , அதுபோலவே பாதலமாயிருத்தல் 

வேண்டுமாதலின் , பாதவம் படைத்ததன் மாயிற்று , ஒளி பாவுதற் 
குரிய அக்கிழலிடம் பாதவத்தால் மறைக்கப்பட்டமையின் ஒளி 
யில் வழித் தோன்றும் இருளே நிழலாயிற்றென்க, அதனாற்றான் , 

பாதவமின்றேல் நிழல் காண்டலும் இலம் என்றார் , 
3. இக்குறிப்புக்கள் சில ஏடுகளில் இல்லை . 


4. இக்குறிப்புக்கள் சில ஏடுகளில் இல்லை . 


5. வருத்தினம் மறுகும் என்பது வருந்தின மறுகும் என கின்றது . 
மறுகும் , கும்மீற்றுத் தன்மைவினை பிறவினைப் 

பிறவினைப் பொருட்டு , 
என்னாச - என்று கருதாது ; ஆயினும் என்பது வருவிக்கப்பட்ட 


423 


சுழற்ற வேண்டும் என்னும் கருத்தில்லையாயினும் ; ஐயமின்று இருக் 
தாது கறங்கற்கு இதனிடத்தல்ல தை பொருந்தாது- ஜபமறப் பெரிய 
இரும்பு சுழலுதற்கு உரிய எது இதனிடத்தல்லது இல்லை ; 


1 இது பரமசிவன் அவிகாரியாயிருக்கச் சத்தி சந்நிதானத்திற் 
பிரபஞ்சம் காரியப்படுதற்குத் திட்டாந்தம் எனக் கொள்க . 


32. என்ன- இவ்வைந்து திட்டாந்தமும் போல ; 


32-43 . ( விரிக்தொளி ....... .... விரவியோனே ) 2 விரிந்து 
ஒளிகான்று சருவவியாபியாய்ச் 

சுயம்பிரகாச 

முடையனாகி ; 
மோதிரம் அனைத்தும் ஈரேழ் புடவியும் - திக்குகள் பத்திலும் 
உலகம் பதினாலிலும் ; அளவு இழைத்து அளவா அண்டமும் 
4 அளவு செய்து அளத்தற்கரிய அண்டங்களிலும் ; பல எனக் 
கொட்புறு காலமும் - வருங் காலம் செல் காலம் நிகழ் காலம் என்று 
சுழன்றுவரும் காலங்களிலும் ; எப்பேர் உயிரும் உறாவரை எய்தி 


1 . 


இக் குறிப்புச் சில ஏடுகளில் இல்லை . 


2. உலகெல்லாம் சோதியாய் நிறைந்தான் சுடர்ச்சோதியுட் 

சோதியான் " ( ஞானசம் . 142 : 7 ) என்றும் , " சோதியே சுடரே 
சூழொளி விளக்கே ” ( திருவா. அருட் . 1 ) என்றும் சான்றோர் 
கூறுதல் காண்க .) 


3. திக்குகள் பச்சாலன : வடக்கு , வடகிழக்கு , கிழக்கு , தென்கிழக்கு , 

தெற்கு , தென்மேற்கு , மேற்கு , வடமேற்கு என்ற எட்டும் , மேல் , 
கீழ் என்ற இரண்டுக் கூடப் பத்தாசல் அறிக , உலகம் பதினா 
சென்றது , மேலேமும் கீழேழுமாகிய பதினான்கினையும் . 


4. எண்ணிறர் சளத்தற் கரிய- உ . வே . 


5 .. 


ஒருமை பன்மையென்னும் வழக்குப்பற்றி , மூன்றாகிய காலத்தை , 
பலவெனக் கொட்புறுகாலமும் ” என்றார் . 


6. இக்கருக்கே தோன்ற , நாவரசரும் , சேயவலகமும் செல்சார்வு 

மாலனை " ( iv . 19 : 3 ) என்றும் , மனத்தினுட் போகமாகிச் 
சினங்களைக் களைவர் " ( iv . 32 : 9 ) என்றும் கூறுவர் . 


424 


சருவான்மாக்களும் போகம் புசித்தற்குத் தான் இன்றியமையாத 
முற்றூட்டாகிய 

பொருளாய் நின்று ; 2 ஒன்றொடும் புணராது 
இவைகள் ஒன்றினும் தான் பற்றற்று ; இனைய காக்கும் களைகண் 
ஆகி- இத்தன்மைய வாகிய உயிர்களை இரட்சித்தற்குத் தான் இரட்ச 
கனுமாய் ; களைகண் யான் எனும் விளைவு அற ஒரீஇ - இரட்சகன் 
யானென்னும் அகங்காரம் அறவொழிந்து ; பன்னிய எவற்றும் 
4 தன்னமோர் குறையின்று - இப்படிச் சொல்லப்பட்ட பொருள் 


1 . 


சருவான் மாக்களையும் போகம் புசிப்பித்தற்கு இன்றியமையாமைக் 
குத் தனக்கே முற்றூட்டாசவுரித்சாகிய பொருளாய் நின்று- 
இது செப்பறை யேட்டிலும் பெருமண்டூர் ஏட்டிலும் உள்ள உரை 
வேறுபாடு . 


2. பற்றுள காயின் தூயனல்லனாய் விடுவ ரென்பது கருத்து . இறை 

வனைத் திருவள்ளுவரும் , " வேண்டுதல் வேண்டுதல் வேண்டாமை 
யிலான் என்றும் , “ பற்றற்றான் ” என்றும் கூறுதலாலும் , புவி 
முதலைம் பூதமாய்ப் புலனைந்தாய் நிலனைந்தாய்க் கரணம் நான்காய் , 
அவையவை சேர் பயனுருவாய் அல்லவுருவாய் நின்றான் ” ( 1 29 : 6 ) 
என்று ஞானசம்பந்தரும் " விரிகதிர் ஞாயிறல்லர் மதியல்லர் வேத 
விதியல்லர் விண்ணு நிலனும் , திரிதரு வாயுவல்லர் செறிதீயுமல்லர் 
தெளிநீரு மல்லர் தெரியின் , அரிதரு கண்ணியாளை யொருப் கமாக 
அருள் காரணத்தின் வருவார் ( 8 ; 2 ) என்று நாவரசரும் கூறு 
தல் காண்க . 


3. 


இராமலிங்க அடிகளும் இக்கருத்தைவாங்கி கருணைநிறைந் தாம்பு 
றமுந் ததும்பி வழிந்து உயிர்க்கெலாம் களைகணாகித் தெருணிறைந்த 
வின்பநிலை வளர்க்கின்ற கண்ணுதலோய் ( மகாதேவ . காப்பு .) 
என்று கூறுவர் . 


4. தன்னம் - சிறிது; " தன்னஞ் சிறிதே துயின்று தாழ ( சீவக 2023 ) 

என்றார் . அணுப்புதைக்கவும் இடனின்றி எங்கும் குறைவிலா 
நிறைவாய் நிலவுவது பற்றியே தன்னமோர் குறையின்று என் 
றார் ; “ குறைவிலா நிறைவே ” ( 146. 4 ) என ஞானசம்பந்தரும் 
குறைவிலா நிறைவே யென்றும் , நிரந்த வாகாய் நீர் நில , தீ 
காலா யனவயல் லையா யாங்கே , கரந்ததோ ருருவே " ( கோயில் 
5 , 6 ) என்று . மணிவாசகனரும் கூறிய ருளினர் . 


54 


425 


எவற்றினிடத்தும் 1சிறிதேயுமொரு குறைவின்றியே ; உரை உணர்வு 
ஒடுங்கினர் -2 நான் மறையை 

முழுதுணர்ந்து ஐம்புலன்களைச் 
செற்று மோனிகளாயினார் ” ; உணர்வின் - உணர்விலே ; விரையுறு 
கடியின் 3 விரவியோன் - பூவிற் கந்தம் போலக் கூடி நின்றோனாகிய ; 
அன்னோன் - அத்தன்மையனான பரமசிவன் ; நின்ற அகாரணாம் 
காரணம் 4 என்னது என்று அன்னோ யாம் இசைக்குவம்- அகாரணாற் 
காரணனாய் நின்ற இயல்பை ஐயோ நாம் என்னென்று சொல்லு 
வோம் எ.று. 


மற்று , வினைமாற்று . ஏகாரம் தேற்றம் . மன் , அசை . ஐ , 
சாரியை , விரை , ஆகுபெயர் , 


1 , தானொரு குறையு மின்றியே - உ . வே . 


2. திருஞான 131 : 10. இது சில ஏடுகளில் இல்லை . 


3. அகனமர்ந்த வன்பினரா யறுபகைசெற் றைம்புலனு மடக்கி 

ஞானப்புகலுடையோர் தம் முள்ளப் புண்டரிகத் துள்ளிருக்கும் 
புராணர் " ( 132 : 6 ) என்று ஞானசம்பந்தரும் அருளுவர் . 

தொண்டர் அகமலாற் கோயிலில்லை ” ( 40 : 8) என்பர் நாவரசர். 
4. பூவினில் வாசம் புனலிற் பொற்புப் புது விரைச் சாந்தினின் னாற் 

றத்தோடு , நாவினிற் பாடல்கள் நள்ளாறுடைய நம்பெருமான் இது 
என்கொல் " ( 7 : 4 ) என்று ஞானசம்பந்தரும் , ‘ பூவில்வாசனை 
என்று நாவரசரும் , “ பூவில் வாசத்தை என நம்பியாரூரரும் 
" நறுமலர் எழுதரு நாற்றம் போற் பற்றலாவ தோர் நிலையிலாப் 

பரம் பொருள் என மணிவாசகரும் கூறியருளுதல் காண்க . 
5. உம்பராலும் உலகின் னவராலும் , தம் பெருமை யளத்தற்கரியான் 

( ஞான . 29 : 5 ) என்று சான்றோர் கூறுதலின் , என்ன தென் 
றிசைக்குவ மென்றார் . மணிவாசகனர் , " வானாகி 

மண்ணாகி 
வளியாகி தீயாகி , ஊனாகி யுயிராகி யுண்மையுமாய் இன்மையு 
மாய்க் , கோனாகி யானெனதென் றவரவரைக் கூத்தாட்டு வானாகி 
நின்றாயை யென் சொல்லி வாழ்த்துவனே என்றும் , நாவரசர், 
உன்னை என்னானாய் என்னானாய் என்னி னல்லால் எழையே , 
னென் சொல்லி யேத்துகேனே என்றும் உரைத்தருளுவது 
காண்க . 


425 


அகவல் 65 . 

அசுத்தாத்துவ கருத்தர் . 
கலை நில வலனெனிற் புலனல னலனெனின் , 
நலமலி புற்கல னிலைமலி கலையுடன் 
ஒன்ற லொன்றா தாக லென்றும் 
ஒன்றிற் கொன்றா வென்றனி நாயக 
5. பன்னு நிட்கள மறிதற் குன்னிற் 
பசுவுக் கமலன் சத்தி யொசியா 
துற்ற வுண்மை யானு மற்றவன் 
மந்திர வலியி னானு மந்தமில் 

நிட்கள மறித றொக்கதன் வலியின் 
10. நொசிவிட விகார மான வசிபடு 

சகல னானுந் துகடொகு புற்கலன் 
அல்லன் மாயை யவயவ மாட்டி 
எல்லிய 1 நிமல மாய நல்ல 

மந்திர கலையின் மரீஇ மைந்துமலி 
15. திருந்திருந் தியானத் திருந்தனன் பெருந்தகை 

அரும்பெறல் யோ கரிற் பொருந்துதல் விடலென 
நின்றது விந்து நிட்கள மலமன் 
மன்ற நன்றினி தாயிற் சென்றுயர் 

ஆகத் தன்மைய னாயிற் போகிலன் 
20. இருங்கலை யிவணம் பெருந்தகை திருந்தியல் 

அரும்பெறல் யோகப் பெருந்துறைப் படியு நர்க் 
கிருந்தோ ரிலக்க மின்றெனிற் பொருந்தா 
தாகலி னாத விந்து வாகிய 
யோக வாணர்க் குறுபயன் புரப்ப 


1 . னிமல் மாய - பா . வே . 
2. திருந்தது பெருந்தகை -பா . வே . 
3. போகியது -- பா . வே . 


427 


25. நின்றனன் யாவு மொன்றிய வறிவன் 

ஆகலி னமல னற்றோ போகிய 
ஆருயிர்க் கருட்கடன் பூண்டு சீர்மிக 
உயர்ந்தனன் பணிந்த வியந்தா கத்தை 

நயந்தன னல்லகொ னன்றே வியந்தென 
30. இச்சை யருளோ டிறைமை நச்சி 

இலய போக வதிகா ரத்து 
நிலையின னீச னிலை இத் தொலையா 
மாயை முதலிய விச்சைக் கிறையின் 

2 ஏய செய்தியி னேயத் தூய 
35. அத்துவா வதனுக் கதிப் னெத்தகை 

அத்தகை யனந்த னிறையசுத் தத்தின் 
மிக்க பூபதி தலைமை வைத்தோன் 
வைத்த நிருபனோ டொத்த வாறெனச் 

செய்வ னெவையுஞ் சிவன்வலி யவமற 
40. ஐயமின் றுணர்த்த வறிந்தினி தெவையுந் 

தூய வாக னாகி யாயா 
ஞான மெவையு நலங்கொள 
ஊனம தகல வுறவிரிந் துயர்ந்தே 

உரையுணர் வொடுங்கின ருணர்வின் விரையுறு 

விரவிய பரம சிவனுக்கு நிட்களமும் சகளமும் சகள 
நிட்களமும் பொருந்தாமை வினவ , இவையிற்றுக்கு இவன் இன்றி 
யமையானா யிருப்பன் " எனக் கூறி , அசுத்த த்துவாவுக்குக் கருத்தா 
அனந்த தேவரே என்று கூறியது 


கடியின் 51 " 


பது . 


1. வவிச்சைக் கிறைவன் - பா . வே . 
2. எய்திய செய்தியி னெய்த தூய - பா . வே . 
3. சுத்தன் எத்தகை யனந்தன் -- பா . வே . 
4. டொத்தா மாறென் ; டொத்தா மாறேன ; டொத்த வாவென - பா . வே . 
5. ஞான. 64 : 42-3 . 


428 


1-4 . உரை : ( கலை ......நாயக ) என் தனி நாயக -1 அடியே 
னுக் கென்று வாய்த்த உவமையில்லாத கருத்தாவே ; கலை 2 நிலவலன் 
எனில் புலனலன் - தேகத் தோடே கூடியிரானாபின் 3 காணப்படா 
தவனாம் ; அலன் எனில் 4 நலமலி புற்கலன் - அன்றியே தேகத் 
தோடே கூடியிருப்பானாபின் பந்தனாம் ; 6 நிலைமலி கலையுடன் ஒன் 
றல் ஒன்றாதாகல் என்றும் ஒன்றிற்கு ஒன்றா - கழித்தற்கருமை 
யால் இடையறாத தேகத்துடனே கூடுதலும் கூடாமையுமாகிய 
ஈரியல்பும் என்றும் ஒரு பொருளுக்குப் பொருந்தா என்று சீடன் 
விண்ணப்பஞ் செய்ய . 


5-10 . (பன்னும் .... 

( பன்னும் ...............விகாரமான ) பன்னும் நிட்களம் 
அறிதற்கு உன்னில் - புலப்படுவானல்லனென்று நீ சொல்லும் நிட் 
களத்தை அறிதற்கு உபாயம் விசாரிக்கில் ; பசுவுக்கு - பாசபந்தனான 


1. அடியேனுக்கு உவமையில்லாத கருத்தாவே - உ . வே . 


2. கலை - கலா என்பதன் றிரிபு ; உடம்பு என்பது இதற்குப் பொருள் 

முண்டகோப நிடதம் ( 6 : 7 ) காண்க . 


3. தரிசனத்துக்குக் கிட்டானாம் - உ . வே . 


4. நலமலி புற்கலன் என்பது வஞ்சப்புகழ்ச்சி ; பந்தம் துக்க காரண 

மாதலின் நலமாகாதென்க . 


5. பெத்தனாம் - உ . வே . 


6. கழித்தற் கருமைபற்றி , நிலை மலி கலை யென்றார் ; நாவரசரும் 

துறக்கப்படாத உடல் ( 4.114 : 8 ) என்றும் , " துறவா ஆக்கை 
( 7. 42 : 2 ) என்றும் கூறியருளியது காண்க . 


8. முதல்வனது தேகாதேக நிலையினை வினவுதலின் , அவனைக் காண் 
டற் கெழுந்த வேட்கையன் சீடன் என்றறிந்து விடையிறுத்தலின் 
நிட்களம் என்றார் . 

என்றானாதலின் , 
அதனையே மேற்கொண்டு , புலனாகாத திருவுருவம் நிட்களம் 
என்பார் , பன்னும் நிட்களம் என்றார் . 


பன்னும் 


புலனலன் 


7. கழித்தற் கரிய தேகத்துடனே - உ . வே . 


429 


ஆன்மாவுக்கு ; 1 அமலன் சத்தி ஒசியாது உற்ற உண்மையானும் 
3 நிட்கள சிவசத்தி குற்றமறப் பதிதலாலே 3 முத்தனானமையானும் ; 
மற்று - மற்றும் ; 4 அவன் 

மந்திரவலியினானும் - பிரத்தியட்சத் 
திலே மந்திரவாதியினுடைய ஆக்கினையால் மந்திரசத்திகள் பலிக்குந் 
தன்மையாலும் ; நொசி விட விகாரம் மான- குறுகிய விட விகாரம் 
கண்டு விடம் தீண்டின தன்மையை ஐயமற நிச்சயித்தாற் போல ; 
தன் வலியின் தொக்க அந்தமில் நிட்களம் அறிதல் -5 இப்பொருள்கள் 


1 .. 


பாச பந்தத்தினால் உண்மை ஞானமின்றிப் பசுபாச ஞானங்களே 
பற்றி மேன்மேலும் பிறப்பிறப்புக்களில் அலமந்து அவற்றையே 
நச்சிப் பசுத்தன்மையி னீங்காது கிடந்த சீவனுக்கு , உண்மை ஞான 
நெறியில் விருப்பும் ஏனையவற்றில் வெறுப்பும் உண்டாவது காணு 
மிடத்து , அவன்பாற் சத்திபதிந்துள்ளமை வெளிப்படுதலால் , 
பசுவுக்கு அமலன் சத்தி ஒசியாதுற்ற வுண்மையானும் என்றார் . 
சத்திநிபாதமுற்றார்க்கு முத்தியில் விருப்பும் சமுசாரத்தில் வெறுப்பு 
முண்டாமென்பதை ஒகி பலிவகெஷு மாதமா 

கெவியௌ ! சுநெநாநு ஜி.கிஷ ஹெதொ: 
ஓ பியாவி ” 
(V. 5 ) என்று மிருகேந்திரம் கூறுவதனால் அறிக . 


2. இந்த நிட்களம் என்ற சொல் சில ஏடுகளில் இல்லை . 


3. முத்தனான தன்மையாலும் - உ . வே . 


4. மந்திரவலியினனும் எனப் பின் வந்த அடையால் அவன் என்பது 

அம்மந்திரத்தைச் செலுத்தும் வாதி யென்பது பெறப்படுதலின் , 
அவன் என்று சுட்டி யொழிந்தார் ; " அவனணங்கு நோய் செய்தான் 
ஆயிழாய் " ( தொல் . சொல் . சேனு. மேற் . என் புழிப் போல . ஈண்டு 
இயற்பெயர் உய்த்துணா நின்றது . இதனாற் சத்தியுண்மை 
தணியப்பட்டது . 


5. சத்தியோடு கூடியிராநின்ற சித்தமாகிய நிட்களத்தை நிச்சயித் 

தறியக் கூடும் -உ . வே . இப்பொருள்கள் இவன் சந்திதியிலே 
உ . வே . சில ஏடுகளில் தன் வலியின் தொக்க என்பதற்கு உரை 
யேயில்லை ; " நிச்சயித்தாற் போல சித்திய நிட்களத்தை யறியக் 
கூடும் என்று காணப்படுகிறது , 


430 


சிவன் சத்தி சந்நிதியிலே முடிந்தன என்று நித்தியமாகிய நிட்களத் 
தை யறிதல் கூடும் . 


10-16 . ( வசிபடு...........விடலென ) - வசிபடு 

விடலென ) வசிபடு சகலனானும் 
துகள் தொகு புற்கலன் அல்லன் -- இனி 4 வசீகர முடைத்தாய ஏகதேச 
மாகிய சரீரங் கொண்டானாயினும் குற்றங்கள் கூடிய புற்கலன் அல்ல 


1. சத்தியானது தன்பால் ஒடுங்க நிற்கும் சிவன் அந்நிலையில் லய சிவன் 

எனப்பெயர் பெற்று நிஷ்களமாயிருப்பன் என்று பவுட்கராமம் 
( பதிபட . சு . 22 ) கூறு தலின் இப்பொருள்கள் சிவசத்தி சந்நிதி 
யிலே முடிந்தன என்று உணருங்கால் அச்சத்தியோடு கூடி அது 
தன் பாலொடுக்க விளங்கும் சத்திமானாகிய சிட்களசிவம் உணரப் 
படுமாதலின் , அறிதல் கூடும் என்று உரை கூறப்பட்டது . 
நிட்களத் திருமேனி, அருவத்திருமேனி. இறைவற்கு மூவகைத் 
திருமேனியுண்டென்பதை " அருவமு முருவாரூப மான துமன்றி 
நின்ற உருவமு மூன்றுஞ் சொன்ன வொருவனுக் குள்ளவாமே 
( சிவ . சித் . 1 : 38 ) என்பதனாலறிக. 


2. வசிபடுதல் இப்பொருட்டாதலை , “ பசுகரணங்க ளெல்லாம் பதிகா 

ணங்களாக வசிபடுமடியார் ” ” (தணிகை, பாயி . 15 ) என்பதனாலு 
மறிக . 


3. சகலன் --உடலோடு கூடியவன் . வசிபடு என்ற 

வசிபடு என்ற விசேடணம் 
கலையை விசேடிக்கின்றது ; அருவத்திருமேனிக்கேயாயின் , தன்னை 
வின்றியமையாது நிற்கும் சத்தியே திருமேனியாகக் கொண்டிருத் 
தலின் , அதனை எவ்வாறு சிறப்பித்தாரென்றுமாம் . ( மிருகேந் . 
பதிலக்ஷண . 8.14 ) இதுவும் உபசாரமென்ப . 


4. வசியென்பதற்கு வசீகரமென்னாது வசித்வம் என்று கோடலு 

மொன்று ; வசித்வம் ஈசனுக்கு ஐஸ்வர்யம் ” என்ப ; இதனை , 
வலிங 2 வராயீந 0 ( 1.60 ) என்பதற்கு உமாபதி சிவனூர் 
குறித்துள்ள உரை காண்க . 


431 


னாம், அஃது எங்ஙனம் என்னில் ; 

எங்ஙனம் என்னில் ; 1 மாயை அவயவம் - மாட்டி 
மாயாகாரியமான தேகத்தை யொழித்து ; 3 எல்லிய நிமல மாய நல்ல 
மந்திர கலையின் பரீஇ - ஒளியுடைத்தாகிய நின் மல மாகிய நல்ல 
மந்திர சொரூபமாகப் பொருந்தி ; மைந்து மலி திருந்து 4 இரும் தியா 
னத்து இருந்தனன் பெருந்தகை -- வலிமிகுந்து திருந்தியிருக்கின்ற 


1. அத்திருமேனி மந்திரத் திருமேனியெனப் பின்னர்க் கூறுதலின் 

மாயாகாரியமாயின் துகள் தொகும் ; அன்னது அன்று என்றற்கு , 
மாயை யவயவ மாட்டி யென்றார் ; அருணந்தி சிவனரும் , " மாயை 
தான் மலத்தைப்பற்றி வருவதோர் வடிவமாகும் , ஆயவாணவ 
மகன்ற வறிவொடு தொழிலை யார்க்கும் , நாயகனெல்லா ஞானத் 
தொழின் முத னண்ணலாலே , காயமோ மாயையன்று காண்பது 
சத்திதன்னால் ( சிவ . சித்தி . 1:41 ) என்று கூறுவர் . 
இக்கருத்தையே மிருகேந்திரம் 
3Gா 2 ) வாவாக வவுந-3 தா JOவ , ஜொ : 
( 3. 7 ) என்று கூறுகிறது . 


2. மாட்டி- மாள்வித்து என்னும் பொருட்டு . 


3. சிவசத்தி பேரொளியுடைய தாதலின் , எல்லிய என்று சிறப் 

பித்தார் . ஆதியுமந்தமுமில்லா வரும் பெருஞ்சோதி (திருவா. 
திருவெம்பா. 1 ) என்று சான்றோர் கூறுதல் காண்க. 


4. இம்மந்திரதேகமும் இறைவனுக்கு ஐந்தொழில் நடத்துதற் 

பொருட்டென்று மிருகேந்திராகமம் , ( சு . 9 ) , கூறிற்றாயினும் 
" வரங்களினால் தியானிக்கு மவர்களைப் போஷிக்கிறபடியால் , 
" வ : (மிருகேந் . 3 : 8 ) என்றமையின் , அதற்கேற்பவே , 
இருந் தியானத் திருத்தனன் பெருந்தகை என்றார் . உயிர்கட்கு 
இன்பஞ் செய்தற் பொருட்டு உமையொடு கூடியிருக்கும் பரமனை 
ஞானசம்பந்தப் பிள்ளையார் 

* பெண்ணினல்லாளொடும் பெருந் 
தகை யிருந்ததே ( 5 : 1 ) என்றது ஈண்டு இவ்வாசிரியர்க்கு எத் 
துணையருள் செய்துளதென்பது குறிக்கற்பாற்று . இந்த மந்திர 
தேகத்தின் பொதுவியல்பை , 
வஜூ.5-3 ஜோ நிதா| வபகல நிஷகா | 

த - ஸா லிவீஜெயா வெபுகாய- வருவதிபுகா ! 


432 


என் 


மகத்தாகிய தியானத்திலே பக்குவப்பட்டோர்க்குச் சொரூபமாகிய 
தொரு குறி வேண்டித் திருமேனி கொண்டான் பரமசிவன் , 
போல என்னில் ; 1 அரும் பெறல் யோகரின் பொருந்துதல் விடல் 
என - பெறுதற்கரிய யோகிகள் சுவேச்சா விக்கிரகம் கொண்டு 
விட்டாற் போல ; 


( நின்றது 


17-18 

ஆயின் ) நின்றது விந்து- 
2 இங்ஙனம் கூற இனி நின்ற தாகிய திருமேனி சகள நிட்களம் என 
அறிக ; நிட்களம் அல - அது தான் நிட்களமல்ல ; மன்ற இனிது 
நன்று 3 ஆயின் - நிச்சயமாக இனிதாக மிகவும் ஆராயுமிடத்து ; 


என்று கூறி , ஈசானத்தை தலையிலும் , தற்புருடத்தை முகத்திலும் , 
அகோரத்தை இதயத்திலும் , வாமத்தைக் குஹ்யத்திலும் , சத்தியோ 
சாதத்தைப் பாதத்திலும் கொண்டு , ஆரணி , ஜனனி , ரோதயித்திரி 
என்ற முச்சத்திகளை இந்திரியங்களாகக் கற்பிக்கப்பட்டுளதென்பது 
TOUT ந பெவ ரீவாது வகா வொஹ J ஸா | 
வாஹாவ வடிாதீ ஹாரணீ ஜ.ந நீ தயா ! 
ரொயயிதீ, தி .AJU AU கவிதெவியா | 
( 1 : 56 ) என்று பௌட்கரம் கூறுகிறது . 


1. இவ்வாறே அருணந்தி சிவனரும் , இறைவன் திருமேனி கோடற்கு 

பெருங் கடவுள் தானும் , எண்ணிய யோக சித்தர் போலுருவிசைப் 
பன் காணே " ( சிவ . சித் . 1 : 39 ) என்பர் . 


2. உருவுடையானுமல்லன் , அருவுமல்லன் என்று மேலே கூறினமை 

“ இங்ஙனம் கூற என்றார் . எனவே , பாரிசேடத்தான் 
பெற வைப்பார் போல நின்றது விந்து என்றதற்கு நின்ற 
திருமேனி உருவும் அருவுமாகிய சகள நிட்கள மென்றார் . 
அருவமுமுருவாரூப மானதுமன்றி நின்ற 

உருவமுமூன்றுஞ் 
சொன்ன வொருவனுக் குள்ளவாமே (சிவ . சித்தி . சூ . க : 38 ) 
என்பது காண்க . 


3. ஆயுமிடத்து மந்திர மூர்த்தியாய்ச் சகளப்படுதல் விளங்குதலின் , 

ஆயின் என்கின்றார் . 


55 


433 


18-20 . ( சென்றுயர் .... 

( சென்றுயர் ...............பெருந்தகை ) சென்று உயர் 
ஆகத் தன்மைய னாபின் - விரிந்துயர்ந்திருக்கின்ற 1 சசளத் திமேனி 
சொண்டானானபடியைச் சொல்லின் ; 2 இவணம் இருங்கலை போகிலன் 
- இவ்வண்ணம் பெரிய கலை முதலாகிய தத்துவாங்கிசங்களாலே 
யாகிய சரீரம் எடுத்தானல்லன் ; பெருந்தகை - பெருந்தகைமையை 
யுடையோனான பரமசிவன் ; 
20-25 . ( திருக்கியல் 
( திருத்தியல் ..............நின்றனன்) 

நின்றனன் ) திருந்து இபல் 
யோகப் பெருந்துறை படியுநர்க்கு -3 திருந்தியிருக்கின்ற இயல்பை 
யுடைய பெறுதற்கரிய யோகமாகிய பெரிய சமுத்திரத்திலே 
ஆடு வோர்க்கு ; இருந்ததோர் இலக்கம் இன்றெனின்- உண்டாய 
தோர் 4 இலக்காகிய சகள நிட்கள வடிவில்லையாயின் ; பொருந்தா 


1. சகளமானபடியைச் சொல்லின் - உ . வே . 


2 . 


" ஏகதேச வறிவைச் செய்தல் ஏகதேசப்படும் தகுதியையுடைய 
பொருட்கே யன்றி ஏனையதற் குரித்சன் று ; வியாபக வறிவைச் 
செய்தல் வியாபகப் பொருட்கேயன்றி ஏகதேசப்படும் தகுதியுடைய 
தற்கு உரித்தன் றாகலான் , ஏகதேசத்தி லறியும் பசுக்களுக்கு ஏக 
தேசப்படும் மாயையே உருவமாயிற்று ) ( சிவ . சித்தி . 1:41 . 
சிவ உரை ) ; வியாபகமா யறியும் பசுபதிக்கு ஏகதேசப்படும் அம் 
மாயை உருவமாதற் கின்மை பின் , இவணம் இருங்கலை போகிலன் 
என்றார் . நாவபவவவநா : ( 119 9 ) என மிருகேந்திரமும் 
கூறுதல் காண்க . வியாபகமாயறியும் தகுதிப்பாடுடையன் என்பது 
தோனறவே , ஆசிரியர், பெருந்தகை என்றா ரென வறிக . 


3. ஞானசாதகமா யிருக்கின்ற - உ . வே . 


4. - இலக்கில்லை யாயின் --- உ . வே . 


5. யோகப் பெருந்துறைபடியும் பெருமக்களுக்கும் 

முதற்கண் 
ஆதார யோகமும் பின்னர் கிராதார யோகமும் வேண்டியிருந்த 
லாலும் , ஆதார போகத்துக்கு வேண்டும் இலக்கும் இறைவன் 
சசளீகரித்தே அருளுதல் வேண்டுமாதலாலும் , இலக்கம் இன் 
றெனிற் பொருந்தாது என்றார் . இதனைச் சான்றோர் " ஆகமங்க 
ளெங்கே அறுசமயந் தானெங்கே , யோகங்க ளெங்கே யுணர் 
வெங்கே - பாகத்து , அருள்வடிவுந் தானுமாய் ஆண்டிலனேல் அந்தப் 


434 


தாகலின் - நிருவகிக்க வொண்ணா கானபடியால் ; நாதவிந்துவாகிய 
யோக வாணர்க்கு -1 விந்து நாத தரிசனம் பெறுப் 2 சிவயோகிகளுக்கு : 
உறுபயன் புரப்ப நின்றனன் - மிக்கபலன் கொடுப்பான் காரணமாகச் 
சகளீகரித்தான் 8 ; 

4 இனி இவன் நிட்களமான படியைச் சொல்லின் , 
25-29 . ( யாவும் 

( யாவும் .......... ..வியந்தென ) யாவும் ஒன்றிய அறி 
வனாகலின் - சருவ பதார்த்தங்களிலும் ஒரு படித்தான அறிவுடை 
யோனாதலால் ; அமலன் - நிட்களனாம் ; அற்றோ 

-- நிட்களனாம் ; அற்றா - அஃது ஒன்றோ ; 


பெருவடிவை யாரறிவார் பேச ( களிறு . 5 ) என்ப இலக்கமென்ற 
சகள நிட்கள வடிவமாவது , ஆக 3 யொருபொருளை யாதாரத் 
தப்பொருளை நோக்கி ( ஷ 23 ) என்புழி ஓதப்படும் பொருள் 
என அறிக. 


1 , விந்து நாத தரிசனமாவது பரவிந்து பரநாத தரிசனமாம் ; இதனை 

" தருச்சிலம போசை பொலிவழியே சென்று , நிருத்கனைக் 
கும்படென அாதீபற (திருவுந்தி. 17 ) என்பதனாலும் அதனுரை 
யாலுமறிக . ஈண்டுக் கூறப்படும் சிவயோகிகள் 

கைவர சிராதார யோகத்தைச் செய்வர் . 
2. சிவஞானிகளுக்கு - உ . வே . 


ஆதார யோகம் 


3. யோகியர்க்கு அருள் செய்வது குறித்தே இறைவன் சகளீகரித்தான் 

என்பது தோனற , ஞான சம்பந்தர் , பத்திப்பேர் வித்திட்டே 
பரந்தவைம் புலனகள வாய்ப , பாலே போகா மேகாவாப் பகையறு 
வகை நினையா , முத்திககே விக்கததே முடிக்கு முக்குண கைள் 
வாய் மூடா வாடா நாலந்தக் கரணமு மொருநெறியாயச் , சித்திககே 
யுய்த்தட்டுத் திகழ்ந்த மெய்ப் பரம்பொருள , சேர்வார் தாமே 
தானுகச் செய்யு மவன் ” ( 126. 7 ) என்று கூறியருளுவது காண்க . 


இது சில ஏடுகளில் இல்லை . 


5. " ஆக்கப்படாத பொருளா யனைத்தினிலும் , தாக்கித் தானொன்றோடுச் 

தாக்காதே- நீக்கயுட னிற்கும் பொருள ” ( களிறு . 26 ) என்று 
சான்றோர் கூறுதல் காண்க , 


435 


போகிய ஆருயிர்க்கு 1 அருட்கடன் பூண்டு சீர் மிக உயர்ந்தனன் - 
அளவற நிறைந்த ஆன்மாக்களுக்கு அருளென்னும் முறைமை 
யைப் பூண்டு எல்லையில்லாத கீர்த்தி மிக உயர்ந்தோன் ; வியந்தென 
பணிந்த ஆகத்தை நன்று வியந்து கபந்தனனல்ல கொல் - தன் 
பெருமைக்கு ஆச்சரியமாகத் தாழ்ந்த தேகத்தை நல்ல அதிசயமாக 
விரும்பானல்லவோ ; 

30-32 . ( இச்சை .......... ஈசன் ) இச்சை போகம் - இங்ஙனம் 
ஆதலாலே இச்சையான் ஆன்மாக்களைப் போகம் பொசிப்பிப்பான் 
காரணமாகச் சகள நிட்களமான சதாசிவ தேவரிடத்தும் ; இறைமை 
அதிகாரம் -- இறைமையால அதிகாரமாகச் சகளீகரித்த 4 மகேசர 
தேவரிடத்தும் ; அருள் இலயம் நச்சி - அருளாலே இலபமாக நிட் 

ளனாகிய இலய சிவனிடத்தும் விரும்பி ; நிலைஇயினன் ஈசன் - 
நின்றான் பரமசிவன் ; 


1. பூரியர்கண்ணும் இருக்கற்குரிய பொருட்செல்வமே நன்னெறி 

வில் தன்னைச் செலவிடுவார்க்குப் பொன்றாப் புகழ் பயக்கின்ற 
தாயின் , என்றும் ஞானத்தால் உயர்ந்தோரிடத்தே நிலைபெற நிரம்பி 
யிருக்கும் செல்வத்துட் செல்வமெனப்படும் அருட் செல்வத்தைப் 
பிற ஆன்மாக்களின் உய்தி குறிக்தே கெ " ண்டிருக்கும் முதல்வற் 
குச் சீர் மிகுதல் ஒரு தலையாதலின் , அருட்கடன் பூண்டு சீர் மிக 
உயர்ந்தனன் என்றார் : ஞான சம்பந்தரும் , அவ்வதிசை யாருமடி 
யாருமுள ராக வருள் செய்தவர் சண்மேல் , எவ்வ மற வைகலு 
மிரங்கி யெரியாடு மெமரீசன் " ( 328. 7 ) என்றும் , " கேசர்க்குப் 
பார்மலி பெருஞ்செல்வம் பரிந்து நல்கிடும் சீர்மையினான " 

( 281 : 10 ) என்றும் கூறியருளுவது காண்க . 
2. அளவிறந்த அரிய ஆன்மாக்களுக்கு - உ . வே. 
3. நல்ல அதிசயமாக என்ற தொடர் சில ஏடுகளில் இல்லை . விரும்பின 
னல்லவோ 

உ . வே . 
ஈசுர தேவரிடத்தும் எனச் செப்பறையேடு கூறுகிறது . 
5. பாமசிகனைச் சகள நிட்கள மான சதாசிவனென்றும் , சகளமான 

மகேசுரனென்றும் , நிட்களமான சிவனென்றும் இந்நூல் கூறிற்றாக , 
சருவ ஞானேத்தரம் , அதிகாரம் போகம் இலயங்களை யின்றித் 
தன்னியல்பில் நிற்பது சிவனெனவும் , இவ்வதிகாரகிகளைச் செய்த 
நிற்பது பதி யெனவும் கூறுகிறது . அதனை , 


436 


32-36 . ( நிலை இ .............. அசுத்தத்தின் ) நிலை இ - இங்ஙனம் 
நின்று ; 1 தொலை பா மாபை முதலிய விச்சைக்கு - கெடாத சுத்த 
மாயை 3 முதலாகிய சுத்தாத்து வாவை ; இறைபின் ஏய செய்தியின் 
பரமசிவன் பிரேரித்துச் செய்தலால் ; அக்சய அத்துவாவதனுக் 
கதிபன்- அந்தச் சுத்தாத்துவாவுக்கு அதிபனாகிய பரமசிவன் ; 
எத்தகை - எவ்வண்ணம் கருத்தாவோ ; அத்தகை- அவ்வண்ணமே ; 


வதிாகி வியொ ஜெய ஜாயிகார வஷெஹித Y | 
பலிவாகி உரவொ 

கொ யொயிகார விவஜி . தா : || 
( சருவ ஞானு . 1 : 3 ) என்பதனாலறிக . 
இனி , இம் மூவுருவும் ஆன்மாக்கள் எண்ணிப் பூசித்து வழிபடுவதற் 
காக முதல்வன் கொள்வன் என்ற கருத்தைச் சிவாக்கிரயோகிகள் , 
உணரின் மூன்றம் ஈனமாம் நம் பாசமொழிக்கப் பாவித்திடப் 
பூசித்திட வணங்கி யேத்த வென்றே ” ( சிவ நெறி . 92 ) என்று 

கூறினர் . 
1. தொலையா மாயை யென்புழித் தொலையாமை இன்பவியல்பு குன் 

முத தூய்மை குறித்து நின்றது ; அஃதாவது துன்பத்தோடு விரவுத 
லினறி இன் மாத்திரையே படத்தற்கேதுவாதல் ; இன் - மே பயப் 
பது துன்பத்தோடு விரவுவதா.பின் , அதன் இயல்பு தொலைதலின் , 

சுத்தமாயை தொலையா மாயை எனப்பட்டது . 
2. சுத்தாவத்தை முதலாகிய -2 . வே . சுத்தவித்தை முதலிய தத்து 

உங்களடங்கிய சுத்தாத்துவாவை --உ . வே . 


3. முதலாகிய முதற்காரணமாகக் கொண்ட சுத்தாத்துவா என 

இயைத்துக்கொள்க. சுத்தாத்துவாவுக்குச் சுத்தமாயை முதலா 
தலை , " வித்தைகள் வித்தையீசர் சதாசிவ ரென் றிவர்க்கு வைத்துறும் 
பரங்கள் வன்னம் புவனங்கள் மந்திரங்கள் , தத்துவம் சரீரம் 
போகம் காணக்க டாமெலாமும் , உய்த்திடும் வைத்தவந்தான் உபா 
தான மாகி நின்ற " ( சிவ . சித் . 1 : 25 ) என்று அருணந்தி சிவனூர் 
கூறுதல் காண்க . இவ்வத் ஓவாக்களின் இயல்புகளை மிருகேந்திர 
அத்துவப்பிரகரணத்துட் காண்க , 


437 


1 அசுத்தத்தின் அனந்தன் இறை 

இறை - அசுத்தாத்துவாவுக்கு அனந்த 
தேவர் கருத்தாவா யிருப்பர் ; 

36-43 . ( மிக்க.................விரிந்துயர்ந்தே ) 2 மிக்க பூபதி 
தலைமை வைத்தோன் - மகத்தாகிய வலிமையினையுடைய இராசாவாலே 
அனுக்கிரக்கப்பட்டு இராசவரிசை தரப்பெற்றோன் ; வைத்த நிருப 
னோடு ஒத்தவாறென - இப்படிக் கொடுத்த இராசாவோடு ஒக்கக் 
கருத்திருத்துவம் செலுத்தினாற் போல ; 3 சிவன் வலி அவம் அற 
உணர்த்த - பரமசிவன் சத்தி எக்காலத்தும் 4 குற்றமற அறிவிக்க ; 
5 இனிது எவை பும் ஐயமின்று அறிந்து-இனிதாக அனைத்தையும் 


1. " சுத்தாத்துவா விஷயத்தில் சிவன் கருத்தா ; அஈத்தாத்துவா விஷ 
யத்தில் அனந்தேசர் கருத்தா என்னும் இது கிரணாகமத்துட்கண்டது ; 
இதனைக் கிரணாகமம் , "ுலாய பலிவகே தடா வொ 
நெதொ Z ஸுதொ 

வம்” என்று கூறுகிறது . சதமணிமாலை 
யுடையார் இதனை , “ சுத்தமா மத்துவாவிற் கிறைவனாமெய்த்த சீர்ச் 
சிவனென்பர் விழு கிபோர் , சுத்த னாத மனந்த ன சுத்தமா , வைத்த 

மாயையின் மன்னவனாகுமால் ( 29 ) என மொழி பெயர்த்துரைப்பர் . 
2. மிக்க பூபதி என்று தொடங்கிக் கூறுவனவற்றால் அனந்ததேவர் 

இயல்பு கூறுகின்றார் . தலைமை வைக்கும் பூபதி தன் மாட்டாமை 
யால் வைப்பானாயின் அஃது ஒவ்வாதொழியுமாதலின் மிக்க பூபதி 
யென்று சிறப்பித்தார் ; இன்றேல் வைப்பவன்பால் மாட்டாமையும் 
வைக்கப் பெறுபவன்பால் வல்லமையும் உளவாய் 

பயத்தல் காண்க . 
3. அனந்ததேவராவார் “ விஞஞானகலர் பிரளயாகலரிற் பசுத்துவ நீல் 

முத்தராய் அதிகாரமல வாசனை மாத்திரமுடைமையான் முதல்வன் 
ஏவல் வழி நின்று ஐந்தொழில் நடாத்து வோர் ” ( சிவ . பாடி . 2 : 2 ) 
என்பர் . எனவே இவர் முதல்வன் ஏவல்வழி நிற்பது தோன்றற்கு , 
ஈண்டு ஆசிரியர், சிவன்வலி யவமற வுணர்த்த உணர்பவ ரென்று 
செனக் கொள்க . 


4. அழிவுபடாதே குற்றமற - உ . வே . 
5. இவர்களும் முதல்வனருனால் அவனைப்போல எக்காலத்தும் எப் 

பொருளையும் விளங்க அறிந்தியற்றுமாறு தோன்ற எவையும் 
இனிது ஐயமின்றறிந்து என்றார் . 


438 


சந்தேகமற அறிந்து ; 1 தூய ஆகனாகி - சுத்தாத்துவாவா லாகிய 
திருமேனியோடு நின்று ; ஆயா ஞானம் எவையும்- ஆராய்தற்கரிய 
சருவ ஞானத்தையும் ; நலங்கொள உற விரிந்து உயர்ந்து - நலமாக 
உடையராய் மிகவும் விரிந்துயர்ந்து ; ஊனமது அகல - தோடமற ; 
எவையும் 8 செய்வன் அசுத்தாத்து வாவிலுள்ளன யாவையும் 
செய்யா நிற்பர் எ.று. 


மன் , ஏ, ஓ , அசை . 


1. சுத்தமாயை முதற்காரணமாக அமைந்த தேகமும் கரணங்களு 

முனடயராதலால் , அவரைத் தூப ஆகனகி யென்றார் . பவுட்க 
ராகமம் , அனந்ததேவருடைய தனு கரணாதிகள் சுத்தமாயையை 
முதலாகக் கொண்டன என்றற்கு 
க ... வெகெ ஹொ , பாதிகழ ! 
டிவாடா நெதொஜா 50 வபவி ரிதிம காழ " 
( பவுட் . 2 : 13 ) என்று கூறுகிறது . 


2 , சர்வஞ்ஞக்தையும் - உ . வே . 
3. சத்தபுவனத்தில் சுத்த தனுவும் சத்தகரணமுடையராயச் சுத்த 

போகங்களைத் துய்க்கும் அனந்ததேவருக்கு அறியவாராதனவும் 
குற்றமறச் செய்யமாட்டாதனவும் இலவாயினும் , ஆயா ஞானம 
தலங்கொள விரிந்துயர்ந்து என்றும் , ஊனமதகல எவையும் செய் 
வன் என்றும் மிகுத்துக் கூறியது , அசுத்தமாயையைக் கலக்குதற் 
குரிய அதிகார மலமுடையராதலை வற்புறுத்தற்கென வறிக . 
பவுட்கரம் , 
“கியூபா ணவொயெந வல ஜெ யதவாஜி.கா : 

: , 
விஆ தெ யகொவாய . வவினி கிம 8) காழ 
( 2 : 2 ) என்று இதனைக் குறித்துரைப்பது காண்க . 


4391 


அகவல் 66 


அனந்த தேவர் . 
மேவி னாக மனந்தற் கியாவும் 
அறிவொடு படாஅ பொறிபிற புலன்கொளல 
உய்த்தல் செல்லா வாகலி னப்புலன் 
பொறிகொளப் பிறவாற் செறியா வெறிகொள் 
5. ஆக மாயை யாதலி னன்றிப் 
போகிய நாம விசேட மெய்தல் 
உளதெனிற் சிறிது சேய்த்தாய் வளமலி 
உரை முதல் விடய முணர்வன் விரைவினொடு 

என்னின் மற்றவ னாகம் பன்னிய 
10. தூய மேனி வினையுட னேயா 

தாய காலை யவனே பாசம் 
உடைத்தன னாதலி னவனது ஞானம் 
தடுக்குந ரியாரே யுரக முடைத்தயல் 
அடுவது தன்னை யடலின் 

றதுபோல் 
15. விடுமொளி யனந்தனை விரவிய பாசம் 

சின்ன மானுஞ் சின்ன வுற்பவம் 
துன்னிய வதனின் வியோகத் தன்ன 


1. புலன்கள் - பா . வே . 
2. பொறிகொள்ளவைச் செறிதலின் வெறிகொள் என்ற பாடவேறுபாடு 

அச்சுப்பிரதியிலுள்ளது . பொறிகொள் பிறவறச் செறிய வெறி 
கொள் - பா . வே . பொறிகோட் பிறவோ வறியாச் செறியா- பா . வே . 

இவ்வடிகள் ஏடுதோறும் மாறுபட்டுக் கிடக்கின்றன . 
3. முணர்க - பா . வே. முணர்வின் - பா . வே . 
4. பண்ணிய - பா . வே . 
5. என்ன தான - பா . வே . 


440 


மந்தி ரேசனு மந்தமில் தான் முதல் 

கூடலி னடம் போ லாடிய லாக 
20. மந்திர வலியின் மரும மந்தமில் 

கால நீடல் போலவு மோடிய 
வேண்டிய வியையுங் காண்டகு காலம் 
கூடின னாயினு மேனி பீடியல் 

ஆண்டகை வலியி னிலைமை மாண்ட 
25. ஆக மவன தமலந் தாதமல் 

நளினப் பாசடை யேய்ப்ப வொளிய 
தந்திர வலியி னவண மைந்தமல் 
இரதத் தாக மெவணம் புரை தீர் 

போத மேதமில் மேதகு பெருவலி 
30. தீதின் றறி திக ழுறையி னோயுடன் 

முன்செயல் முரஞ்சிய தெவணவ ணெண்கெட 
இறைமிட லதனிற் குறையிலன் கறையின் 
மந்தி ரேசனு மந்தமி லமலன் 

மைந்தின் மாயை கலக்கி 
35. வெந்திறற் செய்தியின் விரவுவன் விரைந்தே 

இது , தூய வாகனாயினும் அனந்ததேவர்க்குப் படைப்புக் கூடா 
தென்று வினவ , இவரைச் சகளீகரித்தே அசுத்தாத்து வாக்களைப் 
பரமசிவன் சத்தியாலே செய்வரென்று கூறியது . 


1. தானம் - பா . வே . 
2. வலியி னமரு மந்தமில் -பா . வே . 
3. ணெண்செய - பா : வே . 


4. கறையிலன் - பா . வே . 
5. னூரவுவன் - பா . வே. 


56 


441 


1- 5. உரை : ( மேவின் ............யாதலின் ) அனந்தர்க்கு 
1 ஆகம் மேவின் - அனந்த தேவர்க்குத் திருமேனி உண்டாயின் ; யாவும் 
அறிவொடு படா - சருவ பதார்த்தங்களையும் 2 அறியும் சருவஞ்ஞத்து 
வம் கூடாது ; அஃது 

எகனை மெனனில் ; எற்கொள் மாயை 
ஆதலின்- 3 பிரகாசத்தைக் கொண்ட மாயாகாரியம் தேக மாதலின் ; 
பொறி பிற புலன் கொளல் 4 உய்த்தல் செலொ - அத் தேகசம்பந்த 
மான இந்தரியங்கள் அந்நிய விடயங்களை அறிய மாட்டா ; அப்புலன் 
பொறிகொளப் பிறவால் செறியா ஆகலின - அவ் விடயங்களும் தம் 
மைத் தம் பொறிகளாலேயல்லது பிறவகையால் உணரும் உபாயம் 
இல்லாதவை யாதலால் ; 


1. முன்னே , தூய வாக ஓகி யாயா ஞானம் எவையும் நலங்கொள் 

( ஞான . 65:41 , 2 ) என்று கூறினாராகலின் , அதனை மேற்கொண்டு 
ஆகம் மேவின் யாவும் அறிவொடு படா என்று மாணவன் கேட் 
கின்றான் . பௌட்கரம் , 
காய சீயகெரு கதாவாவ வலவெயசு ! 
ஜொகெஷதொஷ J-5 ) வொவஜாவிவகா 

( 3 : 7 ) எனவும் கூறுவது காண்க . 
2. அறிதல் கூடாதாம் - உ . வே . 
3. பயத்தை யுண்டாக்குகிற மாயாகாரியமான தேகமாதலின்- உ . வே . 

மாயாகாரியமான வுடம்பு விளக்காய் அறிதற்குத் துணை செய்வதாத 
லின் , எறிகொள் மாயை என்றார் ; மாயா தனு விளக்கா மற்றுள் 
ளம் காணாதேல் , ஆய தா மொன்றை ” ( சிவ . போ . 4 : 5 ) என்று 

சான்றோர் தெளிவிக்குமாறு காண்க . 
4. உய்த்தல் செல்லா என்றார் , மாயா காரியமாகிய அவை வியாபக 

மின்றி ஏகதேசமாய் நிற்பனவா தலின் . மாயாகாரிய தேகம் 
வியாபகமன்றென்பதை , மிருகேந்திரம் , 
( வவ தொயுமவதெுதாயாஉ லவ- மடி | 
ஹஜா தீயவெ.க தீவாற வவவ 

( 12-32 ) என்பது காண்க . 
5. அப்புலன் என்றவிடத்து எச்சவும்மை தொக்கது . மாயாகாரியமான 

பொறிகளும் புலன்களும் வியாபகமல்லவென்பது வற்புறுத்திய 
வாராம் . 


442 


5-9 . ( அன்றி 

( அன்றி ......... என்னி 5 ) அன்றி - அங்கனமன்றியே ; 
1 போகிய நாம விசேடம் நெடிதா யுயர்ந்த அனக்க தேவரென்னும் 
சிவ நாமவி சேடக்கால் ; எய்தல் உளதெனில் -அறிதல் உண்டென்று 
கொள்ளின் ; சிறிது சேய்த்தாய் - சிறிது தூர தரிசனமாய் ; வளம் 
மலி உரை முதல் விடயம் விரைவினொடு உணர்வன் என்னின் 
வளமிகுந்த சத்த முதலாக உள்ள விடயங்களை விரைவினில் 2 அறியக் 
கூடுமல்லது சருவஞ்ஞத்துவம் கூடா தென்பாயாகில் ; 


9-13 . ( மற்றவன் ..........யாரே ) பன்னிய அவன் ஆகம் 
நீ கேட்கிற அந்த 3 அனந்தேசுரர் திருமேனி ; 4 தூப யோனி --சுத்த 
மாயை யாதலலே ; வினையுடன் ஏயாது - கன்மத்துடன் கூடியிருக்க 
மாட்டாது ; ஆய கலை - ஆன பொழுது ; அவன் பாசம் உடைத்தன 


1. போகிய நாமம் - உயர்ந்த நாமம் ; " போகுடர் மதி " ( சீவக , 705 ) 

என்றாற போல . அனந்த தேவரென்னும் பெயரே அவரது முடி 
வில ற்தலையுணர்த்துதலால் அவர் எல்லாம் அறியக்கூடுமென்பது 
தோன்ற எற்பதுபற்றி , நாம விசேடத்தை எதுவாக்கி , எய்தவ 
உளதெனில் என்றான் . அதனை மறுத்து , அனந்ததேவரெனனும் 
நாம விசேடத்தால அண்டையிலிருப்பவற்றை இனிதறிபும் ஏனோர் 
போதுலாது சேய்மையிலுள்ளவறா றக் கடிதனுணரும் வன்மை 
புடையகென்றுபடுவதல்லது சருஞ்ஞ துவமுடையரென்பது 
கூடா தென்பன் உரை முதல் விடயம் விரைவிவெடுணர்வன் 
என்றான் . 


2. லறியக்கூடுமென்பாயாகில்- உ . வே . 


3. அனந்தேசார் திருமேனிக்கு உற்பத்தி சொல்லப்பட்டது - உ . வே. 


4. முன் ? ன , தூய ஆகனுகி ( ஞானு . 65:41 ) என்று கூறி பிருப்பது 

காண்க . இதனைப் பெயர் த்தும் கூறியது வினைத்தொடர்பு ஏயாமை 
வற்புறுத்த மகு . பவுட்கரமும் , 
எகிககெதா தி தா வவெ . வாலுவ 

வாவதம்| 
கயக3_ா வாரெண மாயா வரிண தளஸி 

F3 | " 
( 2 , 8 ) என்று கூறுகிரது , 


443 


னா சலின் - அவர் பாசச் சேதம் பண்ணினவராதலால் ; 1 அவனது ஞானம் 
தடுக்தகர் யாரே - அவருடைய சருவஞ்ஞத்துவத்தைக் கெடுக்க 
வல்லார் யாரோ தான் ? 

13-15 . (உரஈம் ............. பாசப் ) 3உரகம் அயல் அரிவது 
உடைத்து - பாம்பினிடத்திலே பிறரைக் கொல்லு தாகிய நஞ் + 
கிடந்த தாயினும் ; தன்னை அடல் இன்று - அது அப்பாம்பை 4 நலிவ 
தில்லை ; அது போல - அது போலவே ; அனந்தனை விரவிய பாசம் 
ஒளிவிடும்- அனந்த தேவர்க்குண்டாகிய பாசமும் அவரை வாதியா 
திருக்கும் ; 

16-19 . (சின்ன............ கூடலின் ) 7 சின்ன உற்சவம் சின்ன 
மானு - சீந்திலின் உற்பத்தி அற்பமாயினும் ; துன்னிய அகனின் 
வியோகத்தன்ன 8 ஒன்றாடே பற்றின படியால் அதனை மிகவும் 


1 , அனர்சதவர் முற்றிவடையரென்பது , 

ுலா 2 வ தி நவவெ. வலா ஜிவ ெதஜவா | 
( பவுட் . 27) என்பதனாலும் விளங்கும் . 
2. ஒழிக்கமுடியாது காண் - உ . வே . 
3. அனந்ததேவர் தேகம் கருவி முதலியவற்றோடு கூடியிருந்தபோதி 

லும் அவற்றால் தாம் அறிவாற்றல் குறைவெய்தார் என்பதைப் 

பாம்பின் விடவுதாரணத்தால் விளக்குகின்றார் . 
4. வாதிக்குமதில்லை -உ . வே . 
5. . இவ்வாறே பவுட்கரம் , “ ஹெயாஷி தொவி நா 

வாவெஷுதுந : ” (2, 8) என்றும் , சுப்பிரபேதம் , 
தயா தெதெவ ந க3 வொெெவ விகெ ) காண 

வேத- B || என்றும் கூறுகின்றன . 
6. திருமேனியும் சுவேச்சா விக்கிரகமாயிருக்கும் - உ . வே . 
7. சின்னம்.எறிது ; சின்னஞ் சிறுக்கவிடை ” என்று பிற்காலத்தவர் 

சிறுமைப் பொருளில் இச் சொல்லை வழங்கியுள்ளனர் . 
8. சீந்திற்கொடி மிகப்புல்லி தாயினும் தன்னருகே சனச்குப் பற்றக் 

கோடாய் நிற்கும் மரமுற்றும் பரவிப்படரும் இயலபிற்றென்பதை 
காட்டு : செல்வோர் இன்றும் காணலாம் . 


444 


பரிணமித்தாற் போலே ; 2 மந்திரேசனும் அந்தம் இல் தான் முதல் 
கூடலின்- மந்திர நாயகரும் முடிவில்லாத சிவசக்தியோடே கூடின 
படியால் 4 அசுத்தாத்துவாவுக்குக் கருத்தாவா யிருப்பர் ; 

19. ( அடம் .......... ஆகம் ) அடம் போல்- கொட்டைப்பாசி 
யானது நீரில் கிடந்தும் அதில் தோய்வற்றுக் கிடப்பது போல ; 
ஆடியல் ஆகம் - வெற்றிபியன்ற திருமேனி கொண்டாராயினும் இவர் 
5 அதில் தோய்விலர் ; 


1. பரிணமித்தல்- சூழப் படர்ந்து கொள்ளுதல் . 


2. ஓந்திற் கொடி தனக்குப் பற்றுக்கோடாய மரத்திற் படரு மாற்றல் 

பெருகித் தலைமை கொள்ளுமாறு போல , மந்திரேசரும் சிவசத்தி 
யாகிய பற்றுக் கோட்டினால் அசுத்தாத்துவாவுக்குக் கருக்தாவா 
விரக்கும் தலைமை பெய்துகின்றனர் என்பதற்கு தான் முதல் 
கூ.டலின் என்றார் . முதல் என்றது ஈண்டுச் சிவசத்தி " அசுத் 
தாத்துவாவுக்குக் கருத்தாவாயிருப்ப ரென்பது உவமையாற் 
பெறப்பட்டது . அனந்ததேவரையே ஈண்டு மந்திரோன் என்றார் , 
இவர் முதலிய எண்மர்களும் வாமை முதலிய ஒன்பது சத்தி 
களோடுகூடி ஏழு கோடி மந்திரங்களைப் பரிவாசமாயுடையராகல் 
பற்றி . இதுபற்றியே இவர்கள் " மந்திர மஹேஸ்வரர் ” என்று 
ஆகமங்களிற் கூறப்படுகின்றனர் . இவ்வனந்தர் முதலிய எண்மர் 
இயல்புகளையும் மிருகேந்திரம் , பவுட்கரம் முதலிய ஆகமங்களுட் 
காண்க . 


3. 4 


" தூசிவ தத்துவத்து வழங்கா நின்றோர் தடச்குமுடம் பிர் தியக்க 
ளுடையரேனும் , மேய சிவ னொளியாற் போறிஞராவர் வேறுளர் 
போல் அஞ்ஞான முடையராகார் ” ( 44 ) என்று சிவப்பிரகாச 
விகாசம் கூறுவதும் ஈண்டு ஒப்பு நோக்கத் தக்கது . 


4. இத்தொடர் சில பிரதிகளில் இல்லை . 
5. இக்கருத்தையே பவுட்கராகமம் , “ ஷெஹெயாெேதாவி 

நாலாவெஷு ? ” என்று கூறுவது காண்க . 


445 


20--24 . ( மந்திரவலியின் ...... ஆண்டகைவலியின் ) மேனி- 
இவரது திருமேனி ; பீடு இயல் 1 ஆண்டகை வலியின் காண் தகு 
வலியியன்ற பரமசிவனு டைய சத்தியாலே காணத்தக்க ; காலம் கூடின 
னாபினும் - காலத்துடனே கூடியதாயினும் ; மருமம் மந்திர வலியின் 
யோகிகள் தேகம் மந்திரசத்தியாலே ; அந்தமில் காலம் நீடல் போல 
வும் - அளவில்லாத காலம் 2 சென்றிருத்தல் போல ; ஓய வேண்டிய 
இயையும்- அதி தூரமாகிய வேண்டிய காலம் அழியா திருக்கும் ; 

24-26 . ( கிலை மை ............ ஏய்ப்ப ) 3 வலியின் நிலைமை மாண்ட 
ஆகம்- சிவசத்தியோடே கூடும் நிலைமையால் இவரது மாட்சி பெற்ற 
திருமேனி ; : அவனது அமலம்- பாமசிவனது போல 4 மலபந்தம் 


கால 


1. முசல்வன் சத்தி வழி நின்று அநந்ததேவர் கலக்கக் கலக்குண்ட 

அசுத்தமாயையினின்றும் காலதத்துவம் தோன் ற றலின் , " ஆண் 
டகை வலியின் காண்டகு காலம் ” என்றார் . “ மாயையிற் 
காலமோடு நியதி பின் கலாதி தோன்றும் , ஆய வக்கால மூன்றா 
யாக்கியு மளித்தும் போக்கக் காயமொடுலகுக்கெல்லாம் 
சங்கையினைப் பண்ணி , நாயகரினாணையாலே நடத்திடுஞ் சகத்தை 
யெல்லாம் ( சிவ . சித் 2 : 54 ) என்றும் , " செழ்சனது சத்தி 
யியக்குறு மனந்ததேவன் , மறுவறுமொண் சத்திசளா லவற்குபா 
தானம் , மாயை கனைக் கலக்குமென வகுத்தன வாகமங்கள் ; கலங்க 
லுறு மதுகிருத கீட நிபாயத்தால் , கவின்ற தன தேக தேசம் பரிணா 
மிப்ப , விலங்கமுதல் வருங்கால நியதிகலை யென்ப ” ( சிவப் . 
விகா . 52- 3 ) என்றும் சான்றோர் கூறும் . 


2. சென்றார் போல - உ . வே , 


3. மிகத் தூயதாகிய சிவசத்தியோடு கூடுதற்கேற்ற தூய்மையும் 

வன்மையுமுடைய சுத்தமாயையாலிடன்ற சனுசரணங்களை 
யுடைமைபற்றி , வலியின் நிலை மாண்டவாசம் என்றார் . 


4. அவனது அமலம் என்பதற்கு அவனது திருமேனி அமலமாதல்போல 

அமலமாம் என்பது பொருள் . அமலமுடையதனை அமலமென்றார் . 
அமலா - மலபந்த பில்லாசது . சுத்தமாடையை முதற் காரண 
மாகக் கொண்டதனால் “ வனது அமலம் " என்றார் . இதனைப் 
பவுட்கரசகமம் , 


416 


உனடத்தன்று ; தாது அமல் களினப்பாசடை ஏய்ப்ப - காதையுடைய 
தாமரையின் 1 நீரில் தோயினு ம் தோய்வு ரத பசிய இலை யைப்போல ; 


26-30 . ( ஒளிய ...........அறி ) ஒளிய தந்திர வலி பின் எவணம் 
-- சிவசக்தியோடே கூடுதலாற் பிரகாசமான வேதாகமங்களைக் 
கற்றோர்க்கு உண்மைஞானம் உண்டாவது எவ்விகம் ; இரதத்து மைந்த 
* மல் ஆகம் எவண 1 - இரதம் புசித்தோர்க்குச் சரீர சித்தி வருவது எவ் 
விதப் ; அவணம் புரைதீர் போதம் ஏதமில் மேதகு பெருவலி - அவ் 
விதமே 3 ஒப்பர்ற ஞானமும் குற்றமற்ற 4 மேன்மை தக்கிருக்கப்படா 
நின்ற பெரிய சத்தியும் உடைமை ; தீதின்று அறி -6 அனந்ததேவர் 
க்கு மகத்தான தன்மையில் அமைவது தடையில்லை யென அறிவாயாக . 

இது நிரல் நிரை . 


கிஜுனாயா )ுவாடா ந . கெஹெ , ய காரண 
ஜீவ த.காயபு கர O தவசு மெஹெபாவிகடி 
யடிவாஜா நதாஜா 50 வலவிரிகிறது) தாழ 
என்று கூறுவது காண்க . முன்னே கொட்டைப் பாசியைக் 
காட்டியது இவ்வனந்தர் தேகேந்திரியங்களோடு கூடிய வழியும் , 
அவற்றல் விசாரமுடையால்லர் என்றற்கும் , அஈத்தமாயையைக் 
கலக்குமுகத்தால் அதிற்றோயினும் , அதனாற் பற்றப்படுதல் இலரென் 
றற்கு , தாமரையைக் காட்டியதென்றும் அறிந்து கொள்க . 


1. இது சில ஏடுகளில் இல்லை . ஈண்டு இஃது இசையெச்சம் . 


2. சிவசத்தியேடே கூடுதலாலென்பதும் பல ஏடுகளில் இல்லை ; செப் 

பறையேடு ஒன்றில் தான் காணப்படுகிறது . 


3. அழகிய ஞானமும் -உ . வே . 


4. மேம்பாடான சத்தியும் - உ . வே . 


5. அனந்ததேவரின் கீழ்ைேல பிலுள்ள ஞானவான்கட்கும் யோசி 

கட்கும் முறையே உண்மை ஞானமும் காயசித்தியும் எய்துவது 
காட்டி , மேனிலையிலுள்ள அவர்க்கு இவை எளிதில் சைவாப்பெறு 
வதில் தடையேதுமில்லை யென்பதை வற்புறுத்தற்கு , தீதின்றறி 

என்றார் . 
6. அனந்த தேவர்க்குத் தீதில்லை ; தடையில்லை - உ . வே . 


447 


30-32 . (திகழுறை.................குறையிலன்) திகழ் உறைபின் 
நோயுடல் முன் செயல் முாஞ்சியது எவன் - பிரகாச முடைத்தாகிய 
ஒளடத சத்தியாலே நோயானவுடம்பு 1 முன்பு போலே செயல் வலி 
பெற்றது எவ்வண்ணமோ, அவண் இறை எண்கெட 2 மிடல் அதனில் 
குறைபிலன் -அல்வண்ணமே பரம சிவனுடைய அளவிறந்த சத்தி 
யாலே : இவர் குறைவிலர் ; 

32-35 . (கறையில் ............விரைந்தே ) கறையில் மந்திரேச 
னும்- குற்றமில்லாத அந்த 4 அனந்தேசுரரும் ; அந்தமில் அமலன் 
மைந்தின் - முடிவில்லாத பரமசிவனுடைய சத்தியாலே ; மாயை கலக்கி 


1. முன்பு போல் வலி பெற்றது - உ . வே . மருந்தால் நோயுற்ற வுடல் 

பண்டை வலி பெறுமெனும் இக் கருத்தையே மருந்தி னாற்றலின் 
மிக்க வலிவரும் , அரந்தை நோயிற்ற வர்க்கது போலிறை பொருந்து 
சத்தி பொருந்த லள விலா , திருத்த வாற்ற லிசையுமுபீர்ககசோ " 
( 70 ) எனச் சதமணியாலை கூறுகிறது . இது கிரணாகமத்துட்கண்டது . 


2. அனந்தர் முதலிய எண்மரும் தத்தம் " அதிகாரமலவிசேடத்தால் 

தம்மில் தாரதம்மிய முடைய ராயினும் சர்வஞ்ஞக துவம் முதலிய 
குறைபாடிலர் என்று ஆகமங்கள் கூறுவதல, மிடல் அதனில் 
குறையிலன் என்றார் . மிடல் குறையிலன் என்றதனால் , மந்திரங் 
களால வேறுபாடுடைமை துணியப்படும் . 
வலவ வாதி பொமெவி நியொஜவ ) 3 @ TOUTEg ! 
வாவா விலிஷநெஞாபொவ யே ? ஷி கா g ! ” 
(45) என்பது மிருகேந்திரம் . 


3. இவர் சத்திக்குக் குறைவில்லை. - உ . வே . 


4. இந்த அனந்தேசுரர் இயல்பைப் பௌட்கரம் , 

பெவாநாவாவைஜெயா ந 0 விரெஷெண கி , யாயிகா ? | 
சுயிகார ணொவெதா ஹோத பக , வதி_ Eg || 
சஷாவ நதாதா யயாவ_ ணாயிகா ? 
சு. சிவலளக - ய ) ஜாவணகா சுஜீண 3.நவல வா || 
( 4. 53 4 ) என்று கூறுதல் காண்க 


448 


வெந்திறல் செய்தியின் விரைந்து விரவுவன் -- 1 அசுத்த மாயையைக் 
கலக்கி மிக வலிய பஞ்சகிருத்தியங்களை விரைந்து செய்யாநிற்பர் எ . வ . 

மற்று , வினைமாற்று , தான் , இன் என்பன அசை . உப்மை 
இசை நிறை , வலியின் என்பது மத்திம தீபம் . 


அகவல் 67 


சிவானுபவம் வாசாரகிதம் . 
யாணர்க் கோங்கின் குவிமுகை யெள்ளிப் 
பூணகத் தொடுங்கிய முலையு மானிறக் 
கயன்மலைப் பன்ன கண்ணும் புயலெனப் 
பின்னு விட நெறித்த கூந்தலும் பொன்னென 
5. ஆகத் தரும்பிய சுணங்கும் பாகொத் 
தின்றீங் கிளவியு நிதம்பமு - மொன்றிக் 
கண்ணு மனமுங் கவற்றப் பண்வர 
இரங்குமணி மேகலை யிரியச் சுரும்பொடு 

வண்டினம் வாய்விட் டார்ப்பத் தண்டா 
10. நாணு நிறையு நடப்பப் பூணொடு 

கோதை * பரீஇத் தாதுகு பொங்கணை 
கலவி விளைந்த காமத் தேறல் 
உண்டோ ருணரி னல்லதை யாவதுங் 
கொண்டுரை கூடா வாறுந் தெண்டிரை 


1. அவர்கள் தம்முள் , விஞ்சுதொழில் ஞானவனந் தேசர் தம்மை 

மேவுவித்து மகேசுரதத் துவத்ததிபராக . எஞ்சலிலா வதிகார சத்தி 
யவர் பாலி , லிருத்தித்தா னிரண்டறவே யிசைந்து நின்று , நஞ் 
சனைய வதோமாயா காரியத்தைப் பரிய ” ( சிவ . நெறி . 91 ) என்று 

சிவாக்கிரயோகிகள் கூறுவது ஈண்டு ஒப்பு நோக்கத் தக்கது . 
2. மென் றிக் - பா . வே . 
3. பரியத் தாதுகு பைங்கணை - பா . வே . 
4. யாவருங்- பா . வே . 
5. மாறுந் - பா . வே .. 


577 


119) 


15. அமிழ்துபடு தீஞ்சொ லிமிழ்பெரும் புலனொடு 

பனுவற் பவ்வம் படிந்துண்டு நிமிர்ந்த 
இருபெரும் புலனு மொருங்கினி திழந்து 
மெய்யுரை பெறூஉஞ் செவ்வி யாளன் 

கனாத்திற னல்லதை வினாத்திறம் பிறிதோ 
20. பொறைப்பெருங் கவசம் புக்குச் செறுப்பருஞ் 

செயறீர் கனைகழற் கட்டி மயலொடு 
காம நீத்த கயந்தலை கடிதூர்ந் 
தச்ச மின்மையிற் றுணையின் றாங்கு 

4 வசையில் பேருணர் விசைய மள்ளர் 
25 . 

பூமுக ஞானப் புகர்வா ளேந்தி 
ஐம்புல னடக்கி யறுபகை யோட்டி 
இருவினை வீட்டி யொருவழிக் கொளீஇய 
உள்ளமொ டுணர்வுசூ ழொடுக்கி 
உள்ளுந ருணர்வ துணர்வின் பாலே 

இஃது , பசுவுக்கு அமலன் சத்தி யொசியா துற்ற வுண்மை 
யானும் மற்றவன் மந்திரவலியினானும் , அந்த மில் நிட்களம் பெற்ற 
5 அறிவனுக்கு 6 அனுபோகம் இன்னபடியிருக்குமென்று சொல்ல 
ஒண்ணாமைக்குக் காரணம் என்னென்று வினவ , அவ்வனுபவம் 
அனுபவித்தறியும் தல்லது 7 வாசாரகிதமெனக் கூறியது . 


1. ஓமிழ் பெரும் புலனும் --பா . வே . 


2. செவ்வி - பா . வே . 


3. ஒரு பெரும் புலனும் -பா . வே . 


4. மெய்ப்படு பேருணர் - பா . வே . 


5. ஞானு. 65 : 6-9 . 


6. சிவ போகம் -- பா . வே . 


7. வாசகரகிதமெனக் -- பா ; வே : 


1-14 . உரை : ( யாணர்........... கூடாவாறும் ) யாணர்க் 
கோங்கின் குவிமுகை எளளி-- புதுமை வினையுடைத்தாகிய கோங் 
கினது குவிந்த மொட்டை 3 யொத்து ; பூணகத்து ஒடுங்கிய முலையும் . 
ஆபரணங்களை யகத்திடப்பட்ட முலையும் ; கயல் மலைப்பன்ன மான் 
நிறக் கண்ணும் - பிறழ்ச்சியாற் கயல்மீனோடு பொருவது போன்ற 
மானின் நோக்கத்தையுடைய கண்களும் ; புயல் எனப் பின்னுவிட 
நெறித்த கூந்தலும் - 8 மேகமென்னும்படியாகப் பின்னுதல் தங்கிய 


1. " கோங்கின் குவிமுகி ழிளமுலை ” (முருகு 34-5 ) என்று சான் 

றோரும கூறுப , 


2 . 


வளப்ப முடைத்தாகிய - உ . வே . 


3. யிகழ்ந்து - உ . வே . 


4. கயல்போற் பிறழும் கண்ணீணையை அதெனொடு மலைப்பது போலக் 

கூறுதலின் , கயன் மலைப்பன்ன கண் என்றார் ; பிறரும் 
" மதர்கயன் மலைப்பி னன்ன கண் ) ( அகம் 140 ) என்றும் , 
கயல் மலைப்பன்ன கண்ணீணை ) ( யாப் வி . 39. உரைமேற் .) 
என்றும் கூறியிருத்தல் காண்க . நோக்கத்தால் மானை ஒத்தல் 
பற்றி, மான் நிறக் கண் என்றார் ; மான் பிணையின் வெருவிய 
நோக்கத்தை மகளிர் கோசகிற்கு உவமஞ் செய்தல் சான்றோர் 
இயல்பு . தமமையும் தம்முன்னிருந்த சமணரையும் கண்டு அஞ் ? 
நோக்கிய மங்கையர்க் கரசியாரைத் தெருட்டலுற்ற ஞானசம் 
பந்தப் பிள்ளையார் , மானி னேர்விழி மாதராய் ( 297 : 1 ) என்று 

உரைத்தருளுவது காண்க . 
5 . கயலை யொத்த - உ . வே . 


6. மானோக்கத்தைக் கெடுத்த - உ . வே . 


7. பின்னுதற்குச் சிக்கறுத்து நீவிய கூந்தல் என்றற்கு , பின்னுவிட 

நீவிய கூந்தல் என்றார் ; அது செய்த வழிக் கூந்தலின் கருமை 
விளங்கிப் புயலினை நனைப்பித்தலின் , புயலெனப் பின்னுவிட 
நெறித்த கூந்தல் எனப்பட்டது . “ பின்னுவிட் டிருளிய வைம் 
பால் ” ( கலி . 59 ) என்றும் , ‘ ஐகாக நெறித்தன்ன அறலவிர் 
நீளைம்பால் ” ( கல் . 32 ) என்றும் வரும் வழக்குக்களைக் காண்க . 


8. நீலமேகத்தின் நிற மென்னும் படியாக - உ . வே . 


451 


3 


நெறித்த கூந்தலும் ; பொன் என ஆகத்து அரும்பிய சுணங்கும் 
பொன்னின் 2 நிறத்கையுடைய மார்பிலே பர் கேமலும் ; ாகொக்க 
இன றீங் கிளவியும் - பாகு போல் இனி காகிய அழகிய வசனமும் ; நிகா 
பமுப் அல்குலும் என்னும் இவையத்தனையும் ; ஒன்றி - பொருந்தி ; 
கண்ணும் மனமும் கவற்ற- 4 கண்ணும் மனமும் கொழிலிழந்து 
மயங்க ; இரங்கு மணிமேகலை இரிய -- ச , திக்கின்ற மணிகளாலான 
மேகலாபாணமும் நீங்க ; 7 பண்வரச் சுரும்பொடு வண்டினம் வாய் விட்டு 


1. மார்பிடத்தே தோன்றும் சுணக்கு பொன்னின் நிறத்தையுடைமை 
பற்றி , பொன்னென 

என்று , சுணங்கு தோன்று தலை 
அரும்புத லென்னும் புலனெறிவழக் குப்பற்றி , அரும்பிய 
சுணங்கு என்றும் கூறினார் ; பொன் வீ வேககைப் புதுமலர் 
புரைய , நன்னிறத் தெழுந்த சுணங்கு ” ( அகம் . 319 ) என்றும் , 
" குரும்பை மென்முலை யரும்பிய சுணககின ” ( அகம் . 253 ) என்றும் 


வருமாற்றிக . 


2. ஒளியுண்டாகப் பரந்த சுணக்கும் - உ . வே . 
3. நிதம்பப் பிரதேசமும் - உ . வே 
4. கண்ணையு மனத்தையும் கவற்ற - உ . வே . 
5. கண் காண்டலும் மனம் நிளைக்கலுமின்றிக் காமவின்பத்திற் 

களித்துத் தடுமாறுதலின் தொழிலிழந்து மயங்கி என்று உரை 
கூறினார் ; நினைவின்மை கூறவே , கா வின்பம் உரைக்கப் பட்டா 
மைக்கு ஏது கூறியவாறாயிற்று ; இவ்வாறே காமக்கடலுள் மூழ்கித் 
தடுமாறும் சீவகன் , " பண்ணுலாங் கிளவிதன் பாவ யேர்தல்குல் , 
வண்ணமே கலையிவை வாய்ந்த பூந்துகில் , உண்ணிலாய்ப் பசுக் 
கதிருமிழ்வ பாவியேன் , கண்ணையு மனத்தையும் சளக்கொண் 

டிட்டலே ” ( சீவக . 1481 ) என்பது ஈண்டு நோக்கத்தக்கது . 
6. இலக்குமணி மேகலை - ஒளியுடைத்தாகிய மேகலா பரணமும் - உ வே . 
7. சர்க்கரைப் பாகினைப் பாகென்றும் , அதனினிமை சொல்லிடத்துத் 

தோன்றுதல் கொண்டு பாகொத்த இன் நீங்கிளவி என்று 
வது வழக்காயிற்று . பாகு போலும் சுவையுடைய சொல்லைப் 
பாகென்றே ஒற்றுமையுறக் கூறலுற்று , " பெட்ட வாய்மொழிப 
பெரும் பாகுதிய (பெருங் . 1 : 40. 174 ) எனறு கொங்கு வேளிர் 
உரைத்தார் . 


452 


1 ஆர்ப்ப- பண்னுக்குப் பொருந்த பெடையும் வண்டும் வாய்விட்டு 
ஆரவாரம் பண்ண ; 2 தண்டா நானும் நிறையும் நடப்ப - நீங்காத 
நாணம் மடம் அச்சம் பயிர்ப்பும் அறிவு நிறை ஓர்ப்புக் கடைப்பிடியும் 
நீங்க; 3 பூணொடு கோதை பரிய -4 ஆபரணங்களும் புட்ப மாலையும் 
தம்மிற் பின்னிக் கலைந்து சிதைய ; தாதுகு பொங்கணை -புட்பங்களின் 
தாதுகள் உதிரப்பட்ட உயர்ந்த காகிய சயனத்திலே ; கலவி விளைந்த 
காமத் தேறல் - போகத்கிலுண்டாகிய காமாசம் ; உண்டோர் உணரின் 
அல்லதை- புசித்தோர் அறியும் தல்லது ; கொண்டு யாவதும் உரை 
கூடாவாறும் - அவர் தம்மானும் இன்னபடி யிருந்ததென்று கொண்டு 
சிறிதும் சொல்லவொண்ணாகவாறு போலவும் ; 


1. " சேதாவென வண்டொடு தேன்வரி செய்மப், போதார் குழலாள் 

புணர்மென் முலைபாயத் தாதார் கமழ்தார் மது விண்டு துளிப்ப 
ஈதா மவசெய் தியவின்ப மதே ( சீவக . 1066 ) என்று பிறரும் 

கூறுதல் காண்க . 
2. மகளிர்க்கு உயிரினும் நான் சிறந்தமை பற்றி , தண்டா நாணும் 

என்றும் , " பெருமையும் உரனு மாடூஉ . மேன ( தொல் . பொ . 98 ) 
என்பதனால் தண்டா நிறையும் என்றுங் கூறினார் . 
வரினும் மகளிர்க் குண்டாகும் நாண் மெலிவு நன்கு புலனாகலின் , 
நாணீக்கல் முற் கூறப்பட்டது . தலைமைபற்றி நாணும் நிறையும் 
கூறினாராகலின் , ஏனை மட முதலியனவும் அறிவு முதலியனவும் 

கொள்ளப்பட்டன . 
3. காமப் புணர்ச்சிக்கண் மகளிரணியும் கோதையும் மேகலையும் 

துகிலும் நீங்கச் சூழ்ந்த வண்டினம் முரலு மென்பதை , " பரிந்த 
மாலை பறைந்தன குங்குமம் , கரிந்த கண்ணி கலந்த மகிழ்ச்சியின், 
அரிந்த மேகலை யார்த்தன வஞ்சிலம் , பிரிந்த வண்டிளையார் விளை 

யாடவே ( சீவக . 1349 ) என்று பிறகும் கூறுதல் காண்க . 
4. ஆபரணங்கள் தம்மிற் கலாவிச் சிதைய - உ . வே . 


5. ஈண்டுக் கூறப்படும் கருத்தை, அற்புதமாகிய வனுபோகக் காமம் 

போற் , கற்பனை வின்றிக் கலந்து நின்றானே " " மகட்குத் தாய் தன் 
மணாளனோ டாடிய . சுகத்தைச் சொல்லென்றாற் சொல்லுமா றெங் 
கனே " ( திருமந் . 2943 , 2944 ) எனவருவனவற்றாலும் , மோகித்த 
காமத்தின்கண் முயற்சியிற் சுகமுந் தண்ணீர், தாகித்த தாகந்தானும் 
தா கித்தா னறிவதல்லால் , ஏகத்த பொருளதாகி யிடைவிடா தமுத 


453 


14-29 . ( தெண்டிரை ........பிறிதோ) 1 தெண்டிரை அமிழ்து 
படு தீஞ்சொல் இமிழ் 2 பெரும் புலனொடு - கடலிலுண்டாகிய அமிழ்து 
போன்ற இனிய வசனத்தைச் சொல்லும் வாக்காகிய பெரிய புலனும் ; 
பனுவற் பவ்வப் படிந்துண்டு நிமிர்ந்த இரு பெரும் புலனும் - அழகிய 
சாத்திரங்களாகிய சமுத்திரத்திலே மூழ்கி அவையிற்றைப் புசித்துத் 
தலைமை பெறும் சோத்திர மாகிய புலனும் என்ற இரண்டு பெரிய 
புலன்களும் ; ஒருங்கு இனிது இழந்து - ஒக்கவே 4 அழகிதாக 
இழந்து ; மெய் உரை பெறூஉஞ் செவ்வியாளன் .-- பரிசத்தாலே 


மூறும் , போகத்தை நுகர்வதல்லாற் போதத்தாற் புகலலாமோ " 
( பெருந் . 2023 ) என்பதனாலு மறியலாம் . 
சொல்ல வொண்ணாமைக்குரிய இயல்பை , இராமலிங்க அடிகள் 
( மனையணைத்து மலாணைமே லெனைணைந்த போது மணவாளர் 
வடிவென்றும் எனது வடிவென்றும் , தனை நினைந்து பிரித்தறிந்த 
தில்லையடி யெனைத்தான் , சற்றுமறி யேனெனில்யான் மற்றறிவ 
தென்னே , தினையளவாயினும் விகற்ப வுணர்ச்சி யென்பதிலையே 
திருவாளர் கலந்தபடி செப்புவ தெப்படி யோ , உனையணைந்தா லிவ் 
வாறு நான் கேட்பே னப்போ , துன்னறிவு மென்னறிவு மோரறி 
வாக்காணே ( vi . 82. 16 ) என்று மகளிர் இருவர் கூற்றில் 

வைத்துரைப்பது காண்க . 
1. தெண்டிரை யென்பது ஆகு பெயராய்க் கடல் குறித்து நின்றது . 

அமிழ்து படு தீஞ் சொல் என்புழிப் படுசொல் உவமத் குறித்து 

வந்தது ; " இளிபடு மின் சொல் ( ஞானசம் . 2:68 . 3 ) என்றாற்போல . 
2. எல்லா கலங்களினும் தலையாய நாநல முடைமை பற்றி , தீஞ் 

சொல் இமிழ் பெரும் புலன் என்றும் , எல்லாச் செல்வங்களினும் 
தலையாய கேள்விச்செல்வம் தருதல் பற்றி திமிர்ந்த இருபெரும் 

புலன் என்றும் சிறப்பித்தார் ; ( குறள் . 641 : 411 ) காண்க . 
3. ஒரு காலே - உ . வே . 
4. அழகிதாக என்றுரைத்தது , அவ்விழவால் மெய்வனப்புக் குறை 

யாமை யுணர்த்தற்கு எனக் கொள்க . 
5. உடலசைவாலும் முகக்குறிப்பாலும் கைகளாலும் தன்னுள்ளத் 

தெழுந்த கருத்துக்களைத் தெரிவிக்கும் சிறப்புப்பற்றி , ஊமனை , 
மெய்யுரை பெறுஉஞ் செவ்வியாளன் என்றார், 

" கையினாற் 
சொலக் கண்களிற கேட்டிடும் , மொய்கொள் சிந்தையின் 
மூக்கையு மாபினேன் ( சீவக . 997 ) என்று பிறர் கூறியது , 
கூற்று நிகழ்த்துவோள் தனனை யவலித்துக் கூறும் அமைதி பற்றி 
யெனலறிக , 


454 


கூறு 


அறிவிக்க அறியும் ஊமன் ; கனாத்திறன் அல்லதை வினாத்திறம் 
காணும் சனாப் போல்வதல்லது வசனிக்கவொண்ணாத சிவபோகம் 
இன்னபடியிருந்ததென்று 2 கேட்கவும் சொல்லவும் கூடிய 
பாட்டையுடையதோ , அன்று ; பிறிது - வேறுபட்டது , காண் ; 

20-29 . ( பொறை ..........உணர்வின்பாலே ) வசையில் 4பேரு 
ணர்வு 5இசைய மள்ளர் - குற்றமில்லாததாகிய பெரிய உண்மை ஞானத் 


1 , ஊமன் கண்ட கனவு முற்றும் பிறர் விளகை அறியுமாறு உரைக் 

கவும் கேட்கவும் படாதென்பதுபற்றி , கனத்திறனல்லதை வீனுத் 

திறம் இல்லை என்றார் . 
2 . இவ்வுரை சில ஏடுகளில் இல்லை . சொல்லும் வேறுபாட்டை 

யுடையதோ - உ . வே . 
3. அற்றேல் , “ ஊமனார் கண்ட கனவிலும் பழுதாய் ஒழிந்தன கழிந்த 

அந்நாட்கள் ( பெரிய , 1. 1. 3. ) என்றாற் போலப் பயனின்றிக் 
கழியும் போலும் என்பதனை விளக்கி , அது ஞானவான்கனாலே 
எய்தப்படுமென யாப்புறுத்தற்குப் பிறிது என்றார் . அருணகிரி 
யாரும் இந்த ஞானவின்பம் எளிதில் கேட்கவும் சொல்லவும் 
படாத தென்பதனை , " மக்கட்குக் கூறரிதானது , கற்றெட்டத் 
தான் முடியாதது , மற்றொப்புக் கியாது மொவ்வாதது- மனதாலே ; 
மட்டிட்டுத் தேடவொணாதது , தத்வத்திற் கோவைபடாதது , 
மத்தப் பொற் போது பகீரதி - மதி சூடும் ; முக்கட் பொற்பாள 
ருசாவிய , அர்த்தக்குப் போதகமானது , முத்திக்குக் காரணமானது . 
பெறலாகா ; முட்டர்க் கெட்டாதது நான் மறை யெட்டிற் 
நட்டா தெனவேவரும் " என்றோதி , எனவே அதனால் நாம் அதனைப் 
பெறலரிது போலு மென்பாரை மறுத்து , பெறற் குரியதே யென் 
பாசாய் , " முற்பட்டப் பாலையிலாவது --புரிவாயே ” ( திருப்புகழ் . 

489 ) என்று கூறுதல் காண்க . 
4. உண்மை ஞானத்தைப் பேருணர் வென்றார் , அதனிற் பெரியது 

பிறிதியாதும் இல்லையாதலால் ; " அருளிற் பெரிய தகிலத்தில் 
வேண்டும் , பொருளிற் றலையிலது போல் ( திருவருட் . 31 ) 

என்பது காண்க. 
5. கல்வி கேள்விகளால் பேருணர்வு உடையாரயினும் , சிவபோக 

முண்மை தேர்ந்து அதனைப் பெறற்குக் கருதாதவழி வசையே 
பெறுவாராதலின் , 

வசையில் 

பேருணர் வீசைய மள்ளர் 
என்றார் ; திருவள்ளுவரும் , “ கற்றதனா லாய பயனென் கொல்வா 
லறிவன் , நற்றாள் தொழாஅ ரெனின் ” ( குறள் . 2 ) என்றமை காண்க 


தையுடைய கீர்த்திமான்களாகிய வீரரானவர்கள் ; 1 பொறைப்பெருங் 
கவசம் புக்கு - பொறுத்தற்கரிய வெகுளியும் துன்பமும் வந்தால் 
சகிக்கும் பொறுமையாகிய பெரிய கவசத்தையிட்டு ; செறுப்பு அரும் 
செயல் நீர் கனைகழல் கட்டி -- விரோதிகளால் சயித்தற்கரிதாகிய தம் 
மால் பிறர்க்கும் பிறரால் தமக்கும் ஒரு செயல் இல்லை என்னும் சத் 
திக்கின்ற வீரக்கழலை வீக்கி ; மயலொடு காமம் 3 நீத்த கயந்தலை கடி 
தூர்ந்து - காமமயக்கங்களை 4 யொழித்தல் என்னும் யானையைக் 

கடிதாக 
மேல்கொண்டு ; அச்சம் இன்மையின்- சருவசங்க நிவிர்த்தி வந்து 
நிர்ப்பயமானபடியால் ; துணை யின்றி- துணையின்றித் தமியராய் ; 
ஆங்கு - அவ்விடத்தே ; " ஞானப் பூமுகப் புகர்வாள் ஏந்தி -- ஞான 


1. கவசமில்வழிப் பகைவர் எறியும் படை எளிதிற் றாக்கித் தீங்கு 

செய்யவதுபோல , வெகுளியுந் துன்பமும் தாக்கி மெய்யுணர்வைச் 

சிதைத் தழிக்கு மாதலின் , பொறைப் பெருங்கவச மென்றார் . 
2. செயல் தீர் கழல் -- செயலின்மையாகிய கழல்; அஃதாவது 

சுன்மச் சேதவுபாயமென மேலே கூறியது . தீர் , முதனிலைத் 
தொழிற் பெயர் . 


3. நீத்த கயந்தலை யென்பது “ பொச்சாவாக் கருவி ( குறள் 537 ) 

என்றாற் போல நின்றது . கயந்தலை - பெரிய தலையையுடைய யானை ) 


4. ஒழிததலென்னும் விரதமாகிய யானையை யூர்ந்து - உ . வே . 
5 . துணையின்றால் கென்று கொண்டு துணை வேண்டாமை யாகிய 

படையே துணையாக வுடையரான விடத்து- உ . வே . 


கூட்டொரு 


6. உயர் வற வுயர்ந்த வீரர் துணை வேண்டாது தவித்துச் செல்லும் 

பான்மைய ராதலின் , துணையின் றென்றார் ; 
வரையும் வேண்டாக் கொற்றவன் ( கம்ப . கிட் . வாலி வதை . 
என்று கம்பரும் செருவில் ஒருவ ( முருகு . 262 ) என நக்கீரரும் 
கூறுதல் காண்க , 


7. இறைவனுக்கு ஞானமே வாளாகச் சான்றோர் கூறுவது பற்றி , 

இவரும் ஞானப் பூமுகப் புகர்வாள் என்றார் ; ஞானவாளேந்து 
மையர் நாதப் பறையறையின் (திருவா. 46. 1 ) என்று மணி 
வாசகர் கூறுவர் . 


மென்னும் கூர்மையும் ஒளியு முடைத்தாகிய வாளையெடுத்துக்கொண்டு ; 
ஐம்புலன் அடக்கி- பஞ்சேந்திரியங்களையும் தம் வசமாக்கி ; 
பகை ஓட்டி - காமாதிபகை ஆறையும் போக்கி ; இருவினை வீட்டி 
புண்ணியபாவங்களைச் சயித்து ; ஒருவழிக் கொளி இய உள்ளமொடு 
உபரமசிவமே பரதத்துவமென்னும் ஒரு நெறிப்பட்ட அறிவோன்றே 
யல்லாமல் ; உணர்வு சூழ் ஒடுக்கி - அல்லாத 4உணர்வுகளைக் கெடுத்து ; 
உள்ளுநர் உணர்வின்பால் உணர்வது- அறிவோர் அறிவின்பாலாய் 
அறிந்து அனுபவிக்கத்தக்கதாம் எ.று. 


ஒ , 5 வினா . எ , அசை . 


1. சிவநெறி யொன்றையன்றி வேறு நெறி அப்பெருமக்கட் கின்மை 

யின் , ஒருவழிக் கொளி இய உள்ளம் என்றார் ; ஒரு நெறிய 
மனம் வைத்துணர் ஞான சம பந்தன் ( ஞான . 1.11 . ) என்று 
ஞான சம்பந்தரே கூறுதல் காண்க , 


2. பரமேசுவார் துதி யொழிய அல்லாதவற்றைக் கெடுத்து - 

இவ்வுரை வேறுபாடு செப்பறை யேட்டில் கண்டது 


3. உள்ளத்தை ஒருநெறிப் படுத்தி ஞானம் கைவரப் பெற்ற 

பின்னரும் தாக்கி நிற்கும் உடம்பின் தொடர்பால் வேறு 
உணர்வுகள் தாக்கு மாதலின் , அவற்றை வேரோடுங் கெடுப்பது 
தோன்ற , உணர்வுசூழ் ஒடுக்கி யென்றும் , அவரால் உணரப் 
படுவது சிவ போக மொன்றே யாதலின் , உணர்வது உணர்வீன் 
பாலே யென்றும் கூறினார் . இவ்வாறு உள்ளி புணர்ந்த உணர் 
வின் நலத்தை மணிவாசகர் " இன்பம் பெருக்கி யிருளகற்றி யெஞ் 
ஞான்றும் , துன்பம் தொடர் வறுத்துச் சோதியாய் - அன்பமைத்துச் 
சீரார் பெருந்துறையான் என்னுடைய சிந்தையே , ஊராகக் 
கொண்டான் உவந்து " (திருவா . 47 , 11 ) என்றும் , திருமூலர் , 
" ஒன்றி நின்றுள்ளே யுணர்ந் தேன் பராபரம் , ஒன்றி நின்றுளளே 
யுணர்ந்தேன் சிவகதி , ஒன்றி நின்றுள்ளே யுணர்ந் தேன் உணர் 
வினை , ஒன்றி நின்றே பல ஊழி கண்டேனே " (திருமந் . 2954 ) 
என்றும் கூறுகின்றனர் . 


4. உணர்வும் வகைகளை - உ . வே . 


5. ஓகாரம் எதிர்மறை - உ . வே . 


அநந்நிய பாவகம் . 


அகவல் 68 . 
சகளங் கட்காண் டகுதித் தாகத் 
துகளில் தியானந் துறவா தறவ 
நிட்களங் கட்காண் டகுதி 1 நீளிடைத் 

துட்க வோடிய தோட மிக்க 
5. பாவனை படியா தாவகை யரிதெனின் 

மேவினை யுணர் நனி விமல னோவா 
நிலைமையன் குணமுக நிவந்தோ னில னுரு 
அறிவறி யாமை யகன்றோன் பொறிபுனை 

யோக வியோக 2 மொழித்தோன் றூமனச் 
10. சங்கற் பத்தொடு சகலங் கலை தீர் 

பெங்கணு மிரிய விருந்தோன் பொங்கிய 
மதியாங் கார மடித்தோன் விதியால் 
அபாவ னதனைப் பாவா பாவத் 

துயர்வற பாவ மொழித்தரும் பாவத் 
15. துற்றோ னேதுக் காலஞ் செற்றோன் 

தீண்ட தீண்டா தாதன் மாண்ட 
ஆக மணைத லகறல் போகோன் 
விகற்ப மேவோன் றரிப்பது * தவிர்த்தோன் 
ச்சை மற்ற சிரயஞ் செற்றோன் 


1. நீளிடை -- பா . வே . 
2. முடைத் தோன் - பா . வே . 
3. துயர் வறுபாவ மொழித்த பாவத் - பா . வே . 
4. தணித்தோன் - பா . வே . 
5. சிரயங் குற்றோன் -- பா . வே . 


458 


20. எற்றிவ னபாவ னாத லெற்றேற் 

கூடான் குறியுட னதனால் 
வீடா வுலக மபாவனென் றறைவே 

இஃது உள்ளுக கணர்வ தணர்வின் பாலாய் வசனிக்க 
வொண்ணாத அனுபவமாயிருக்கிற நிட்களம் பாவிக்கப்படாததாய் 
இருந்த தென் என்று வினவ , அபி யாதலின் சட்சுவாதி கரணங் 
களுக்குத் 4 திருசிய னல் லாமையாற் கரணவறி வொழிய, அரூபியா 
யிருக்கிற ஆன்ம வறிவாலே தரிசிப்பார்க்குத் திருவருளால் அநந்நிய 
மாகப் பாவிக்கப்படுவன் என்று கூறியது . 
1-5 . 

( சகளம் ....... அரிது ) 

அரிது ) 6 அறவ- தருமவானே ; 
சகளம் கட்காண் தகுதித்தாக துகளில் தியானம் துறவாது- பதிப் 


உரை : 


1 , குறிப்புடன தனுல் - பா . வே . 
2 , ஆடாவுலக - பா . வே . 
3 , ஞானு . 67 : 29 . 
4. தரிசன மல்லாமையாற் - பா . வே . 
5. ஆன்ம வறிவாலே பாவிக்கப்படுவ னென்று சொல்லியது - பா . வே . 
6. சமயவறங்களை யுரைக்கும் சான்றோரை அறவோர் என்றும் , சமய 

நெறியை அறமென்றும் கூறும் வழக்குப் பற்றி , ஈண்டுச் சமய 
வுண்மை யுரைக்கும் ஆசிரியனை , அறவ என்றான் , அங்கையிற் 
பாத்திரங் கொண்டறக் கேட்கும் , இங்கு இணையில்லாள் ” ( மணி . 

25 : 9-10 ) எனச் சமய நெறி அறமென்று வழங்கப்படுமாற்றிக . 
7 . 

சகளமாவது உருவத் திருமேனியாதலால் , சகளம் கட்காண் தகுதித் 
தாமென்றும் , அதனால் தியானம் எளிதில் அமையும் என்பது 
பற்றி , துகளில் தியானம் துறவாது என்றும் கூறினான் . துறத்தல் , 
நீக்குதல் . கண் முதலிய பொருள்களாற் காண்டல் முதலிய 
தொழில் நிகழ்ச்சியால் மனம் ஒன்றா தொழியும் குற்ற முண்டா 
தலின துகளில் தியானம் என்று சிறப்பித்தார் . கேள்வி சிந்தனை 
தெளிதல்களின் படன் தியானம் என்பர் . “ எண்ணா யிரத்தாண்டு 
யோக மிருக்கினும் , கண்ணா ரமுதினைக் கண்டறி வாரில்லை , உண் 
ணாடி யுள்ளே பொளிபெற நோக்கினால் , கண்ணாடி போலக் கலந்து 
நின்றானே ( திருமந் . 603 ) என்பதனால் தியானத்தின் சிறப்புணரப் 
படும் . 


பொருள் உரூபி பாயிருக்குமாபின் கண்ணாற் காணப்படும் முறைமைத் 
தாதலாலே குற்றமற்ற தியானத்துக்கு நீங்காதாம் ; - நிட்களம் 
அங்கனமின்றி 1 நிட்கள மென் றருளிச் செய்தபடியாலே ; கட்காண் 
தகுதி நீளிடைத்து 2உட்க ஓடியது-கண்ணால் தரிசிக்கு முறைமை 
அதி தூரத்த தாய்ப் பயத்தையுண்டாக்கிக் கிட்டாததாயிருந்தது ; ஓட 
- கிட்டா தொழியவே ; மிக்க பாவனை படியாது- அது மிகவும்பாவிக் 
கப் படாத தாகலின் ; 3 ஆவகை அரிது- தியானித்தல் அரிதாயிருந்த 
தென்று சீடன் விண்ணப்பஞ் செய்ய ; 4இனி, ஆசிரியர் கூறுவர் : 


5-6 . (எனின் ........நனி ) எனின் - என்பாயாயின் ; மேவினை 
நனி உணர் - பொருந்த மிகவும் அறிவாயாக ; 


6--19 . (விமலன் ....... உற்றோன் ) விமலன் - நின்மலன் ; 


1. நிட்களம் என்றருளிச் செய்ததை அகவல் . 62 ல் காண்க . 
2 . கண்டு பயனெய்துதற்குரிய உறுதிப்பொருள் காணப்படாதாயின் 

அதனால் உறுதி யெய்துதற்குரியோர் அச்சமும் அவலமும் உறுவது 
இயல்பாதலின் , உட்கவோ டியது என்றான் ; உண்டொ சொண் 
பொரு ளென் றுணர் வார்க்கெலாம் , பெண்டி ராணலி டென்றறி 
யொண்கிலை , தொண்டனேற் குள்ளவா வந்து தோன்றினாய் , கண் 
டுங்கண்டிலே னென்ன கண் மாயமே (திருவா . திருச் . 42 ) என்று 
மணிவாசகரும் , தேடிக்கொண்டு திருவாய்மூர்க் கேயெனா, ஓடிப் 
டோந்திக் கொளித்தவா றென்கொலோ என்று திருநாவுக்கரச 

ரூம் வருந்திபுரைக்குமாறு காண்க . 
3. பாவனைக்கெட்டா தாயின் , பாவக மாத்திரையாய்ப் பயன்படாமை 

யின் ஆவகையரிது என்றான் ; பாவனா தீதமெனிற் , பாவகமாம் 
அன்றென்னிற் பாழதுவாம் (சித்தாந்தப்பஃறொடை 604 சிவ . 

போ . 6 : 2 , 3 ) என்று சான்றோர் கூடிய , 
4. இத்தொடர் சில ஏடுகளில் இல்லை . 
5 . மனம் இனிதாகப் பொருந்தி யறிவாயாக -உ . வே . 
6. எப்போதும் எல்லாப் பொருள்களிலும் தூய்மையாக ஒளிர்வது 

பற்றி , முதல்வனை விமலன் என்றார் ; 
( 4 கா நகரவாதி விஜை , வலவ- உா லவ_வஸுஷு " 
{ 5 ; 16 ) என்று மிருகேந்திரம் கூறுதல் காண்க . 


460 


6-7 . ஓவா நிலைமையன் -2 மாறுபாடின்றி என்றும் ஒரு 
படித் தான 3 நிலைமையுடையோன் ; 


7. 4 குணம் உக வெந்தோன் - முக்குணங்களையும் ஒழித்து 
ஒங்கினோன் ; 

சஉருவிலன் - அரூபியா யிருப்போன் ; 


8. அறிவு அறியாமை அகன்றோன் - தனக்கு அபூருவமாக 
அறிவ தோர் அறிவில்லாமையாலே அறிதலில் விருப்பும் சர்வஞ்ஞ 
னானபடியினாலே 7 அறியாமையுமாகிய இரண்டும் இல்லாதோன் ; 


1 . 


வான் கெட்டு மாருதமாய்ந் தழனீர் மண்பெடினும் , தான்கெட்ட 
லின்றிச் சலிப்பறியாத் தன்மையன் (திருவா . தெள்ளே . ) என்ப . 


2 , திரிதலின்றி - உ . வே . 


3. செய்தியையுடையோன் - உ . வே . 


4. " குணங்கள்தாம் இல்லா இன்பமே ( கோயில் 4 ) என்று திரு 

வாசகமும் ” த JM Pுண பலாது தவா தீதழ 
( 7 , 19 ) என்று சருவ ஞாறேத்தராகமும் கூட. முதல் காண் 5 . 


5 , " இன்னவுரு வின்னபிற மென்றறிவ தேலரிது " ( ஞான . 329. 4 ) 

என்று சான்றோர் கூறுப . செப்பறையேட்டில் ஈண்டுக் காணப் 
படும் பதவுரையில், “ இலன் உரு என்றே பிரித்து நிறுத்தி 
அருவாயிருப்போன் என்று உரை கூறப்பட்டுள்ளது . 


6. அறிவு என்றது சண்டு அறியப்படும் பொருண் மேனின்றது, இறை 

வனுக்குத் தெரியாமே ஒரு பொருளும் இல்லையென்பது கருத்து . 
அறியாப்பொருளை அறிதற்கண் அனைவர்க்கும் விருப்பமுண்டாதல் 
இயல்பாதல்பற்றி , அறிதலில் விருப்பும் என்று 

கூறப் 


உரை 


பட்டுளது , 


7. அறியாமை யென்பதற்கு அறி தலாகிய தொழிலைச் செய்யாமை 

என்று பொருள் கொள்க ; “ கல்லாமை " என்பதற்குப் பரிமே 
லழகர் உரைக்கும் உரை காண்க . 


461 


8-9 , பொறிபுனை யோக வியோகம் ஒழித்தோன் - 1 இந்திரி 
யங்களையுடையார் பதார்த்தங்களிற் கூடியிருப்பது போலத் தனக்கு 
அபூருவமாயிருப்பதொரு பொருளில்லாமையினாலே .. ஒரு பதார்த்தத் 
திற் கூடியிருக்க 2 வேண்டுதலும் , தன்னை யொழிய ஒரு பொருட்கும் 
நிலை இல்லாமையால் ஒரு பொருளை 3 ஒழிந்திருத்தலும் இல்லா 
தோன் ; 

9-11 . தூமன . .......... இருந்தோன் ) தூமனச் 4 சங்கற்பத் 
தொடு சகலம் கலை எங்கணும் தீர்பு இரிய இருந்தோன்- தூயதாகிய 
மனத்திலுண்டாகிய ஈடணாக் திரயங்களும் சகல கேவலங்களும் 
தேகமும் யாண்டும் விட்டு நீங்க விளங்கி பிருந்தோன் ; 

11-12 . பொங்கிய மதி ஆங்காரம் மடித்தோன்- மிக்குற்ற 
கரணவறிவாலாகிய அகங்காரம் கெடுத்திருந்தோன் ; 


1 , அந்தக்கரணங்களையுடையார் --- உ . வே . 


2. வேண்டுமதில்லை --உ . வே . 


3. ஒழிந்திருப்பானுமல்லன் -- உ . வே . இக்கருத்து , ஒன்று நீயல்லை 

அன்றி யொன்றில்லை யாருன்னை அறிய கிற்பாரே ” ( கோயில் 7 ) 
என்ற திருவாசகத்தை யுட்கொண்டு விற்கிறது . " வேறாயு - னானா 
னிடம் வீழிம்மிழலையே " என்பர் ஞான சப்பந்தர் . 
இசனைத் தேவிகலோ தத்ரம் யகாநிவாஹ U ஜ . மகா நி 
யாவதி வா நாந ஹ 2ெவதா நி 3 

வ 

என்றும் , 

( விலா திகள் 
ஸதத 8நடி” என்றும் கூறுதலாலும் அறிக. 


ம 


விளைவனவாதலின் , ஈடணைகளைச் 


4. மனத்தின் சங்கற்பத்தால் 

சங்கற்ப மென்றொழிந்தார் . 


5. சகலமெனவே கலையும் கேவலமும் அடங்குமாயினும் , அவத்தை 

யாம் இயைபு தோன்றவும் ; கேவலம் தன்பால் அடங்கவும் சகலம் 
என்றும் , தூலசூக்கும தேகமெல்லா மடங்க , கலை யென்றும் 
பிரித்தோதினார் . 


6. ஈடணத் திரயங்களுக்குக் கண்டிக்கப்படுதலும் கண்டித்த பொருள் 

களிற் கூடாமையும் இவை தூரத்தனவாகக் கெடுத்துக்கொண் 
டிருப்போன் - உ . வே , 


462 


12-15 . (விதியால்...........உற்றோன் ) 1 விதியால் அபாவன் 
அரூபியான முறை ைமயாலே கரணவறிவாற் பாவிக்கப்படான் ; 
அவனைப் பாவா பாவத்து-- ஒருவன் - அவனைப் பாவிக்கப்படுவனோ 
பாவிக்கப்படானோ என்று பார்த்து ; உயர்வு அறு அபாவம் ஒழித்து 
8 பாவா பாவம் என்றவையிற்றில் தாழ்ந்ததாகிய அபாவமென்னும் 
அஃது ஒழித்து ; அரும் பாவத்து உற்றோன்- 4 அவைகளாலே 
நிச்சபித்துக்கொண்டு 5 கரணரகிதமாபிருத்தலினால் அருபவறிவாலே 


1 . 


வாளாது அபாவன் என்ற வழி அத்துவித பாவனையும் பயனில் 
செயலாம் என்பதுபட்டுக் குற்றமாய் முடிதலின் , விதியால் 
அபாவன் என்று சிறப்பித்தார் . அத்துவித பாவனையின் நலத் 
தைச் சருவ ஞானோத்தரத்துப் பரமாத்ம பிரகரணத்துட் காண்க . 


2 . 


அபாவன வனை யென்று கொண்டு , “ கரணவறிவாற் பாவிக்கப்படாத 
வனை யென்றும் , பாவாபாவத்து என்பதற்குக் கருவிகளோடுகூடி 
நின்று இயற்றும் பாவனை சகலமாதலினாலும் , கருவிகள் நீங்கி நின்று 
பாவிப்பது கேவலமாதலினாலும் இவ்வாறு பாவனைக் கெய்தாத 
வனைப் பாவனைக்குள்ளாயினானாகப் பாவிப்பது பயனில் செயலாக 
லாலும் என்றும் , உயர்வறு அபாவ மொழித்து என்பதற்கு இக் 
திறத்துத் தாழ்ந்த பாவனைகளை யொழித்து என்றும் , அரும்பாவத் 
துற்றோன் என்பதற்கு , அநந்திகமாய்த் திருவருளினாற் பாவிப்போ 
ருடைய அரிதாகிய பாவனையிலே நின்றோனென்றும் ஏனு திவாடி 
ஏடு கூறுகிறது. 


3. 


பாவனை யாவது மனமுதலிய கருவிகொண்டு செய்யப்படுதலால் 
பாவிக்கப்படும் பொருள் அசத்தாதலின் பாவத்தை விலக்கினார் 
அருவாதலின் , பாவனைக்கெட்டாதவன் என்று பாவிப்பது பயனில் 
செயலாம் என்பது பற்றி , உயர்வறு பாவம் என்றார் . " பாவிக்கின் 
மனதிவேண்டும் பயனிலை கரண நீத்துப் , பாவிப்பன் என்னி 
லென்ன 

பழுதுள , பாவகத்தால் , பாவிக்கவொண்ணானென்று 
பாவிப்பன் என்னின் நீயென் ( சிவப் .86 ) என்றார் பிற சான்றோரும் . 


4. கரணத்துடன் அளவைகளாலே - உ . வே . 


5. காணாதீதமான அரூபவறிவாலே - உ . வே . 


463 


பாவிக்கப்படுவன் என்று உணர்ந்து அவனை அவ்வளவும் அபேட்சித் 
துக்கொண்டு அனுட்டிப் போர் 1 பாவனையிலே நின்றோன் ; 
15. ஏதுக்காலம் செற்றோன்- தனக்கு 

-தனக்கு மற்றொரு 

மற்றொரு 2 நிமித்த 
காரணரும் திரிகாலங்களும் இல்லா தான் ; 


16-17 . (தீண்டல் ...... .... போகோன் ) 3 தீண் ... ல் 
போகோன் - ஒரு பொருளினும் பற்றில்லாமையாலே அதில் தோய் 
வுடையானும் அல்லன் ; தீண்டாதாதல் போகோன் - சருவ வியாபியாத 


1 . ஊனினுள் ளுயிரைவாட்டி புணர்வினார்க் கெளியராகி , வானி 

னுள் வானவர்க்கும் அறியலா காத வஞ்சர் , நானெனில் தானே 
யென்னும் ஞானத்தார் பத்தர் செஞ்சள் , தேஜமின்ன முதுமானார் 

( 29 : 1 ) என்று திருநாவுக்கரசர் கூறுதல் காண்க , 
2. முதல் துணை நிமித்தமென்ற ஏது மூன்றனுள் , தனக்கு உருவம் 

இன்மையின் முதலும் துணையும் இலலாதலின் , நின்ற நிமித்தம் 
நோக்கிய வழி , தான் உலகுயிர்கட்கு நிமித்தகாரணமாவதன்றித் . 
தன்னை 

நியமிக்கும் நிமித்த காரண மில்லாமைபற்றி , ஏது 
செற்றோன் என்றும் , முக்காலமும் மாயாகாரிய மாதலின் , அதற்கு 
அப்பாற்பட்ட தனக்கு அக்காலம் கீழ்ப்படுதலின் , காலம் செற்றோன் 
என்றும் கூறினார் . ஆகமங்கள் காலாதீதன் என்று கூறும் . 
IS_ 10 காஜா நவவொச " என்பது மிருகேந்திரம் ; கால 
மூன்றையுங் கடந்த கடவுள் (திருவிடை . மும் , 22 ; 4 ) என்று 
பட்டினத்தடிகளும் கூறுவர் . 


3. " வேண்டுதல் வேண்டாமையிலான் என்றும் , பற்றற்றான் 

( குறள் ) என்றும் திருவள்ளுவர் கூறுவர் . செய்பொருள் 
( குறள் 358 ) என்பதற்குப் பரிமேலழகர் , தோற்றக்கேடுக ளின்மை 
யின் நித்தமாய் , நோன்மையால் தன்னை ஒன்றும் சலத்த 
லின்மையின் தூய்தாய்த் தான் எல்லாவற்றையுங் கலந்து நிற்கின்ற 
முதற்பொருள் விகாரமின்றி எஞ்ஞான்றும் ஒரு தன்மைத்தாதல் 
பற்றி , அதனைச் செம்பொருள் என்றார் என்பதும் , கருவினா 
லன்றியே கருவெலா மாயவன் , உருவினா லன்றியே யுருவு செய் 
தீரன் ” ( 293. 3 ) என்றும் , அவையவை சேர் பயனுருவாய் அல்ல 
வருவாய் என்றான் " (129 : 7 ) என்றும் ஞானசம்பந்தரும் வேறு 
சான்றோர்களும் கூறுவனவும் ஒப்புநோக்கத் தக்கனவாம் . 


41 


லாலே அதனை ஒழிர்திருப்பானு மல்லன் ; மாண்ட ஆசம் அணை தல் 
போகோன் -அழகிய தேகங்களாலுண்டாகிய சுக துக்கம் தனக்கு 
இல்லாமையாலே அவையிற்றிற் பந்தமில்லா தோன் ; அகறல் 
1 போகோன் - அத்தேகங்களுக்குப் பிரவிருத்தி நிவிருத்தி தன்னை 
யின்றி அமையாமையால் அவையிற்றை விட்டு இராதோன் . 

18. ( விகற்பம் ........... தவிர்த்தோன் ) 2 விகற்பம் மேவோன் - 
அவிகாரியாயிரப் போன் ; 

தரிப்பது தவிர்த்தோன் 3 தன்னை 
யொன்றும் தாங்கி நிற்றலை இல்லாதோன் ; 

19. ( இச்சை - செற்றோன் ) இச்சை - ஒரு பொருளில் ஆசை 
யும் ; ஆசிரயம் செற்றோன் -- ஒருவரை ஆசிரயித்தலும் இவையிரண் 
டும் கெடுததோன் ; 
20 . அபாவனாகல் 

எற்று -4 இத்தனைப் பிரகாரத் 
தாலே அறியப்படுவான் ஒருவனைப் பாவிக்கப்படான் என்பது எற் 
றிற்கோ ? 


இவன் 


1. போகோன் என்பது தீண்டல் முதலியவற்றோடும் கூட்டப்பட்டது . 


2. ஞாயிற்றின் முன் தாமரை மலர்வது போல முதல்வன் சத்தி 

சங்கற்பத்தால் படைத்தல் முதலிய தொழில் நிகழ்தலால் அவன் 
பால் விகாரம் சிறிதும் உண்டாகாமையின் விகற்பம மேவோன் 
என்றார் ; மேவோன் என்னும் எதிர்மறைலினையின் 

எதிர்மறைலினையின் ஆகாரம் 
செய்யுளின்கண் ஓகாரமாயிற்று எல்லாவற்றிற்கும் ஆதாரமாகிய 
தனக்கு ஓர் ஆதாரம் வேறு இல்லான் என்பதை , தரிப்பது தவிர்த் 
தோன் ” என்றார் . தாயு மானர் , " ஆதார வாதேப முழுது நீயாத 
லால் அகிமீ தென்னையாட்டி யாடல் கண்டவனுநீ ஆடுகின்ற 
வனுநீ ( சச்சி 10 ) என்பது காண்க . 


3. தன்னையொன்று தாங்கி நிற்பதொழிந்திருப்போன் - உ . வே. 


4. இவ்வாறெல்லாம் அனுபவமுடைய சான்றோர்கள் பலபடியாலும் 

உரைத்தவற்றை எடுத்தோதிஞர் , முதல்வனைப் பாவனுதீதன் 
என்றும் , மிக்க பாவனை படியாது ( ஞானு. 68 4. 5. ) என்றும் 
கூறுவதன் கருத்தை விளக்கி வற்புறுத்தற்கு . 


5 , பாவிக்கப்படாத அபாவனென்றல் எற்றிற்கோ- உ . வே . 


5.) 


4 . 


20. எற்றேல் -1 அபாவனென்னும் வசனம் என்றான் உண்டா 
யிற்று என்னில் ; 


2 


21-22 . ( கூடான் ........... 

அ றைவே ) குறியுடன் கூடான் 
அரூபியாதலாலே 3 கரணவறிவால் குறிக்கப்படுவானல்லன் ; அதனால் 
உலகம் 4 அபாவன் என்று அறைவு வீட - அதனால் உலகத்தார் 
பாவிக்கப்படாதான் என்று சொல்லுதலை ஒழியார் . எ.று. 

மற்று , அசை , உலகம் , ஆகு பெயர் . ஐகாரம் , சாரியை , வீடா , 
நீட்டல் விகாரம் . 


1 , பாவிக்கப்படானென்னும் வசனம் எத்தாலெனின் - உ . வே . 


2. அருவுருவங் கடந்து நிற்றலாலே - உ . வே . 


3 . 


எனவே அவன் உயிர்களிடையே கலந்து நிற்கும் குறியை யுணர்ந்து 
அவ்வாறே தாமும் . அவன் திருவருளிற் கலந்து நின்றவழிக் 
காணலாம் 

என்பதாம் ; ஞானசம்பந்தரும் , “ குறியாற் குறி 
கொண்டவர் போய்க் குறுகும் , நெறியான் ” ( 155. 6 ) என்று 
அறிவுறுத்துமாதறிக. 


என 


4. அத்து வித பாவனைதானும் அவன் திருவருளாலே பெறவேண்டுமே 

யன்றித் தாமே செய்து கோடற்கும் அமையாமையின் , அபாவன் 
என்று அறைவு வீடா என்றார் . " நின்வயின் நினைக்குமா நினைக்கப் 
பெறுதல் , அனைத்தொன்றும் , நீயே யருளல் வேண்டும் ( கோயில் 
நான் 32. 40-1 ) என்று பட்டினத்தடிகளும் , அவனருளாலே 
யவன்றாள் வணங்க 

( சிவபுரா . 18 ) மணிவாசகரும் , 
காண்பாரார் கண்ணு தலாய் காட்டாக்காலே 

என்று திரு 
நாவுக்கரசரும் அறிவுறுத்துமாறு காண்க . இனிச் சிவாகமங்களும் , 
உந்நாகு வர V க்ஷ ஹயாவ மாவயெசு வா | 
வலவெ 3 உ 

ய நொ தீத ஓஷொஜாவ உஆ தெ || 
ஹாவெ.ந ஜாவ மாவெரு ஷாவாகரவா நிராயடி 
வலவெடாவாயி L B3_ுக ஹாவெ.ந செவஉழய ) 
என்று கூறுகின்றன . 


466 


கன்ம சமத்துவ சத்திநிபாதம் . 


அகவல் 69 


அந்தமி லமலன் சத்தி யெங்கணும் 
நந்து நன்றெனி னல்லறி வெவவர்க்கும் 
உந்தா தொழிதலென் னுரவோர்க் கல்லதை 

பிறவா தெனினதற் கிறவா தாரகம் 
5. அனைத்தெனிற் பதங்க னலர்கதிர் பங்கயம் 

அனைத்து மலர்த்தா வியல்பிற் கவற்றின் 
உண்டுகொ லுரைசின முரைமோ கண்டிசிற் 
கண்டன மாவலி யற்றாக் கோடி 

சத்தி பதிப்பிற் சம்பிர தாயந் 
10. தொத்துவ தென்பது துகளச் சத்தி 

எங்கணு நிறைதலி னெனின்மற் றாங்கதற் 
கறிவிடை யுரையும் சாரத் தல்கல் 
புற்கல னித்த னிறைந்தோ னவனை 

மிக்க போக்கின னிற்றோ னென்றும் 
15. இறைபா சத்தை யிறுத்தோ னென்றும் 

அறையுரை யற்றச் சத்தி நிபாத 
4 நிபாத மென்ற தியாவ னொருவன் 
இடைக்கடி தொருபொரு ளடுத்துற வீழின் 

வெரீஇயந்நிலை யொரீஇ வேறிடம் 
20. மருவு மற்றென நிருமலன் பெருவலி 

பதிப்ப வறிவன் பவபயங் கதுவ 


1. புரவர்தெளின தற் --பா . வே . 
2. எனைத்து மலர்த்தா - பா . வே . 
3. கொண்டி - பா , வே . 
4. மென்றது கேட்டி - பா . வே . 
5. கவவ - பர . வே . 


467 


மதித்தனன் றேசிகன் மலரடி யடையும் 
மோக வனந்தர் முயல்வோர்க் 45 மோகன் 

சத்தியி னவனை யுணர்த்தன் மற்றது 
25. கருமத் தொப்பி 1 னல்லதை 

வருமா றங்கின்று மதிக்குங் காலே . 

இது மேற் பசுவுக்கு அமலன் சத்தி ஒசியாதுற்ற உண்மையால் , 
அறிவுண்டாகில் , அச்சத்தி வியாபியாயிருக்க எல்லார்க்கும் நல்லறிவு 
இல்லையாதற்குக் காரணம் என் என்று வினவ , கன்மசமத்துவ சத்தி 
நிபாதத்தா லல்லது ஞானமுண்டாகா தென்று சொல்லியது . 

1-1 : உரை : ( அந்தமில் ...... தாரகம் ) அந்தமில் அமலன் 
சத்தி - நித்தியனான பரமசிவனுடைய சத்தி ; 8 எங்கணும் நன்று 
நந்தும் எனின்.- எவ்விடத்தும் அழகிதாக வியாபகமாம் என்னில் ; 
நல்லறிவு எவர்க்கும் உந்தா தொழிதல் என் உண்மைஞானம் 
யாவருக்கும் உண்டாகா தொழிதல் 4 என்னையோ ; 5 உரவோர்க் 


1. னல்லது - பா . வே . 
2. வருமாறங்கில - பா . வே . 
3. முதல்வன் வியாபகப் பொருளாதலின் , அவன்பால் சமவேதமாய் 

ஒன்றியிருக்கும் சத்தியும் வியாபகமென்று எல்லா ஆகமங்களும் 
கூறுதலால் , எங்கணும் நன்று நந்தும் எனின் என்றான் : " எத்திற 
நின்றா னீச னத்திற மவளும் சிற்பள் (சிவ . சித்தி . 2. 75 ) 
என்று சான்றோரும் கூறுப . சத்தி எங்கணும் வியாபகமென்ப 
தனைப் பௌட்கரமும் 
“ தஷB ஷஷ வி நாகொவூாவக வாழிய வாது ! 
சு.நெடுநாக -தவகெ வோயாக விதாஜிவ : 

( 1. 21 ) என்று கூறுவது காண்க . 
4. இது சில ஏடுகளில் இல்லை - உ . வே . 
5. இருவினை யொப்பும் மலபரிபாகமும் உண்டாயினல்லது சத்திரி 

பாதம் உண்டாகாதென்று நூல்கள் கூற , உரவோர்க்கல்லதை பிறவா 
தெனின் என்பது மாணவனே ஆசங்கித்துக் கூறும் கூற்றென 
அறிக . " நாடும் வினை , எல்லை பிரண்டு மிடையொப்பிற் - பல் 
பிறவி , அத்தமதி லன்றோ வளவென்று பார்த்திருந்து , சத்திபதிக் 
கும் தாம் போற்றி ( போற்றி . 58-9 ) என்பர் சான்றோர் . 


468 


கல்லதை பிறவாது எனின் - இஃது அறிவுடைய நல்லோர்க்கல்லது 
உண்டாகாதென்னில் ; அதற்குத் தாரகம் இறவா - அச்சத்திக்கு 
அனுக்கிரக நிக்கிரகங்கள் ஒழியாதனவாயிருந்தன , காண் , என்று 
சீடன் விண்ணப்பம் செய்ய 

. 


5-7 . ( அனைத்தெனில் ........உரைமோ ) அனைத்து எனில் - 
அத்தன்மையாகவும் ஒரு 3. கடா உண்டென்னில் , சொல்வோம் ; 
பதங்கன் அலர்கதிர் பங்கயம் அனைத்தும் அலர்த்தா இயல்பிற்கு 
5 ஆதித்தனுடைய விரிந்த கதிர் பக்குவமான தாமரைமொட்டை 


பௌட்கரமும் - 
“ யாரு த 8 வவ ளூ வதேவ y) வி.நாலிமீ 
தஷாவிஆாக ெெகவல் ) வவவாக 48 நா U கது 1 
13- நாலா நவாவி விவாகெ .ஹகாரிண : | 
வதத ) - நீ வி நீராகி வடிமஹா விணீ || 

( 4 : 36-7 ) என்று கூறுகிறது . 
1. ஒழியாதிருக்குமல்லவோ என்று விண்ணப்பஞ் செய்ய - உ . வே . 
2. அத்தன்மைத்தாயே கடா - உ . வே . 
3. இவ்வாறு இல்லாத கொள்கை யொன்றை உள்ள தாக மேற்கொண்டு 

வினாதல் வாதமுறையன்மையின் , அத்தன்மையாகவும் ஒருகடா 

உண்டெனில் என்று உரைகூறப்பட்டது . 
4. இது கடாவன்றொ மறுத்தவழி 

மறுத்தவழி மாணாக்கற்கு அறிவு ளலா 
ராய்ச்சிக்கண் ஊக்கம் குன்றமென்றெண்ணி , அதனை உடன்பட்டு 
விடையிறுப்பார்போல , சிவசத்தியின் இயல்பைப் பதக்கன் கதிரை 

யும் பங்கயத்தையும் உவமாக நிறுத்தி விளக்குகின்றார் . 
5. ஈண்டுக் கூறப்படும் உவமமே முதல்வன் முத்தொழில் நிகழு 

மிடத்துத் தான் விகாரமின்றி யிருத்தற்குக் காட்டப்படுவது ; 
" விகாரங்கள் மருவான் வானின் , முத்திரவியெதிர் முளரியலர்வும் 
மொன் றலர் வான் முகையாமொன் றொன்றலரு முறையினாமே 
( சிவப் . 17 ) என்று உமாபதி சிவனரும் , " பதக்கன் பல்கதிர் பரப்பி 
விசும்பினி, தியக்குக் காலை யெழுத்தினி தியற்றும் , மன்னு பிர்த் 
தொடக்கம் மார்த்தாண்டம் இன்று ( ஞான . 64 : 15-7 ) என 
இவ்வாசிரியரும் கூறுதல் காண்க , 


469 


அலர்த்துமதொழியப் பக்குவமில்லாத தாமரைமொட்டை அலர்த் 
தாமைக்கு ; அவற்றின் உறுசினம் உண்டு கொல் - 3 அவையிற்றின் 
மேல் அந்த ஆதித்தனுக்கு மிக்க கோபமுண்டோ ; உரைமோ 
சொல்லாய் ; 


7. கண்டிசின் - அந்தச் + சத்தியிருக்கும் படியைக் காண்பா 
யாக ; காண்பாயாயின் , 


8. ( கண்டன........ கோடி ) கண்டன மாவலி - பரமசிவ 
னிடத்திற் கண்டனவாகிய மகத்தாகிய சத்திகளும் ; அற்றக் கோடி 
ஆதித்தனுடைய அத்தன்மைத்தாகிய சத்தி போலக் கொள்க ; 


1. யலர்த்தாமை - உ . வே . 


2. சினம் மிக்க வழியே ஈடுவு சிலை திறப்புதற் கே தவா மாதலின் , உறு 

சினம் என்று சிறப்பித்தார் ; கழிசினமே அரசியற்குக் கேடு தரு 
மென்னும் கருத்தாற் சான்றோரும் " சினனே சாமல் கழிகண்ணோட் 
டம் முதலியன " இவவுலகத்து அறந்தெரி திகிரிக்கு , வழியடை 
யாகுந்தீது ( பதிற் . 22 : 1-5 ) என்று கூறுதல் காண்க . இதனை 
விளக்கி இப்பதிப்பாசிரியர் உரைத்த உரையை ஆண்டுக் காண்க. 


3. யாதேனும் கோபமுண்டாயிற் - உ . வே . 


4. சத்தியிருக்கும்படியை யறிவாயாயின் - உ . வே . 
5. இதனால் பக்குவமுடையார்க்கே சத்திபதிவுண்டாம் என்பது 

பெறப்படும் . பக்குவவமாவது இருவினையொப்பும் மலபரிபாகமும் 
உண்டாதல் . இதனை முன்பே , " வல்வினையெல்லை செல்லாக் 
காலத்து , ஒல்லென வொப்ப வுயர் பெருஞ் சிவனது , சத்திரிபாதர் 
தழைப்ப " ( ஞானு. 8 ) என்று கூறுதல் காண்க , வினையொத்த 
வழியும் பக்குவம் இன்றியமையாது என்றற்கே அற்றக் கோடி 
யென மாட்டெறிந்தார் என அறிக பௌட்கரமும் , 
" கெவாநாளு வபவ - கு . க ேவபா நகாரண்டி 
53_ணொவவது வபாதெவி வகக கெரெவிவ 
தகவெ.தெ ெெவரீதி - வலப்புகி கவிவொ 
( 4:24 , 25 ) என்று கூறுவது காண்க , 


470 


9-10 . ( சத்தி .. 

(சத்தி ............ எனின் ) சத்தி பதிப்பின் சம்பிரதாயம் 
தொத்துவது என்பது- இனி சத்திநிபாதத்தால் குருபரன் அருளாலே 
தீக்கை கூடுமென்னும் இது ; துகள் குற்றமாயிருந்தது ; அச் 
சத்தி எங்கனும் நிறைதலின் எனின் • அச்சத்தி எவ்விடத்தும் 
சருவ வியாபியானபடியா லென்னில் ; 


11-12 . ( மற்று ........ விடை ) ஆங்கு அதற்கு விடை- " அவ் 
விடத்து அதற்குப் பரிகாரம் கூற அறிவாயாக ; 

12. ( உரை ............. அல்கல் ) உரை-- இவ்வசனம் ; உபசாரத்து 
அல்கல் - உபசாரமாய்த் தங்குவதாம் ; 3 அது தான் எது போல வென் 
னிற் கேட்பாயாக ; 
13--6 . (புற்கலன் . 

( புற்கலன் ............ அற்று ) புற்கலன் நித்தன் அவனை 
இற்றோன் 4 என்றும் - ஆன்மா நித்தியனாக அவனை மரித்தானென்றும் ; 
நிறைந்தோன் அவனை மிக்க போக்கினன் என்றும் -- வியாபியான 
அவனைச் சொர்க்காதிகட்குப் போனானென்றும் சொல்லுமாறு போல 
வும் ; இறை பாசத்தை இறுத்தோன் என்றும்- 6 சிவன் அவிகாரியா 


1. சத்திநிபாதம் பிறந்தவழி ஆன்மாவுக்கு உலக வாழ்வில் வெறுப்பும் , 

வீடுபேற்றின்கண் விருப்பும் உண்டாதலால் , அவ்வான்மா வீடு 
பேற்றுக்குரிய ஞானமுணர்த்தும் ஆசிரியனை நாடும் ; அக்காலை 
ஆசிரியன் இவ்வான்மாவின் நிலைமையை ஓர்ந்து ஞானம் நல்கு 

வன் என்று ஆகமங்கள் கூறுகின்றன . 
2. இவ்வுரை சில ஏடுகளில் இல்லை . 
3. இவ்வுரை சில ஏடுகளில் இல்லை. 


4 . " வீயாது , உடம்பொடு நின்ற வுயிரு மில்லை , மடங்க லுண்மை 

மாயமோ வன்றே " ( புறம் 363 ) என்றும் , " அண்டிரன் வரூஉ 
மென்ன வொண்டொடி , வச்சிரத் தடக்கை நெடியோன் கோயி 
லுட் , போர்ப்புறு முரசக் கறக்க , ஆர்ப்பெழுந் தன்றால் விசும்பி 
னானே ( புறம் . 241 ) என்றும் , “ இச்சைமற் றாசிரயஞ் செற்றோன் 

( ஞானு . 68. 19 ) என்றும் வருவன காண்க . 
5. அவனைப் போனான் வந்தானென்று சொல்லுமாறு - உ . வே . 
6. அவிகாரியாகிய பரமசிவன் - உ . வே . 


471 


யிருந்தும் பாசச் சதம் பண்ணினானென்றும் ; அறை உரையற்று 
1 சொல்லுகின்ற உபசார வசனம் போலவும் கொள்க . 


16-1 . ( அச்சத்திநிபாதம் ........... என்றது ) அச்சத்திநிபாதம் 
நிபாதம் என்றது- இனி அந்தச் சத்திநிபாதம் சத்திநிபாதம் என்று 
சொல்லும் தனைக் கேட்பாயாக , 


17-22 . ( யாவன் ............ அடையும் ) யாவன் ஒருவன் இடை 
ஒரு பொருள் கடிதுற அடுத்து வீழின்- யாவனொருவன் இருந்த 
விடத்திலே ஒரு பொருள் கடிதாக மிகவும் சேர வீழுமாயின் ; 
2 வெரீஇ அந்நிலை ஒரீஇ வேறிடம் மருவும் -- என்னவோவென்று 
பயப்பட்டு அவ்விடத்தினின்றும் நீங்கி வேறொரிடத்திலே பெயரும் ; 
அற்றென- அதுபோலவே ; நிருமலன் பெருவலி பதிப்ப- பரம 
சிவனுடைய பெரிய சத்திநிபாதத்தாலே ; அறிவன் - ஆன்மாவான 


1 . 


சொல்லுந்தன்மை போலவும் , சொல்லுகின்ற வசனம் போலவும் 

வே . 


- 


2. சத்திநிபாதம் என்னும் சொல்லியல்பு சத்தியினிது வீழ்ச்சியென்ற 

வாறு . நி என்பது ஏற்தமாக என்னும் பொருள் குறித்து நின்ற 
தோரிடைச் சொல் . ஓர் அவைக்களத்தின் நடுவே ஒருகல் வந்து 
வீழ்ந்தால் , அவ்வீழ்ச்சி அவ்வவைக்களத்துள்ளாரை ஆண்டு என்றும் 
அகல்விக்கும் . அதுபோலச் சத்திநிபாதம் நிகழ்ந்த மாத்திரையே , 
அஃது ஆன்மாவை மனைவி மக்கள் முதலிய உ.லகத் துழனியின் 
அச்சம் நிகழ்ந்து அவ்வுலக வாழ்க்கையினின்று வெரீஇப் போந்து 
உண்மைக் குரவனை நாடிச் செல்லுமாறு செய்வித்தலின் , அவ் 
வொப்புமை தோன்றச் சத்திநிகழ்ச்சி என்னாது சத்திவீழ்ச்சி 
யென்றோதப்பட்டது ( சிவஞா. பா . 8. 1 ) என்று சிவஞான 
முனிவர் ஓதுவர். 


3. இவன் பக்குவத்துக்குப் பொருந்தின பரமசிவனுடைய - என் 

உரை வேறுபாடொன்று அச்சுப் பிரதியிற் காணப்படுகிறது . 


i7 : 


வன் ; பவ பயம் கதுல மதித்தனன் தேசிகன் மலாடி 1 அடையும் 
பிறவிப்பயம் பொருந்த அப்பிறவியின் 2 பொல்லாங்கினை அறிந்து 
பிறவித்துக்கம் தீர்த்தற்குச் சிந்தித்து ஞானாசிரியனுடைய சீர்பாத 
சமலங்களிலே சென்றடைவான் ; 

23-26 . ( மோ கவனந்தர் ............ காலே ) மோகவனந்தர் முயல் 
வோர்க்கு- சமுசரவுறக்கத்திலே உழந்தோரை ; சத்தியின் அவனை 
உணர்த்தல் அது - சத்திநிபாதந்தாலே தன்னையறிவித்தலாகிய அந்த 
ஞானந்தான் ; கருமத்து ஒப்பினல்லது வருமாறு மதிக்குங்கால் 4 
ஆங்கு இன்று -5 கன்ம சமத்துவத்தினல்லது வரும் வழி விசாரிக்கு 
மிடத்து அவ்விடத்தில்லையாம் எ.று. 


மோ , இ சின் , மற்று , அசை . 


2 . 


1. இங்கே கூறப்படும் இக்கருத்தே , 

கவாவ.தி.க சாதாயா. வே yாயொ நியாஜிகா | 
" A G_ வ - த - தெ தவாயா. நிவர- தாயா ? 8 ஹா- த நg | 
ெெவராம ) நாய ெதுவ, வாராவேவலாமராசு 
வி.ரக்ஷா ஜாய்தொவொ வாஉவாகஜ யொரவி || 
கஷாஉரக்ஷாஜி நெவெ சொக்ஷெ ஹ வநதாஷா | 
கொவாயிதா வொரி திவலஜாபதெ 8Fg || 
( 4 : 38-40 ) என்று பௌட்கரம் கூறுகிறது . 
பொல்லாமையை யறிந்து பயமுடையனாய்ப் பிறவித்துக்கம் 

-உ . வே . 
சென்று சேரும் - உ . வே . 
4. ஆங்கு என்பதனை அசையாகக் கொண்டது அச்சுப்பிரதி . 
5. இதனையே பௌட்கரம் , 

" யா நக க 3 - வவளு வலதேவ ) வி நாலி.மீ | 
தஉாவிஜா ந ெெகவ® ° வவவாக க3_3_நா UTO_Eg || 

( 4. 36 ) என்றும் , கன்ம சமத்துவத்தினல்லது சத்திநிபாதம் 
வருதற்கில்லை யென்பதை உமாபதி சிவனரும் , 
பதிவாவ y) க3_நாவெ திரவ கவ, 

, காண 
( பௌட்க . பாடி . 4 : 36 ) என்றும் திருமூலனர் , . “ இருவினை 
நேரொப்பில் இன்னருட் சத்தி , குருவென வந்து குணம்பல 
நீக்கித் தரும் ( திருமந் . 1527 ) என்றும் கூறுப . 


3 . 


to 


தீக்கை விசேடம் 


அகவல் 70 
எந்தை ஞான மின்மை பந்த 
காரண மென்ன வாரண வாரி 
அருளினை மருளை யடுவது ஞானமென் 
றிருடீர் பெய்த விசைத்தோய் தெருளில் 
5. தோற்ற மசத்துக் கில்லை யாற்றவுஞ் 
சத்துக் 1 கேயுள வென்னிற் பொற்புடை 
விருத்தம தணையுந் திருத்தக வென்றும் 
" முரண்டர லியைவ விரண்டொரு வழியின் 

அடையா வாதபஞ் சாயை போலக் 
10. கடாவிடை பொடியாப் புடைபட வுயர்ந்த 

இந்தனக் குழுவை யடுஉஞ் செந்தழல் 
கூட நின்றும் பீடு தரு பாயஞ் 
செல்லாக் காலை மெல்லென விளங்கல் 
ஒல்லா வல்லழல் போல நல்லோய் 
ஞானமு மின்மையு நலமிக் 
கானா வுயிர்கட் குணர்வனை வகையே . 


இஃது அமோகன் சத்தியின் அவனை யுணர்த்தலாய ஞானத்தான் 
முத்தியும் அஞ்ஞானத்தாற் பெத்தமுமாம் என்றருளினாய் ; முரணா 
யிருப்பன இரண்டு ஓரிடத்து நிற்றற்கு உதாரணம் என்னென்று வினவக் 


1. கேயல வென்னிற் - பா . வே . 
2. முரண்டக வியைவ -பா . வே . 
3. கொந்தழ லடூஉம் - பா . வே . 
4. வாதபச் சாயை - பா . வே . 
5. பாடுதரு பாயஞ் - பா . வே . 
6. வண வகையே -- பா . வே . 
7. ஞானன் முத்தியும் அஞ்ஞானுற் பந்தமுமாம் என்று செப்பறையேடு 

பாடவேறுபாடு காட்டுகிறது . 


உரை: 


காட்டமும் அங்கியும் போ .1 ) இரண்டுங் கூடநிற்பினும் தீக்கை யாகிய 
உபாயத்தாலல்லது ஞானப்பிரகாசம்: இல்லை யென்று கூறியது . 
1-4 . 

(எதை.. இசைத்தோய் ) எந்தை 
ஆரணவாரி --என் சவாமியாயுள்ள வேதாகம சமுத்திரமே ; " ஞான 
மின்மை பந்த காரணம் என்ன அ , ரினை - அஞ்ஞானம் பந்த காரணம் 
என்று 3. முன்பே அருளிச் செய்தாய் ; 4 மருளை இடுவது ஞானம் 
என்று இருள் தீர்பு எய்த இசைத் தோய் ---அந்த அஞ்ஞானத்தைக் 
கெடுப்பது ஞானம் .. யென்று இப்பொழுது மயக்கந் தீர அருளிச் 
செய்யா நின்றாய் ; 

4-10 . ( தெருளில் ........ ...- 1 ) தேருளில் -இதனை விசாரிக்கில் ; 
5 அசத்துக்குத் தோற்றம் இல்லை -- 6 அசத்தினிடத்தே ஞானம் 


1 . அக்கினியும் போல --பா . வே . 
2 . அஞ்ஞானமாவது பொருளல்லவற்றைப் பொருளென்றுணரும் 

மருட்சியாதலாலும் , அதனால் விளைவது பிறவியாதலாலும் ஞான 
மின்மை பந்த காரணமாயிற்று ; " பொருளல்ல வற்றைப் பொரு 

ளென் றுணரும் , மருளானும் மாணாப் பிறப்பு ( குறள் : 351 ) என்ப . 
3. கரைகாண் கல்லாக் கற்பனை யௗக்கர் என்று தொடங்கும் அகவல் 

( ஞானு. 45 ) அஞ்ஞானம் பந்த காரணமென்றும் ஞானம் அஞ் 
ஞானத்தைக் கெடுத்து வீடுபேற்றுக்குக் காரணமாம் 

என்றும் 
கூறியது ; அதனைச் சுட்டி ஈண்டு முன் பே அருளிச் செய்தாய் 
என்கின்றான் . அருளினை யென்று இறந்த காலத்தாற் கூறியத 

னால் முன்பே என்றான் . 
4. இக்கருத்தையே ஞானசம்பந்தர் , “ ஊனத்திரு ணீங்கிட வேண்டில் 

ஞானப்பொருள் கொண்டடி பேணும் ( 38. 3 ) என்று கூறு மாற்றா 

லறிக , 
5. அசத்துக்கு என்றது வேற்றுமை மயக்கம் ; தோன்றுவது ஞான 

மாதலின் , அஃது ஈண்டு வருவிக்கப் பட்டது . அசத்தின்கண் 
ஞானத் தோற்றம் இல்லை யென்பதை , ஆசிரியர் மெய்கண்டாரும் , 
உணர்வ தசத்தாத லொன்றுணா!! தொன்றை ( சிவ . போ சூ . 6 

அதி . 2 வெண் . 2 ) என்று வற்புறுத்துவது காண்க . 
. 

அந்த ஞான இவன்பக்கல் இல்லை பாயின் தோற்றது - உ , வே . 


தோன்றுவதில்லை ; சத்துக்கே ஆற்றவும் 1 உள என்னில் - முன்பே 
சத்தாதலினாலே இவன் பக்கல் மிவும் . உண்டு என்று சொல்லின் ; 
பொற்புடை 2 விருத்தம் அணையு: - அழகைக் கெடுக்கின்ற பொருக் 
தாமையாகிய குற்றம் வருகல் கூடும் ; 3 திருத் தக -- நன்மையுண்டாக ; 
4 முரண்தரல் இயைவ இரண்டு என்றும் ஒருவழியின் அடையா மாறு 
பாடா புள்ளன விரண்டு எக்காலத்தும் ஓரிடத்தே கூடா ; ஆதபம் 
சாயை போல கடா - வெபிலும் 5 இருளும் போல , ஆதலால் இஃது 
ஐயமாயி ருந்தது என்று விண்ணப்பஞ் செய்ய ; 
1 . உணரப்படும் பொருள் 

வகையால் உணர்வு பலவாதல்பற்றி , உள 
எனப் பன்மை பாற் கூறினார் . தம்மை புணர்தலும் தம்மையுடைய 
தலைவனை யுணர்தலும் முதலிய பல திரமாய்த் தோன்று தலால் , 
சான்றோர் , நானார் என்னுள்ளமார் ஞானங்களார் என்னை 
யாரறிவார் ” (திருவா. 10 , 2 ) என்றும் , " வினையா லசத்து விளை 
தலால் ஞானம் , வினை தீரி னன்றி விளையா " ( சிவ . போ . சூ 

12. 4. 2. ) வாதலான் என்றும் உரைத்தருளுதல் காண்க . 
2. விருத்தமது என்பதில் அது என்பது சாத்தனவன் வந்தான் 

என்றாற் போலச் சுட்டு மாத்திரையாய் நின்றது . தருக்க கௌமுதி 
பும் , லாயாஜாவவ 

மாவவாஷொ ஹெது விபரம் : 
என்பதனால் விருத்தம் முரண்பாடு என்னும் பொருள காதல் 
காண்க . இஃது ஏதுப்போலி வகையுள் ஒன்றாகவும் காணப்படு 
கிறது ; அசித்தம் அநைகாந்திகம் விருக்தம் ” ( மணி . 29. 192 ) 
என்று வருவது காண்க . விருத்தம் . மாறுபாடு ; பௌட்கரம் 
( < வதாைநொ விருஷா ஜெ துவக்ஷ விவக்ஷயொ : 
வாவகொ 7 வாவகொவெரா நவவிளுவ ஹெ தத: 

( VII . 53 ) என்று கூறும் காண்க . 
3. திருத்தக வென்றது எதிர்மறைக் குறிப்பு: மொழி ; அத்திருத்தகு 

வெதிரேகம் சாதிக்குமென்னின் " ( மணி . 29-103 )என்புழிப்போல . 
4. முரண்படுதலும் பிறபொருள்களோடு இயைந்து நிற்றலுமாகிய இரு 

வகை இயல்புடையம பின் அறிவு அறியாமைகளை முரண் தரல் 
இயைவ இரண்டு என்றார் . முரண்பாடுடைய இரண்டு ஒருவழி 
இல்லாமையை எடுத்துக்காட்டொன்றால் விளக்குவான் 

ஆதபம் 
போல என்று , சாயையும் இருள்வடிவிற்றாதலின் 
இருளைச் 

சாயை பென்றும் கூறினான் . ஒளியிருள் ஒரு 
குறாவே ( சிவப் . 56 ) என்று சான்றோரும் கூறுதல் காண்க . 
5 . இத்தொடர் சில ஏடுகளில் இல்லை . நிழலும் போலவாதலால் -- உ.வே. 


12 


சாயை 


476 


10. விடை- இதற்குப் பரிகாரம் கிடுக்கக் கேட்பாயாக ; 

10-16 . ( பொடி ............ அனை வகையே ) புடைபட வுயர்ந்த 
இந்தனக் குழுவைப் பொடியா செந்தழல் அடூஉம் - பரந்துயர்ந்த காட் 
டத்தின் திரட்சியைத் 1 தூளியாகச் 2சிவந்த அக்கினியானது தகிக் 
கும் தன்மையுடைத் 3 தாயினும் ; கூட நின்றும்-- காட்டத்திலே 
4 தான் ஒக்க வியாபித்திருந்தும் ; பீடுதரு உபாயம் செல்லாக் காலை 
பெருமை தருகின்ற 5 கடைகையான உபாய மில்லாத போது ; மெல் 
லென விளங்கல் ஒல்லா வல்லழல் போல - இலேசாகத் தன்னைத் 
தோற்றுவியாத வலிய அக்கினியைப் போல ; நல்லோய் - நல்லோ னே ; 


1. தூளியாதல் , வெந்து கரிந்து சாம்பராதல் , தூளியாக - தூளியாய்க் 

காற்றிற் பறக்குமாறு என்று பொருள் கொள்க . 
2. கோபமுள்ள அக்கினியானது - உ . வே . ; கொந்தளிக்கும் அக்கினி 

யானது -- உ . வே . 
3. அடூஉம் செந்தழல் என்பதைச் செந்தழல் அடூஉம் என மாற்றி 

ஆயினும் என்றொரு சொல் வருவித்து உரைகூறும் நயம் ஆராய்ந்து 

இன்புறத்தக்கது . 
4. அக்கினி வியாபித்திருந்தும் - உ . வே . 
5 . கடைதலாகிய உபாயம் , விறகினிடத்துள்ள தீயினை வெளிப்படுத்தி 

அதன் வன்மையும் ஒளியும் பிறவுமாகிய பெருமை பிறங்கச் 
செய்தல்பற்றி , பீடுதரு உபாயம் என்றார் ; தீக்கடைகோலினால் 
கடையாவழி அதன்கண் மறைந்திருத்தலையும் , கடைந்தவழித் 
தோன்றுதலையும் ஔவையார், " இல்லிறைச் செரீஇய ஞெலிகோல் 
போலத் தோன்றா திருக்கவும் வல்லன் மற்றதன் , கான்றுபடு கனை 
யெரி போலத் தோன்றவும் வல்லன்றான் றோன் றுங் காலே ” ( புறம் 

315 ) என்று உரைக்குமாறறிக . 
6 . விறகிற் றீயின் நன்பாலிற்படு நெய்போல் , மறைய நின்றுளன் 

மாமணிச் சோதியான் ; உறவுக்கோல் நட்டுணர்வுக் கயிற்றினால் , 
முறுக வாங்கிக் கடைய முன்னிற்குமே என்ற செம்மொழியில் , 
ஞானப்பொருளாய முதல்வன் “ இலேசாகத் தன்னைத் தோற்று 
வியாத ” தன்மை புலப்படுமாறு " முறுக வாங்கிக்கடைய 
என்று நம் நாவரசப் பெருந்தகை உரைத்த சொல்லுறுதி ஈண்டு 
ஒப்புநோக்கி இன்புறத்தக்கது . 


477 


1 ஆனா உயிர்கட்கு -2 அமையாத ஆன்மாக்கட்கு ; ஞானமும் இன் 
மையும் நலம் மிக்கு உணர்வு 3 அனைவகை 4 ஞானமும் அஞ்ஞான 
மும் நலமிகக் கூடவுண்டாயினும் அத்தன்மையாகிய தீக்கை யுபாயம் 
கூடினாலல்லது ஞானம் பிரகாசியாதாம் எ , று . 


ஞான வஞ்ஞான விருப்பு 

அகவல் . 71 .. 
இரும்பிர தானத் தெழுமனத் தத்துவம் 
பொருந்தா தப்பிர தான 5 மிகுந்துயர் 
தத்துவ நெறியிற் பொற்பொடு புணர்தல் 

செல்லா தொழியத் திகழ்தரு தியானம் 
5. நில்லா தென்ன நிழலவிர் மணிகால் 


1 . உண்மை ஞானப்பொருளாகிய இறைவனை இன்றியமையாத உயிர்க 

ளென்றற்கு , ஆற வுயிர் என்றார் ; " ஞானத்திரளாய் நின்ற 
பெருமான் நல்ல அடியார்மேல் , ஊனத்திருளை நீக்கு மதுவும் 
உண்மைப் பொருள் போலும் ( 69.3 ) என்று நம் ஞானசர் பந்தப் 
பெருமான் அறிவுறுத்துமாற்றால் இவ்வின்றியமையாமை துணியப் 

படும் . 
2. அளவிறந்த - உ . வே . 
3. ஈண்டுக் கூறிய கருத்தனைத்தும் ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே 

யிடமொன்று மேலிடிலொன் , றொளிக்கு மெனினு மிருளடரா 
துள்ளுயிர்க்குயிராய்த் , தெளிக்கு மறிவு திகழ்ந்துள தேனும் திரி 
மலத்தே , குளிக்கு முயிரருள் கூடும்படிக் கொடி கட்டினனே ( 1 ) 
என்ற கொடிக்கவிக் கண் அமைந்திருப்பது காண்க . 
ஞானப்பேற்றுக்குத் தீக்கையுபாயம் இன்றியமையாமையை , " அடி 
சேர்ஞான மாசா னருளால் வந்திடுமற் றொன்றாலும் வாராதாகும் 
( சிவ . சித்தி . 12. 6 ) என்றும் , 
தீெெக்ஷவஜொ வயெசு வாராது பலிவவளு உாத ணொ || 
( பௌட் . பசு . 47 ) என்றும் இவ்வாறே சுவாயம்புவாகமமும் பிற 

வும் கூறுதல் காண்க . 
5 , விரிந்துயர் - பா . வே . 


-173 


1 எரியி னூங்கு விரிதரன் மாறெனத் 
தன்னினு முயர்ந்த பன்னருந் தத்துவத் 
தன்ன தாத லறிமன் மன்னிய 

யோக மாக்கலை யுணர்வோர் போகிய 
1.0 . இந்தனத் தெரிபோற் பொங்கிய தத்துவங் 

காண்டகு தகுதிய ரம்ம 
மாண்டகு தியான மாட்சி யோரே . 

இஃது , “ இந்தனமும் எரியும் போல ஞானமின்மையும் ஞான 
மும் ஓரிடத்திலே நிற் சமென உணர்த்தினாய் ; அவ்வுணர்வு பிரதானத் 
தில் செனிதமான மனதாலே மேலுள்ள தத்துவங்களிலுஞ் செல் 
லுமோ ? என்று வினவக் காட்டத்தில் அக்கினி பிரசாசித்தாற்போல 
பரமாயுள்ள தத்துவங்களிலும் செல்லும் என்று கூறியது . 
1-5 . 

( இரும் பிரதானம்................ நில்லாதென்ன ) 
இரும் பிரதானத்து எழும் மனத்கத்துவம் - மகத்தாகிய பிரகிருதி 


உரை : 


1. எரியத னூங்கு - பா . வே . 
2 , மூலப்பகு தியின் விருத்தியாகிய முக்குணங்களும் விளக்குக 

லின்றித் தம்முட் சமமாய் நின்ற அவத்தையிற் மூலப்பகுதியும் , 
விளங்கித் தம்முள் சமமாய் நின்ற அவத்தையிற் குணதத்துவமும் , 
அவை சமமாகாது தம்முண்மிக்கும் குறைந்தும் பரிணமித்துகின்ற 
அவத்தையிற் புத்தி தத்துவ முதலியனவுமாம் “ குண தத்துவத் 
தினின்றும் சாத்து விகத்தான் மிக்கும் , எனையிரண்டு குணங்களாற் 
குறைந்தும் பரிணமித்துத் தோன்றி சவிகற்பக்காட்சிக்குக் கருவி 
யாய் வினைகட்குப் பற்றுக்கோடாய் நிற்பது புத்திதத்துவம் ; ஆன்மா 
பொருளை நிச்சயித் செழுதற்குக் கருவியாய் , புத்தியினின்றும் 
இரண்டு குணமுங் குறைந்து இராசத மிக்குத் தோன்றுவது 
ஆங்காரதத்துவம் ; இவ்காங்காரம் சாத்துவிகம் மிக்கு ஏனை 
பிரண்டுக் குறைந்த கூற்றில் தை தாக்காரம் எனக் கூறுபட்டு , 
மனமும் ஞானேந்திரிடமும் தோற்றுவிக்கும் . எனவே , மூலப் 
பகுதியினின்று குணமும் , அதனினின்று புத்தியும் , அதனினின்று 
ஆக்காரமும் , அதனினின் ஓ. மனமும் தோன்றுமென்பது பெறப்படு 
தலின் , அதுபற்றி , மனம் தோன்று தற்கு முதல் மூலப்பகுதி 
யென்று விளங்குவது கண்டே , இருப்பிர தானத் தெழும் மனத் 
தத்துவம் என்றார் . 


தத்துவத்திலுண்டாகிய மனத்தத்துவத்தாலாகிய அருப யோகம் ; 
பொருந்தாது -- பொருந்தாதாம் ; அப் பிரதானப் - அந்தப் பிரகிருதி 
தத்துவந்தான் ; 2 சகுந்துயர் தத்துவ நெறியில் பொற்பொடு புணர்தல் 
செல்லா தொழி - மிகவும் உயர்த்தியாகின்ற தத்துவநெறிகளில் அழ 
தாகச் 8 செல்லமாட்டாது அழிதலினாலே ; திகழ் தரு தியானம் நில் 
லாது என்ன- பிரகாசமான தியானம் 4 கூடாதே என்று விண்ணப் 
பம் செய்ய ; 


5-8 . ( நிழலவிர் ....... அறிமன் ) நிழல் அவிர் மணிகால் எரியின் 
- பிரகாசமான சூரியகாந்தக் கல்லிலுண்டாகிய அக்கினி ; 5 ஊங்கு 
விரிதரல் மாறென் - 6 மேலே ஆதித்தனைக் காணத் தோன்றினாற் 
போல ; தன்னினும் உயர்ந்த பன்னரும் தத்துவத்து அன்னது ஆதல் 
அறிமன் - மனத்தத்துவமும் தனக்கு மேலாகிய சொல்லுதற் கரிய 


1. மனத்தத்துவத்தால் - உ . வே . 


2. மூலப்பகு தி தனக்கு மேற்பட்டவான சுத்த தத்துவத் ஓக்கும் அச் 
சுத்தத்தின் உச்சிக் 

கண்ணதாகிய சிவதத்துவத்துக்கும் செல்ல 
முடியாமைபற்றி , மிகுந்துயர் தத்துவ நெறியிற் செல்லா 
தொழிய என்றார் . மூலப்பகுதியே செல்லமாட்டாதெனவே , 
அதன் காரியமாகிய மனமும் செல்லாதென்பது தானே பெறப் 
படுதலால் , திகழ்தரு தியானம் கூடா தென்றார் . 


3. செல்லமாட்டாது , அப்படியாகலின் - உ . வே . 


கூடாமை யுண்டாம் - உ . வே . 


5. 


சூரிய காந்தக் கல் சூரியனைக் கண்டதும் நெருப்பைக் காலும் 
என்பதை , திருத்தக்கதேவரும் , சூரியற் காண்டலுஞ் சூரிய 
காந்தமஃ , தாரழ லெக்கனல் சான்றிடு மாகனம் , ..மதனன் கனன் 
றிட்டான் ( சீவக . 2208 ) என்று கூறுவர் . “ சூரியகாந்தக் 
கல்லினிடத்தே செய்ய சுடர் தோன்றி பிடச் சோதி தோன்றுமா 
போல் , ஆரியனாம் ஆசான் வந்தருளால் தோன்ற அடி ஞானம் 
ஆன்மாவில் தோன்றும் தோன்றத் , தூரியனாம் சிவன் தோன்றும் 
( சிவ . சித்தி , சூ . 8 , 28 ) என்று அருணந்திசிவனுர் கூறுதல் 
காண்க . 


6 , அக்கல்லின் மேலே --- உ . வே . 


460 


தத்துவங்களிலும் 1 பிரகாசமுடைத்தாதலால் 

அவை பிற்றைத் 
தியானித்தல் 2 அத்தன்மைத்து என்று அறிவாயாக ; 


S - 12 . ( மன்னிய ............... மாட்சியோரே ) மன்னிய யோக 
மாக்சலையுணர் வோர்- நிலையுடைத்தான யோகத்தைச் சொல்லுகிற திவ் 
வியாகமங்களை உணர்ந்தோராகிய ; மாட்சிபோர் - மாட்சிமையை 
புடைய ஞானவான்கள் ; மாண்தகு தியானம் - மாண்பு தக்கிருக்கப் 
படாநின்ற தியானத்தைக் கொள்ளுமிடத்து ; போகிய இந்தனத் 
தெரி போல் - மிக்க காட்டத்தில் அக்கினி போல ; 

க்கினி போல ; பொங்கிய தத்துவம் 
காண்தகு தகுதியர் - மகத்தாகிய 3 விந்து நாதங்களை மனத்தத்துவத் 
தாலே தியானித்துக் காணும் 4 முறைமையை யுடையர் எ.று. 

மன் , அம்ம , அசை . 


1 , கீழுள்ள தத்துவங்களிலும் பிரகாசமுடையன வாதலால் -- உ . வே . 


2. அஃதாவது , சூரியன் திருமுன் சூரியகாந்தக் கல் கனன்று ஒளிர்வது 

போல , மனத்தத்துவமும் சிவத்தின் திருமுன் ஞானவொளி 
விளங்கித் தோன்றுமாதலின் , அவ் விளக்கம்பற்றித தியானம் 
கைகூடும் என்றவாறு ; மாறி நின்றென்னை மயக்கிடும் வஞ்சப் புல 
னைந்தின் வழியடைத் தமுதே , யூறிகின்றென்னுள் எழுபரஞ்சோதி 
யுள்ளவா காணவந்தருளாய் (திருவா. 22. 1 ) என்றும் மனத்தி 
லெழுந்ததோர் மாயக் கண்ணாடி , கனைப்பின் அதனின் நிழலை புக் 
காணார் ( திருமந் 1681 ) என்றும் சான்றோர் கூறுவர் , 


3 . 


விந்துவை 

-உ . வே . விந்து ஞானங்களை - உ . வே . 


4 . 


இம்முறைமையால் மனமே தியானத்துக்குக் கருவியென்பதும் , அத் 
தியானத்தின்கண்ணே விந்தராதங்களைக் கண்டு இன்புறுவது தியா 
னப் பயன் என்பதும் பெற்றாம் ; மனம் கருவியாதலை, " மனமது 
தானே நினைய வல்லாருக் , கினமெனக் கூறும் ( திருமந் . 2609 ) 
என்பதனாலும் , தியானப்பயனை உண்ணாடியுள்ளேயொளிபெற 
நோக்கினார் , கண்ணாடி போலக் கலந்து நின்றானே " (திருமந் 603 ) 
என்பதனாலு மறிக. " விந்து என்றது சர்வான்மாக்களுக்கு முண் 

தொழிலை எழுப்புவித்து நிற்கிற கிரியையெனவறிக 
என்றும் , “ நாதமென்றது சருவான்மாக்களுக்கும் அறிவையெழுப்பு 
வித்து நிற்கிற ஞானம் என வறிக ( சிவப் , 21 உரை ) என்றும் 
மதுரைச் சிவப்பிரகாசர் கூறுவர் . 


61 


481 


ஞானபாதச் சிறப்பு 

அகவல் 72 . 
1 கழிபெருந் துன்பங் கஞல வழிவழி 
ஓவாச் செய்தித் தாவா நோன்பின் 
அவர்க்கே மிக்க தகைப்பரும் பலமெனிற் 

கற்றாங் குநர்க்கே கழிகவின் றுதைந்த 
5. எற்படு மணிதாங் கு நரிற் பொற்பொடு 

வருபலம் வரூஉம் பொருவிரி வன்சிலை 
தாங்குநர் மிகவுந் - தளர்தலொ டோம்பிய 
உயிருட லுடைத லடைப் கடிபயில் 

பலமோ பகரி னலமோ வின்றே 
10. மோதிர மணைந்த நீதறு திருமணி 

தாங்குங் காலு மோங்கிய லணியாய் 
உளமலி யுவகை யாமீக் கூர்ந்தன் 
மரும்பொருள் பயக்குங் காலைத் திருந்திய 

கோடி யெல்லை கூடா தாடியல் 
15. அந்த ரங்கம் புறவங் கத்தின் 

மைந்தமல் பெய்தும் வெந்திற னிருபர் 
அகத்துறை பவரே புறத்துறை பவரிற் 
போக மேவுத முவார் காண்டிகும் 

அற்றோ வாடவ ரரிவையர் தம்மின் 
20. மிக்க வந்தரங் கத்தவர் பெற்ற 

இன்பமு முரையில ததனால் 
அந்த ரங்கமன் மைந்தமல் பறியே , 


1. கழிவறு துன்பங் - பா . வே . 
2. ஓவா முயற்சித் தாவா - பா . வே . 
3. யின் சிலை - பா . வே . 
4 , தளர்த லோம்பிய ; தளர்த லோங்கிய - பா . வே . 
5. கடிபடு - பா . வே . 
6. தீதகல் -பா, வே .. 


48 ) 


இது புறக்கருமம் செய்வோரில் அந்தரங்கர் சிறந்தாற் போலச் 
சதுர்ப்பாதங்களில் ஞானபாதம் சிறந்தது என்று கூறியது . 

1-3 . உரை : (சழிபெரும் .. பலமெனில் ) 2 கழி 
பெருந்துன்பம் கஞல - அளவிறந்த பெரிதாகிய துக்கஞ் செறிய ; 
வழி வழி ஓவா - மேன்மேலும் 3 ஒழிவின்றியே ; செய்தி தாவா 4 
நோன்பினவர்க்கே -5உபாயச் சரியை கிரியை யோகங்களைச் செய்து 


1. புறவங்கத்தில் அந்தரங்கம் வட்டமானற்போலச் சதுர்ப் பாதங் 

களிலே வைத்து இது ஞானபாதமாதலால் அல்லாத பாதங்களினும் 

இதன் வரிட்டஞ் சாதித்தது - பா . வே . 
2. சரியை முதலியவற்றைச் செய்வோர் பல்வகை விரதங்களாலும் 

நியமங்களாலும் உண்டி சுருக்கல் புலன்களையடக்குதல் முதலிய 
வற்றால் துன்பம் மிகவுறு தல்பற்றிக் கழி பெருந்துன்பம் கஞல 
என்றார் ; தவஞ் செய்யுமிடத்துக் கழி பெருந்துன்ப முளவாதல் 
கொண்டே திருவள்ளுவரும் தவத்திற்கு உரு , " உற்ற நோய் 
நோன்றல் ” ( குறள் . 261 ) என்று கூறினர் . " நோற்பார் சிலர் 
( குறள் . 270 ) என்று அவர் கூறுவதும் இக்கருத்தையே குறிப்பது 

காண்க . 
3. ஒழியாத - உ . வே . 
4. சரியை கிரியை யோகம் என்ற மூன்றும் ஞானப்பேற்றுக்கு 

வாயிலாதலாலும் , அந்த ஞானம் எய்துங்காறும் இம்மூன்றினும் 
முயறல் இடையறாது வேண்டப்படுவது பற்றி , செய்தி தாவா 
நோன் பினர் என்றார் ; அருணந்தி சிவனர் , " சரியை கிரியா 
யோகஞ் செலுத்திய பின் ஞானத்தாற் சிவனடியைச் சேர்வர் 
( சிவ . சித் . 8-11 ) என்றார் . மெய்கண்ட தேவர் , “ இறப்பில் தவத் 
தால் மருவுவனாம் ஞானத்தை வந்து " ( சிவ போ . 8. 1. 2 ) என்று 
உரைத்தருளுவது கருதற்பாற்று , 


5 . 


( ஜா நாைஜாதி விஜ o வவ_உா வவ_ வஷு 
என்று கிரணகமம் கூறுகிறது . சரியை முதலிய நான்கும் உபாயம் 
உண்மை என இருதிறமாய் இயலும் . உபாயத்துள் சரியையிற் 
சரியை , சரியையிற் கிரியை , சரியையில் - யோகம் , சரியையில் 
ஞானம் என்றும் ; கிரியையிற் சரியை , கிரியையிற் கிரியை , கிரியை 
யில் யோகம் , கிரியையில் ஞானம் என்றும் ; யோகத்திற் சரியை , 
யோகத்திற் கிரியை , யோகத்தில் யோகம் , யோகத்தில் ஞானம் என் 


483 


அவையிற்றின் வாயிலாகக் கெடாத தவசையுடையோர்க்கே ; மிக்க 
தகைப்பரும் பலம் எனில் - மிகவும் தடுத்தற்கரிய பலனாகிய முத்தி 
சித்திக்கும் என்னில் ; 


4-6 . ( கற்றாங் குநர்க்கே வ ரூஉம் ) கல் தாங்குநர்க்கு 
கருங் கல்லைச் சுமந்தோர்க்கு ; கழிகவின் துதைந்த எல்படு மணி 
தாங்குநரின் - கல்லாந்தன்மை ஒத்தலால் 3 அதனிடைப் பிறந்த 4 
மிகவும் அழகிதாகிய பிரகாசமான மாணிக்கக் கல்லைக் கைக்கொண் 
டோரிடத்திற் போல ; பொற்பொடு வருபலம் வரூஉம்-- 5 அழ 
குண்டாக வரும் பிரயோசனம் உண்டாக வேண்டும் அல்லவோ ; 


றும் ; ஞானத்திற் சரியை , ஞானத்தில் கிரியை , ஞானத்தில் யோகம் , 
ஞானத்தின் ஞானம் என்றும் பதினாறு வகையுண்டு . இவற்றால் 
விளையும் பயன் கூறுவாராய்ச் சிவஞான முனிவர் , உபாயச் சரியை 
யிற் சரியை முதல் ஞானத்தில் ஞானமீறாகிய பதினாறுவகை 
யினின்றும் பல வேறு வகைப்பட்டு விரியும் சிவபுண்ணியங்களுக் 
கெல்லாம் பயன் அவ்வவற்றிற் கேற்பக் காலாக்கினியுருத்திரர் 
முதல் குணத்துவ மத்தகத்திற் சீகண்டபுவனத்தின் கீழுள்ள 
உருத்திர ரீறான அவ்வப் புவனபதிக ளுலகத்திற் சாலோக முதலிய 
வற்றைப் பெறுதலாம் என்பர் . (சிவ . பாடி . 8-1 . ) 


1. ஞானம் - உ . வே . 


சுமந்து 


2. அம்மிக் கல்லைச் சுமந்தோர்க்கு ; அம்மியில் கல்லைச் 

வந்தோர்க்கு - உ . வே . 
3 . மாணிக்கமணி கல்லிடைப் பிறக்கும் என்பதைத் திருத்தக்க தேவரும் 

" கற்பா லுமிழ்ந்த மணியுங் கழுவாது விட்டால் நற்பாலழியும் 
( சீவக . 4 ) என்பர் . 


4. அழகுபெற்ற ஒளியான கல்லிடத்தே பிறந்ததாகிய மாணிக்கக் 

கல்லை-- உ . வே . 


5. அழகிய பிரயோசனம்- உ . வே . 
6. மணியின் தோற்றத்துக்குக் காரணமாகிய கல்லிற்கு அம்மணி 

யால் விளையும் பயனோடு இயைபுண்மையின் , பொற்பொடு வரு பலம் 
வரூஉம் என்றார் . 


484 


6-9 . ( பொருவிரி........... ....இன்றே) 1 பொருவிரி வன்சிலை 
தாங்குநர் - 2 உவமையின்றாக அவ்வலிய கல்லைச் சுமந்தோர் ; மிகவும் 
தளர்தலொடு - மிகவும் இளைப்படைதலோடு ; ஓம்பிய உயிர் உடல் 3 
உடைதல் அடைப - காக்சப்பட்ட உயிர் உடலைவிட்டு நீங்கவும் 
பெறுவர் ; 4 கடிபயில் பலம் பகரின்- பிரகாசம் பொருந்திய பிரயோ 
சனத்தைச் சொல்லின் ; நலமோ இன்று- நன்மையான பிரயோசன 
மும் இல்லையாம் ; 

10-14 . (மோதிரம்............ கூடாது ) மோதிரம் 
தீதறு திருமணி -மோதிரத்தில் அழுத்தின குற்றமற்ற அழகிய 
மாணிக்கம் ; தாங்குங்காலும்- தரிக்கும் பொழுதும் ; ஓங்கியல் அணி 
யாய்- உயர்ந்த இயல்புடைத்தாகிய அணியாதலாலே ; உளம் மலி 
உவகை 7 அகம் மீக்கூர்ந்தன்று-உள்ளத்தில் உண்டாகிய பிரியம் 
புறம்பும் விளங்கா நிற்கும் ; அரும் பொருள் பயக்குங்காலை - அது தான் 


அணைந்த 5 . 


1. பொருவிரி வன் சிலை யென்றது , சிலையின் வன்மை 

நிகரற்றது 
என அதன் மிகுதிதோன்ற நின்றது . 
2 , உவம னில்லாத - உ . வே . 
3 . உடைதல் , அழிதற்பொருட்டு ; “ மன்னுடை வேலினாய் ( சீவக . 

1200 ) என்புழி உடைதல் என்பதற்கு நச்சினர்க்கினியர் 
அரசர் கெடுதற்குக் காரணமாகிய வேலினாய் என்று உரை 

கூறுவது நோக்கத் தக்கது 
4 . கடி , விளக்கம் ; சடிமார்பன் ( சீவக . 2327 ) என்பதற்கு நச்சி 

ஓர்க்கினியர் " பகைவர் வீரத்தின் அழகை விளக்கும் மார்புமாம் 

என்பது காண்க . 
5. குற்றமுடைய மணிகளைக் கொள்ளாராதலின் , தீதறு திருமணி 

எனல் வேணடிற்று . மணிகளின் குற்றவகையும் பிறவும் சிலப் 
பதிகார ஊர்காண் காதைக்கு அடியார்க்கு நல்லார் எழுதியுள்ள 
உரையிலும் , திருவிளையாடல் கல்லாடம் முதலிய நூல்களிலும் 


காண்க . 


6 . 


7 . 


மிக்க இயல்பாகிய அழகையுடைத்தாய் - உ . வே . 
அகத்தின் மீக்கூர்ந்தவழிப் புறமாய் விடுதலின் , புறத்தே உடல் 
பூரித்துத் தோன்றும் உவகையை , உவகை அகம்மீக்கூர்ந்தன்று 
என்றார் . 


485 


பெறுதற் கரிய பலத்தைத் தருமிடத்து ; 1 திருந்திய கோடி எல்லை 
கூடாது - மதிப்புடைத்தாகிய விலை இத்தனை கோடிப் பொன்னென்று 
நிச்சயிக்க முடியாது , அதுபோல - 

14--16 . ( ஆடியல் ......... எய்தும் ) புற அங்கத்தின் ஆடு இயல் 
அந்தரங்கம் -2 புறக்கரணத்தாலே 3 உண்மைச் சரியையாதி நெறி 
யிலே நின்றவரினும் வெற்றியுடைத்தாயிருக்கின்ற உட்கரணத்தாலே ; 
மைந்தது அமல்பு எய்தும் - பசுபாசபதிகளின் 4 உண்மை உணர்ந்து 


1. குற்றமற்ற மணி வைத்துப் பதித்த மணிப் பூண் விலை வரம்பின்றி 

யோடும் என்பவாசலின் , திருந்திய கோடி எல்லை கூடாது 
என்றார் ; பிறரும் , “ விலை வரம்பறியா அருவிலை நன்மணி ” (பெருங் 
III - 17 . 122-3 ) என்பது காண்க , 


2. புறக்க ரணத்தாலே சரியை கிரியை யோகமென்னும் நெறியிலே 

உ . வே . 


3. ஈண்டுக் கூறப்படும் உண்மைச் சரியையாதி நெறியிலே நின்றோர் , 

சீகண்டபுவனமுதற் சுத்த வித்தைக்குக் கீழுள்ள அவ்வப் புவன 
பதிகளுடைய சிவலோகத்துச் சாலோக முதலிய பத முத்திகளைப் 
பெறுவதற்குச் சமைந்தோர் . உண்மைச் சரியையாதி நெறி 
யாவன : உண்மைச் சரியையிற் சரியை , சரியையிற் கிரியை , 
சரியையின் யோகம் , சரியையின் ஞானம் ; கிரியையிற் சரியை , 
கிரியையிற் கிரியை , கிரியையில் யோகம் , கிரியையின் ஞானம் ; 
யோகத்திற் சரியை , யோகத்திற் கிரியை , யோகத்தில் யோகம் , 
யோகத்தின் ஞானம் என்ற பன்னிரண்டுமாம் . இவர்கள் பத 
முத்திபெறினும் முடிவில் பிறந்து ஞான நெறி நின்று பரமுத்தி 
எய்துவராவாதலின் , இவரினும் , பர ஞானத்தாற் பரத்தைத் தரிசித்த 
ஞானவான்கள் பாமுத்திக்கே உரியராதல்பற்றி , அவர் பெறும்பயன் 
மிகு தியாதல் கொண்டு மைந்து அமல்பு எய்தும் என்றார் . பத 
முத்தி எய்தினோர்க்கு , மீட்டுந்தோற்றமுண்டு என்பதை, “ ஈசன் 
யோகக்கிரியா சரியையினில் நின்றோர் , ஊனமிலா முத்திபதம் 
பெற்று உலகமெல்லாம் ஒடுங்கும் போது அரன் முன் நிலாது 
ஒழியின் உற்பவித்து , ஞானநெறி அடைந்தடைவர் சிவனை ( சிவ . 
சித் . 8-25 ) என்று சான்றோர் உரைத்தல் காண்க . 


4. உண்மையுணர்ந்த ஞானவான்கள் பெறுவதான வலிமிடைதல் 

கூடின சத்தி அளவுபடுமதல்ல , காண் எ.று.- உ . வே . 


486 


கரணங்கள் இறந்து நின்ற அறிவினாற் சிவத்தை வழிபடும் ஞான 
வான்கள் பெறுவதான வலி தாகிய சத்தி அதிகமாம் ; 2 அன்றியே , 


16-18 . ( வெந்திறல் ............காண்டிகும் ) வெந்திறல் நிருபர் 
அகத்துறைபவர்- வெவ் விய வலியுடையராயிருக்கின்ற அரசர் இருக்கு 
மிடத்து உறையும் மந்திரிகள் ; புறத்துறைபவரின் போகம் மேவுதல் 
தாவார் - 3 புறப்பாட்டுச் சாமந்தரினும் அனுபோகம் மேவு கற்குக் 
குறைவுபடுவதில்லை யென்று ; காண்டிகும் - காண்பாயாக , 


19. அற்றோ- அத்தன்மைத் தேயோ ; 


19-22 . ( ஆடவர் .............அறியே ) மிக்க அந்தரங்கத்தவர் 
ஆடவர் அரிவையர் - மிகவும் அந்தரங்கத்தே இருக்கின்ற நாயகனும் 
நாயகியும் ; தம்மில் பெற்ற இன்பமும் உரையிலது - தம்மிற் 
புணர்ச்சியிற் பெற்றதாகிய இன்பமும் சொல்லிறந்தது ; அதனால் அந் 
தரங்கம் மைந்து அமல்பு அறி - ஆகலால் ஞானிகள் அந்தரங்கத்திலே 


1. அரசனோடு அமைச்சர் புரோகிதர் சூழ இருந்து அகக்கருமம் 

ஆராயுங்கால் உடனிருக்கும் தானைத் தலைவர் போர் நிகழுங்காலத்து 
அரசற்கு அமைச்சராய் ஆவன கூறுமாற்றால் அவன்பால் நெருங்கிப் 
பயிலும் சிறப்புடையர் ; புறத்தே பல்வகைப் படைகட்கும் 
தனித்தனித் தலைைைம தாங்கும் சாமந்தர் அத்துணைச் சிறப்புறுவ 
திலர் . இதுபற்றியே , அகத்துறைபவர் , புறத்துறைபவரின் போக 
மேவுதல் தாவார் என்றார் . இன் , உறழ்ச்சி . இஃது உலகியலில் 
வைத்துச் சிவானுபவத்துக்கு அந்தரங்கத்துச் சிவ வழிபாடு புரியும் 
ஞானவான்கள் சிறப்புரிமையுடையராதலை விளக்கியவாறாம் . 


2 . 


து சில ஏடுகளில் இல்லை . 


3. புறப்பட்டு ஒட்டுஞ் சாமந்தரில் ?; புறத்தேஉசாவும் மந்திரியினும் - 

உ . வே . 


4 , அளவில்லை - உ . வே . 


487 


பெற்ற அனுபோகமும் மேலான வலியுடைத்தாகிய 1 மோட்ச சி 
யென்று அறிவாயாக எ.று , 

ஏகாரம் முன்னது தேற்றமும் பிரிநிலையுமாம் ; எனைய , அசைநிலை . 
ஓகாரம் முன்னிரண்டும் அசை ; பின்னது வினா . இகும் , மன் , அசை , 


பதியுண்மை யுணர்த்தல் முடிந்தது . 


1. ஒருவனும் ஒருத்தியும் அந்தரங்கத்திற் கூடிப்பெற்ற இன்பம் சொல் 

லிறந்து உள்ளத்துணர்வாய் நுகரப்படுமாறு காணப்படுதலால் 
அதனை இல்லை யென்று கூறலாகாமைபோல , ஞானவான்கள் 
அந்தரங்கத்தே “ உன்னிய கருத்தவிழ உரை குழறி உடல் தளர்ந்து 
ஒய்ந்தமர்ந்து அவசமாகி , உணர்வரிய பேரின்ப அனுபூதி யுணர், 
விலே உணர்வ தனைச் சொற்களாற் சொல்லப்பட்டாமை பற்றி 
இல்லை யென்றல் கூடாதென்பது இதனால் விளக்கப்பட்டவாறு ; 
ஆகவே , இவர் பெற்ற இன்பமே பேரின்பமாகிய மோட்ச சித்தி என் 
பதும் பெறப்படும் . இச்சிலைபிலிருந்து தாம் பெற்ற இன்பத்தையே 
திருஞான சம்பந்தர் முதலிய சான்றோர் , ஊன்நயந்துருக உவகை 
கள் தருவார் என்றும் , : ( 77. 2 ) சொற்றெரியாப் பொருள் 
( 267.10 ) என்றும் , “ வந்த வந்த வாய்மையால் உணர்ந்துரைக்க 
லாகுமே ( 310-7 ) என்றும் நெஞ்சினுள்ளால் நினைக்குமா நினைக் 
கின்றாருக் குணர்வினோடிருப்பர் ( நாவ 45 : 7 ) என்றும் கூறுவன 
வற்றாலும் , மகட்குத் தாய் தன் மணாளனோ டாடிய சுகத்தைச் 
சொல்லென்றாற் சொல்லுமா றெங்கனே ( திருமந் . 2944 ) என்றும் , 
“ அற்புதமாகி யனுபோகக் காமம்போற் கற்பனையின்றிக் கலந்து 
நின்றானே (திருமந் . 2943 ) என்றும் , அத்தன் அணைந்திட்டுச் ... 
சொற்பதமாளக் கலந்தமை எப்படி. யப்படி என்னுமவ்வாறே , 
( திருமந் 2945 ) என்றும் கூறுமாற்றாலும் அறிக . 


48S 


பாச மோசனம் 
அத்துவித பதித்துவம் . 

அகவல் 73 
உள்ள முதலிய வுறுபகை யுடற்றித் 
தெள்ளுநர்க் கல்லதை தெளிவருஞ் சிவனைத் 
தெளிந்தோர் செய்தி சினஞ்செலச் சிதைத்து 
வல்வினை கெடுக்கு நல்வினை யாள 
5 அருளல் வேண்டுவ லத்த மருள்கெட 

நாவொடு நவிலாக் கேள்வித்துறை போகிய 
தேவ தேவனைச் சேர்ந்தவ ரவனை 
ஆவதை 

யல்ல துளதோ மோது 
4 முரிதிரை முந்நீர் விரிதரு காயல் 
10. வித்தாது விளைத்த வெண்டிரட் பழனத் 

துற்றவை யெவனோ வுரவ துப்புவளர் 
உவரி யுற்ற தீநீ ரல்லதை 
கவர்பு முண்டோ கற்றோய் கவர்புக 

மண்புனை மதிற்பெய் தொண்சிறை பரப்பி 
15. ஊதுவண் டுணர்ந்த பேதை வான்புழு 

மாதர்வண் டாவதை யறிதி கோதற்ற 
அமலனை யாசற வுணர்ந்த 
அமலர் செய்தியு மற்றான் மற்றே . 
இது பதியுண்மை கேட்டறிந்து அட்பதியுண்மை உணர்ந்த ஞான 
வான்களின் இயல்பு கேட்க , உப்புவிளை பழனத்து உற்றவை 
போலவும் , 


1. அணைந்தோர் தன்மை - பா . வே . 
2 , வறுபகை - பா . வே . 
3. யிடிக்கு - பா . வே. 
4. முது திரை - பா . வே . 
5. வித்திய - பா . வே . 


62 


489 / 


உரை : 


உவர்க்கடலுற்ற நன்னீர் போலவம் புழு வேட்டுவனாதல் போலவும் 
1 அத்துவிதமான பதித்தவம் பெறுவார் எனச் சாதித்தது . 
1--5 . 

(உள்ளம் ... அத்த ) சினம் செலச் 2 
சிதைத்து -3 கோபத்தைச் செல்லத் துறந்து ; வல்வினை கெடுக்கும் 4 
நல்வினையாள - வலிய கன்மச் சேதம் செய்யும் நல்வினையாகிய தீக்கை 
யுடையாய் ; அத்த - என் கருத்தனே ; உள்ளம் முதலிய உறுபகை 
உடற்றி -சித்த முதலாகிய கரணங்களும் 5 காமமுதலிய குற்றங்களும் 


குண 


1. பசுபாசங்கள் நித்திய மானமையால் அபேதம் சாதித்தது - உ . வே . 
2. முற்றத்துறந்த முனிவரிடத்தும் ஒரோவழிச் சினம்தோன்றுவது 

உண்மையின் , அதனை அறக்களைவது முத்திப்பேற்றுக்கு இன்றி 
யமையாதென்றற்கு , சினஞ் செலச் சிதைத்து என்றார் ; 
மென்னுங் குன்றேறி நின்றார் வெகுளி, கணமேயுங் காத்த லரிது 
( குறள் . 29 ) என்றும் , சினம் கெட்டாலன்றி மெய்யுணர்வு பிறவா 
தென்றற்கு , " காமம் வெகுளி மயக்க மிவை மூன்றன் நாமங் கெடக் 

கெடும் நோய் " ( குறள் 360 ) என்றும் சான்றோர் கூறுதல் காண்க 
3 , கோபமாகிய குற்றத்தைக் கெடுத்து- உ . வே . 
4. மாணவன் ஞானம்பெற்று வீடு பெறுதற்பொருட்டு ஆசிரியன் 

செய்யும் ஒருவகைச் செய்கையேயாதலின் , தீக்கையை வினை 
யென்றும் , அவ்வினை ஏனை வினைகள் போலத் தன் பயனை நுகர் 
விக்கு முகத்தால் மேலும் வினைகளைச் செய்து பிறவிக்கு உட்படுத் 
தாது , உயிர் நுகர்தற்குரிய வினையனைத்தையும் வறுத்த வித்துப் 
போல் மேலைக்கு விளைவின்றிக் கெடச்செய்தலின் , வல்வினை 
கெடுக்கும் நல்வினை யென்றும் சிறப்பித்தார் . தீக்கை வினையைக் 
கெடுக்குமென்பதை, " கிரணுகமத்திலும் யாதொரு பிராரத்த கன்மத் 
தால் அநேகம் பிறவிகளில் ஆன்மாக்களால் சம்பாதிக்கப்பட்ட 
கன்மமும் வருக் சன்மமும் தீக்கையால் வறுக்கப்பட்ட வித்துப் 
போலத் தடைசெய்யப்பட்டிருக்கிறதோ , அந்தப் பிரார்த்த கன்மம் 
போகத்தினால் நசிக்கிறதென்று கூறப்பட்டிருக்கின்றது . (தத்து 

38. உரை ) என்பதனாலறிக . 
5. சுவாயம்பு ஆகமத்திலும் தீக்கையே பாச விமோசஞ் செய்து 

ஆன்மாவைச் சிவசம்பந்தமான முத்தியையடையும்படி செய்கிறது 
எனக் கூறப்பட்டிருக்கின்றது தத்துவசங்கிரகம் ( தமிழ் 

பக் . 107 ) . 
6 . காமாதி ஆறு பகைகளையும் கெடுத்து --உ . வே . 


450 


ஆகிய மிக்க பகையை யறக் கெடுத்து ; தெள்ளுநர்க்கு அல்லதை 
தெளிவு 1 அருஞ் சிவனை-2தெளிந்த ஞானத்தை யுடையோர்க் கல்லது 
அறிதற்கரிய பரமசிவன் உண்மையை ; தெளிந்தோர் செய்தி அருளல் 
வேண்டுவல் - உணர்ந்த மகாத்துமாக்களின் செய்தியை அருளிச் 
செய்ய வேண்டும் என்று விண்ணப்பஞ் செய்ய ; 


5-8 . ( மருள் கெட .... உளதோ ) 3 நாவொடு நவிலாக் 
கேள் வித்துறை போகிய தேவ தேவனை -4வாசாகிதனாய்க் கேள்வித் 
துறையில் அகப்படாத தேவோத்தமனாகிய பரமசிவனை ; 5 மருள் 
கெடச் சேர்ந்தவர் -- அஞ்ஞானம் கெடச் சேர்ந்தவர் ; அவனை ஆவதை 
அல்லது உளதோ- அவன் தன்மையாகிய சிவத்துவம் பெறுவதல்லது 
வேறுண்டோ ? இஃது என்போல என்னில் கூறக் கேட்பாயாக .. 


1. இக்கருத்தே , “ அகமனர்ந்த அன்பின ராய் அறுபகைசெற் றைம் 

புலனும் அடக்கி ஞானம் , புகலுடையோர் தம்முள்ளப் புண்டரிகத் 
துள்ளுறையும் புராணர் " ( ஞான . 132-6 ) என்றும் , “ மறத்துறை 
மறுத்தவர் தவத்தடிய ருள்ள , மறத்துறை பொறுத்தவாருட்கிழமை 
பெற்றோர் , திறத்துள திறத்தினை " ( ஞான 166-7 ) என்றும் 
வருவனவற்றினும் சிறந்து நிற்றல் காண்க . 


2. தெரிப்பை யுடையோர்க்கல்லது - உ . வே . 


3. மாற்ற மனங்கழிய கின்ற மறையோனே ” ( சிவபு . 45 ) என்றும் , 

" கேட்டாரு மறியாதான் (திருச்சத. 28 ) எனவரும் திருவாசகங் 
களைக் காண்க . 


4 . 


வாசாரகித மாகிய - உ . வே . 


5. இறைவன் திருவடி சேர்வோர் அனைவரும் பிறவித் துன்பத்துக் 

கஞ்சி அது கெட முயன்றோராதலின் , மருள் கெடச் சேர்ந்தவர் 

என்றார் ; அஞ்ஞானம் மருள் எனப்பட்டது , 
6. கெட- இது நிகழா நிற்க இது நிகழ்ந்ததென்னும் பொருள்பட 

வந்தது என்ற குறிப்பு ஒரு பிரதியில் காணப்படுகிறது. 


7. சிவத்துவம் என்றது ஈண்டுச் சிவானந்த ஞானவடிவம் . திருவடி 

சேர்வோர் அனைவரும் அன்னராதலை , நண்ணரியீ சிவானந்த 
ஞான வடிவேயாகி , அண்ணலார் சேவடிக்கீழ் ஆண்ட அரசு 
அமர்ந்திருந்தார் ( பெரியபு. திருநா , 427 ) என்பதனாலறிக. 


491 


9-11 . ( முரி..... .....உரவ ) உரவ 

அறிவுடையோனே ; 
மோது முரிதிரை முந்நீர் விரிதரு காயல் - கரையிலே மோதி 
முரிந்து விழும் திரைகளையுடைய சமுத்திரத்தைச் சேர்ந்த பரந்த 
கழிக்கானலில் ; வித்தாது விளைத்த வெண் திரள் பழனத்து உற்றவை 
வித்திடாதே விளைத்த வெளுத்துத் திரண்ட உப்புப்படும் அளத் 
துட்பட்ட வை உப்பா மதல்லது ; எவனோ-2 வேறுபாடு ஏதேனு 
முண்டோ ; 


11-13 . ( துப்பு...............கற்றோய் ) கற்றோய்- கல்விஞானம் 
உடையோனே ; 3 துப்பு வளர் உவரி உற்ற தீநீர் - 4 ப வழக்கொடி 
படர்ந்த சமுத்திரத்திற் கூடிய இனிய தண்ணீர் ; அல்லதை கவர்பும் 
உண்டோ-5 உப்பு நீராமல்லது 6 வேறு சுவையுடைத்தாதல் உண்டோ ; 


13-16 . ( கவர்புக ............ அறிதி ) மண்புனை மதில் பெய்து 
மண்ணாற் செய்யப்பட்ட கூட்டிலே அடைத்து ; ஒண்சிறை பரப்பி- 


1 
. 


காயல் - உப்பங்கழி . வெண் திரள் ; உப்பு - வெள்ளுப்பு என்றும் 
வெண்டிரளுப்பு என்றும் சான்றோர் பயில வழங்கும் வழக்குப்பற்றி 
வெண்டிரள் என்றொழிந்தார் . கடனீரைப் பாய்ச்சி வெயிலிற் 
புலர்த்து மாற்றால் விளைத்துக் கோடல்பற்றி உப்பினை , வித்தாது 
விளைத்த . வெண்டிரள் எனச் சிறப்பித்தார் . “ உப்பளத்தடுத்த 
புற்பலாலங்கள் , சடத்தவேனுங் கொடுத்துக்கொள்ளும் ( சங்கற்ப . 
சங்கிராந்த . மறுப்பு 27 , 29 ) எனச் சான்றோர் கூறுதல் காண்க . 


2 . 


வேறுபாடுண்டோ- உ . வே . வை .-- வைக்கோல் 


3. துப்பு - பவளம் . பவளம் கீழ்க்கடலிற் கிடைப்பது எனத் தமிழ் 

நூல்கள் கூறுகின்றன . குணகடல் துகிரும் (பட்டி . 189 ) 
என்று சான்றோர் கூறுப . 


4. பவளம்படும் சமுத்திரத்தில் - உ . வே . 


5 . 


கடலைச் சேர்ந்த நன்னீர் உப்பு நீராதலை இவர் கூறினாராக 
அருணந்தி சிவனுரும் , அமலன் அப்பணைந்தப் உப்பேபோல் 
அணைந்து ( சிவ . சித் . 11. 12 ) என்பது காண்க . 


6 . 


வேறுபாடுண்டோ -- உ . வே . 


492 
அழகிய சிறகைப் பரப்பி ; ஊதுவண்டு - ஊதுகின்ற 1 வேட்டுவனாகிய 
குளவியையே ; உணர்ந்த 

உணர்ந்த பேதை வான்புழு- குறித்துக்கொண்டு 
கிடந்த அறிவில்லாத வாலிய புழு ; 2 கவர்பு உக மாதர் வண்டு ஆவதை 
யறிதி- வேறுபாடற 3 அழகிய அவ்வேட்டுவனாவதும் அறிவாயாக ; 
1. வேட்டுவாளிப் பூச்சியையே - உ.வே . வேட்டுவன் என்னும் குளவி 

ஒரு புழுவைக் கொணர்ந்து ஒரு கூட்டில் அடைத்து , அதனை எப் 
போதும் கொட்டிக் கொண்டேயிருக்குமென்றும் , அதனால் அப் புழு 
அதனையே நினைந்திருந்து முடிவில் அக்குள வியாகவே மாறிவிடும் 
என்றும் கூறும் இதனை வட நூலார் பிரமரகீட நியாயம் என்பர் . 
மெய்கண்டதேவரும் , இக்கருத்தை " வேட்டுவனா மப்புழுப்போல் 
வேண்டுருவைத் தான் கொடுத்துக் கூட்டானே மண்போற் 
குளிர்ந்து ( சிவ . போ . சூ . 1. 2 : 4 ) என்றும் அருணந்தி சிவனர் , 
மற்றோர் செந்துப் பண்டைய வுருவந்தானே வேட்டுவனாய்ப் பிறக் 
கும் ( சிவ . சித் . 2 : 43 ) என்றும் கூறுவர் . தம் கொள்கையைச் 
சாதித்தற்குச் சில சமயவாதிகளும் இதனையே எடுத்துக் காட்டாகக் 
கொண்டு , “ முன்னோன் றனாது முதிரொளி ஞானம் , அறியாப் 
பச்சைச் சிறுபுழுக் கவர்ந்து , எண்டென வுயிரைக் கொண்டிடும் 
உயிரது , தன்னை நோக்கித் தானது வாகி ஐவகைத்தொழிலும் 
மெய்வகை யுணர்வும் , பிரியாவாறு பெற்றுத் , திரியாப் பெரியோர் 

திரட்சி சேர்ந்திடுமே " என்பர் . ( சங்கற்ப . சிவ சம.சங்கற் 19-25 ) . 
2. புழுவினின் றுந் தோன்றிய வேட்டுவற்கும் குளவியாகிய வேட்டு 

வற்கும் வேறுபாடு இல்லையாதலின் , கவர்புக என்றார் ; கவர்பு - 
ஐயுறல் ; “ சுட்டல் திரிதல் கவர்கோடல் ( மணி 27:22 ) என்று 

பிறரும் கூறுதல் காண்க . 
3 ஞானவான்கள் சிவமாந்தன்மை எய்தும் திறத்தை விளக்கற்கு , 

உப்பளத்துப்பட்ட வை உப்பாதலும் , கடல்சேர்ந்த நன்னீர் உவர் 
நீராதலும் , புழு வேட்டுவனாதலுமாகிய மூன்று உவமைகளைக் கூறி 
னார் ; இதனால் தன் முதல் கெடாமையும் முற்றறிவுப் பேறும் ஞான 
வடிவுடையராதலும் மூன்றும் முறையே விளக்குதல் காண்க. 
உப்பளத்துப்பட்ட சிறு மணலும் திரும்பும் தம் இயல்பு கெடாது 
வெண்டிாளுப்பாதல் போல , உயிர் சிவமாந்தன்மை எய்திய 
வழியும் தான் சத்தாய் நிற்பதும் , நன்னீர் தன் தன்மை இழந்து 
கடலின் தன்மை பெறுதல்போல, உயிர் அறிவின் சிறுமை நீங்கிச் 
சிவத்தின் பேரறிவுபெறுதலும் , புழு தன் வடிவு நீங்கி வேட்டுவனாம் 
உருப்பெறுதல் சிவானந்தம் ஓய்க்கும் ஞானவடிவு பெறுதலும் 
இவ்வுவமைகளால் உணரப்படும் . இவ்வாறு கொள்ளாவழிச் சிவ சம 
வாதமாய் முடியும் என அறிக . முத்தி நிலைக்குச் சிவ சம வாதிகள் 
வேட்டுவனாம் புழுவை உவமை கூறுவர் . " நண்ணரிய சிவானந்த 
ஞானவடிவேயாகி அண்ணலார் சேவடிக்கீழ் ஆண்ட அரசு அமர்ந் 
திருந்தார் ( பெரிய . திருநாவுக் 427 ) என் றவிடத்து இருந்தார் 
என்பதனால் தன் முதலுண்மையும் , சிவானந்த ஞானப்பேற்றால் 
பேரறிவுடைமையும் , ஞானவடிவேயாகி என்றதனால் சிவாகார வடி 
வும் சான்றோர் குறிக்குமாறு காண்க, காதலிக்கப்பட்ட - உ . வே , 


493 


16-18 . ( கோதற்ற ............ மற்றே ) கோதற்ற அமலனை ஆசற 
உணர்ந்த அமலர் செய்தியும் - குற்றமில்லாத விமலனாகிய பாமசிவனை 
ஐயமற உணர்ந்த நின்மலராகிய ஞானவான்களின் இயல்பும் ; அற்று 
-1 அச்சிவத்தன்மையாவதாமல்லது வேறுபாடில்லை , கண்டாய் எ.று. 

ஆல் . மற்று , அசை நிலை . 


அணையுந் தன்மை . 


அகவல் 74 . 


பசுபதி யாகப் பன்னிய பனுவன் 
மதியோர் பெரும வாயன் றது வெனின் 
ஒன்றொன் றாயி னல்லதை யிரண்டொன் 
றென்று மாகா தெவணெனி னாவது 
5. கெட்டது வாத லதுவாய்க் கெடலல 
தொட்டுவ திவணோ வின்றே கெட்ட 
தாத றானே யமரர்க் காயினும் 
மேவா தாகு மதுவாய்க் கெடுமெனின் 

ஆகிய பின்னர்க் கெடுவ தியாதென் 
10. றேவிய கடாவுக் கிடையீ டாவ 

தழிந்தாய்த் தன்றா யழிந்தது மன்றே 
மொழிந்தவை யிரண்டு மோரமை யத்தே 
எழுந்த தியாவகை யென்னிற் செழுந்திரட் 
காரிரு ளிரிய நூறிக் கனல்வாள் 


1. அச்சிவமாந்தன்மை பெறுமதல்லது வேறில்லை , காண் -- உ . வே . 

அத்தன்மைத்தாமல்லது - உ . வே . 
2 . வெனை - பா . வே . 
3. கிறையின்றாயின் -- பா . வே . 


494 


15. ஏரொளி விளக்க மெய் திற் றன்றா அங் 

கெய்திய பின்ன ரிருளற விரித்த 
செய்தி செப்பி னில்லை மையறத் 
தெளிமதி யிவணஞ் சிவணிய தளிகிளர் 

தடவு நிலைப் புன்னை மடலவிழ் வாசம் 
20. புலவுக்கட லகற்றுங் கான லலவன் 

வன்பெடை தழீ இ யின்புறு காயல் 
உப்புவிளை பழனத் துற்ற 2 பொற்கோட் 
டுலவையி னறிக மாதோ 
கலைவ லாளர் நிலைபுணர் பண்பே . 


இது , " தேவதேவனைச் சேர்ந்தவர் அவனை , ஆவகை யல்லது 
உளதோ 3 என்று அருளினாய் ; ஆனமை எவ்வண்ணம் என்று வின 
வப் பசுத்துவம் போகையும் பதித்துவமாகையும் ஒரு காலத்திலே - 
யாம் என்று கூறியது . 


1-4 உரை: ( பசுபதி ..... ஆகாது ) மதியோர் பெரும -- ஞானவான் 
களுக்குத் தலைவனாய் உள் ளோனே ; பசுபதியாகப் 4 பன்னிய பனுவல் 
-- பசுத்துவமான ஆன்மாப் பதியாம் என்று சாதித்த சாத்திரம் ; 
வாயன்று பொருந்துவதில்லையாயிருந்தது ; அது என் எனின் - அஃது 
என்னென்னில் ; ஒன்றி ஒன்றாயின் அல்லது இரண்டு ஒன்று என்றும் 


1. தணிகிளர் , தனி வளர் -- பா . வே . 


2. பொற்றோட் - பா . வே . 


3. ஞான . 73. 7-8 . 


4. மேலே கூறிய எடுத்துக்காட்டுக்களால் சாதித்துக் 

சாதித்துக் காட்டும் 
அளவை நெறியால் முத்தியில் ஆன்மாச் சிவமாந்தன்மையெய்தும் 
என்று 

சாதித்த துணிபொருளை ஈண்டுப் பன்னியபனுவல் 
என்றான் . 


5. சாத்தியம் குற்றமுடைத்தாயிருந்தது - உ . வே . 


495 


ஆகாது- 1 முன் பே பதித்துவ முண்டாயின் பதியாமல்லது 2 அசுத்த 
மான ஆன்மாச் சுத்தனாம் என்பது எக்காலத்தும் பொருந்தாது ; 


4-6 . ( எவண் 

........ இன்றே ) எவண் எனின்- எவ்வண்ணம் 
எனின் ; ஆவது கெட்டு அதுவாதல் -3 ஆகும் முறைமையாவது 
பசுத்துவங் கெட்டுப் பதியாகுதல் ; அது ஆய்க் கெடல் அலது 
பதியாகிப் பின்பு பசுத்துவம் கெடலன்றி ; இவண் ஒட்டுவது இன்று 
இவ்விடத்துத் 4 தேவரீர் உரைத்தருளுமது பொருந்துவதாய் இல்லை; 


1. ஓர் ஆன்மா முன்பே பதித்து வமுடைத்தாயினல்லது அசுத்தமான 
அவ்வான்மா சுத்தமான பதியாமென்னும் 

பதியாமென்னும் அது எக்காலத்தும் 
பொருந்தாது - உ . வே . 


2. ஒன்றாயிருப்பதொரு பொருள் தன்னிற் பிரிந்து மறுபடியும் கூடின் 

ஒன்றாமல்லது , ஒன்றினொன்று வேறாய் இரண்டாயிருப்பவை தம் 
மிற்கூடினும் ஒன்றாதல் இல்லை என்பது , ஆன்மாவும் சிவமும் ஒன்றா 
யிருந்து பின்பு ஆன்மாவும் சிவமுமெனப் பிரிந்து நின்று , மறுபடி 
யும் அப்பிரிவு நீங்கிக் கூடின் ஒன்றாதல் அமையும் ; சிவனும் சீவனும் 
என இரண்டாய் அனாதியாய் இருப்பனவாதலின் , இவை ஒன்றாதல் 
கூடாதே யென்பது தோன்ற நின்றது . சீவனும் சிவனும் வேறு 
பட்ட இரண்டு என்றற்கு , அசுத்தமான ஆன்மா என்றும் , சுத்த 
ஒகிய சிவன் என்றும் உரை கூறுவதாயிற்று . து மாயா 
வாதத்தை உட்கொண்டு கூறியது . ஒன்றிரண்டாகி யொன்றின் 
ஒருமையாம் இருமையாகி , ஒன்றிலொன் றழியும் ஒன்றாதென்னின் 
ஒன்றாகா தீபும் , ஒன்றிரும் புகழினன்றாம் உயிரினைந் தொழிலும் 
வேண்டும் , ஒன்றி நின்றுணரு முண்மைக் குவமையாணவத்தோ 
டொன்றே " ( 87 ) என்று சிவப்பிரகாசம் கூறுவது ஈண்டு நோக் 
கத்தக்கது . 


3. இஃது அச்சுப்பிரதியில் இல்லை . 


சீவன் சிவனாகிய இரண்டும் ஒன்றாம் முறைமையை விளக்கு முகத் 
தால் தன் கருத்தைத் தெரிவிக்க முயலுகின்றானாகலின் , அதற்கேற்ப 
ஒன்றாம் முறை இருவகைப்படும் ; ஒன்று , பசுத்துவம் கெட்டுப் 
பதியாதல் ; மற்றொன்று , பதியாகிப் பசுத்துவம் கெடுதல் என 
வகுத்துக்கொண்டு ஒவ்வொன்றையும் மேலே விளம்புகின்றான் . 


495 


6-10 . ( கெட்டது , 

( கெட்டது .............. ஆவது ) கெட்டது ஆதல் - 
யாதொரு பொருளும் கெட்டால் பின்னை ஆதல் ; 1 அமர்க்காயினும் 
மேவா தாகும் - தேவர்களே முயன்றாலும் முடியாது ; அது 2 ஆய்க் 
கெடும் எனின் - பதியாகிப் பின்பு பசுத்துவம் கெடும் எனில் ; ஆகிய 
பின்னர்க் கெடுவது யாவது - பதியான பின்பு கெடும் அது யாதாம் ; 
என்று ஏவிய கடாவுக்கு - என்று கடாவிய கடாவுக்கு ; இடை 
யீடாவது- பரிகாரமாவது கூறக் கேட்பாயாக ; 


11-13 . ( அழிந்தது ............ என்னின் ) அழிந்து ஆய்த்து 
அன்று - பசுத்துவம் 3 கெட்டுப் பின்பு பதித்துவமானதும் அல்ல ; 
ஆய் அழிந்ததும் அன்று - 4 பதித்துவமாகிப் பின்பு பசுத்துவம் 
கெட்ட துமல்ல ; 5 மொழிந்தவை இரண்டும் ஓரமையத்தே- சொல்லப் 
பட்ட இரண்டும் ஒரு காலத்திலே, காண் ; எழுந்தது 
என்னின்- அங்ஙனமாயின் அஃது எவ்வகை போல என்னில் ; 


யாவகை 


1. சால்பும் வியப்பும் இயல்புங் குன்றின் , " மாசறக் கழீஇ வயங்குபுகழ் 

நிறுத்தல் , ஆசறு காட்சி யையர்க்கு மக்கிலை , எளிய என்னார் 
தொன் மருக் கறி ” ( குறிஞ்சி . 15-18 ) என்று சான்றோரும் கெட் 
டது ஆதல் கூடாமையை விளக்குமாறு காண்க . 

கெட்டது 
அணைவின்றாம் " என்பது சிவஞானசித்தி . 


2. " சிவத்தை யணைந்தொன்றாப் நின்ற துயிர் கெட்டென்னில் கெட்ட 

தணைவின்றாம் , கின்றதேற் கேடில்லை அணைந்து செட்டதென்னில் , 
பொன்றின தேல் முத்தியினைப் பெற்றவரார் புகல் நீ , பொன்று 
கையே முத்தியெனில் புருடன் நித்தனன்றாம் , ஒன்றியிடும் நீசொடு 
நீர் சேர்ந்தாற் போல் என்னில் ஒரு பொருளாம் அதிபதியோ டுயிர் 
பொருள் ஒன்றன்றே " ( சிவ . சித்தி 11-9 ) என்பர் . 


3. கெட்டபின்பு - உ . வே . 


4. பதித்துவமான பின்பு - உ . வே . 


5. பசுத்துவம் நீங்கலும் பதித்துவம் எய்தலும் ஒரு காலத்து 

உடனிகழ்ச்சி யென்பார் , மொழிந்தவை யிரண்டும் ஓரமைத்தே 
என்றார் . 


6. “ ஒரு முகூர்த்தத்திலே காண் என்பது செப்பறை யேட்டு உரை 

வேறுபாடு . 


63 


497 


13-17 . ( செழுந்திரள் ...... 

( செழுந்திரள் ............ இல்லை ) செழுந்திரள் காரிருள் 
இரிய நூறி- அழகிய செறிந்த 1 கரிய இ ளைப் போகக் துறந்து 
ஏரொளி வாள்கனல் விளக்கம் எய்திற்றன் று - பின்பு அழகிய மிக்க 
வொளியையுடைய 2 விளக்குப் பிரகாசித்ததன்று ; ஆஅங்கு - அவ் 
விடத்து ; எய்திய பின்னர் இருள் அற இரித்த செய்தி செப்பின் 
இல்லை- விளக்குப் புகுந்த பின்பு இருள அறவே போக்கின செய்தி 
யும் விசாரிக்கின் இல்லை , கண்டாய் ; 3 

17-18. ( மையற ... ........சிவணியது ) இவணம் சி வணியது . 
வ் வண்ணம் பதித்துவம் பெறுதலும் பசுத்துவம் போதலும் என்று ; 
மையறத் தெளிமதி -- குற்றமறத் தெளிய உணர்வாயாக ; 

18-24 . ( அளி கிளர் ........... பண்பே ) 4 தடவுநிலை அளிகிளர் 
புன்னை - பெரிய நிலையினை யுடைத்தாகிய வண்டு களரப்படாநின்ற 
புன்னைப் பூவின் ; மடல் அவிழ் வாசம் கடல் 

புலவு அகற்றும் 
கானல் -இதழ் விரிகிற நறு நாற்றம் சமுத்திரத்திலுண்டாகிய புலால் 
நாற்றத்தைக் கெடுக்கும் கானற் சோலை பில் ; அலவன் வன் பெடை 
தழீ இ இன்புறு காயல்- நண்டு கற்பு வலிபையுடைய தன் பெடை 


1. பெரிய இருளை - உ . வே . 
2. அக்கினி விளக்கு - உ . வே . 
3 . இக்கருத்தைச் சிவஞான முனிவர் " இருணீக்கமும் ஒளி விளக்கமும் 

உடனிகழ்ச்சியாமாறு போலப் பசுத்துவ நீக்கமும் சிவத்துவ 
விளக்கமும் இடையீடின்றி உடனிகழ்வனவாம் என்பதை மேற் 
கொண்டு , சிவத்துவ விளக்கமாவது இன்னதென்பது எய்த அருள் 
விளக்கம் என்றும் கூறுதல் காண்க . ( சிவ . பாடி . சூ . 11 ) ; 
இவ்வுவமை பின் சிறப்பை , ‘விளக்குப் புக விருண் மாய்ந்தாக கொரு 
வன் , தவத்தின் முன் னில்லாவாம் பாவம் ( நாலடி . 51 ) என்று 

பிறரும் கூறுதல் காண்க . 
4. ஈண்டுக் கூறப்படும் உவமையால் அருள் விளக்கத்தால் ஆன்மாச் 

சிவத்துவம் பெறும் திறம் விளக்கப்படுகின்றது . 
5. கானலில் நின்ற புன்னை தன் மனத்தால் கடற்புலவு அகற்றும் 

என்பதைச் சான்றோர் புலவுற் றிரங்கி யதுநீங்கப் பொழிற்றண் 
டலைபிற் புகுந்து திர்ந்த , கலவைச் செம்மல் மணங்கமழத் திரை 
புலாவு கடற் சேர்ப்ப் ( சிலப் . கானல் . 39 ) என்பதும் , “ கடலினது 
புலால் நாற்றமாகிய தீங்கினைப் பூக்களின் மணம் போக்கின " 
( கலி . நெய் 10 நச் . உரை ) என்பதும் காண்க . 


49S 


யோடே கூடி மருவிப் போகம் புசிக்கும் 1 - மயில் ; உப்பு விளை பழ 
னத்து உற்ற - உப்பை விளைக்கும் அளத்திற்பட்ட ; 2 பொற்கோட்டு 
உலவைபின் - அழகிய மரக்கொம் , வடிவு வேறுபடாதே உப்பாயினாற் 
போல ; கலை வலாளர் கிலை புணர் பண்பு- ஞானவான்கள் பதித்துவம் 
பெறும் முறைமை ; அறிக - நின்ற நிலை பிலே சுத்தராம் , இத்தனையே , 
என்று அறிவாயாக . 

ஓ , ஏ , மதி , மாது , அசை . ஒளிவாள் , மீமிசை போலக் கொள்க . 


எ , று , 


அணைந்தோர் தன்மை . 

அகவல் 75 . 
ஆறாக் கூறிய வத்து வா அமற் 
றீறோ டியையா விறைவற் கியையா 
சேதனற் செறியா வியாபகத் துறழ்தலின் 

என்னிற் புற்கலற் கெய்தும் பன்னிய 
5. பாசம் பசுவுக் காசில் வான்பிணி 

அந்தப் பந்தஞ் சம்பிர தாயத் 
துந்தி யேபெறு முறைமையி னுந்திய 
காசினி யாதி யாசி றத்துவம் 
போக பூமி யாக மமர்ந்தோர்க் 
1. கழிவெளியில் - உ . வே . 
2 . பாச நீக்கமும் அருள் விளக்கமும் உடனிகழப்பெற்ற முத்தர்களை 

ஈண்டு ஞான வான்கள் என்றும் , அவர் வடிவு வேறுபடாதே சிவ 
ஞானச் செலவராய்ச் சிவமாந்தன்மை எய்தும் திறத்தை அளத்திற் 
பட்ட பொற்கோட்டு உலவையின் வைத்தும் கூறுகின்றார் . இனி 
அருணந்திசிவனார் , “ இருமபைக் காந்தம் வலித்தாறபோல இயைந்து 
அங்கு உயிரை , எரியிருமபைச் செய்வது போல் இவனைத் தானாககி , 
அரும்பித் தந்தனத்தை யனல் அழிப்பதுபோல் மலததை , அறுத்த 
மலன் அப்பணைந்த உப்பேபோல் அணைந்து , விரும்பிப் பொன் 
னினைக் குளிகை யொளிப்பது போல் அடக்கி மேளிததுத் தானெல் 
லாம் வேதிப்பானாகிக் , கருமபைத் தேனைப் பாலைக் கனியமுதைக் 
கண்டைக் கட்டியை யொத்திருப்பது அந்த முத்தியினிற் 

கலந்தே " ( சிவ . சித் 11-12 ) என்று கூறுவது காண்க . 
3. துந்தியேறு முறைமை பர . வே . 


499 


10. கற்றா கலின்மற் றதுமுத லாகப் 

பற்றும் பற்றறுக் ததனூங் குற்ற 
வும்ப நம்பரி னுய்த்து வம்புறு 
சிவனிடத் திலயஞ் செய்க செய்கல் 

அவமில் போக்காங் கதுமற் றெவணெனிற் 
15. சுற்பம் பூரி சந்திரம் பொருவல் 

எற்றற் றிறையுற லிவனு மற்றுந் 
தருமா தருமந் தாமும் வரிமடி 
வருண முதலிய பொருணனி புரக் கம் 

உயர்ந்தோ னென்றல் வியந்தினி தெங்கணும் 
20. நின்ற விறைக்கு நினைமோ விறகின் 

எங்கணு மாயினு மிகன்மே லல்லதை 
அங்கெரி காணா வாறும் பொங்கிய 
குணத்தின் மிக்கோன் குழுவி னுயர்ந்தோன் 

எனத்தகு முரையினு மியையு மனைத்தால் 
25 . ஆய காலை யத்து வாவா 

மேய மாநெறி யியையமற் றிஃதே. 

இஃது அழிந்தாய்!த்தன்று ஆயழிந்ததும் அன்று , மொழிந்தவை 
இரண்டும் ஓரமையத்தே 3 என்று அருளினாய் ; அஃது எவ்ண்ண 
எனத் தருமா தநமம் போலப் பசுத்துவம் பகையு பதித்துவம் 
ஆகையும் உடைத் காதலால் , அத்தவாவால் பி ? பாசன ஆன்மா 
வுக்கே எனக் கூறியது . 

1-4 . உரை : ( ஆறா . ... என்னின் ) 4 ஈறோடு இயையா 
இறைவற்கு -5 அனாகியாய் 

ஒருபடிக்கா யுள்ள பரமசிவனு 
1. பற்று மற்றறுத் ததினூஉங் குற்ற -பா வே . 
2. செய்கை செய்தல் --பா வே 3. ஞான 74 : 11-12 . 
4. இறப் பிலார் பிணியில்லார் தமக்கென்றுங்சேடில்லார் பிறப்பிலாப் 

பெருமானார் ( ஞானசம் . 322-7 ) என்றும் , " வான கெட்டு மாருச 
மாய்ந்தழனீர் மண் கெடினும் , தான் கெட்ட லின்றிச் சலிப் 
பறியாத் தன்மையன் ( திருவா. தெள்ளே . 17 ) என்றும் சான்றோர் 

கூறு தலின் , ஈசோடு இயைா இறைவற்கு என்றார் . 
5. அனாதியா யென்னும் இது சில ஏடுகளில் இல்லை . 


500 


ஆறாக் கூறிய 

2 அத்துவா இயையா - சத்துவாவாகச் சொல் 
லப்பட்டவற்றல் உபகாரம் இல்லாமையாலே அவற்குப் பொருந்தா ; 
சே கனன் விபாபசக்க உறழ் கலின் செறியா என்னின்- ஆன்மாவும் 
வியா முடைமையால் அவனுக்கும் உபகாரம் இல்லையாதலால் 
அவனையும் அடையா என்று சொல்லின் ; 

4-7 . (புற்கலற்கு ....... முறைமையின் ) பன்னிய பாசம் பசு 
வுக்கு ஆசில் வான்பிணி - சொல்லப்பட்ட பாசமானது ஆன்மாக் 
களுக்குப் பற்றுக்கோடு ஆகாத பெரிய பந்த மாதலால் ; அந்தப் 
1. அத்துவா ஆறவன : வன்னம் , பதம் , மந்திரம் , சலை , தத்துவம் , 

புவனம் என்பனவாம் . " இவை ஒரோ வொன்றாகக் கழிக்கக் 
கொண்டு சிவபகத்சிற் சேறற்கு வழி போறலின் , அத்துவா 
எனப்பட்டன வென்று , " அத்துவ வெனினும் வழிபெனினும் 
ஒக்கும் ” என்றும் சிவஞான முனிவர் கூறவர் ( சிவ . பாடி . 2-3 ) 
பசுத்துவம் எய்திய ஆன்மா, அ துநீங்கிச் சிவபதம் எய்து தற்கு இவை 
வழியாதலின் , எஞ்ஞான்றும் ஒரு தன்மைத்தாய் நிற்கும் செம் 
பொருளாகிய முதல்வற்கு இவை வேண்டாமையின் , இறைவற்கு 
ஆறாக் கூறிய அத்துவா இயையா என்றார் . ஆறாக்க - றிய அத்துவா 
என்னும் இஃது , இரட்டுற மொழிதலால் , ஆன்மாப் பஈத்துவம் 
நீங்கிச் சிவத்துவம் எய்து சற்கு வழியாகக் கூறிய அத்துவா என்று 

பொருள் தந்து நிற்குமாறுக் காண்க . 
2 . 

யாதொரு காரணத்தால் ஆன்மாக்களால் சலை முதலியவற்றுள் 
ஒன்றை விட்டு மற்றொன்றை அடைந்து , அவ்வாறு எல்லாம் 
நீங்கிய பின்னர்ப் பிறப்பிமப்பு இல்லாத தான மானது அடையப் 
படுகின்றதோ அந்தக் காரணத்தால் கலை முதலியன அத்து 

வாக்கள் எனக் கூறப்படுகின்றன ( இரத் . சூ . 88 ) 
3. தன்னால் பெருந்துன்பம் விளையி னும் உயிர் தன்னையே காதலித்து 

உறையுமாறு செய்து , வித்தும் விளைவுமாய்த் தோன்றி அதனைப் 
பிணித்து நிற்பது பற்றி உடல் முதலிய பந்தத்தை , வான்பிணி 
என்றார் ; துன்பம் உழத்தொறும் காதற்று உயிர் ( குறள் 940 ) 
என்று சான்றோர் கூறுதல் காண்க . 
உயிர்கட்குப் பற்றுக் கோடாவது திருவருள் ஞானமன்றிப் பிறிதி 
யாதும் இன்மையின் , மலமாச கழீஇக் கோடற்கு வரும் உடல் கருவி 
உலகு முதலிய பந்தங்கள் , பற்றுக் கோடாகாத பிந்தம் எனப் 
பட்டன. ஆசு -பற்றுக்கோடு ; ஆசா கெந்தை யாண்டுளன் 
கொல்லோ ” ( புறம் . 235 ) என்று சான்றோர் வழங்குதல் காண்க 


501 


பக்கம் 1 சம்பிரதாயத்து உந்திப்பெறும் முறைமையின் - அப்பந்தத் 
தைக் தீக்கையாற் சேதித்து முத்தியைப் பெறும் முறைமையால் ; 
புற்கலற்கு எய்தும் - மலபரிபாகத்தால் திரோதகம் நீங்கிச் சிவ 
ஞான முண் ... கைக்குப் பக்கவரான அன்மாக்கட்கக் 4 கூடும் : கூடும் 
முறைமைதான் எங்கனம் என்னில் - 

7-14 . ( முக்கிய ....... போக்கு ) முந்திய காசினியாகி அசில் 
தத்துவம் - முன்னெண்ணப்பட்ட பிருதிவிதத்துவ முதலாகவுள்ள 


1 . 


2 . 


3.1 


4 . 


சம்பிரதாயம் - தீக்கை ; வம்பறு சம்பிர தாயத் தஞ்சுடர் " ( ஞான 
8 ; 36 ) என்று முன்னரும் கூறினர் . 
பெறப்படுவது முத்தியாதலின் , செயப்படுபொருள் அவாய்நிலை 
யாற் கொள்ளப்பட்டது. 
திரோதகம் - மறைப்பு ; " அக தான் ஞான கிரோசகமாய் மறைத் 
துக்கொடு சிற்றலான் ” ( சிவ . போ . 4 2 ) என்றாற் போல . 
திரோபவம் - உ . வே . 
கூடுந்திறத்தை அகோரசிவாசாரியார் , " எவ்வாறு உலகிலுள்ள 
வழிகளுள் முறையே மனிதனைவன் ஒரு காலடியால் வரையப் 
பட்ட இடத்தை விட்டு மறு காலடியால் வரையப்பட்ட இடத்தை 
அடைந்து , இவ்வாறே மேலுஞ் சென்று கிராமத்தையடை 
கின்றானோ, அவ்வாறே அஈத்த விடயங்களான கலை 

துவம் 
புவனம் வன்னம் பதம் மந்திரம் என்னும் இவற்றில் கன்மத்தின் 
பயனை அனுபவித்தற்காகவும் , சுக்த விடயங்களான கலை முதலிய 
வற்றில் சருவஞ்ஞக்தன்மை முதலியவற்றை அடைதற்காகவும் 
தீக்கையில் இவற்றிற்கு விசேடமான சேர்க்கை செய்யப்படுகின் 
றது ( இரத் . 88. உரை ) என்று உரைக்கின்றார் . 
காசினியாதி தத்துவம் வினைப்பயனை நுகர்ந்து கழிக்கற்கு உபகார 
மாதலின் , காசினியாதி ஆசில் தத்துவம் எனச் சிறப்பித்தார் . 
முன்பு இக்காசினியாதி தத்துவப் படைப்பு 

ஆன்மாவின் 
பொருட்டே என்றது ( ஞான 12 6-8 ) கடைப்பிடிக்க , மிரு 
கேந்திரமும் , 
காய் 0 V தாகதெவசு கத நாவ 

யா ஜதெ | 
நஷாய - வை விகலாவாஞாந்த • கத்தளவாக 
வாரிபெஷாக வராம தக க்ஷெத், தேவவாவயொ: 
( 6 : 2-3 ) என்று கூறுவது காண்க , 


5 . 


502 


- 


குற்ற மற்ற தத்துவங்கள் ; ஆகம் அமர்க்கோர்க்குப் போகபூமி 
தேகம் எடுத்தோர்க்குப் போகம் புசிக்கற்கு இடமாம் ; அற்றாகலின் 
- அங்கனம் ஆதலாலே ; அது முதலாகப் பற்றும் பற்றறுக்க 
அந்தப் பிதிவிதத்துவ முகலாக அகன்மேர்பட்ட கத்துவங்க 
டோறும் தேகம் எடுத்த காகக் கிரியாசக்கியாலே பாவித்து ஒவ்வொரு 
தத்துவத்தி ஐ முண்டாகிய போகம் புசிக்தற்கு அமைந்த கன்மங்களை 
அனுபவித்த காகவம் பாவித்துச் சேதிக்து ; அதன் ஊங்குற்ற உம் 
பரின் 1உய்த்து- அங்கனம் 2 மேன்மேல் சக்து வங்களினும் ஆன் 
மாவைச் செலுத்தி ; வபறு சிவனி - த்து இலயம் செய்க - உவமை 


தத்துவம் புவனம் வன்னம் பச மசிர சென்ற ஐந்தும் கலையில் 
ஒடுங்க , அசகலை , நிவிர்த்தி பி திட்டை வித்தை சாந்தி சாந்தி 
ய தீதை என ஐவகைப்பட்டு நிற்கும் ; நிற்குமிடத்து நிவர்த்தி 
கலையில் புவனம் ஏற்பட்டு , சத்துவம் பு வி , வன்னம் ஒன்று , 
பதம் இருபத் தெட்டு , மந்திரம் இரண்டு : பிரதிட்டாகலையில் புவ 
னம் ஐ பத்தாறு . சத்துலம் நிலமொழிந்த பூசம் நான்கு முதலாக 
அவ்வியத்த மீறாக இருபது மன்ற வன்னம் இருபத்து நான்கு , 
பதம் இருபத் தொன்று , மந்திரம் இரண்டு ; வித்தியாகலையில் 
தத்துவம் புருடன் அராகம் முதலிய ஒழு , புவனம் இருபத்தேழு , 
வன்னம் எழு பதம் இருபது , மந்திரம் இரண்டு ; சாந்தி கலை யில் 
தத்துவம் 

ஈசாம் சாதாக்கியமென்ற மூன்று , 
புவனம் பதினெட்டு வன்னம் மூன்று , பதம் பதினென் று , மந்திரம் 
இரண்டு ; சாந்தியதீத சலையில் தத்துவம் சச்திசிசென்ற இரண்டு , 
புவனம் பதினைந்து , வன்னம் கினாறு , பதம் ஒன்று , மந்திரம் 
மூன்று . இவற்றின் விரிவைச் சிவஞான பாடிய ( 2 : 2 3 ) ச்தும் , 
இரத்தினத் திரயம் , மிருகேந்திர அத்வப்பிரகரணத்தும் , பௌட் 
கரபசு படலத்தும் கண்டு கொள்க 

இவ்வாறு கூறிய கலை 
ஐந்தினும் ஆன்மா தேகமெடுத்து ஆங்காங்குள்ள புவனங்களில் 
போகம் புசித்ததாகப் பாவித்து டி சில் சிலமாந்தன்மை எய்தும் 
நிலையினை அஃது எய்தியதாகப் பாவித்துச் செய்யும் கிரியைவகை 
தீக்கையாம் எனக றிக . இனன் இயல்பைச் சிவஞானசித்தி , சிவப் 
பிரகாசம் முதலிய நூல்களிற் காண்க . 


2 


2 , மேன்மேற் றத்துவத்தை யதிட்டியா நின்ற உவமனில்லாத சிவனை 

யொக்க- உ , வே . 


...... 


....... 


இல்லாத பரமசிவனை பொக்க நின்மலனாக்குக ; செய்தல் அவமில் 
போக்கு- இப்படி ஆககுதல் குற்றமற்ற பாசச்சேதமாம் ; 

14--1f1. ( ஆங்கது ... இவனும் ஆங்கு அது எவண் 
எனின் --- அவ்விடத்து அந்தத் தீக்கை எவ்வெண்ணம் என்னில் ; 
சுற்பம பூரி சந்திரம் பொருவல் எற்று- செபபானது சளிகையாலே 
வேதிக்கப் பொன் னோடே கூடின இயல்பு எத்தன்மைத்து ; அற்று 
இவனும் 2 இறைபுறல் - அத்தன்மைத்தே இன்னும் சிவத்துவமாத 
லாம் ; 

16-18 . ( மற்றும்........ புரக்கும் ) மற்றும் - வோ திட்டாந்தம் 
சொல்லின் ; விரிமடி முதலிய பொருள் - அகன்ற புடவை முதலான 
பதார்த்தங்கள் ; வருணம நனிபுரக்கும் -- வேற்று வன்னம் பற்றினால் 
தம் நிறம் மிகவும் கெட்டு அவ்வேற்று வன்னம் பெறும் - தன்மைத்து 
மாம் ; 


1 . 


வது 


2 . 


ஈண்டுப் பாவனையாற் சிவமாக்கும் இயல்பை ஞானவதி என்ப 
உய்யும் வ கையுவாது மனோபாவ கத்தான் மலங்கள ஓ 
ஞானவதி யென்று சிவார்ச்சனுபோதம் கூறுகிறலு . 
செமபிற களிம்பு போல உயிகளைப்பற்றி மோகஞ் செய்து 
ஆக அனுபவத்தில் தோய்ம்தடச் செய்யும் மலம் , அச்செம்பு 
குளிகையால் பொன்னாதவிடத்துக் களிம்பு வருதல போல , உயிர் 
சிவமாகதன்மை எய்தி -த்து மறை.புச் சத்து நீதிக் கெடும் 
என் 2 ம , சொல் , பொன்னாக்குவது போலவது உயிரைச் சிவ 
மாக்கும் தீககையாவது என்றும் கூறுவர் ; அதினா மறான் , இவரும் 
சுற்பம் பூரி சந்திரம் பொருயல் எற்று அற்று இவனும் இறையுறல் 
என்றார் . குளிகை செயிற களிமபை நீக்கிப் பொனனககுதல் 
போல , இறைவன மலம் அகற்றித தானாக்கித் தன் மலரடிக்கீழ் 
வைப்பன என்பது கருத்து . 
இவ்வுவமத்தால் , தீக்கையின் சிறப்பை வலியுறுத்தினவர் , அடுத்து 
வரும எடுத்துக் காட்டால் , சிவமாந்தல் மை யெய்திய ஆன்மா 
வுக்கு மேலும் பிறவிக்கு ஏது வாகிய மலகன்மதகளின் தொடர்பு 
கிடையா தென்பது வற்புறுத்தப்படுகிறது . 
வேற்று நிறம் பற்றிய புடவை அதன் மேலும் நிறம் பற்றாமை 
" ஆகாதே யுண் - து நீலம் பிறிது " ( பழமொழி 168 ) என்று 
பிறரும் , கிலவரை நீல முண்டதும் வெள்ளை நிறமாமே ( ஞான 
சம் 98 : 5 ) என்று ஞானசம்பந்தரும் கூறுதல் காண்க . 


3 . 


1 


504 
19-24 . (உயர்ந்தோன்... ....இயையும் ) வியந்து இனிது 
கணும் நின்ற இறைக்கு- இந்தப் பதித்துவம் பெற்ற முத்தனும் 
பாமசிவனும் 2 சருவ வியாபகமாயிருக்கினும் 3 அதிசயமாக எங்கணும் 
வியாபித்திருக்கின்ற பரமசிவனை மாத்திரம் ; உயர்ந்தோன் என்றல் - 
மேலான 4சிவதத்துவத்தை அதிட்டித்துக் கொண்டிருப்பன் என்று 
சொல்லு தலை ; வினைமோ - இனிதாக அறிவாயாக ; விறகின் எல் 
கணுமாயினும் காட்டத்தின் முழுதும் அக்கினி வியாபித்திருக்கு 
மாயினும் ; 5 இதல் மேல் அல்லதை அங்கு எரிகாணாவாறும் - காட்டத் 
திற்கு மேல் அல்லது அவ்விடத்து அக்கினி 

பிரகாசியாதவாறு 
போலவும் ; பொங்கிய குணத்தின் மிக்கோன் மிகுந்த குணத்தான் 


1. பெற்றவனும் சிவனும் அதிசயமான சருவ வியாபியாயிருக்கச் 

செய்தே - உ . வே . 
2. " முத்தான்மாக்கள் உலகிற்குக் கருத்தாக்களாக ஆறெதில்லை ; 

சிவனொருவனே உலகிற்குக் கருத்தாவாவான் " ( இரத் . 258 ) என்று 
சான்றோர் கூறுதலால் , சருவ வியாபகமா யிருப்பினும் என்று 

உரை கூறினார் . 
3. அதிசயமாக என்பது முதல் மாத்திரம் என்பது வரையுள்ள 

தொடர் சில எடுகளில் இல்லை , 
சிவதத்துவத்தை அதிட்டித்துக் கொண்டிருக்கும் சிவத்தின் தடத்த 
விலை பதி யென்றும் , சொரூப நிலை சிவம் என்றும் கொண்டு சருவ 
ஞானேத்தராகமம் , சிவத்தின் இயல்பை 

லிவொவஸு வாஸவாது தோ தீகொ நிரஞ.ந g | 
நிராெையா நிராயாரொ வணா வ விவஜிதா" 

( 1.45 ) என்று கூறுதல் காண்க . 
5. தீக்கடை கோகக் கொண்டு கடையுமிடத்துக் கடையப்படும் இடத் 

தல்லது பிறவிடத்தில் தீப்பிறவாமையின் , இதல்மே லல்லதை 
அங்கு எரிகாணுவாறும் என்றார் , அதன் உண்மை வெளிப்பட்டு 
ஒளிருமாற்றா லறியப்படுவது பற்றி , காணுவாறு என்றதற்குப் 
“ பிரகாசியாதவாறுபோல " என உரை கூறப்பட்டது . 
தந்தமுளிமர விறகிற் , கான வர் பொத்திய ஞெலி தீ " ( புறம் 247 ) 
என்பதனால் , விறகிடத்தே தீக்கடைந்து பெறப்படுமாறு காண்க , 


யானை 


64 


5051 


மிக்கோனை ; குழுவின் உயர்ந்தோன் எனத் தகும் உரையினும் இயை 
யும்- இக்கூட்டத்தில் உயர்ந்தோன் என்று சொல்லுமாறு போலவும் 
பொருந்தும் என்று கொள்க ; இங்கனம் வருகின்றது தீக்கை என 
வும் அறிவாயாக , 


1 . 


நல்லவையின் கண் சான்றோர் பலர் கூடியிருப்பவும் , 
அவருள்ளும் மிக்குற்ற குணங்களுட் சிறந்தோன் ஒருவனே தலை 
வனாதல் போல , முத்தான்மாக்கள் கூடியுள்ள முத்தி விலையில் 
இறைவன் தலைவனாகல் அணியப்படும் என்றற்கு , குழுவின் உயர்ந் 
தோன் எனத்தகும் உரையினும் இயையும் என்றார் . சல்ல வைத் 
தலைவன்பால் நல்லோர் பலரிடத்தும் காணப்படாத தலைமைப் 
பண்பொன்று இன்று றெந்து விளக்குவது போலச் சிவமாந்தன்மை 
எய்திய முத்தான்மாக்களின் வேறாய் முதல்வன் முதன்மையும் 
றுளன் என்பதாம் . முத்தி நிலையில் சிவத்துக்கும் சிவமாந்தன்மை 
எய்திய ஆன்மாவுக்கும் உள்ள வேறுபாட்டை அருணந்தி 
சிவனார் , " உம்பர் பிரான் உற்பத்தியாதி களுக்குரியன் உயிர்தானும் 
சிவானுபவம் ஒன்றினுக்கும் உரித்தே " ( சிவ . சித் . 11 : 10 ) 
என்று கூறுதல் காண்க . 


2 . 


இத்தீக்கை , கிராதாரம் சாதாரமென்று இருவகைப்படும் . அவற் 
றுள் நிராதாரமாவது விஞ்ஞான கலர் பிரளயாகலருக்குத் தீவிரம் 
தீவிரதம் என்னும் இருவகைச் சத்திரிபாதத்தாற் பரமசிவன் 
ஆசான் மூர்த்தியை அதிட்டித்து நின்று செய்வதன்றித் தானே 
முன்னின்று செய்வது , சாதார தீக்கையாவது சகலருக்கு நில 
வுலகத்தில் ஆசான் மூர்த்தியை அதிட்டித்து மின்று கால்வகைச் 
சத்திநிபாதத்தாற் செய்வது . அது திருகோக்க முதற் பலவகைப் 
படும் ; அவற்றுட் சிறந்தது ஒத்திரி தீக்கை . அது சபீசம் பிர்ப் 
பீசமென்று இருவகைப்பட்டுச் சாதிகாரை பிரதிகாரை என்று இரு 
வகைப்படும் . அவற்றுள் சபீசமாவது சைவாசாரத்தின் வழுவா 
தொழுகும் ஆற்றலுடையோர்க் சச் சைவாசார கன்மத்தை நிறுத்தி 
மற்றவற்றைச் சுத்திசெய்வது . நிர்ப்பீச தீக்கையாவது சைவா 
சாரம் அனுட்டிக்கும் வலியில்லோர்க்குச் சைவாசார கன்மத்தை 
யும் ஓமத்தாற் சுத்திசெய்யும் தீக்கை , சபீசதீக்கைப் பேறு 
டையார் சாதகரும் ஆசிரியருமாய் சித்தியத்தும் சைமித்தி 
கத்தும் காமியத்தும் அதிகாரிகளாவராதலின் அவ்வதிகாரத்தைப் 
பயக்கும் சபீசர்வாணமும் அதற்கு அங்கமாகச் செய்யப்படும் 


506 


24--26 . ( அனைத்தால் . 

( அனைத்தால் ...... இஃதே ) அனைத்து ஆய காலை 
அத்தன்மையான விடத்து ; அத்துவா மேய மாநெறி - அத்துவா 


சமய விசேடங்களும் சாதிகாரை எனப்படும் . நிர்ப்பீசி நிர்வாண 
முடையார்க்கும் ஏனைச் சமய விசேட தீக்கையுடையார்க்கும் 
நித்தியமாத்திரத்தினன்றி நைமித்திகத்தும் காமியத்தும் அதிகாரம் 
இன்மையின் நிர்ப்பீசநிருவாணமும் ஏனைச்சமய விசேடங்களும் 
நிரதிகாரை எனப்படும் . " " சமய தீக்கை யாவது மண்டபபூசை 
செய்து 

விதிமுறையே மாணாக்சனை வழிபடுவித்துச் சம்பாத 
வோமத்தாற் சுத்திப்படுத்துவது . விசேட தீக்கை யாவது 
அவ்வாறு சமய தீக்கை செய்து குண்டத்தில் வாகீசுவரனையும் 
வாகீசுவரியையும் ஆவாகித்து மாணாக்கன் ஆன்மாவை வாங்கி 
வாகீசுவரனால் வாகீசுவரி கருப்பநாடியிற் செலுத்திக் கருப்பாதான 
முதலிய கிரியைகளை மும்மூன்று ஆகுதியின் நிரப்பிக் கரு 
முதிர்ந்து பயந்ததாகப் பாவித்துக் குண்டத்தினின்றும் ஆன்மாவை 
மீளவாங்கி மாணாக்கன் இதயத்தானத்திலே தாபித்து இவ்வாறு 
சிவபுத்திரகைச் செய்வது . கிர்வாண தீக்கையாவது இவ்வாறு 
சமயம் விசேடம் இரண்டுஞ்செய்து ஆன்மாக்கள் மூன்று திறத்தாற் 
செய்யுங் கன்மங்கட்கு இடமாகிய அறுவகை அத்துவாக்களின் 
தன்மைகளும் அவை ஒன்றினொன்று அடங்கும் முறைமையும் 
அறிந்து மந்திர முதல் ஐந்தினையும் கலையைந்தினும் பகுத்தடக்கி , 
நிவிர்த்தி முதலிய ஐந்தையும் ஒவ்வொன்றாகச் சோதித்து அவற்றி 
னின்றும் வாங்கிய மாணாக்கன் ஆன்மாவைப் பிராசாத நெறி 
யானே பரமசிவத்தில் ஒடுக்கி , ஒடுங்கிய வழி, மாணிக்கத்தைச் 
சார்ந்த படிகவொளி போலத் தற்போதம் அடக்கிப் பரமசிவ 
னுடைய அறுவகைக் குணங்களும் தன்குணமாகத் தன்மாட்டு 
மிக்கு விளங்கிச் சிவானந்தம் மேலிடும்படி ஒவ்வொரு குணங்களை 
மும்மூன்று ஆகுதியால் தோற்றுவித்து முப்பொருள்களின் 
பொது வியல்பு உணர்த்து முகத்தானே மலத்தை நீக்கி உண்மை 

விளக்கச் செய்வது " சிவ . பாடியம் . சிறப்பு . 
நிவிர்த்தி முதலிய கலைகளில் வைத்து , அதன் கண்ணுள்ள புவனங் 
களிற் பிறந்து ஆண்டு நுகரக்கடவ போகங்களைப் புசித்ததாகப் 
பாவித்து , சாந்தியத்தை வரையிற் கொண்டு ஆன்மாவைத் 
தூய்மை செய்யும் நெறியை அத்துவா மேய மாநெறி என்று 
மறுபடியும் கூறினார் , வற்புறுத்தற் பொருட்டு , 


ஞானம் 


507 


மார்க்கமாகப் பொருந்திய மகத்தாயுள்ள நெறியிலே கூடி ; இயைகை 
இஃது - தீக்கிக்கும் முறைமை இது எ.று. 

மற்று , ஆல்- அசை . இவை மூன்றும் 2 பாசமோசனம் . 


வாகீச முனிவர் அருளிய 
ஞானாமிர்த மூலமும் பழையவுரையும் 

முற்றும் . 


தனியன் 
பொன்னை நிலத்தைப் புரிகுழன் மாதரைப் பொய்ப்புணர்வென் 
றென்னை நிரஞ்சன தேவன்றன் றாணிழ லெய்துவித்த 
மன்னை வயற் கோடற்பாகை யுளானை மனத்து வைத்த 
பின்னை வருவ துண்டோ விடாஞ்சலென் பேதை நெஞ்சே . 


வர்கீச முனிவர் திருவடி வாழ்க . 

குருவே துணை . 


1 . அத்துவாவாகிப் பொருந்திய - உ . வே . 
2. அணைந்தோர் தன்மை - உ . வே . 
3 . ஏனுதிவாடி ஏட்டிலும் செப்பறை ஏட்டிலும் 

கலித்துறை காணப்படுகிறது . 


இக்கட்டளைக் 


( 5 


அருஞ்சொற்பொருள் அகர நிரல் 


எண்கள் - பக்கம் 


அக நகர் 219 


அஃதான்று 192 , 195 

அகோபன் 339 , 344 
அக்கினி 33 , 66,75-6 , 221, 236 , அகோரம் 432 

251 , 286 , 305 , 319 , 476 , அகோர சிவாசாரியார் 123 , 125 , 
478-80 , 504 

, 

135 , 149 , 198 , 201-2 , 263 , 
அக்கினி சம்பந்தம் 64 

312 , 399 
அக்கினி மூன்று 289 

அங்கதம் 62 , 64 
அக்கினி விளக்கு 497 

அங்கதேசம் 247 
அகக்கருமம் 486 

அங்கம் 63 , 65 , 68 , 70 , 295 
அகக் கருவி 306 

அங்கர்கோன் 244, 247 
அகங்கரித்தல் 171,219,263 , 289 | அங்கராசன் 247 
அகங்காரம் 221 , 314,342 , 361 அங்கி 284, 474 
அகச்சுத்தி 296 

அங்கீகாரம் 24 , 
அகண்ட பரிபூரணம் 324 அங்குட்டபுவனம் 5 
அகத்தியன் 332 

அங்குரம் 5 
அகத்துறைபவர் 481, 486 அங்குரித்தல் 203 
அகத்தூய்மை 277 

அங்குலி 79, 84 

அங்கை 63 , 65 
அகப்படுபு 105 , 115 

அச்சம் 274, 306 , 308 , 452 , 471 . 
அகப்பரிவாரம் 86 

அச்ச மிகுதி 205 
அகப்பற்று 342 

அச்சானாழி 27 , 31 
அகப்புறப்பற்று -299 

அச்சு மரம் 70 
அகப்பூசை 47 

அசகளத்தம் 23 
அகம் 342 , 484 

அசங்கிதம் 161 
அகம்பன் 339 , 344 

அசஞ்சலன் 339, 344 
அகர் 284-5 

அசத்து 141 , 143 , 213 , 362 , 365 , 
அகல்பு 400 

462 , 473-5 
அகலம் 19 , 22 , 279 

அசம்பவம் 113 
அகலிலை 279, 282 

அசலம் 28 
அகலுதல் 311 , 315 

அசற்காரிய வாதம் 143-4 
அகழ்தல் 167 

அசனி 175 , 179 
அகழி 215-7 , 221-2 

அசித்தம் 475 
அகறல் 347 , 457 , 464 

அசித்து 130 , 134 , 137 
அகன்றுயர் கருமம் 59 , 60 , 494 

அசுத்தத் தன்மை 70 
அகன்றோன் 117, 120, 457, 460 | அசுத்தப் பள்ளம் 285 
அகாமன் 270 , 273 

அசுத்தம் 427 , 437, 495 
அகாரணம் 163 

அசுத்த மாயை 56 , 375 , 407 , 
அகிதம் 152, 161 

445 , 448 
அகில் 285 

அசுத்த விடயம் 501 
அகிலம் 374, 381 

அசுத்தாத்துவ கருத்தர் 426 


510 


அசுத்தாத்துவா 427 , 437-8 , அட்டசத்தி 411 
440, 444 

அட்டமாசித்தி 3951 
அசும்பு 295 , 298 

அட்டில் 354, 358 
அசுரர் 26 , 28 | 

அடங்கருஞ் சீற்றம் 330 , 332 
அசேதனத் தன்மை 71 

அடங்கலும் 380 
அசேதனப் பிரவிருத்தி 193 அடங்கிய தன்மை 316,321 
அசேதனம் 41 , 56 , 58,64,73 , அடங்கிய மொழி தல் 156 , 162 

77-8, 89, 96 , 99 , 100 , 104, அடம் 440 , 444 
112 , 130 , 134, 202 , 223 , அடவி 302 , 306 
225 , 365 , 367 , 369 , 372 , அடிகள் 348, 352 
375 , 398 , 409, 413 

அடிஞானம் 479 
அசேதன வேது 225-6 , 235 அடியார்க்கு நல்லார் 88 , 271 , 
அசேதனன் 37,41 

333 , 483 
அசை 36,71,78 , 102, 116 , 125 , அடியிணை 9 , 10 

129 , 141 , 145 , 169 , 200 , அடுக்களை 58 
202 , 208 , 210 , 222-3, 225 , அடுக்கிய வடுக்கு 66 
227 , 231 , 234, 238 , 244 , அடுக்கு 66 , 234 
247 , 256 , 264 , 269 , 284 , அடுசினம் 302 , 305 
291 , 299 , 301 , 310, 322 , அடுத்தது காட்டல் 350 
330 , 338 , 352 , 371 , 379 , அடுதல் 96 , 101 , 235-6 , 250 
399 , 425 , 438 , 448, 456 , 256 , 270 , 275 , 473 , 476 
472 , 480 , 498 ) 

அடுமிள 216 , 221 
அசைத்தல் 79.82 

அடுவது 439 , 443 , 473-4 
அசை நிலை 25 , 183 , 377 , 487 , அடைய 481 , 484 
4931 

அடைச்சிறப்பு: 144 
அசைப்பு: 169 , 1701 

அடைதல் 481 , 484 

அடையுநர் 175,179 
அஞ்சலோம்பு 209 

அண்டகடாகம் 386 
அஞ்சாதே கொள் 209 

அண்டச்சுவர் 188 
அஞ்சாமை 2181 

அண்டசம் 22 , 183,327 
அஞ்சினம் 33-4 

அண்டம் 3,340 , 346 , 400 , 404 , 
அஞ்சுதல் 2091 

4231 
அஞ்ஞான் 173 

அண்டர் 26 , 211-2 , 400 
அஞ்ஞானக்கடல் 32 

அண்டரண்டம் 400, 404 
அஞ்ஞான நிலை 100 

அண்ணல் 32-3 , 339 , 341 
அஞ்ஞானம் 13 , 27 , 30-2 , 128 , அண்ணலார் 490 

181 , 263 , 266 , 278 , 288 , அண்மை 169 
309-10 , 473-4,490 

அணங்கு 244 , 246 , 292-3,305 
அஞ்ஞானவான் 225 

அணரி 281 
அஞ்ஞான வேந்தன் 101 , 205 , அணல் 279 , 281 
216 , 219 , 2221 

அணி 228 , 231-2 , 481,484 
அஞ்ஞானிகள் 24 , 226 , 266 , 277 , அணிகலம் 64, 179 
3691 

அணிகிளர் சீர்த்தி 39 , 48 
அட்டகுல பருவதம் 5 

அணிகிளர் புன்னை 494 


அசைவு 170 


511 


அத்து 377 


அணிகிள ருலகம் 129 , 133 அதிர்ச்சி 291 
அணிதல் 63-4 , 269 , 272 

அதீத துரியம் 1901 
அணிநிறம் 4,7 

அதீதம் 81,93-4 , 294 
அணிமணி 163 

அதீதன் 341 
அணிமலம் 103 , 107 

அதீதாநாகதம் 192 , 197 
அணிமாதி சித்தி 36 

அதீதாவத்தை 158 
அணிமேனி 163 
அணு 196 , 202.329 , 346 , 394 

அதுவா தல் 493 , 495 

அதுவாய்க்கெடல் 493 , 495 
அணு சம்பந்தம் 410 

அதோமுகம் 93 
அணுப் புதைத்தல் 49-50 

அந்தக்கரண சுத்தி 269 
அணை 63 , 65 

அந்தக்கரணம் 17, 74, 90 , 306 , 
அணைதல் 302 , 308 , 317 , 457 , 461 
464 , 473 , 475 

அந்தக்கரண வமைச்சர் 80 , 88 
அணையாமை 129,132 ; 400 

அந்தகன் 114 
அணையுந் தன்மை 493 

அந்தகாரம் 30 , 224 , 388 
அத்தமன காலம் 13 

அந்தணர் 21 
அத்த வேடணை 220 

அந்தணாளர் 881 
அத்தன் 49 , 50 , 488-9 

அந்தம் 15 , 44,103 , 108,129,133 
அத்தாணி 80, 89 , 185 , 190 

அந்தமில் கடவுள் 34 
அத்தியான்மிகம் 411 

அந்தமில் நிட்களம் 426 , 429 
அத்திரி 215,218,332 

அந்தமில் பந்தம் 39 , 48 

அந்தமில் மாயை 311 , 313 
அத்துவா 410 , 427 , 498-500, அந்தமி லமலன் 466 , 467 
507 

அந்தமி லின்பம் 212 
அத்துவா மார்க்கம் 506 

அந்தரங்க சுத்தி 269,271 , 297 
அத்துவா மூர்த்தி 378 

அந்தரங்கம் 481-2 , 485-7 
அத்துவிதக் கலப்பு 190 

அந்தரங்கத்தவர் 481 , 486 
அத்துவிதத் தொடர்பு 327 

அந்தரங்கர் 482 
அத்துவித பாவனை 462, 465 

அந்தரங்க வேறுபாடு 264-5 , 
அத்துவிதம் 489 

271 , 276 , 280 
அதர் 231 

அந்தரம் 249,254,316,319,401 , 
அதருமம் 103 , 108 

410 

அந்தர வானத்தவர் 13 
அதிகம் 486 

அந்தி 248 , 250 
அதிகமான் 253 

அந்தி வானம் 4 
அதிகாரம் 399 , 410,427,435 

அந்நியம் 68,701 
அதிகார மலவாசனை 437 

அங்கிய வியபதேசம் 148 
அதிகாராந்தம் 123 , 133 

அந்நுவயம் 146-7 
அதிகாரி 352 

அருந்திய பாவகம் 457 
அதிசயம் 338 , 341,504 

அநக்கியம் 458 , 462 
அதிட்டித்தல் 399,502,504 

அநாகதம் 77 / 
அதிதூரம் 4591 

அநாகுலன் 961 
அதிபலம் 273 

அநாசிருதை 5 , 386 
அதிபன் 18 , 427 

அநாதி நிபிடம் 117 , 122 


அதள் 23 


512 


அநாமயன் 343 

அமர்தல் 37-8 , 42 , 45 
அநாரிய மெய்காப்பாளர் 85 

அமர்ந்தோர் 498 , 502 
அநித்தம் 130 , 135 , 310 , 312 அமர்திறன் 79 , 83 
அநித்தியத் தன்மை 135 

அமர்மிகல் 21 
அநித்தியம் 157 , 312 

அமரர் 26-7 , 30 , 33-4 , 212 , 493 , 
அநேகம் 124 , 130 , 136 

* 496 
அநேகன் 202 

அமரர்ப் பேணல் 156 , 164 
அநேகாந்திகம் 362 , 366 

அமரேசம் 5 
அநைகாந்திகம் 475 

அமல்பு 481 , 485 
அப்பணைந்த வுப்பு 491 

அமலம் 315 , 434, 440 , 445 , 449 
அப்பிராமணன் 273 

அமலர் 488 
அப்பிரியம் 242 

அமலன் 27 , 30 , 49 , 50 , 311 , 
அப்பு 75 , 350 , 419 

315 , 339 , 340 , 342 , 373 , 
அபக்குவர் 300-1 

379 , 401 , 411 , 426-7 , 429 , . 
அபங்கன் 339 , 344 

466-7 , 488 , 491 , 493 
அபசயம் 145 , 250 

அமலுதல் 117 , 120 , 129 , 132 , 
அபயம் 415 , 418 

244-5 , 257 , 261 , 311 , 315 , 
அபயன் 339, 344 

440 , 446 
அபர ஞானம் 325 

அமலை 302, 305 
அபர வாகீசுவரி 411 

அமளி 81 , 92, 270 , 273 , 415 , 
அபவர்க்கம் 52 , 55 

421 
அபாவம் 346 , 457 , 462 

அமிர்த சஞ்சீவி 255 
அபாவன் 457-8 , 462 , 465 

அமிர்தம் 29 
அபானன் 80 , 86 

அமிழ்த போனகம் 212 
அபிடேகம் 219 

அமிழ்தம் 25-6 , 29 , 244-5 
அபிதேயம் 356 

அமிழ்து 31 , 211-2 , 300 , 453 
அபிமானம் 159 

அமுதம் 26 , 212 , 250 
அபியந்தர சுத்தி 269 
அபியந்தர வேறுபாடு 266 , 276 அமூர்த்தம் 391 , 393 
அபூருவம் 460-1 

அமூர்த்தன் 37 , 41 , 392 , 402 
அபேட்சித்தல் 205. 463 

அமைச்சர் 80 , 88 , 215 , 218, 307 , 
அபேட்சிதம் 414 

486 
அபேட்சை 10 

அமைதி 211 , 213 
அபேதம் 489 

அமைப்பு 202 
அமபர்கிழான் 199 

அமையம் 493 , 496 
அம்பலவாண தேசிகர் 58 , 120 அமோகன் 339 , 344 , 401 , 410 , 
அம்பி 340 , 346 : 

467 , 472-3 
அம்பு 22 , 253 , 272-3 

அயம் 67 , 69 , 209-10 , 212 
அம்புசம் 328 

அயர்த்தல் 239 , 243 
அம்ம 49 , 51 , 63-4 , 264 , 347 , அயரா வன்பு 335 

348 , 373 , 379 , 478 , 480 அயல் 105 , 114 , 363 ,, 367 
அம்மிக்கல் 483 

அயனரிகட்குச் சிவன்காரணன் 
அம்மை 19 , 22 , 169 , 171 

அயில்புரை நெடுங்கண் 249, 252 
அமர் 270 , 275 

அயிலரி யரலை 235 


அமுது 25 


513 


அயிலுதல் 256 , 258 

322 , 329 , 338 , 341 , 345-6 
அயிலை 280 

350 , 355 , 357 , 359 , 376 , 
அயின்றது 295 , 297 

378, 389 , 392-3 , 402 , 405 , 
அயினி 244-5 , 302, 305 

411 , 413 , 431-2 , 436 , 479 , 
அர்ச்சுனன் 247 

482 
அரங்கு 80 , 91 

அருணகிரியார் 177 , 194-5 , 263 
அரசகுமரன் 83 

அருணன் - 284-5 
அரசன் 92 , 97 , 204-5 , 486 

அருணினைவு 106 
அரசியல் 469 

அருணேரறிவு 105 , 113 
அரசிருக்கை 89 

அருணோக்கம் 337 
அரசு 26 , 96 , 101 , 244 , 247 
அரண் 95 , 97 , 216 , 302 , 307-8 

அருத்த வேடணை 220 

அருத்தாபத்தி 346 
அரண -மில் கூற்று 400 , 404 

அருத்து தல் 244-5 
அரணிருக்கை 307 
அரந்தை 223 , 225 

அருந்தகை 211-2 

அருந்தல் 131 , 141 , 175 , 180 
அரமியம் 193 , 199 

அருந்தவந் தொடங்கல் 156 , 163 
அரலை 235 

அருந்தவன் 53 , 56 
அரவு 25 , 27 

அருந்துதல் 282, 284 , 285 
அரவு வாழளை 302 , 307 

அருந்துயர் 155 , 159 
அரன் 37 , 42 , 401-2, 413 

அருந்தொழில் 402, 412 , 416 , 
அராகம் 37, 43 , 400 , 502 

421 
அராகமாதி வளையாமை 406 

அருநடம் 1 
அரிதல் 235 

அருநோய் 316 , 318 
அரிதுபெறு சிறப்பு 216 , 221 

அரும்பவிழ் கழுநீர் 269 , 271 
அரிபுகு பொழுது 27 

அரும்பாவம் 457 , 462 
அரிவையர் 481 , 486 

அரும்பாவியர் 287 , 291 , 292 
அரு 382 , 462 

அரும்புலம் 27 , 31 
அருச்சுனன் 253 

அரும்பெறன் ஞாண் 27 , 31 
அருஞ்சிறை 227 , 229 

அரும்பெறன் மாடம் 79 , 82 
அருட்கடல் 418 

அரும் பொருள் 481 , 484 
அருட்கடன் 427 , 435 

அரும்பொறை 63 , 66 
அருட்கதிர் 11-21 

அரும்பொறை தாங்கல் 155 , 158 
அருட்கரை 210 
அருட்சத்தி 7 , 384 

அருமறை 33 , 35 , 156 , 162 , 287 , 

289, 392, 399 , 402 
அருட்செல்வம் 435 

அருமுனி 244 , 246 
அருட்சொரூபம் 30 
அருட்டிருமேனி 106 

அருமை 12 

அருவம் 230 , 306 , 380 
அருண்மொழி 193 . 

அருவாயிருப்போன் 460 
அருண்மொழித்தேவன் 18 , 199 | அருவி 264 , 267 , 270 , 275 , 302 , 
அருணந்தி சிவனார் 41 , 44 , 54-5 , 307 

61 , 78 , 84 , 86 , 92, 108 , | அருவிலை யமளி 415 , 421 
110 , 112 , 124 , 131 , 134 , | அருவுரு 392 , 394 , 398 
140 , 152, 171 , 173-4 , 191 , அருவுருவம் 465 
201-2 , 210 , 263, 269,318-9, I அருள் 14 , 15 , 38 , 47 , 363 , 427 


514 


அருள்விளக்கம் 497-8, 502 

அலர்தூற்றல் 308 
அருளல் 488 , 490 

அலர்நிழற் பாவை 64 , 66 
அருளாபரணன் 193 , 199 

அலர்வாள் 411 
அருளினங்குழை 7 

அலரைம்பூதம் 400 
அருளுமின் 348 , 352 

அலவன் 494 , 497 
அருளுறைபதி 391-2 

அலி 72 , 77 
அருளொடு புணர்தல் 155 , 158 | அலை 410 
அருளொலி 49, 51 

அலைத்தல் 213 
அருளோன் 103 , 106 , 323 , 326 | அலைப்புண்டல் 45 
அரூபமான மாயை 5-6 

அவ்வியத்தம் 502 
அரூப யோகம் 479 

அவ்வை 244, 246 
அரூப வறிவு 462 

அவசம் 336 , 487 
அரூபி 41 , 381 , 458 , 460 , 462 , அவஞாயம் 309 
465 

அவத்தை 40 , 93 , 99 , 345 , 
அரை 295-6 

373-5 , 383 , 385 , 387 , 410 , 
அரைவட்டம் 289 

461 , 478 
அல்கல் 95 , 99 , 185 , 190 , 466 , அவதரித்தல் 29 
470-1 

அவம் 427 
அல்காது 105 , 113 

அவமதிப்பு 255 
அல்குல் 451 

அவமில் போக்கு 499 , 503 
அல்லக்காண் போகடு 70 

அவயவப் பகுப்பு 361 
அல்லதை 95 , 99, 131 , 138 , | அவயவம் 16,65-6 , 69 , 365 , 426 , 
150 , 152 , 157 , 167 , 201 , 

431 
228 , 231 , 235 , 236 , 238 , அவயமுடைமை 138 
240 , 295 , 299 , 324 , 329 , அவலக்கடல் 238 , 240 
347 , 350, 374 , 382 , 416 , | அவலம் 264 , 266 
423 , 466-8 , 472 , 488 , 490 , | அவலித்தல் 207 
499 , 504 

அவா 215-6 , 221 , 271 , 278 
அல்லல் 223 , 226-7 , 235 

அவாய் நிலை 501 
அல்லற்காலை 225 

அவாவறுத்தோன் 334 
அல்லாமை 392 

அவாவறுதி 221 
அல்லீற் றெதிர்மறை வியங் அவாவிற்றீர்தல் 155 , 159 
கோள் 240 

அவாவின்மை 16 , 278 
அல்லை 324, 328 

அவிகாரி 400 , 415 , 417 , 423 , 
அலகை 175 , 178 , 385 , 390 

464 , 470 
அலங்கரித்தல் 219 

அவிச்சை 427 
அலங்காரம் 16 , 25 

அவிதல் 14 , 17 
அலது 201-2 

அவிர்சடை 32 
அலந்தலை 223-4 

அவிரொளி 95 , 99 , 284, 286 
அலமருதல் 243 

அவிழ்த்தல் 400 
அலர்கடம் 373 , 377 

அவிழ்தல் 269 , 271 . 
அலர்கதிர் 466 , 468 

அவிவேகித்தல் 45 
அலர்த்தல் 400 
அலர்த்தாமை 466 , 468-9 

அவுணர் 25 , 27 
அவைக்களம் 471 


515 


அழகு 194 , 201 , 217 , 260 , 289 , | அளித்தல் 340 , 345 
320, 475 

அளியம் 20 , 24, 33-4 
அழல் 354 , 358 , 473 , 476 அளியர் 231-4 
அழல்வாய் 63 , 65 

அளியென் 205 , 208 
அழலுதல் 75 

அளை 502 , 307 
அழறோய்வன்னர் 155 , 160 

அளைதல் 322 
அழி தல் 63 , 65 

அற்பப்புழை 224 
அழிந்தது 493 , 496 

அற்பம் 335 
அழிந்தாதல் 499 

அற்று 49, 50 , 201 , 203 , 250 , 
அழிந்த நெஞ்சம் 239 , 243 

256 , 321 , 322 , 347 , 354 , 
அழிபவை 354, 362 

360 , 466 , 469 , 481 , 486 , 
அழியா வறிவன் 56-7 

488 , 493 , 499 , 502 
அழிவில்லாதோர் 245 

அறங்கரை நா 265, 268 
அழிவில் வீடு 212 

அறங்கரை நாவின் ஆன்றோர் 
அழுக்காறின்மை 14 , 16 , 155 , 157 , 168 
159 

அறத்தின் கோ 211-2 , 214 
அழுக்காறு 179 , 215-6 , 302 , | அறத்தின் விருப்பு 19 , 20 
328 

அறத்தின் வேலி 193 , 199 
அழுக்கு 277 , 302 , 304 , 306 

அறத்துறை 157 , 168 
அழுகைக் குறிப்பு 29 

அறப்பயன் 248 , 250 
அழுங்கல் 176 , 181 

அறப்பேர் வாழ்க்கை 19 , 22 
அழுந்தல் 238 , 240 , 243 , 284 , அறம் பெரிது கரை தல் 155, 161 
286 

அறமையப்படாமை 158 
அழுந்து தல் 150 , 154 , 323 , 328 | அறல் 300-1 
அழுந்துவோர் 288 

அறவணர் 235 , 237 
அளக்கர் 287-8 

அறவர் 235 
அளகேசன் 33 

அறவன் 33-4 , 49 , 103 , 105 , 
அளந்தறிதல் 295 , 299 

457-8 
அளப்பு 271 , 277 

அறவுணர்வு 214 
அளம் 491 , 498 

அறவோர் 458 
அளவற வகறல் 406 

அறவோள் 4 , 7 
அளவா வண்டம் 416 , 423 அறன் 415 , 418 
அளவில் பெருவலி 413 

அறிக 211 , 214 , 494 
அளவு 117 , 122 , 129 , 132 , 347 , அறிகதில் 33 , 36 

362, 364 , 400 , 402 , 416 , | அறிகை 312 
423 

அறிதி 68 , 70 , 488 , 492 
அளவுபடாதோன் 343 

அறிந்திசினோர் 105 , 116 
அளவை 38 , 44 , 52 , 54 , 130 , | அறிமதி 209-10 , 391, 393 

137 , 346 , 348 , 362, 364 , | அறிமன் 478-9 
385 , 389 , 462 , 494 

அறியல் 103 , 106 
அளறு 150 , 154 

அறியோன் 49 , 50 
அளி 20 , 24 , 264 , 266 

அறிவகை 56 , 59 
அளிக்குலம் 11 , 12 

அறிவருந் துயரம் 185 , 190 
அளிகிளர் புன்னை 494 

அறிவறல் 271, 278 


516 


அறிவறி சமாதி 96 , 101 

அன்மை 56-7 , 310 , 312 , 373 , 
அறிவறியாமை 457 , 460 

375 , 391 , 392 
அறிவன் 104, 111,362 , 365 , 374 , | அன்மொழித் தொகை 355 , 407 

381 , 427 , 429 , 466 , 471 அன்று தல் 324 , 328 
அறிவனல் 284, 286 

அன்னது 104 , 111 , 323 , 327 
அறிவனை 72 , 77 

அன்னம் 67 , 69 
அறிவிலி 225 

அன்னமயம் 76 
அறிவின் கொண்கன் 209 அன்னவை 316 , 318 
அறிவின்று 401 

அன்னுவயம் 356 
அறிவினர் 150 , 152 

அன்னுவய வெதிரேகம் 142 , 146 
அறிவு 14-5, 32, 38-9, 45 , 48 , அன்னுவய வெதிரேகி யனுமா 

56 , 58 , 64 , 66 , 70 , 73 , 78 , னம் 57-8 , 363 
103 , 105 , 107 , 113 , 130 , அன்னை 157 , 167 
137 , 155 , 160 , 175 , 179 , | அன்னோ 59 , 61 , 141 , 145 , 204 , 
233 , 238 , 240 , 265 , 268 , 207 , 239,244 , 354 , 359. 417 

280 , 310-2 , 314 , 410 அன்னோர் 104 , 111 
அறிவுக்கொடை 12 

அன்னோன் 244 , 246 , 287 , 291 , 
அறிவுடைமை 165 , 325 

347-8 , 417 , 425 
அறிவுடையோர் 491 

அனங்கன் 192 , 196 
அறிவு நூல் 60 , 156 , 162 , 207 அனந்ததேவர் 399 , 427 , 437-8 , 
286 , 468 

440-2 , 444 , 448 
அறிவோய் 68 , 70 

அனந்தர் 379 , 427, 437 , 439 , 
அறிவோர் 68 , 70 

441 , 467 , 472 
அறுசுவை 67 , 69 

அனந்தரம் 268 
அறுதியிடல் 347 

அனந்த நித்திய பரமானந்த 
அறுதொழில் 150 , 152 

சைதந்நியம் 14 
அறுப்ப 211 , 213 

அனந்தேசுரர் 447 
அறுபகை 449 , 456 

அனல் 284 , 286 
அறுவகைப்பட்ட பக்கம் 205 அனல் கால் 235-6 
அறுவகைப் பித்தை 27 , 31 

அனவத்தை 382-3 
அறுவகை யிரதம் 69 

அனவரதம் 161 
அறை 302 , 306 - 

அனாதி சாதகம் 49 
அறைகழல் 49 , 51 

அனாதி நித்தியம் 40 , 317 
அறைதல் 79,83 , 103,106,222-3 அனாதிமுத்தர் 369-70 

அனாதிபந்தம் 111 
391-2 

அனாதியர் 363 , 369 
அறைப் 323 , 327 

அனுக்கிர நிக்கிரகம் 468 
அறையுரை 466 , 471 

அனுக்கிரகம் 24 , 212 , 251, 301 , 
அறை வீடு 306 

333 , 338 
அறைவு 458 , 465 
அன் சாரியை 243 

அனுக்கிரகித்தல் 212 , 345 
அன்பு 265 , 268 

அனுட்டானம் 13 
அன்பெறாத அகரவீற்றுப் பல 

அனுட்டிப்போர் 463 

அனுபவம் 296 , 449 , 458, 464 
வறி சொல் 147 

அனுபவிக்கை 186 


. 


C6 


கா 


ஆசனம் 36 


அனுபவித்தல் 171, 173 , 257 , | ஆகு பெயர் 5 , 201, 206, 232 , 
313 

304 , 397 , 425 , 453 , 465 
அனுபூதி யுணர்வு 487 

ஆகுலமில்லி 344 
அனுபோகம 214 , 449 , 486-7 

ஆகுவினை 360 
அனுபோக மிகுதி 212 

ஆங்கண் 81 , 94 , 232 
அனுமானம் 61 , 64 , 137 , 147 , ஆங்கார தத்துவம் 478 

3:46 , 357 , 359 , 360 , 374 ஆங்காரம் 74 , 88 , 91 , 457 , 461 
அனுவாதம் 144 

ஆச்சரியம் 98 , 133 , 210, 341 
அனைவகை 473 , 477 

ஆசங்கித்தல் 202 , 467 
அனைத்து 499 , 507 

ஆசமல் பந்தம் 117 , 120 

ஆசயம் 72, 77 
ஆக்கம் 150 , 152 , 175 , 179 

ஆசறு படிவம் 295-6 
ஆக்கல் 200-1 
ஆக்கிராணம் 22 , 74 

ஆசனி 249. 253 
ஆக்கினை 93 , 429 

ஆசாரம் 2, 410 
ஆக்குதல் 65 

ஆசாரியன் 18 , 106 , 205 , 212 , 
ஆகத்தன்மையன் 426 

230 , 255 , 259 , 289 , 324 , 
ஆகந்துகம் 109 

330-31 , 336 
ஆகந்துக மலம் 202 

ஆசான் 287 , 289 
ஆகம் 38 , 45 , 56-7 , 68 , 70 , 192 , ஆசித்தல் 158 

195 , 200 , 201 , 203-4, 206 , | ஆசிரயம் 457 , 464 
228 , 231-2, 346, 352, 373-4, ஆசிரயர் 329 
379 , 383 , 427 , 457 , 464 , ஆசிரயித்தல் 464 
498, 502 

ஆசிரயித்தோர் 12-3 
ஆகம ஞானம் 265 

ஆசிரயிப்பது 12 
ஆகமப் பொருள் 25 , 34 

ஆசிரி முத்தர் 118 , 123 
ஆகமம் 32 , 39 , 242, 252 , 260-1 , ஆசிரியப்பா 20 

265 , 384,399 , 467 , 470 ஆசிரியம் 348 
ஆகம மத்து 27 , 30 

ஆசிரி யமலன் 27 , 30 
ஆகம விசாரம் 347 - 

ஆசிரியர் 14 , 144, 200 , 318 , 332 , 
ஆகம விருத்தம் 318 

335, 459 , 489 
ஆகமாய மோகினி 38 , 45 

ஆசில் செயல் 369 
ஆகருஷித்தல் 286 

ஆசின்றாயுநர் 374, 384 
ஆகவனீயம் 289 

ஆசு 131 , 138 , 209-10 , 238 , 240 , 
ஆகற்று 244-5 

259 , 271 , 277 , 488 , 493 , 
ஆகன் 53 , 55 , 427 

498 , 500 
ஆடை 

சை 12 , 17 , 152-4 , 276 , 331 , 
ஆகாமியம் 200 

401 , 407 , 464 , 465 
ஆகாமிய வினை 200 , 258 ஆசைப் பௌவம் 150,154 
ஆகாய கங்கை 276 , 279 

ஆசையாகிய குழவி 304 
ஆகாயம் 290,350 , 360 , 410 , 419 ஆஞ்ஞை 77 
ஆகாரம் 266 , 4641 

ஆட்டுண்டல் 38 , 45 
ஆகியாங்கு 228 , 230 

ஆடகத் தசும்பு 95 , 99 
ஆகுதி யருத்தல் 156 , 164 

ஆடகேசுரபுவனம் 386 


ஆகாசம் 74 


518 


ஆடு 23 


ஆடுஉ 251 


ஆண் 77 


ஆடவன் 265 , 267 , 272, 292-3 , ஆதிநூல் 204, 208 
385 , 389 , 481, 186 

திப் புலைச்சி 249, 253 
ஆடான் 410 

ஆதி பௌதிகம் 174-6 , 180 
ஆடிப்பாவை 64 , 66 

ஆதி முத்தர் 369 
ஆடிய லந்தரங்கம் -181, -185 

ஆதியர் 363, 369 
ஆடிய லாகம் 1-10 , 441 

தியன்மை 195 

ஆதியின்மை 193 , 198 
ஆடு நன் 401 , 411 

ஆதி யோதிய மாயை 129 , 151 
ஆடை 16 , 11 , 143-1 , 211, 2-17 , 

ஆதுர சாலை 167 
361 

ஆதுலர் சாலை 157 , 167 
ஆதேயம் 118 

ஆபரணம் 12 , 16 , 452 
ஆண்டகைக் குரிசில் 249 , 255 

ஆம்பல் -102-3 
ஆண்டகைமை 206 , 255 
ஆண்டாண்டு 402 , 411 

ஆமயம் 343 

ஆமாசயம் 77 
ஆண்டு 169 , 171 

ஆமைப்பார்ப்பு வளர்தல் 337 
ஆண்பிள்ளைத்தனம் 206 ஆய்தல் 37 , 40, 80 , 88 , 374 , 384 
ஆண்மை 157 , 167 , 220 

ஆய்தம் தொகு தல் 357 
ஆணம் 274 
ஆணவம் 41-2 , 48 , 53 , 74 , 93 , | ஆயழிதல் 499 

ஆய்வு 52 , 54 , 227 , 229 
100 , 103-4 , 106 , 107 , 
110-11,115 , 118-20 , 124-5 , 

ஆயாச் சிவன் 39 , 49 
200-2 , 258 , 313-4 , 318 , 

ஆயாச் சீர்த்தி 53 , 56 
327 , 401 , 409 

ஆயாஞானம் 438 

ஆயிடை 126 , 128 , 141 , 144 , 
ஆணி 179 

201 , 203 , 231-2 
ஆணிற் றாங்கல் 158-9 
ஆணை 97 , 332 

ஆயி தழ் 269 , 271 
ஆத்தருரைச் சிறப்பு 211 
ஆத்தியான்மிகம் 174 , 176 
ஆதபம் 403 , 473 , 475 

ஆயுநர் 374 , 384 
ஆதபன் 416 , 421 

ஆர்க்கட்டை 70 
ஆதல் 493 , 496 

ஆர்கலி 204 , 208 
ஆதல் செல்லாது 59 

ஆர்ச்சித்தல் 154, 163 , 171 , 185 , 
ஆதவன் 105 

186 , 201 , 210 , 263 
ஆதன் 105 , 114 

ஆர்ச்சி தம் 172-3 
ஆதாரம் 36 , 72 , 77 , 135 , 464 

ஆர்த்தல் 96 , 101 , 193 , 198 
ஆதார யோகம் 4331 

ஆர்த்தவிழ்தல் 170 , 174 , 176 , 
ஆதார வாதேயங்கள் 418 

183 , 185 
ஆதித்தன் 114 , 250 , 284, 285 , ஆர் தல் 130 , 136 , 192, 195 

290, 291, 338 , 388 , 402 , ஆர்வம் 235-6 
404 , 410 , 420-1 . 468 , 469 , | ஆரணம் 6 , 30 , 49 , 50 , 222-3 

479 
ஆதி தைவிகம் 174-6 , 180 

ரணவாரி 473-4 
ஆதிநாயகி 11 , 13 

ஆரணி 432 
ஆரம் 63-4 , 284-5 


ஆயு 255 
ஆயுதம் 163 


ஆர் 68 , 70 


519 


ஆரமிழ்து 244 , 246 

ஆன்ம தரிசனம் 59 
ஆரவாரம் 305 , 410 

ஆன்ம தேகம் 5 
ஆராமை 213 

ஆன்ம ரூபம் 59 
ஆராய்ச்சி 54 

ஆன்ம வர்க்கம் 160 , 173, 420 
ஆராய்வு 129 , 133 

ஆன்ம வறிவு 226 , 458 
ஆரியகம் 85 

ஆன்மா 10 , 15 , 18 , 35-6 , 40 , 
ஆரியகன் 246 

50-1 , 53 , 57-8 , 60 , 62 , 67 , 
ஆரியநாகரிகம் 98 

70 , 74 , 78 , 83 , 89 , 93 , 96 , 
ஆரிய நாடு 208 

100-2 , 111 , 113 , 118 , 135 , 
ஆரியப்பப் புலவர் 28 

140 , 170 , 190-1 , 193 , 195-6 , 
ஆரிய முனிவர் 208 

200 , 202, 222-3 , 230 , 232 , 
ஆரிய மெய்காப்பார் 85 

263 , 298 , 311-2 , 315 , 320 , 
ஆரியர் 85 

368-9 , 381 , 395 , 401 , 405 , 
ஆரிய வூமன் 205 , 208 

409 , 422 , 429 , 435 , 470-1 , 
ஆரியன் 209 

477-8 , 489 , 494-5 , 499 , 501 
ஆருயிர் 117-8, 131 , 140 , 143 , ஆன்ற 79 , 83 

156, 164 , 169-70, 176 , 182, ஆன்றோர் 265 , 268, 295-6 
192, 195, 347, 349 , 349 , ஆன்றோர் பள்ளி 157 , 168 
415 , 418 , 427 

ஆனந்தப் புணரி 295 , 299 
ஆரெயில் 257 , 262 

ஆனந்தம் 74 , 86 , 218 
ஆரெயிறு 33-4 

ஆனந்த மயம் 76-7 , 337 
ஆலம் வித்து 172 

ஆனாச் செவ்வி 27 , 32 
ஆலுருபு தொகுதல் 259 

ஆனாது 211 , 213 , 415 , 419 
ஆவகை 457 , 459 , 494 

ஆனாப் பாசம் 103 , 106 
ஆவதை 323 , 326 

ஆனா முன்வினை 38 , 45 
ஆவாகனம் 246 

ஆனாமை 192 , 195 , 264 , 267 
ஆவாகித்தல் 506 

ஆனார் 239, 243 
ஆவுறைசாலை 157 , 167 

ஆனாவினை 9 , 10 
ஆழி 27 , 31 , 68 , 70 , 156 , 165 , ஆனாவுயிர் 473 , 477 

203 
ஆள்வினை 385 , 390 

இகந்தோன் 345 

இகலாவீங்கிருள் 105 , 114 
ஆளுதல் 209 

இகலிரிதுணை 363 , 369 
ஆற்ற 473 , 475 

இகலிரிமிளை 215-6 
ஆற்றல் 16 , 21 , 81 , 93 , 215 , 
218, 379 

இகவாமை 295 , 298 

இகழ்ச்சி வசனம் 241 
ஆற்றலெங்குரிசில் 14 , 16 

இகும் 200 , 487 
ஆற்றுபு 63 , 65 

இங்கு 295 , 298 
ஆறாதாரம் 72 , 77 

ச்சா சத்தி 394-5 , 397 , 411 
ஆறுபகை 489 

இச்சாஞானக்கிரியாரூபி 105 , 409 
ஆன் 257 , 260 

இச்சாஞானக்கிரியை 118 
ஆன்ம சமாதி 101 

இச்சை 41-2 , 78 , 391 , 394 , 397 , 
ஆன்ம சிற்சத்தி 18 

410 , 427 , 435 , 457 , 464 
ஆன்ம சுத்தி 279 

இச்சைசெய் சத்தி 402 , 411 
ஆன்ம ஞானம் 107 

இச்சையி னிசைதல் 175 , 179 


520 


இடி 180 


இசின் 247 , 291 

இதலூன் 270 , 274 
இசை 392 , 394 

இதழ் 72,78 , 269, 271 , 319 
இசைக்குவம் 3417 , 350 , 417 

இதாகிதம் 15 , 102 
இசைத்தல் 103 , 109, 244 , 246 

இதூஉம் 354 , 357 
இசைத்தோய் 473-4 

இந்தனக்குழு 473 , 476 
இசைத்தோர் 67 , 69 

இந்தனம் 63 , 66 , 478 , 490 
இசைதல் 175 , 179 , 402 

இந்தியப் பந்தனை 95-6 
இசைந்தோர் 117 , 120 

இந்தியப் பெரும்படை 156 , 166 
இசைநிறை 414 , 448 . 

இந்தியப் போகில் 150-1 
இசைப் புலவர் 13 

இந்திய மதகரி 302 , 306 
இசையாமை 185 , 190 , 314 

ந்திரசித்து 248 , 251 , 253 
இசையெச்சம் 446 

இந்திர தத்தர் 251 
இட்டிடை மகளிர் 63 , 65 

இந்திரன் 251 , 255 , 332 
இடமபடத் தோன்றல் 131 , 1-10 இந்திரியக் காட்சி 306 
இடர் 211-2 , 223 , 226 , 239 , 242 , இந்திரியம் 22 , 31 , 62 , 69 , 82 , 
392 , 397 

90 , 100-1 , 119-20 , 151 , 166 , 
இடர்க்கடல் 210 

182, 190 , 207 , 224 , 306-7 , 
இடர்ப்படுவர் 67 

342, 461 
இடனுடைவரைப்பு 95 , 97 இந்திரிய மதம் 9 

இந்து 248 , 250 
இடிதல் 216 , 221 

இம்மை 19 , 22 , 169 , 171 
இடுநர் 227 , 229 
இடும்பை 16 , 23 , 34 , 50 , 340 

இமயம் 5 , 29 
இமயவல்லி 26 , 29 

இமிர்தல் 416 , 422 
இடைகடைமுதல் 385 , 389 

இமையா மங்கையர் 11 , 13 
இடைச்சொல் 51 

இயக்குதல் 26 , 244 , 247 
இடைத்தகை 81 , 94 

இயக்குவான் 67 
இடைப்படல் 169 , 171 

இயங்குதிணை 232 
இடையறாமை 334 , 355 

இயம்பு தல் 331 , 338 
இடையீடு 493 , 496 

இயமம் 36 
இடையூறு 393 

இயமன் 182 
இடைவ 400 , 404 
இணங்கிரிமாயை 53 , 56 

இயல்பினன் 341 

இயல்பு 117 , 119 , 288 , 351 , 401 , 
இணங்கிறந்த வலி 322 

இயலணி 481 , 484 
இணங்குதல் 56 , 317 , 408 

( 410 
இணை 317 , 374 , 383 

இயலுதல் 38 , 44 

இயற்கை 63 , 66 
இணைத்தல் 38 , 44 
இணையிரி நோக்கம் 385 , 388 

இயற்பெயர் 429 
ணையிலி 339 , 342 

இயற்றலன் 373 , 377 
இணையி லின்பம் 292 , 294 

இயற்றியான் 56 , 58 

இயற்று தல் 95, 98 , 169 , 171 , 
இதம் 152 

373 , 379 
இதயத்தானம் 506 

இயைதல் 39 , 48 , 50 , 56-7 , 170 , 
இதயம் 91 , 190 , 209, 293 , 432 174 , 223 , 226-7 , 265 , 268 , 
இதல் 499 , 504 

354 , 499 , 506 


டை 65 


521 


இயைந்திருக்கை 315 

இருஞ்சிரம் 248 , 251 
இயைந்தோர் 117 , 120 

இருஞ்சிலை 416 , 423 
இயைபு 67 , 461 

இருஞ்சிறை 227 , 229 
இயைவ 473 , 475 

இருஞ்சினம் 175 , 179 
இரக்கம் 15 

இருஞ்சுறவு 303 , 309 
இரசம் 74 , 86 , 218, 246 , 283 

இருஞ்சேதனம் 37 , 42 
இரசவர்க்கம் 276 

இருட்குறும்பு 286 
இரட்சகன் 424 

இருட்சிறைப்பள்ளி 222, 224 
இரட்சை 418 

இருட்டறை 224 
இரட்டுற மொழி தல் 500 

இருடிகள் 30 , 34 , 251 
ரெணம் 410 

இருடீர் காட்சி 155 , 158 
இரத்தம் 75 

இருடீர் பொறை 14-5 
இரத்தினம் 98 , 255 , 412 

இருணிறம் 284-5 
இர தம் 80 , 86 , 212, 215 , 320 , | இருணீக்கம் 497 
349 , 361 , 440 , 446 

இருணெறி 18 
இரந்து குறையுறல் 324, 329 

இருத்தல் 75 , 391 
இரலை 303 , 308 

இருதிறவர் 276 
இரவு 23 , 204, 208 

இருந்தாது 416 , 423 
இராக்காலம் 396 

இருந்துகள் 103 , 107 
இராகத் துவேசம் 15 , 214 , 305 , இருந்துயர் 184-5 
406 , 410 

இருந்தொழில் 402 , 412 
இராக தத்துவம் 43 , 395 

இருந்தோன் 457 , 461 
இராச்சியம் 247 

இருநூற்றிருபத்துநான்கு 
ராசகுமாரன் 273 

புவனம் 5 
இராசதம் 76 , 478 

இருப்புத்தாள் 396 , 422 
இராசராசன் 254 

இருபிறப்பாளர் 13 
இராசவரிசை 437 

இரும்பறைத் தொழுதி 150-1 
இராமலிங்க அடிகள் 194, 325 , இரும்பாசம் 363, 371 
424 

இரும்பிணம் 156 , 164 
இரித்தல் 374 , 383 

இரும்பு 8, 257 , 262, 363 , 366-7 , 
இரிதல் 38 , 45 , 95-6 , 117-8 , 416 , 422-3 

123 , 184-5 , 215 , 216 , 270 , இரும்புலப் பெரும்படை 176 , 182 

275 , 292, 294, 457 , 462 இரும்பொழில் 3 , 157 , 167 
இரிய நூறு தல் 204-5 , 493 

இருமதம் 9 
இரியல் போக 27 , 31 

இருமல் 302 , 308 
இரியாமை 295 , 297 

இருமை 20 , 24 
இரீஇ 401 

இருவகைத் தோற்றம் 231-2 , 
இருகவுள் 1 , 2 

இருவகைப் படிவம் 72-3 
இருகாலாழி 68 , 70 

இருவிழி 13 
இருகை 79 , 82 

இருவினை 33 , 44 , 52 , 54 , 103 , 
இருங்கடி 295 , 299 

105 , 108 , 116 , 150-1 , 170, 
இருங்கலை 37 , 42, 426 , 433 

174 , 200-2 , 203 , 221-3 , 
இருங்கழன்மள்ளர் 184 , 187 

231-2, 248 , 286 , 331 , 334, 
இருங்கிரியை 402 , 414 

336 , 449 456 


522 


இருவினையொப்பு 46 , 226 , 467 , ) இழைத்து 416 , 423 
469 

இழைதல் 358 
இருள் 94 , 104 , 110 , 202 , 385 , ளங்கயல் 274 

388 , 473-5 , 493-4 , 497 ளங்கோ வடிகள் 212,218 , 333, 
இருள் கடி மின்னு 175 , 180 

340 , 421 
இருளிரிசுடர் 104 , 110 

இளம்பருவம் 297 
இரை 302, 304 

இளம்பிறை 33 , 272 , 330 
இல் 238 , 240 

இளம்பூரணர் 205 
இல்லம் , 317 , 321 

ளமை 3 , 9 , 10 , 193 , 197 , 266 , 
இல்லாச்சேதனம் 371-2 

2991 
இல்லி 342 

இளவேர் 269 , 272 
இல்லோன் 17 , 271 , 279 

இளி 4 , 7 , 331 , 338 
இலக்கணக்குறிப்பு 286 

இளைஞர் 19 , 22 
இலக்கணம் 39 , 107 , 146 , 301 , | இளைத்தல் 310 , 312 
335 , 395 , 406 , 421 

இளைப்பு 333 , 484 
இலக்கணை 36 

ளையர் 19 
இலக்கம் 426 , 433 

இளையோள் 249 , 252 
இலக்காதல் 182 

இளையோன் 232, 234 
இலக்கிய 335 

இற்றோர் 192 , 196 
இலகுதல் 385 , 388 

இற்றோன் 466 , 470 
இலங்கிலைவாளி 249 , 254 

இறத்தல் 317 
இலங்குகதிர் 400 , 404 

இறந்தகாலம் 474 
இலங்கு தல் 192-4 , 199 , 348 , 352 இறந்த காலம் தொக்க வினைத் 
இலங்கொளி 33 , 35 

தொகை 118 
இலம் 239 , 242 

இறந்த கால வாய்பாடு 233 
இலய சிவன் 398 , 430 , 435 

இறந்தோர் 293 
இலயஞ்செய்தல் 499 , 502 இறப்ப வேண்டல் 155 , 160 
இலயம் 308 , 399 , 410, 427 , 435 இறப்பு 196 , 223 , 303 , 309 , 315 , 
இலயாவத்தை 407 

333 
இலவண சமுத்திரம் 29 

இறவாமை 466 , 468 
இலாடம் 16 

இறுத்தல் 104, 114 
இலாபம் 159 , 221 

இறுத்தோன் 249 , 254, 466, 
இலேசு 203 , 476 

470 
இவ்வெனவொண்ணா நீ தியன் இறும் பல் 302 , 306 
331 , 337 

இறும்பூது 105 , 115 , 176 , 181 
இவண் 493 , 495 

இறை 37 , 41 , 49 , 51 , 129 , 133 , 
இவணம் 494 , 497 

339 , 341 , 363 , 369 , 391-2 , 
இவுளி மறவர் 80 , 85 

395 , 440 , 447 , 466, 470 , 
இழிச்சல் 81 , 93 

493 , 499 , 503 
இழித்தகுமலம் 68-9 

இறைச்சி 74 
இழித்தல் 234 

இறைமை 361 , 363,427 , 435 
இழிவு 81 , 93 

இறையுண்மை 311 , 314 
இழுக்கு 215-6 , 240 

இறையோன் 95 , 97 
இழைத்தல் 105 , 115 

இறைவர் 223 , 227-8 , 231 


3 


523 


இறைவன் 219 , 323-4 , 328,332, | இனமலர் 416 

336 , 368 , 371-3 , 377 , 382 , ) இனிது 201-2 , 231, 233 , 311 , 
431, 490 , 498-9 

314-5 
இன் - அசை. 390 

இனிமை 285 , 314 
இன் -உறழ்ச்சி 486 

இனிடை 

னிமைச் சுவை 314 
இன்சுவை 347 , 349 

இனியவை 362 
இன்செவிலி 302 , 304 

னை தல் 155 , 160 
இன்சேறு 257 , 261 

இனைபு 239, 243 
இன்பக்கருவி 23 

ஈங்கு 63 , 66 
இன்பத்துவகை 223 , 225 

ஈசத்தன்மை 117 , 120 , 363 , 369 
இன்ப நுகர்ச்சி 386 

ஈசர் 33 
இன்பப்பண்ணை 150 , 152 ஈசன் 59 , 60 , 236 , 374 , 384 , 392 , 
இன்பம் 23 , 80 , 81 , 86 , 93 , 126-7 398 , 427 

169 , 170 , 172 , 223 , 226 , | ஈசானம் 411 , 432 
235 , 237 , 292 , 294 , 323 , ஈசுர தேவர் 435 
326 , 345 481 , 486-7 

ஈசுரம் 399 , 502 
இன்பமிகந்தோன் 340 

ஈசுவர கர்த்திருத்துவம் 377 
இன்பவெள்ளம் 265 , 268 

ஈசுவரன் 123 , 397 , 399 
இன்புறல் 130 , 138 

ஈடணாத்திரயம் 288 , 461 
இன்புறுகாயல் 494 , 497 

ஈடணை 220 
இன்பொருள் 213 

ஈடு 239 , 244 , 287 , 289 
இன்மை 32 , 104-5 , 112 , 114 , | ஈடுபடுதல் 314 

118 , 124 , 310 , 312, 318 , ஈண்டு 103 , 110 , 169 , 171 , 249,, 
385 , 387 , 391 , 393 , 473 , 253 , 295 , 299 
477 

ஈண்டு தல் 72 , 77 , 80 , 89 , 192 , 
இன்மொழி யிசைத்தல் 155 , 162 196 
இன்றியமையாமை 420 

ஈமம் 63 , 65 
இன்றி யின்றெனவருதல் 99 , 150 ) ஈர்ஞ்சடை 32-3 
153 , 185 , 190 

ஈரமண் 400 , 404, 410 , 
இன்றீங்கிளவி 448 , 451 

ஈரல் 304 
இன்று 415, 417 , 427 , 467 , 472 | ஈரிருபாதம் 33 
இன்றுணி 257 , 261 

ஈருட் போர்வை 302 , 304 
இன்றொழில் 391 , 396 

ஈரேழ் புடவி 416 , 423 
இன்ன தன்மையன் 347-8 ஈவோன் 370 
இன்னர் 287 , 291 

ஈளை 175 , 177 
இன்னல் 239, 243 

ஈற்றகரம் தொகுதல் 153 
இன்னாமை 285 

ஈறில் சத்தி 410 
இன்னிசை யெழுவர் 249 , 253 ஈறு 6,310-1 , 498-9 
இன்னியல் 37 , 40 , 79 , 82 ஈறு கெடுதல் 278 

ஒப்புப் பொருட்டு | ஈன்கோ 362 , 366 
276 

ஈன்றோர் 227 , 229 
இன்னெறி 311 , 314 

உகல் 201 , 209-10 
இன்னேன் 103 , 105 

உகுதல் 11 , 33 , 35 , 185 , 191 , 
இனம் 287 | 

257 , 262, 303 , 310 


இன்னுருபு 


5:24 


உகைத்தல் 176 , 182, 215 , 218 | உண்மை 118 , 121, 282, 313-1, 
உச்சரித்தல் 320 

126 , 429 , 467 , 482 , 185 
உச்சிப்பொழுது 172 

உண்மைக்கிரியை 435 
உசாவுதல் 486 

உண்மைக்குரவன் 471 
உஞற்றல் 157 , 169 , 333 , 355 , உண்மைச்சரியை -135 
357 

உண்மையோகம் -18 :5 
உருற்றுதல் 1-12 -149 

உண்மை ஞா )) ம் 416 , 454 , 467 , 
உட்கரணம் 485 

506 
உட்துதல் 459 

உண்மை நிகழ்ச்சி 248 
உட்கு வரு கடுங்கால் 175 , 180 உணங்கல் 219 , 253 
உட்கோள் 22 

உணத்தல் 403 
உட்டினம் 180 

உணர்ச்சி 223 , 226 
உட்பீலி 274 

உணர்த்தல் 427 
உடம்பாகிய பிணம் 161 

உணர்தல் 80 , 91 , 250 , 256 , 385 , 
உடம்பிடி 156 , 164 , 235 , 237 

390 
உடம்பு 54 , 64 , 151 , 200-3 , 206 உணர்தல் வேட்கை 362, 364 

229, 311-2 , 315 , 321 , 330 , உணர்ந்திசினோர் 157 , 169 
333 , 381 , 428 

உணர்ந்தோர் 193 , 197 , 235 , 238 
உடல் 64 , 67 , 156 , 164 , 201-3 உணர்வது 458 

206 , 237 , 256 , 332 , 349 , உணர்வு 32, 211 , 213 , 292 , 294 , 
374 , 382 

363 , 371 , 417 , 425 , 427 , 
உடலுநர் 95 , 97 , 228 , 230 

458, 473 , 475 , 477 
உடற் சிறை 228-9 

உணர்வுக் கயிறு 31 
உடற்பகை 250 , 256 

உணர்வு சூழ் 449 , 456 
உடற்று தல் 488-9 

உணர்வோர் 371 
உடனிகழ்ச்சி 496-7 

உணராமை 118, 125 
உடனுறை பழைமை 295 , 297 உணவு 302-3 , 305 
உடை 129 , 134 

உதகக் கொட்டு 175 , 177 
உடைத்தல் 126 , 128 , 130 , 134 

உதய காலம் 13 
உடைத்து 231, 233 

உதரம் 37 , 42 , 52 , 54 , 181 , 
உடைதரல் 385 , 389 

உதவல் 201-2 , 402, 413 
உடைதல் 481 , 484 

உதாசனன் 284 , 286 
உடையதை 295 , 299 

உதாரணம் 473 
உடையர் 235 , 238 

உதானன் 80 , 86 
உடையாமை 317 

உதாசினர் 159 
உடையுறுகறை 52 , 55 

உதித்தல் 131 , 138 
உண்டனென் 204 , 207 

உதிர்தல் 230 
உண்டாகை 501 

உந்தாதொழிதல் 466-7 
உண்டாதல் 313 

உந்தி 79, 83-4, 190 
உண்டி 67 , 69 , 270 , 275 உந்து தல் 150 , 154, 498, 501 
உண்டி சுருங்கல் 163 , 482 உப்பங்கழி 491 
உண்ணறல் 300 

உப்பளம் 492 
உண்ணிலை 72-4 

உப்பிட்டவுணவு 283 
உண்பயன் 271 , 277 

உப்பினியல்பு 283 


67 


525 


உப்பு 280 , 283 , 491 

உய்த்தல் 362 , 565 , 439 , 441 , 
உப்புநீர் 491 

499, 502 
உப்புவிளை பழனம் 488 , 494, 498 உய்த்துணர்வது 48 
உப்பை 253 

உய்த்தோர் 96 , 102 
உபகரித்தல் 15 

உய்ப்ப 211. 213 
உபகாரம் 418 , 500 

உய்யவந்த தேவநாயனார் 77 
உபகாரி 247 

உய்யாது 374, 382 
உபசாரம் 58 , 378 , 399, 466 , உயர்ச்சி 93 
470 

உயர் தல் 64 , 67 , 126 , 129 . 
உபசாரவசனம் 471 

உயர்ந்தோர் 244 , 499 , 504 
உபத்தம் 16, 74 , 79 , 86 

உயர்நிலை யுலகு 96 , 101 , 384 , 386 
உபதேச கலை 36 

உயர்பின்மை 310 , 312 
உபதேச . பூருவம் 36 

உயர்புயர் தல் 64 , 67 
உபதேசம் 27 , 31-2 , 36 , 221 , 263 , உயர்பெருஞ் சிவன் 38 , 46 
289 , 301 

உயர வளர்ச்சி 312 
உபதேச வசனம் 200 

உயிர் 63 , 65 , 117 , 122 , 196 , 
உபதேசித்தல் 21 

201-2 , 229 , 231-2,311,313 , 
உபதேசித்தவை 162 

323 , 332 , 347, 350, 363 , 
உபநயம் 57 , 365 

368, 481 , 484 , 492 
உபநிடதம் 265 

உயிர்க் காற்று 69 
உபய பாதம் 10 , 14 

உயிர்க் கிழவன் 218 
உபலக்கணம் 265 

உயிர்ச் சார்பு 299 
உபாகமம் 35 

உயிர் ஜிமிறு 7 
உபாதான காரணம் 108 

உயிர்த் தொகை 121 , 155 , 160 
உபாதானம் 110 , 129, 133 , 135 , உயிர் நூலாராய்ச்சி 280 , 312 

140, 143 , 147-8 , 397 , 407 உயிர்ப் பரப்பு 170, 173 
உபாதி 380 , 410 

உயிர் மருந்து 250 , 255 
உபாயக்கிரியை 482 

உயிர் வாழ்க்கை 153 
உபாயச்சரியை 482 

உரகம் 1 , 33-4 , 439 , 443 
உபாயம் 55 , 201 , 207 , 209 , 211 , ) உரவன் 271 , 277 , 488 , 491 

225 , 252 , 286,352 , 354,428 , உரவோர் 466-7 
473-4, 476 , 482 

உரிச் சொல் 50 , 191 
உபாயயோகம் 432 

உரு 131 , 138 , 175 , 179 , 310 , 
உம்பர் 33 , 79 , 82 , 96 , 101 , 384 , 312 , 398 , 400 , 457 , 460 
386 , 499 , 502 

உருக்கு 192, 194 
உம்பன் 33 

உருக்குதல் 404 
உம்மை தொகுதல் 277 , 358 உருட்டுதல் 295 , 298 
உமாதேவி 7 , 29-30 

உருத்திகழ் தொழில் 391 , 396 
உமாபதி சிவனார் 17 , 34 , 41 , 44 , உருத்திரர் 483 

86 , 92 , 94, 107 , 110 , 121 , உருத்திரலோகம் 188 
158 ,. 173 , 202 , 317 , 351 , உருத் தெழுதிரை 401 , 410 
403 , 430, 468 , 472 

உருப்பவிர் வேனில் 175 , 180 
உமை 411 

உருபுவிரித்தல் 51 
உமையம்மை 252 

உருவஃது 354 


526 


உருவகம் 229, 327 

உலண்டுப்புழு 115 
உருவங்காரியப்பொருள் 382 உலர்த்துதல் 402 
உருவஞ் செயற்குத் தடை 379 உலர்ப 284, 285 
உருவத்திருமேனி 458 

உலவை 494 , 498 
உருவம் 80 , 86 , 360-2 , 406 உலா அய் 176 , 283 
உருவமுடைமை 379 

உலாவரல் 53 , 56 
உருவவி ரீசன் 392 

உலையாமை 235 , 237 , 317 
உருவிலி 392 , 398 

உலைவில் கட்டு 52 , 53 
உருவிலுயிர் 228 , 230 

உலோக வேடணை 220 
உருவின்மை 406 

உலோகாலோகம் 188 
உருவேறு கோடல் 394 

உலோபம் 75 
உருவை 253 

உவகை 15 , 18 , 24 , 223 , 225 , 
உருளை 70 

481 , 484 
உரூடி 142 , 146-7 

உவகைக் கலுழ்ச்சி 239 , 242 
உரூபம் 74 , 86 

உவத்தல் 264, 267 
உரூபி 459 

உவந்திசினோர் 287 , 290 
உரை 499, 505 

உவமம் 468 
உரைகாரர் 260 

உவமம் பொருளினும் உயர் தல் 
உரைகுழறல் 487 

328 
உரைத்தருளுமது 495 

உவமன் 114 , 369 
உரை தரு புணரி 340 , 346 

உவமை 61 , 66 , 123 , 125 , 296 , 
உரைப்பதை 228 , 230 

341 , 342 , 346 , 355 , 388 , 
உரைப்பொருள் 335 , 347 , 349 

391 , 394 , 396, 400 , 484 
உரை முதல் விடயம் 439 , 442 உவர் 55 
உரைமோ 466 , 469 

உவர்க் கடல் 29 , 32, 188, 489 
உரையாடுநர் 362 , 367 

உவர்த்தல் 69 
உரையிலது 481 , 486 

உவர் நீர் 75 , 271 , 278, 492 
உரோமம் 74 , 336 

உவர்ப்பு 226 , 335 
உலகத்தார் 465 

உவர்மண் 277 
உலகத்துழனி 471 

உவரி 25 , 26 , 29 , 280 , 282 , 488 , 
உலக நூல் 412 

491 
உலகம் 129 , 133 , 137 , 354 , 357 , 

உவவாகை 287 , 290 
361 , 386 , 402 , 458 , 465 

உவளகம் 92 
உலகம் பதினான்கு 423 

உவா 216 , 221 
உலகா 30 , 64 , 297 , 

உழந்தோர் 472 
உலக வழக்கு 65 

உழலுதல் 26 
உலக வாழ்க்கை 471 

உழவர் 184 , 186 
உலக வாழ்வு 470 

உழவு 152 
உலகாயதம் 138 , 196 

உழிதரல் 56-7 , 193 , 197 
உலகாய தன் 359 

உழையர் 228 , 230 
உலகியல் 265 , 486 

உள்ளச்செய்தி 155 , 158 
உலகு 96 , 101 , 129 , 132 , 175 , | உள்ளத்துணர்ச்சி 223 , 226 , 235 
180 , 362 , 365 

உள்ளத்துணர்வு 487 


ஊ 


527 
உள்ளம் 1 , 18, 150, 154 , 157,236, உன்னிய கருத்து 487 

257 , 262-3, 265 , 268-9, உன்னுதல் 426 , 428 
270-1 , 276-7 , 287, 290 , ஊங்கு 155 , 160 , 239 , 244 , 
292-3 , 312 , 449 , 456 , 488-9 

478-9 , 499, 502 
உள்ளமும் நுழையா வூங்கு 184, ஊண் டரல் 316 
188 

ஊத்தைப்பள்ளம் 285 
உள்ளல் 257 , 263 

ஊது வண்டு 488 , 492 
உள்ளியது 185 , 189 

ஊமன் 205 , 208 , 454 
உள்ளுதல் 257 , 262 , 270, 276 

ஊமைக்குடம் 99 , 337 
உள்ளுநர் 449 , 456 , 458 

ஊமைத் தசும்பு 337 
உளங்கொண் மந்திரம் 316 

ஊர் தரு விந்து 400 
உளம் 18 , 310, 312 

ஊர்தல் 385 , 389 
உளமலி யுவகை 15 , 18 , 481, 484 ஊர்வோன் 68 , 70 
உளை 68 , 70 

ஊரன் 217 
உளைவது 235 , 238 

ஊருநர் 68 , 70 
உற்சாகிப்போர் 123 

ழ் 233 , 239, 240 , 291 
உற்பத்தி 141 , 143 , 443 

ஊழ்த்தல் 230 
உற்பத்தித்தானம் 132 

ஊழ் முறை 233 , 291 
உற்பவம் 306 , 439 , 443 

ஊழ் வலி 245 , 250 , 256 
உற்பன்னம் 159, 221 

ஊழிலை 228 , 230 
உற்பாதித்தல் 142 , 145 

ஊழிவாய் நெருப்பு 28 
உற்பிசம் 22 , 183 , 327 

ஊழூழ் 150, 153 
உற்றதை 248, 250 

ஊறு 234 , 245 
உறக்கம் 75 , 190 

ஊன் 164 
உறவுக்கோல் 31 

ஊன் பொரியல் 270, 274 
உறழ்தல் 38 , 43 , 498 , 500 

ஊன்றுவை 270 , 274 
உறாவரை 416 , 423 

ஊனம் 104 , 111 , 236 , 427 , 438 
உறுகண் 175 , 180 

ஊனுகு தொழுனை 175 , 177 
உறுதிச்சுற்றம் 80-1 , 88 , 91 எச்சம் 222 
உறுதிப்பொருள் 459 

எச்சவும்மை 441 
உறுதியோர் 227 , 229 

எஞ்சுதல் 80 * 86 , 257 
உறுப்பு 18, 68-9 

எடுத்தது 201 
உறுபகை 488-9 

எடுத்துக் காட்டு 21 , 260 , 475 
உறுபயன் 426 

எடுத்துக் கோள் 363 , 367 
உறுபலம் 391 

எண்கழி யாண்டு 9, 10 
உறுவளி 81 , 92 

எண் குணம் 25 
உறை 192, 195 , 279-80 

எண்டரல் 400 
உறைதல் 38 , 45 , 339-40 

எண்டிசை 384 , 387 
உறையுள் 302-3 

எண்ணருங்குணம் 155 , 161 
உறைவிடன் 415 , 419 

எணணாக் கீடம் 105 , 115 
உறைவு 302 

எண்ணா வியல்பினன் 339 , 341 
< உன்மனை 411 

எண்ணீங் குயிர் 3 , 5 
உன்னாது 287 , 291 

எண்ணுத் தருப 82 , 75 
உன்னாதோர் 232 , 234 

எண்ணும்மை 51 


528 


எ 


எண்ணெய் 347 , 349 

எழுத்து 20 , 25 
எத்தை 335 

எழுதல் 493 , 496 
எதிர் மறை 238 , 244 , 299 , 371 , எழுதாக்கிளவி 21 
389 

எழுதாக் கேள்வி 19 , 21 
எதிர்மறைக் குறிப்புமொழி 475 

எழுதாமறை 21 
எதிர் மறை வினையெச்சம் 23 

எழுவு 150 , 154 , 215 , 217 
எதிர்வன 157 , 168 

எள்ளல் 242 
எதிர்வு 196 

எற்படு சங்கற்பம் 373, 377 
எதிரி 237 

ஏற்படுமணி 481 , 483 
எதுகை 124 

எற்பிர தானம் 38 , 43 
எதுகையின்பம் 210 

எற்புக்குப்பை 302-3 
எந்திரம் 67 

எற்று 49 , 50 , 103 , 109, 354 , 
எந்தை 32 , 373 , 375 , 473-4 

360 , 391 , 395 , 458 , 464-5 
எய்த்தல் 52 , 54 , 333 

எறிப 211-2 
எய்த்தனன் 331 , 333 

எறிவே லிளைஞர் 19 , 22 
எய்தின 126-7 

எறுழ்த்தோல் 204, 206 
எய்துதல் 481, 485 

எறுழ்த்தோள் 26 , 28 
எய்து நர் 126 

என்கு 95 , 98 
எய்யாது 56 , 58 

என்ப 211 , 214, 223 , 227 
எய்யாமை 391 , 396 

என்ப அசைநிலை 32 
எய்யார் 150 , 153 

என்பது 316-7 
எயில் 257 , 262 

என்பவர் 130, 137 
எயிறு 33-4 , 248 , 250 , 279 , 281 என்பு 74 
எரி 216 , 221 , 235-6 , 248 , 250, | என்றனன் 348 , 352 

330 , 333 , 478 , 480 , 499,504 | என்றாய் மலடி 318 
எரிப்பெருங் கொள்ளை 302 , 305 என்ன 67 
எரிபரந்தெடுத்தல் 221 

என்னாது 417 
எரிமருள் சடை 32-3 

என்னை 204 , 207 , 228 , 231 
எரியூட்டல் 285 

என்னோ 239 , 244 
எரிவள ரட்டில் 354 , 358 

எனாஅ 192, 196 
எரிவிருந்து 63 , 66 

எனையன் 347-8 
எருக்குதல் 63 , 65 
எல்லிய 426 , 431 

ஏக காலம் 110 

ஏகசத்தி 402 , 405 , 410 
எல்லேய்புலம் 391 , 396 

ஏகதேசம் 320 , 430 , 441 
எல்லை 38 , 46 , 202, 204 , 206 , ஏகதேச வறிவு 433 

211 , 213 , 231-2 , 256 , 259 . ஏகம் 117-8 , 121 , 124 , 130, 136 

288 , 302,308 , 386 , 481 , 485 | ஏகல் 314 
எலும்பு 69 

ஏகவத்து 132 
எலும்புக்கூட்டம் 303 

ஏகன் 29, 202, 330, 342 
எவண் 493 , 495 

ஏகாக்கிர சித்தம் 390 
எவன் 228 , 230 

ஏகாது 201, 203 
எவனென்னும் வினா 276 

ஏகாரம் தேற்றம் 129, 141 , 425 , 
எழில் 215 , 217 , 316 , 320 

487 
எழில்வளர் சீருணம் 316, 320 ஏகாரவினா தொகுதல் 144 


529 


ஏசரவு 


3 


ஏகுதல் 287 , 291 

ஐசுவரிய விசேடம் 159 
308 
ஏடணை 220 

ஐந்தலை யரவு 25 , 27 
ஏணி 384 , 386 

ஐந்தாசயம் 72 , 77 
ஏத்தாளர் 85 

ஐந்து கை 9 

ஐந்தொழில் 431 , 437 
ஏதமின் முத்தியர் 363 , 369 

ஐம்புலக்கரிசு 96 
ஏது 57 , 117 , 123 , 201 , 217, ஐம்புலச்சாளரம் 79, 82 

219, 225-6 , 355 , 372 , 387-8 , ஐம்புலத்தரசு 96, 100 
457 , 463 

ஐம்புலவேழம் 14, 17 
ஏது கருத்தாவா தல் 186 
ஏதுப்போலி 475 

ஐம்புலன் 8 , 22 , 117 , 120 , 204-5 

215 , 218, 425 , 449 , 456 
ஏது மூன்று 463 
ஏதுவாயினம் 239, 243 

ஐம்பூதம் 400, 407 
ஏதுவானோர் 234 , 237 

ஐம்பெரும்பா தகம் 156 , 165 
ஏந்திய கொள்கை 392 , 399 

ஐம்பேரமளி 81, 92 
ஏம் 204 

ஐய 373-4 , 378, 381 
ஏமகூடம் 5 

ஐயம் 95 , 98 , 174, 177, 193 , 197, 
ஏமாப் பிரலை 303 , 308 

210 , 257 , 262 , 279, 416 , 
ஏமுற்றோர் 67 , 69 

423 , 427 , 475 
ஏமுறு தல் 4 

ஐயம் அயம் எனவருதல் 69 
ஏய்த்தல் 257 , 262 

ஐயனார் 164 
ஏய்ப்ப 81 , 92 

ஐயீற்றுடைக் குற்றுகரம் 157 
ஏர் 129 133 

ஐயுறாமை 202 
ஏரிசை 141 , 145 

ஐராவதம் 221 
ஏரிசைப் போகம் 131 , 140 

ஐவகைக்கலை 386 
ஏரியல் போகம் 143 

ஐவகைக்கோசம் 72 , 76 
ஏரிய லீசன் 59 , 60 

ஐவகைநிறன் 72 , 76 
ஏரொளி விளக்கம் 494 , 497 ஐவகையுண்டி 67 , 69 
ஏவல் 117, 120 , 289 , 324, 329 , ஒக்கல் 228 , 231 
344 

ஒசியாது 467 
ஏவு தல் 493 , 496 

ஒசியாமை 426 , 429 , 449 
ஏவு திறம் 416 , 421 
ஏழ் தலம் 184, 188 

ஒட்டியது 354 , 358 

ஒட்டியர் 253 
ஏழ்வகைத் தீவு 5, 279 

ஒட்டினை 354 , 358 
ஏழாவதன்கண் நான்காவது 

ஒட்டு தல் 401 , 409 
மயங்கல் 24 
ஏழிரும் பொழில் 3 , 5 

ஒட்டுவது 493 , 495 

ஒட்பம் 9 
ஏழுகோடி மந்திரம் 444 

ஒடியா துலவல் 53 , 55 
ஏழுலகு 28 

ஒடியா வாசம் 347 , 350 
ஏற்றம் 81 , 93 

ஒடியா வாய்மை 287-8 
ஏற்றறிதல் 379 

ஒடிவு 185 , 191 
ஐகாரம் 465 

ஒடுக்கம் 43 
ஐகார வேற்றுமைத்திரிபு 357 

ஒடுங்கி 217 
ஐசுவரியம் 179, 377 

ஒடுங்கினர் 417 , 427 


530 


ஒடுங்கீ ரோதி 13 

ஒருவன் 30 , 222-3 , 232 , 292 , 324 , 
ஒடுங்கு நிமிர் புருவம் 269 , 272 

329 , 331 , 339 , 342, 353-5 , 
ஒடுவுருபு எண்ணுப்பொருட்டு 

360 , 369 , 400 , 404 , 487 
377 

ஒருவாது 103 , 109 
ஒண்குணம் 354 , 361 

ஒருவாமை 231-2 
ஒண்கேழ் மருப்பு 9 
ஒண்சிறை 488 , 491 

ஒருவுதல் 401 

ஒருவேம் 194 
ஒண்டிறல் 303 , 309 

ஒல்காது 105 , 114 
ஒண்டிறல் யோகர் 391 , 394 

ஒல்லாது 314 
ஒண்பால் 257 , 260 , 262 

ஒல்லா வல்லழல் 473, 476 
ஒண்பொடி 257 , 260 

ஒல்லென 38 , 46 
ஒத்தல் 316 , 320 , 483 

ஒலிகடல் 175 , 180 
ஒதுக்கம் 58 , 114 , 327 

ஒலிகெழு வீடு 118 , 124 
ஒப்பிரி வருத்தம் 118 , 123 

ஒழித்தல் 457 , 462 
ஒப்பில் தத்துவம் 339, 341 

ஒழிந்திருத்தல் 461 
ஒப்பின்றுயர் தல் 150, 153 

ஒழிப்பரும் பொறை 63 , 66 
ஒப்பு 56 , 322, 341 

ஒழிபு 61-2 
ஒப்புமை 471 

ஒழியாச் சேதனம் 56-7 
ஒய்யென 27 , 31 
ஒரீஇ 73 , 78 , 150 , 152, 193 , 198 , 

ஒழிவற நிறைதல் 324 , 329 , 385, 

389 
416 , 424 , 466 , 467 

ஒழிவு 342 , 482 
ஒரீஇய 339, 341 

ஒழுக்கம் 14-5 , 156 , 164 
ஒரீஇயர் 228 , 231 

ஒள்வாள் 323 , 328 
ஒருங்கு 118 , 125 , 356 
ஒருசொல் வருவித்தல் 206, 226 

ஒள்ளழல் 354 , 358 

ஒளி 72 , 78 , 305 , 337 , 396 , 400 , 
ஒருத்தல் 17 

416 , 423 , 494 , 497 
ஒருத்தன் 234 

ஒளிக்கதிர் 388 
ஒருத்தி 487 

ஒளிகால் பளிங்கு 348 , 351 
ஒருதலை 24 

ஒளிகொள் காரணம் 232 , 234 
ஒரு தனிக் கடவுள் 26 , 29 
ஒரு தனிக் கொழுநன் 323-4 

ஒளிசேர் சிலை 331, 338 
ஒரு தனிவித்து 130 , 137 

ஒளிதிகழ் சதாசிவன் 392 
ஒருதேர் நேமிப்பருதி 385 , 388 

ஒளிதிக ழனாதி 117 , 123 

ஒளிமாண் டிருநகை 4 , 7 
ஒருபடித்தாதல் 372 

ஒளிமுகம் 401 
ஒருபுடை யன்மை 67 , 69 

ஒளியிலி 37, 41 
ஒருபெருங்கந்தரம் 79 , 83 
ஒருபெருந்தமியன் 185 , 190 

ஒளிர்வது 103 , 109 , 480 
ஒருபெரும்பாசம் 317 

ஒளிவாள் 498 
ஒருபொருட்பன்மொழி 315 

ஒளிறுவர் 284 

ஒற்கம் 38 , 43 , 56 , 58 
ஒருமருப்பு 9 
ஒருமை 20, 23 

ஒற்றர் 85 
ஒருமைபன்மைவழக்கு 423 

ஒற்றறிதல் 379 
ஒருமைவினை 355 

ஒன்பது சத்தி 444 
ஒருவழி 38 , 45 

ஒன்றல் 426 , 428 
ஒன்றாமை 363 , 367 


531 


2 


ஒன்றிய வறிவன் 434 

கட்காண் கடவுள் 339-40 
ஒன்றினர் 117-8 

கட்காண்டகுதி 457-9 
ஒன்றினை 385 , 390 

கட்காண்பு 391 
ஒன்று தல் 142 , 146 , 223 , 225 கட்செவி 279, 280 
ஓகாரம் எதிர்மறை 14 , 456 

கட்டகம் 391 , 396 
ஓங்கியல் 481, 484 

கட்டில் 63 , 65 
ஓங்கினோன் 460 

கட்டு 18 , 52-3 , 117 , 120 , 368 
ஓச்சுதல் 216 , 222 

கடத்தல் 95, 97 , 284-5 , 330 , 332 
ஓசை 80, 86 

கடம் 56-7 , 142, 148 , 312 , 353 , 
ஓதக்கடல் 180 

356-7 , 359 , 361 , 363 , 369 , 
ஓதி 95 , 97 

373 , 377 , 391 , 397 
ஓதினன் 331, 336 

கடல் 219 , 238 , 240 , 277, 299 , 
ஓதுதல் 129 , 131 , 201,203-4,208 

401 , 409 , 492 , 494, 497 
ஓதுவன் 354, 360 

கடல்வண்ணன் 25 

கடல்வயிறு 25 
ஓதை 401 
ஓம்பரண் 95 , 97 

கடலமுது 25 
ஓம்பல் 156 

கடவுட்டன்மை 95-6 
ஓம்பாது 362 , 367 

கடவுண்மாமணி 215 , 219 
ஓம்புதல் 481 , 484 

கடவு தல் 215 , 218 
ஓமம் 164 , 255 

கடவுள் நண்ணிய தடவு நிலைக் 
ஓர்ப்பு 452 

கோட்டம் 157 , 168 
ஓராங்கு 156 , 165 , 295 , 299 

கடவுள் 9 , 26 , 29 , 39 , 330 , 332 , 
ஓராழித்தேர் 388 

339 , 340 
ஓரி 292-3 

கடவுள்வாழ்த்து 2 
ஓருயிர் மாக்கள் 268 

கடவுளர் 28 
ஓலக்கம் 293 

கடனறிமாக்கள் 295 , 298 
ஓவற வுஞற்றல் 353 , 355 

கடனீர் 481 

கடா 186 , 391 , 468 , 473 , 476 , 
ஓவா 341 
ஓவாச் செய்தி 481-2 

493 , 496 
ஓவாத் தோற்றம் 118, 124 

கடாஅம் 215 , 221 
ஓவாது 204, 207 

கடாட்சித்தல் 331 , 337 
ஓவா நிலைமையன் 457 , 460 

கடாவல் 256 , 258 
ஓவாமாறு 295 , 298 
ஓவான் 373, 378 

கடிகமழ் தாமரை 339-40 

கடிகலை 185 , 191 
ஔடதம் 280 , 282 , 447 

கடிகொள 169 , 171 
ஔத்திரி தீக்கை 506 

கடித்தல் 69 

கடிதல் 155 , 159 
ஔவையார் 128 , 303 , 476 

கடிது 52 , 55 , 466 , 471 
கங்கையாறு 247 , 270, 276 கடிப்பிணை 62 , 64 
கச்சியப்ப முனிவர் 35 , 60 , 107-8 , கடிபடு புட்டகம் 184 , 187 

120 , 140 , 162 , 170 , 176 கடிபயில்பலம் 481 , 484 
கஞலுதல் 347, 350 , 385 , 390 , கடிமதில் 184 , 188 
481-2 

கடிமலர் 347 , 350 


கடி 425 


ஔவை 253 


532 


கடிமார்பன் 484 

கதலித் தீங்கனி 270, 274 
கடியென்னும்சொல் 191 

கதிர் 284-5 , 287 , 290 , 400 
கடுங்களிற்றொருத்தல் 17 கதிர்க்கால் 217 
கடுங்கனல் 316 

கதுப்பு 10 
கடுங்கால் 175, 180 

கதுமென 27 , 31 , 231 , 233 
கடுஞ்சொல்லொழிதல் 156 , 162 கதுவு தல் 466 , 472 
கடுப்ப 72 , 78 

கதைக்கடல் 248 
கடுப்பாடு 248 , 250 

கந்தம் 72, 74, 78 , 80 , 86 , 218, 
கடும்பு 91 

350 , 361 , 425 
கடுவொடுங்கெயிறு 279, 281 கந்தமாதனம் 5 
கடை 339 , 343 

கந்தரம் 34, 79 , 83 
கடைகை 476 

கந்தித்தல் 298 
கடைப்பிடி 452 

கப்பம் 255 
கடையாயவை 53, 55 

கபாடம் 256 , 258 
கண் 16, 66 , 68 , 79, 85 , 95 , 98, கபாலம் 9 

323 , 326 , 331 , 335 , 342 கபாலீசபுவனம் 5 
கண்கவ ருருவம் 98 

கபிலர் 253 
கண்டசருக்கரை 275 

கம்பம் 307 , 344 
கண்டத்தானம் 91 

கம்பர் 13 , 152 , 178, 455 
கண்டது 354 , 357 

கம்மியர் தொழில் 321 
கண்டம் 18-9 , 22 

கமம் 302 , 306 
கண்டனை 73 , 78 

கமலங்கள் 472 
கண்டிக்கப்படுதல் 344 , 461 கமனம் 74 , 86, 218 
கண்டிசின் 95-6 , 391 , 394 , 466 , | கயந்தலை 449 , 455 
469 

கயம் 157 , 167 
கண்டிலது 385 , 390 

கயமைக்களிறு 176 , 182 
கண்டிலம் 141 , 143 

கயல் 269, 272 
கண்ணாடி 66 , 172 

கயல் துணி 270, 274 
கண்ணியர் 63-66 

கயலமலைப்பன்ன கண் 448 , 450 
கண்ணிழல் 169 , 172 

கயிலாசபதி 52 
கண்ணீர் 335 

கயிலை 51 
கண்ணுதல் 18, 32-3 , 157 கயிலைச்சிறப்பு 51 
கண்படை 184 , 187, 264 , 266 கயிலையோன் 49, 51 
கண்மாயம் 459 

கயிற்றுப்பொறி 67 
கணக்கிலி 339 , 343 

கயிறு 26 , 79 , 82 , 303 
கணங்கொள்பு 192 , 196 

கர்த்தா 50 , 208 , 214, 219, 227 , 
கணங்கொள்பேரவை 292-3 

247 , 253 , 395 , 402 
கணவன் 13, 323 , 325 
கணிகவாதி 132 

கரணசிருட்டி 377 
கணிச்சி 32, 271, 277 

கரணம் 18 , 76 , 193 , 303 , 306 , 
கணை 287 , 291 

309 , 373 , 377 , 379 , 381 , 
கத்தா 59 , 60 

391 , 393 , 396 , 438 , 462, 

486 , 489 
கத்தூரி 241 

கரணம்பதினான்கு 99 


கரடி 98 


. 


கத்தி 236 


68 


533 


கரணமின்மை 392 
கரணமின்றிச் செயலின்மை 393 
கரணரகி தம் 462 . 
கரணரகிதன் 392, 394 
கரணவறிவு 45 , 77 , 276 , 278 , 

458 , 461-2 , 465 
கரணவியாபாரம் 377 
கரணாதீதம் 462 
கரம்பகன் 253 
கரி 302 , 306 
கரிசு 96 


கரு 223 


கருக்குழி யழுங்கல் 176 , 180-1 
கருங்கடல் 7 
கருங்கடு 34 
கருங்கண் 264, 267 
கருங்கயல் 184-5 , 269 , 272 
கருங்கல் 483 
கருங்கை 295-6 
கருங்கைக்கயமை 176 , 182 
கருணை 14 , 17 , 158 , 160 , 310 
கருணைமாகனை 4 , 7 
கருத்தர் 426 
கருத்தன் 489 
கருத்தா 34 , 41 , 60 , 149 , 173 , 

196,330,341 , 364-5 , 368-9 , 
370 , 372 , 380 , 385 , 392 , 
394 , 397-8 , 427-3 , 436-7 , 

444 , 504 
கருத்தாவாந்தன்மை 393 
கருத்திருத்துவம் 369 , 377 , 437 
கருந்தாது 416 , 422 
கருநரை 302, 306 
கருப்ப நாடி 506 
கருப்பவேதனை 181 
கருப்பாசயம் 77 , 181 , 222 , 224 
கருப்பாதானம் 506 
கருப்பு 76 
கரும்பு 287, 291 
கரும்புவில். 291 
கருமத் தொப்பு 467 , 472 
கருமபலம் 256 
கருமபூமி 153 


கருமம் 59 , 60 , 103 , 106 , 108 , 

126-7 , 129 , 133 , 142, 146 , 

153 , 200-2 , 392 , 397, 399 
கருமேந்தியம் 180, 186 
கருமை 76 , 281 
கருவாழை 274 
கருவி 290 , 302-3 
கருவித்தல் 10 
கருவித்திரட்சி 145 
கரை 280 , 282, 287-8 
கரைகரையம்பி 340 , 346 
கரைகழிநானாவிதம் 201-2 
கரைகழிபந்தம் 117 , 121 
கரைத்தல் 400 
கரை தல் 155 , 161 , 336 , 340 , 346 
கல் 481 , 483 
கல்லாடர் 17 
கல்லாந் தன்மை 483 
கல்லார் 352 
கல்லில் மணிபிறத்தல் 483 
கல்லோலம் 150 , 154 , 157 
கல்வி 155 , 161 
கல்வி ஞானம் 15 , 161 , 491 
கல்விப்பரப்பு 172 
கல்வியினாம் பொருணீதி ஞானம் 

15 
கல்வெட்டு 167 , 253 
கலக்கம் 344 , 375 
கலக்கமில்லாதோன் 100 
கலக்கல் 373 , 378 
கலங்கரை விளக்கம் 346 
கலங்கல் நீர் 321 , 331 , 335 
கலங்கழி மகளிர் 249 , 253 
கலங்குநீர் 317 , 321 
கலந்தன்ன 211-2 
கலப்பு 147 
கலம் 175 , 179 
கலர் 340 , 345 
கலவாமை 321 
கலவி 448, 452 
கலா தத்துவம் 42 , 53 , 55 , 108 , 

110 , 191 
கலாதிசமூகம் 56 
கலிகொளல் 142 , 146 


534 


கலித்தல் 105 , 116 , 151 , 290 , ) கழித்தல் 69 , 72 , 78 , 257 
282, 303 , 309 

கழிதல் 56-7 , 117 , 121 
கலுழ்ச்சி 239, 242 

கழி துன்பம் 176 , 182 
கலை 3-4 , 38 , 45 , 53-5 , 57 , 105 , கழிபெருங்கவின் 155, 160 

108 , 140 , 426 , 428 , 457 , கழிபெருந் துன்பம் 481-2 
461 , 500-2 

கழியுநர் 280 , 284 
கலை சாத்திர வேறுபாடு 127 கழுத்து 9 , 23 , 83 , 190 
கலைஞானம் 325 

கழுநீர் 269. 271 
கலைத்துறை 394 

கழுவுதல் 210 , 279 
கலை தமிழ்ச்சொல் 126 

கழை 221 , 
கலை நவில்கருமம் 126-7 

கழைஞெலி தூமம் 354, 358 
கலை நவில் துணி 257 , 261 

கள்வர் 175 , 178 
கலை பொதுப்பெயர் 127 

களங்கம் 316 , 319 , 351 
கலைமகள் 11 , 14 , 228 , 323 , 325 களம் 32-3 
கலை முதலாய தத்துவம் 52-3 களி 105 , 116, 151 
கலைமுதன் மாயை 143 , 149 களிபடுகாமம் 264 , 266 
கலையித்திரி 343 

களிம்பு 319 , 320 , 503 
கலைவல்லோர் 287 , 201 

களிறு 15 , 98 , 176 , 182 
கலைவலாளர் 494 , 498 

களைகண் 416 , 424 
கவ்வியாடுதல் 293 

களைந்தது 72 , 78 
கவசம் 455 

களைவ 211 , 214 
கவர்கோடல் 492 

களைவோர் 287 , 390 
கவர்தல் 20 , 24 

கற்பகம் 402 , 412 
கவர்பு 95 , 98 , 488 , 491 

கற்பனை 215 , 217 , 220, 287-8 
கவராமை 331 , 335 

கற்பு வலி 497 
கவலை 302 , 308 

கற்பூரம் 241 
கவவு தல் 373 , 375 

கற்றல் 156 
கவற்றல் 448 , 451 

கறங்கல் 416 , 423 
கவிகை 231-2 

கறிச்சேறு 270 , 274 
கவின் 155 , 160 

கறுவுதல் 234 
கவுதாரி 274 

கறை 18, 52 , 55 , 281 , 284-5 
கவுள் 9 

கறைகடி கரணம் 391 , 393 
கழல் 49 , 51 , 280 , 283 , 4-19, 455 கறையணல் 279 , 281 
கழல்புகு நெஞ்சு 155 , 162 

கறையறு பாதம் 37 , 40 
கழலிணை 11 , 14 

கறையறு மறை 33 , 36 
கழலு நெஞ்சு 155 , 160 

கறையுறு பகுவாயுரகம் 33-4 
கழறிற்றறிவார் 52 

கன்மச்சேதம் 256 , 263, 286 , 489 
கழறினை 316 

கன்மச் சேத வுபாயம் 22 , 211-2 , 
கழறுதல் 37 , 40 , 49, 50 , 156 , 214 , 222-3 , 228 , 231 , 264 , 
316 , 318 

297 , 314 , 455 
கழி 498 

கன்மசத்தி 397 
கழிக்கானல் 491 

கன்ம சமத்துவம் 54 , 466-7 , 472 
கழிகவின் 481 , 483 

கன்ம சாமியம் 46 
ழிசினம் 469 

கன்மட்சயம் 54 , 286 , 301 


535 


காத 


கன்மத்தொடர்பு 314 

காடு 392 
கன்ம பக்குவம் 136 

காண்கலாமை 387-8 
கன்ம பந்தம் 170 , 206-7 

காண்டகு தகுதி 478 , 480 
கன்ம பலம் 44 , 54 , 116 , 173 , காண்டகு திறத்த 72,77 , 284-5 

202, 230-1 , 234 , 241 , 314 , காண்டல் 130 , 136 , 310, 416 , 
369 

422 
கன்மம் 10 , 45-6 , 54 , 67,76 . 110 , காண்டல் வலியோர் 385 , 387 

157-3 , 172-3 , 186 , 200-3 , காண்டிகும் 192 , 196 , 481 , 486 
206 , 210 , 218 , 250, 258 , 

காண்பு 396 
260 , 264 , 286 , 289 , 295 , காணவல்லோர் 387 
314 , 327 , 334 , 398 , 442 , காணார் 323 , 326 
489 , 502 

காணாவாறு 385 , 388 
கன்மமல நீக்கம் 317 

காத்தல் 215 , 219 , 310 
கன்ம மலம் 108 , 126-7 , 313 காத்தியாயனர் 252 
என்ம வியாபகம் 129 

காதணிகலம் 64 
கன்மேந்திரியம் 16 , 74 , 86 , 89 காத லாராமை 13 
கன்றியது 270, 273 

லிளையர் 290 
கன்று 362 , 366 

காதற் காசனி 249 , 253 
கன்றுபு 223 , 225 

காந்தக்கல் 367, 396, 422 
கன்ன துவாரம் 246 

காந்த சத்தி 396 
கன்னம் 9 

காந்தம் 366 
கன்னல் 244 , 246 

காப்பு 262 
கன்னி 246 

காப்புச் செய்யுளின் நோக்கம் 2 
கனங்குழை 192 , 196 

காம்பு 273 
கனல் 316 , 319 , 493 , 497 காமச்சும்மை 302 , 308 
கனலுதல் 223 , 225 , 480 

காம 

மத்தேறல் 448 , 452 
கனவல் 81 

காமதி 205 , 208 
கனவு 81 , 91 ,184 , 188 , 323 , 326 | காமதேவன் 66 , 196 , 291, 332 
கனவுக் காட்சி 187 

காமம் 13 , 75-6 , 214. 237 , 270 , 
கனற்றல் 270 , 273 

273 , 332, 402 , 414 , 489 . 
கனாத்திறன் 449 , 454 

காமம் பாதகமன்று 165 
கனை கழல் 449 , 455 

காம ரசம் 452 
காசிபன் 332 

காம விகாரம் 273 
காசினி 498 , 501 

காமவி தனம் 273 
காசினியாதி 59 , 60 

காம வின்பம் 253 , 268 , 451 
காஞ்சொறி 285 

காமவேட்கை 271 
காட்சி 80 , 89 , 95-6 , 155. 158 , 

காமன் 291 
256 , 259 , 270 , 276 , 346 , காமாக்கினி 273 
348 , 348 , 354 , 359 , 385 , காமாதி பகையாறு 31 , 489 
390 

காமிகம் 35 
காட்சியளவை 340 , 357 

காமிகாதி சைவாகமம் 2 
காட்டத் திரட்சி 476 

காமுறல் 17 
காட்டம் 474 , 478 , 480 , 504 

காயதுக்கம் 178 
காட்டு தல் 38 , 44 

காயம் 156 , 163 


536 


காயல் 488, 491 , 494 , 197 காலன் 277 , 343 
கார்கோள் 157 , 167 

காலாக்கினி ருத்திர புவனம் 384 
கார்முகம் 185 , 159 

காலாக்கினி ருத்திரர் 483 
காரகக் குழு 141 , 145 

காலாதீதன் 463 
காரகம் 141 , 143-4 

காலாள் 386 
காரண காரியத் தொடர்ச்சி 6 

காலுதல் 185 , 189 , 266-7 
காரண சாதகம் 53 

காலேகம் 163 
காரணத்தவன் 234 

காவல் 188 , 214 
காரணப் பெயர் 32 

காவலன் 18 
காரணப் பொருட்டாய செய்தெ காவற்காடு 216 , 221 
னெச்சம் 297 

காழ் 317 , 322 
காரணப் பொருள் 6 

காழகம் 184, 187 
காரணம் 15 , 49 , 50 , 53 , 103 , காழிச் சிற்றம்பல நாடிகள் 336 

108 , 126 , 128 , 193 , 199 , 200 , காளகூடம் 208 , 245 
223 , 225 , 232, 234 , 287 , 342 , 

காளிதம் 51 , 103 , 107 
373 , 378 , 385 , 392 , 425 , 467 

கான்முளை 192, 196 
காரண வகை 312 

கான்று 416 , 423 
காரண விடுகுறி 265 

கானம் 22 , 32-3 
காரம் 236 

கானவர் 504 
காராக்கிருகம் 224 

கானல் 491 , 494, 497 
காரி 282 

கானற் சோலை 497 
காரிகை 280 

கானிபால்ஸ் 165 
காரியப்படுதல் 423 

கிட்டு தல் 212 
காரியப் பிரபஞ்சம் 133 

கிடுகு 68 , 70-1 
காரியப் பொருள் 133 , 355 

கிணறு 167 , 253 
காரியப் பேதம் 399 

கிம்புருடர் 13 
காரியம் 45 , 59 , 60 , 130 , 135 , 

கிரணங்கள் 66 , 388 , 400 , 402-3 , 
200 , 353 , 355 , 360-1 , 374 , 420 
382 , 385 , 402 

கிரணாகமம் 200 
காரிய ரூபம் 173 , 355 

கிரந்தி 236 
காரிய வருக்கம் 135 

கிரமம் 172 
காரிய வேறுபாடு 411 

கிரமேண நடத்தல் 10 
காரிருள் 493 , 497 

கிராமம் 501 
காருகபத்தியம் 289 

கிரியாசத்தி 394 , 406-7 , 411-4 , 
காருணிய மாகிய தற்சொரூபம் 7 502 
கால் 16 , 64 , 66 , 68 , 79 , 82 , 175 

கிரியா ஞான சொரூபம் 406 
180 , 347 , 350 

கிரியா பல விசாரம் 115 
காலகாலன் 339, 342-3 

கிரியாபாதம் 36 , 108 , 199 , 279 
காலடி 501 

கிரியாபேதம் 410 
காலத்தானம் 343 

கிரியாயோங்கங்கள் 77 
காலதத்துவம் 44 , 387 

கிரியாவதி 47 
காலம் 38 , 44 , 117 , 122 , 386 , 391 , கிரியை 33 , 35 , 42 , 78 , 193 , 199, 

393 , 416 , 423 , 457, 463 , 496 289, 298 , 396-7 , 402, 480 , 
காலவெல்லை 45 

482 , 485 , 502 


537 
கிரியையிற் சரியை 482 

குடவிளக்கு 98 
கிரிவளர்கழை 354 , 358 

குடிநீர் 256 
கிருகரன் 80 , 86 

குடிப்பிறப்பு 16 , 194 
கிருத்தி 394 

குடிப்பெயர் 199 
கிருத்தியம் 394 , 407 

குடியிருப்பு 303 
கிருத்திரமம் 159, 307 
கிருத்துமர் 301 

குடியேற்றல் 228 

குண்டம் 506 
கிருபாசாரியார் 247 
கிருபை 7 , 12 , 15 , 47 , 54 , 326 , குணத்தர் 72-3 

குணஞ்செயல்கள் 13 
336 , 392 
கிருமி 306 

குண தத்துவம் 43 , 478 

குணதோடம் 24 
கிழமை 69 , 228 

குணப்பொற்குன்றம் 14 , 16 
கிழவன் 228 

குணம் 17 , 38, 43 , 72 , 76 , 112 , 
கிழான் 199 

118 , 161 , 260 , 300-1 , 332, 
கிழித்தல் 185 , 190 , 279, 281 

472, 499, 504 
கிளத்தல் 155 , 158 

குணமிலி 37 , 41 
கிளந்தவை 72 , 78 
கிளர் தாரகலம் 19 , 22 

குணமுக நிவந்தோன் 457 , 460 
கிளவி 249 , 252 , 315 

குணமுங் காரியம் 372 
கிளைத்தல் 157 , 167 , 213 , 331 , குணாட்டியர் 248 

குணவீனம் 182 
335 
கின்னரர் 13 

குணிப்பொருள் 361 
கின்னராதிகள் 11 , 13 

குணில் 232 , 234 
கீடம் 105 , 115 

குதிரை 70 , 218 , 221 

குதிரைச் சேவகர் 85 
கீண்டோர் 227 , 229 
கீர்த்தி 56, 140, 346 , 399 , 403 , | குப்பை 302-3 

குந்திதேவி 246 
419 

கும்மீற்றுத் தன்மைவினை 422 
கீர்த்திமான் 246 , 455 

குமரகுருபரர் 5 , 177 , 218-9, 228 , 
கீழ்நிலைப் படலம் 384 , 386 

313 , 326 , 328 

குமுதம் 26 , 29 
கீழதை 184, 188 

குயவன் 356 , 377 
கீட்ழாலவத்தை 93 

குயில் 251 
கீழாலவத்தைச் சாக்கிரம் 89 

குயிலியற் கிளவி 249, 252 
கிழோர் 345 

குயிற்றல் 62, 64 
கீறல் 227 , 229 

குரகதம் 215 
குஃகியம் 432 

குரவன் 471 
குகை 184, 187 

குரல் 292-3 
குங்கும மார்பர் 192 , 194 

குரிசில் 16 , 249 , 255 
குஞ்சரம் 68 , 70 
குட்டவியாதி 177 

குருகண தெய்வ சன்மானம் 178 
குடங்கர் 316 , 321 

குருட்டுக் கண் 114 
குடநிறை நீர் 331 , 337 

குருடன் 388 
குடம் 57 , 79 , 82 , 95 , 98 , 298-9 , | குருத் துரோகம் 255 
321, 417 

குருதி 69 


கீழ்மை 182 


குரு 30 


538 


குருநாதன் 392 

குறிப்பு 490 
தருநிந்தை 165 

குறிப்பு மொழி 322 
குருபத்தி 16 

தருப்புருவகம் 285 
குருபரம்பரன் 38 , 47 

குறிப்பெச்சம் 14 , 23 
குருபரன் 470 

குறிவரல் 362 , 365 
குருமுகம் 351 

குறுக்கல் 362 
குருமுனி 249 , 255 
குருலிங்க சங்கமம் 178 

குறுக்கு வளர்ச்சி 312 

குறுந்தடி 234 
குரூஉப்புகை 63 , 66 

குறுந்தாள் 2 
குரை 105 , 116 

குறும்பி 302 , 306 
குரோதம் 75 
குலக்கோமளம் 264 , 266 

குறும்பு 211 , 213 , 302 , 307 , 327 
குலம் 323 , 327 

குறும்புழை 222 , 224 
குலவிய போகம் 52 , 54 

குறுமுறி 270, 275 
குலவுவது 104 , 110 

குறுமுனி 249 
குலாலர் 298, 373 , 377 

குறை 416 , 424-5 
குவித்தல் 403 

குறைத்தல் 104 , 110 
குவி தல் 233 

குறைபாடின்மை 122 
குவிமுகை 448 , 450 

குறையாமை 38 , 44 
குவிவாய்த்தசும்பு 295 , 298 , 331 , 

குறைவு 49 , 51 
337 

குன்றம் 14, 16 
குவை இய 270 , 275 

குன்றாது 363 
குவைநெல் 63 , 65 

குன்றாமை 371 
குழம்பு 304 

குன்று 17 , 270, 275 , 332 
குழல் 147-8 

கூகை 292 
குழறுகுரல் 292 

கூட்டம் 506 
குழிகட்க.ளி 385 , 389 

கூட்டுவோன் 367 
குழிவாழ்நீர் 331, 335 

கூடம் 193 , 198 
குழு 499 , 505 

கூடான் 458 , 465 
குழை 4 , 7 

கூடு 115 , 491-2 
குழைபு 192, 196 

கூத்தாட்டவை 293 
குளம்படி 335 

கூத்தாடுதல் 293 
குளம்புறுகுழி 331 , 335 
குளவி 492 

கூத்து 293 

கூந்தல் 97 , 448 , 450 
குளிகை 320, 503 

கூந்தற்பதாகை 79 , 82 
குளிர் 180 

கூப்பிடல் 26 , 29 
குளிர்ச்சி 219 
குற்றம் , 130 , 137 , 169 , 172 , 203 , 

கூம்புவித்தல் 402 

கூர்த்த 311 , 315 
216 , 234 , 284 , 301 , 305 , கூர்ந்திசினோர் 287 , 280 
310 , 369 , 393 , 470 , 475 , கூர்மன் 80 , 86 

489 , 493-4 
குற்றோன் 457 

கூர்மாண்டபுவனம் 346 
குறி 458 , 465 

கூர்முள் 14 , 17 
குறித்தல் 371-2 

கூரை 82, 305 
கூலி 293 


539 


கூ . 


கூவல் 157 , 167 , 249 , 253 கை 16 , 32 , 64-6 , 68 , 79 , 85 , 
கூவிரம் 68 , 70-1 

248 , 250 
கூளி 292-3 , 385 , 389 

கைவர் முயக்கம் 265 , 268 
உற்றத்தானை 215 , 218 

கைத்தல் 69 
கூற்று 3 , 37 , 42 , 400 , 404 

கை தவம் 155 , 159 
கூற்றுவன் 404 

கைதூவல் 240 
கூறல் 310 , 312 

கைதூவாத செய்தி 238 , 240 
கூறுதி 130, 136 

கைதூவாமை 150 , 153 
கூறை 187 

கைதொடல் 264 , 266 , 282 
கெட்டது 493 , 496 

கைதொழூஉ 63 , 65 
கெடுத்தல் 156 

கைப்பு 215 , 217 
கெடுவது 493 , 496 

கைம்பெண்டாட்டி 253 
கெடூஉம் 105 , 115 

கையற்றினை தல் 155 , 160 
கெழீ இ 157, 168 , 184-5 

கையறு தல் 228 , 231 , 240 
கெழ் இய 284, 286 

கையொழிதல் 240 
கெழுமுதல் 42 , 169 , 185 கைவிளக்கு 292-3 

கொங்குவேளிர் 561 
கேசவன் 248 , 251 

கொங்கை 264 , 267 
கேட்டி 63-4 , 126 

கொச்சைநாதன் 8 
கேட்டிசின் 126-7 

கொட்கும் 416 , 422 
கேட்போர் 34 

கொட்டைப்பாசி 444 
கேடு 221 

கொட்புறுகாலம் 416 , 423 
கேண்மதி 72,75 , 228, 231 , 264, கொடி 82, 213 , 220 , 284-5 , 309 
267 , 416 , 421 

கொடிஞ்சி 68 , 70 
கேண்மை 20 

கொடிநுடங்கெயில் 257 , 262 
கேண்மோ 287-8 , 374, 381 

கொடுங்குழை 13 
கேதனம் 303 , 309 

கொடுஞ்சிலை 269, 272 
கேவலசாக்கிரம் 89 

கொடுத்தது 228 , 230 
கேவல துரியம் 100, 190 

கொடுநகர் 216 , 221 
கேவலம் 39 , 109 , 382 , 461-2 கொடுபோ தல் 57 
கேவல வெதிரேகி யனுமானம் கொடுமை 321 
371-2 , 389 

கொடுமைக் கோதை 302 , 305 
கேவலன் 37 , 401 

கொடை 80 , 86 
கேவலாதீதம் 93 

கொடைமடம் 156 , 163 
கேவலாவத்தை 41 , 53 , 110 கொண்டல் 302 , 306, 354 , 358 
கேவலான்பனுவய வனுமானம் கொண்டனை 303 , 309 
354 , 356 , 372 , 389 

கொண்டாட்டம் 110 
கேவலான்னுவயவெதிரேகி யனு கொண்டாடு தல் 162 , 166 
மாலம் 371-2 

கொண்மூ 295-6 
கேவலான்னுவயி 356 

கொத்து 103 , 106 , 422 
கேள்வி 19 , 239, 244 

கொதுகு 178 
கேள்விச் செல்வம் 453 

கொந்தழல் 473 
கேள்வித்துறை 488 , 490 கொந்தளித்தல் 476 
கேள்வியாளன் 287 , 289 

கொம்பர் 27 , 30 


540 


கொம்பு 148 
கொம்மை 252 , 264 , 266 
கொய் தளிர் 264, 266 
கொய்யுளை 68 , 70 
கொல் 208 , 227 , 279 , 135 
கொல்லிமலை 274 
கொல்லுதல் 324 , 328 
கொல்வார்கூட்டம் குற்றம் 165 
கொழுதுதல் 150-1 
கொழுந்து 9 , 279 , 28.1 
கொழுநிழல் 416 
கொழுமடல் 279 , 282 
கொழுவிது 241 
கொள்கை 399 
கொள்பு 192, 196 
கொள்ளை 302 , 305 
கொளு 68 , 70 
கொற்றக்கிரணம் 400 
கொற்றம் 330 , 332 , 403 
கொன்னே 59 , 61 , 63 , 66 
கோ 205 , 208, 362 , 366 
கோகிலம் 248 , 251 
கோங்கரும்பு 252 
கோங்கு 448 , 450 
கோசம் 72, 76-7 
கோட்டம் 157 , 163 
கோட்படு பொருள் 34 
கோட்பாடு 182 , 399 
கோடல் 193 , 199 , 401 , 410 
கோடலம்பர்கிழான் 199 
கோடலம்பாகை 18 , 199 
கோடற்பாகை கிழான் 199 
கோடாமை 155 , 159 
கோடி 131 , 139 , 466 , 469 , 481 , 

485 
கோடிப்பொன் 485 
கோடு 270 , 275 , 494 
கோடேந் தல்குல் 169 , 172 
கோடை 180, 228 , 230 , 401 , 410 
கோதம லனே காந்திகம் 362 , 

366 
கோதமன் 332 
கோதமனார் 21 
கோதறல் 373 , 375 


கொதறுகுணத்தர் 72-3 
கோதி லசேதனம் 392 , 398 
கோதின்று 353 , 356 
கோது 129-30 , 132 , 273 , 488 , 

493 
கோதை 302 , 305, 448 , 452 
கோப்பெருஞ் சோழன் 225 
கோபம் 93 , 217 , 328 , 469 , 489 
கோமகன் 215 , 219 
கோமளம் 29 , 264 , 266 
கோமளவல்லி 26 , 29 
கோல் 235-6 
கோழூன் றுவை 270 , 274 
கோள்வாய் நிரயம் 176 , 18 
கோளி 169 , 172 
கௌசாம்பி 252 
கௌத்துவமணி 219 
சக்கரம் 92 , 298 
சக்கரவாளகிரி 188 
சகக் கருமம் 129 , 133 
சகச தருமம் 119 
சகசம் 107 , 109 
சகச மலம் 202 
சகம் 36 
சகரர் 127 
சகல கேவலங்கள் 461 
சகலம் 39 , 89 , 109 , 382 , 457 , 

461-2 
சகலன் 37 , 40 , 42 , 121 , 426 
சகலாவத்தை 42 , 53 
சகளத் திருமேனி 433 
சகள நிட்களம் 398 , 427, 432-5 
சகளப்படுதல் 432 
சகளம் 398-9 , 435 , 457-8 
சகளீகரித்தல் 434-5, 440 
சகாயம் 190 
சகித்தல் 15 , 205 
சங்கம நஞ்சு 245 
சங்கமம் 232 , 259 
சங்கற்ப கருத்திருத்துவம் 377 
சங்கற்ப சிருட்டி 377 
சங்கற்பம் 288 , 373 , 375 , 377-8 , 

394 


69 


541 


சங்கற்ப வேதனை 181-2 

சத்திநிபாதர் 30 , 312 - 
சங்கற்பனை 217 , 220-1 

சத்தி பதிதல் 429 
சங்காரகாலம் 6 , 139 

சத்தி பதிப்பு 466 , 470 
சங்காரம் 138-9 , 365 , 405 

சத்தி பதிவு 469 
சங்கு சிதாவத்தை 148 

சத்திமான் 430 
சங்கேதம் 217 

சத்திய ரூபம் 47 
சஞ்சலம் 344 

சத்தியலோகம் 188 
சஞ்சிதம் 263 

சத்திய வசனம் 199 
சட்சு 22 , 74 

சத்தியினது வீழ்ச்சி 471 
சட்சுவாதி கரணங்கள் 458 

சத்தியோசாதம் 411 , 432 
சட்டகம் 63, 65 

சத்திரம் 235 
சட்டென 63 , 65 

சத்தி ரூபம் 142 , 146 
சட்பிரமாணம் 346 , 364 

சத்திவடிவு 131 , 140 , 146 
சட்டை 47 

சத்தி வியாபகம் 383 
சடசித்து 330 

சத்து 473 , 475 , 492 
சடத்தன்மை 312 

சத்துரு 21-2 , 97 , 159, 188 , 
சடத்துவா 500 

229-31 , 273 
சடப்பொருள் 406 

சதாசிவ புவனம் 5 
சடம் 61-2, 104 , 135 , 312 , 367 , சதாசிவன் 392 , 398-9, 435 

413 
சடாபாரம் 33 

சதுட்டயம் 88 , 90 
சடை 32-3 

சதுர்ப்பாதம் 33 , 39 , 482 
சடைமுடி 2 

சதுரங்கம் 89 
சண்டாளப் பெண் 255 
சத்தகோடி மந்திரம் 162 
சத்ததன் மாத்திரை 361 

சந்தனக்கட்டை 285 
சத்தம் 21 , 74 , 86 , 218 , 361 சந்தனக்குழம்பு 241 , 261 
சத்த முனிவர் 255 

சந்தனக்குறடு 261 
சத்த வேறுபாடு 145 

சந்தனம் 237 , 285 

சந்தித்தல் 410 
சத்தாதிபுலன் 22 

சந்திரம் 499 , 503 
சத்தாதி விடயம் 43 

சந்திரன் 251 , 349 , 351 , 410 
சத்தி 36 , 42 , 122 , 125 , 132 , 145 , | சந்திராதித்தர் 66 , 409 

149 , 316 , 321-2 , 375 , 377 , | சந்து 235 , 237 , 257 , 261 
379,387,392 , 397-9, 400-1 , சந்தேகம் 69 , 177 , 438 
404-5 , 423 , 426 , 429 , 449 , | சந்தோஷம் 18 
466-7 , 469-70, 172, 473 , | சந்நிதானம் 410 , 423 
485-6 , 502 

சந்நிதி 338 , 377 , 430 
சத்தி சங்கற்பம் 396 , 464 

சபீசம் 506 
சத்தி தத்துவம் 96 , 399 

சம்பத்து 178 
சத்தி நிகழ்ச்சி 471 

சம்பந்தநாதன் 18 
சத்திநிபாதக்குறி 226 

சம்பந்தம் 55 , 64 , 111 
சத்திநிபாதம் 38 , 46-7 , 335 , 337 , | சம்பிரதாயம் 38 , 47 , 466 , 170 , 
466-7 , 470, 472 , 506 

498 , 501 


சதுரம் 289 
சதை 177 


சத்தாதி 90 


5-12 


405 , 


சம்பூரணம் 48 

சரியாபாதம் 36 
சம்மிய ஞானம் 39, 50 

சரியை 33, 35 , 73 , 482 , 485 
சம்மிய தரிசனம் 73 , 105 சரியையாதி தவம் 73 
சமணர் 450 

சரியையிற் சரியை 485 
சமத்துவம் 46 

சரீரங் காரியம் 382 
சமந்த பஞ்சக மடு 253 

சரீர சம்பந்தம் 55 
சமயங்கள் 173 

சரீர சித்தி 446 
சமய தீக்கை 506 

சரீர சுகம் 158 
சமய நெறி 458 

சரீர சௌந்தரியம் 179 
சமயவறங்கள் 458 

சரீர நகரி 198 
சமயவுண்மை 458 

சரீரம் 66 , 67 , 69 , 70 , 115 , 139 , 
சமயாசாரம் 16 

151 , 157 , 174 , 177 , 179 , 
சமர் 22 

194-5 , 206 , 210, 224 , 258 , 
சமர்த்தன் 345 

262, 266 , 268, 333 , 335 , 
சமவாய சம்பந்தம் 312 , 

373 , 381-2, 430, 433 
410, 414 

சரீர மலம் 70 
சமவேத சத்தி 405 

சரீர வாசனை 298 
சமவேதம் 467 

சரீராதி சம்பந்தம் 55 
சமனியம் 354, 358 , 362 

சாரி 321 
சமனை 411 

சருகிலை 230 
சமாதி 36 , 96 , 101 , 311 , 315 

சருவ கர்த்தா 343 
சமானன் 80 , 86 

சருவ காரணம் 415 
சமுசார பந்தம் 221 

சருவ காரியம் 372 
சமுசார வுறக்கம் 472 

சருவசத்திபரன் 384 
சமுசாரம் 429 

சருவக்ஞத் தன்மை 501 
சமுசாரி 140 

சருவஞ்ஞன் 460 
சமுத்திரம் 26 , 31-2 , 153 , 167 , சருவஞானக் கிரியாரூபம் 404 

174 , 2-47 , 268 , 277 , 282-3 . சருவதோமுகம் 344 , 407 
288 , 309 , 335 , 410 , 433 , சருவ பதார்த்தம் 138 , 345 
453 , 491 , 497 

சருவ பிராணிகள் 15 
சமைவவது 278 

சருவ வியாபகம் 342 , 504 
சயனக் கிரகம் 92 , 97 

சருவ வியாபகன் 389 
சயனம் 303 , 421 , 452 

சருவ வியாபி 41 , 405 , 423 , 463 
சயித்தல் 333 

சருவான்மாக்கள் 121 , 350, 385 , 
சர்க்கரைக்கட்டி 274-5 

424 , 470 , 480 
சர்ப்பம் 34-5 , 307 

சருவேசன் 60 
சர்வ சங்க நிவர்த்தி 12, 221 , சருவைசுவரியம் 324 
325 , 455 

சரோருகம் 11 
சர்வஞ்ஞத்துவம் 119, 324, சலம் 277 , 417 
441-3, 447 

சலரோகம் 177 
சர்வஞ்ஞன் 48 , 345 , 367 

சலனம் 344 , 400 , 406 
சரவாசிகள் 84 

சலியாமை 17 
சராயுசம் 22 , 183 , 327 

சவம் 65 , 293 
சரியாபாசம் 67 

சவிகற்பக் காட்சி 478 


543 
சழக்கு 309 

சாம்பராதல் 476 
சற்காரியம் 141 , 143 , 145 , 149 

சாம்புறாணி 275 
சற்காரியவாதம் 141 

சாமந்தர் 486 
சற்குரு 212 , 293 

சாமர்த்தியம் 398 , 413 
சனகாதி முனிவர் 21 

சாமானிய சம்பந்தம் 196 
சனம் 35 

சாயல் 249 , 252 
சனமயன் 249 255 

சாயை 473 , 475 
சனலோகம் 188 

சார்ந்தவை 169 , 196 
சனன துன்பம் 224 

சார்பு 132 , 203 , 214 
சனனம் 206 , 299 

சார்வு 385 , 387 
சனனாதிகட் கேது மலம் 48 

சாரணர் 79 , 85 
சாக்கிரத்தானம் 158 

சாரல் 49, 51 
சாக்கிர துரியம் 96 , 190 

சாரியை 299, 315 , 390 , 425 , 465 
சாக்கிரம் 79, 81 , 83 , 94-5 , 100-1 சால்பு 496 
சாக்கிராவத்தை 83-4 , 89 , 90-2, | சாலி 126 , 128 , 270 , 275 
99, 100, 190 

சாலுதல் 215 , 218 , 331, 335 
சாகரம் 326 

சாலோகம் 483 , 485 
சாங்கியர் 132 

சாளரம் 79 , 82 
சாணகச் சாறு 261 

சாற்றுக 63 , 66 
சாணளப்பான் புழி 187 

சான்ற 323 , 325 
சாணிக்குழம்பு 261 

சான்றோர் 20 , 23 , 491 
சாத்தியம் 494 
சாத்திரம் 15 , 20, 23 , 32 , 50 , | சிகாமணி 17 

சிகரம் 271 , 277 
161 , 196 , 252 , 261 , 291 , | சிகுவை 22 , 74 
318 , 453 , 494 

சிங்கம் சுமந்த வமளி 81 , 92 
சாத்து தல் 241 

சிங்காதனம் 29 
சாத்துவிதம் 76 , 478 

சிட்டபரிபாலர் 34 
சாதகம் 53 , 82 , 118. 126 , 131 , சித்த சலனம் 121 
143 

சித்தசாதனம் 141 , 145 , 363 , 370 
சாதல் 311-2 

சித்தம் 74 , 88 , 91-2 , 171 , 210, 
சாதாரம் 506 

263 , 289, 489 
சாதாக்கியம் 502 

சித்தாந்த சைவம் 18 
சாதிகாரை 506 
சாதிசாமானியம் 359 

சித்தாந்தம் 265 , 370 

சித்தி 10 
சாதித்தல் 193 , 201 , 257 

சித்தித்தல் 483 
சாதியன் 217 

சித்தியாதல் 321 
சாதுரங்கம் 80 , 88 
சாந்தம் 14 , 17 , 238 , 241 , 398 

சித்தியாமை 318 

சித்து 104, 112 , 117 , 130 , 135 , 
சாந்தன் 392, 398 

137 , 413 
சாந்தி 502 

சித்துநீர் 316 , 320 
சாந்திகலை 5 
சாந்தி யதீ தகலை 5 , 386 

சிதறு தல் 230 

சிதைத்தல் 488-9 
சாந்தியதீதை 502 , 505 

சிந்தல் 39 , 48 
சாப வான்புழு 184 , 187 

சிந்தனை 458 


544 


சிந்தனைநிலை 149 

சிவஞானி 295 , 434 
சிந்தாமணி 219 , 402 , 412 சிவணல் 64 , 67 , 155 , 161 , 215 , 
சிந்தித்தல் 80 , 88 

217,280 , 283 , 374 , 382,402 , 
சிந்து தல் 39 , 48 

412 , 415 , 419 
சிந்துநாடன் 249 , 254 

சிவணியது 494 , 497 
சிந்துவிஷயம் 253 

சிவத் தன்மை 493 
சிந்தை 4 , 7 , 81 , 91 , 270 , 273 , | சிவத்துவம் 479 , 490 , 497 , 500 , 
340 , 345 

503-4 
சிநேகம் 235-6 , 253 

சிவதத்துவவிளக்கம் 497 
சிமையம் 3 

சிவப்பிரகாச சுவாமிகள் 22 
சிரம் 70 

சிவபதம் 500 
சிரமம் 224 

சிவப்பேறு 265 
சிரிப்பு 75 

சிவபரம்பொருள் 7 
சிருங்கம் 5 

சிவபிரான் 33 
சிருட்டி 365 , 374 , 397 , 405 சிவபுண்ணியக்குறி 226 
சிருட்டி காலம் 6 , 140 , 409 சிவபுண்ணியம் 483 
சிருட்டித்தல் 383 

சிவபுத்திரன் 506 
சிருட்டி வினை 376 

சிவபெருமான் 251 
சிரேட்டம் 316 

சிவபேதம் 373 , 375, 399 
சிரைக்கயிறு 79 , 82 

சிவபோகம் 110 , 276 , 324-5,370 , 
சிலம்பு 51 

449 , 454 , 456 
சிலை 273 , 416 , 422 , 481 , 484 சிவம் 8 , 18 , 21 , 38-9 , 46 , 48 , 119 , 
சிலைகால் தீ 331, 338 

129 , 315 , 486 , 492 , 495 , 
சிலைபொழி கணை 287 , 291 

502 , 504 
சிலேத்துமம் 177 , 308 

சிவமாந்தன்மை 492-4 , 498 , 
சிவகணம் 252 

502 
சிவசத்தி 404 , 406 , 411 , 429-30 , | சிவமூர்த்தி 26 
444 

சிவயோகம் 315 
சிவசம்பந்தம் 439 

சிவயோகி 434 
சிவசம வாதம் 390 

சிவலோகம் 485 
சிவசமவேத சத்தி 405 

சிவவழிபாடு 486 
சிவசூரியன் 421 

சிவன் 18 , 202 , 332 , 340 , 347 , 
சிவஞானக்காட்சி 276 

370,374 , 381 , 391-2 , 398-9, 
சிவஞானச் செல்வர் 498 , 502 

415 , 427 , 435 , 470 , 495 , 
சிவஞானம் 259 , 324-5 , 337 , 501 499 , 502, 504 
சிவஞான முனிவர் 28 , 39 , 40 , 44 , ) சிவனடி 482 

47 , 49, 54 , 77 , 81 , 90 , 102 , | சிவாகாரம் 492 
109 , 111 , 121 , 128 , 133,134 , | சிவாக்கிரயோகிகள் 46-7 , 
135 , 138-9 , 141 , 157 , 200 , 107 , 118-9 , 192 , 377 , 393 , 
203 , 343 , 353 , 367-70,375 , 403 , 436 , 448 
377 , 379 , 381 , 382 , 387 , | சிவாகமம் 109 , 236 

411 , 413-4 , 471 , 483 , 497 சிவாத்துவிதி 96 , 100, 198 
சிவஞானயோகிகள் 3 , 341 சிவானந்த ஞானவடிவம் 490 
சிவஞானவொளி 31 

சிவானந்தம் 48 , 492, 506 


89 ; 


545 


சிவானந்தானுபவம் 18 , 120 சீர்பாதம் 8 , 18 , 31 , 219 , 323-4, 
சிவானுபவம் 486 

328-30 , 336 , 472 
சிவோகம்பாவனை 298 

சீர்மை 16 , 346 
சிற்சத்தி 132,321 , 375,406,410 , சீரிசை 142 , 146 
412-3 

சீரிய சத்தி 131 , 140 
சிற்பம் 153 

சீருணம் 49 , 51 , 316 , 320 
சிற்றறிவு 421 

சீலம் 72 , 77 
சிற்று தவி 418 

சீவகாருணியம் 16 
சிறகு 492 

சீவராசிகள் 51 
சிறந்தன்று 265, 269 

சீவன் 495 
சிறப்பறிவு 358 

சீவான்மா 76 
சிறப்பிலாகம் 311 , 315 

சீற்றம் 81 , 93 , 215 , 217 , 324 , 
சிறப்பு 16 , 292, 294 

328 , 330 , 332 
சிறுகல் 394 

சுக்கிலம் 75 , 195 
சிறுநணித்து 184 , 189 

சுகதுக்கங்கள் 101 , 221 , 233, 
சிறுநீர் 69 

242, 313 , 345 , 464 
சிறு நுண் வித்து 169 , 172 

சுகதுக்க மோகம் 60 
சிறுபுறம் .27 , 31 

சுகம் 93 , 127 , 153 , 173 , 221 , 
சிறுபூளை 94 

225-6 , 313 
சிறுபோது பெரும்போதுகள் 

சுகிர் தம் 220 
180 

சுட்டல் 492 
சிறுமுறுவல் 242 

சுட்டியறிதல் 213 
சிறுமை 23 , 335 , 492 

சுட்டு 475 
சிறை 222 , 224 , 229 

சுட்டென்னும் உள்ளுறை 148 
சின்னம் 439 , 443 

சுடர் 38 , 47, 215, 219 
சின்னவுற்பவம் 439 , 443 
சின்னீர் 331 , 335 

சுடர்த் தொழில் 81 , 93 

சுடர்ப 284, 286 
சினம் 318 , 324, 328 , 332, 466 , சுடர்வீழ் தாமரை 400 , 403 
469, 488-9 

சுடரவன் 400 , 402-3 
சினமிகுத்தல் 175 , 179 

சுடலை 65 
சினவு தல் 232, 234 

சுடுகாடு 293 
சீகண்டபுவனம் 483 , 485 சுடூஉத்தகை 238 , 241 
சீகண்டம் 5 

சுணங்கு , 448 , 451 
சீகண்டர் 403 

சுத்த கரணம் 438 
சீடன் 50 , 105-6 , 201 , 205 , 209 , சுத்தசல சமுத்திரம் 277 , 279 

212 , 223 , 324, 331 , 336 , | சுத்த சைதன்னியம் 60 
338 , 352 , 354 , 359 , 364 , | சுத்த தத்துவம் 42 , 191 , 479 
366 , 368 , 374 , 393 , 459 , சுத்த தனு 438 
468 

சுத்த புவனம் 438 
சீத்தலைச் சாத்தனார் 201 , 305 

சுத்த போகம் 438 
சீதம் 175 , 180 

சுத்தம் 51 , 109 , 315 , 320, 344 , 
சீந்தில் 443 

379 
சீர் 239 , 241 

சுத்த மாயை 148 , 375 , 408-9 , 
சீர்த்தி 39 , 48 , 53 , 56 , 340 , 346 413 , 436 , 438 , 442, 445 


த்தனார் 


546 


சுத்தர் 319 

! சுவேதசம் 22 , 183 , 327 
சுத்த வித்தை 399 , 409, 436 | சுவேதம் 5 
485 , 202 

கவை 31 , 67. 69 , 211-2 , 283 , 
சுத்தன் 37 , 40 , 96 , 100 , 102 , 300 , 491 

339 , 344 , 427, 495 , 498 சுவைத்தல் 69 
சுத்தா சுத்தம் 409 

சுழற்றுதல் 298 
சுத்தாணவம் 110 

சுழுத்தி 79 , 81 , 83 , 92 
சுத்தாத்துவா 436-8 

சுழுத்தியவத்தை 83 , 91-2 
சுத்தாவத்தை 39 , 49 , 158 , 436 சுளிமுகம் 216 , 221 
சுத்தான்மாக்கள் 279 

சுளை 270 , 274 
சுத்தி 16 , 277 

சுற்பம் 499, 503 
சுத்திகாரியம் 335 

சுற்றத்தார் 90 , 217 , 231 
சுதந்திரத் திருமேனி 399 சுற்றம் 24 , 80 , 88 , 90 
சுதந்திரம் 228, 368 

சுறவு 303 , 309 
சுதந்திர வீனன் 41 

சுமீன் 217 , 309 
சுதந்திரன் 339 , 344 

சுனந்தன் 253 
சுதேசம் 296 , 309 

சூக்கம் 72-3 
சுபாவ நின்மலன் 418 

சூக்கும சரீரம் 73-4 
சும்மை 302 , 308 

சூக்குமம் 73 , 138 , 148, 408-9 
சுமத்தல் 215 , 219 , 223-4 

சூக்குமை 409 
சுமந்தோர் 483-4 

சூசித்தல் 176 
சுமை 66 

சூட்சித்தல் 73 
சுயங்கன்மம் 171 , 258 

சூத மாகதர் 79 , 85 
சுயம்பிரகாசம் 119 , 406 , 423 சூரிய காந்தக்கல் 338 , 479-80 
சுர தமயக்கம் 194 

சூரிய கிரணம் 404 
சுரபி 362 , 366 

சூரிய தேவன் 388 
சுராபானம் 252 

சூரிய நாராயண 

சாத்திரியார் 
சுரிகை 235 

230 
சுரும்பிமிர் தரு 416 , 422 

சூரியன் 76 , 246 , 403 , 405 , 410 
சுரும்பு 270 , 273 , 448 , 451 

480 
சுரேசன் 33 

சூலை 175 , 178 
சுரோணிதம் 194-5 

சூழ்ச்சி 220 , 340, 347 
சுலோகங்கள் 59 

சூழ்ச்சியன் 215 , 220 
சுவர்க்க பலம் 160 

சூழ்தல் 144 , 176, 182 
சுவர்க்க போகம் 12 

சூழ்ந்து விடுதல் 24 
சுவர்க்கம் 4 , 22 , 128 , 168 , 262 | சூனியம் 132 
சுவர்த்தசை 79 , 82 

செக்கர் 1,7 
சுவர்ப்பானவி 255 

செகுத்தல் 323 , 326 
சுவவசன விருத்தம் 318 

செங்கண்மால் 26 
சுவனம் 79 

செங்கழுநீர் 271 
சுவாதிட்டானம் 77 

செங்கை 264, 267 
சுவாமி 352 , 375 , 474 

செங்கோல் 216 , 222 
சுவேச்சாவிக்கிரகம் 432 , 443 செச்சை 19 , 22 
சுவேச்சாவிக்கிரகவான் 219 செஞ்சடை 1 , 331 


517 


செஞ்சேதா 300-1 

செயல் 67 , 130, 134 , 204 , 207 , 
செத்தார் 65 

238 , 240 , 354 , 360, 369, 
செந்தழல் 473 , 476 

372-3 , 375-6 , 417 
செந்தாழ் 256 , 258 

செயலறுதி 232, 239 , 284 
செந்து 492 

செயலறுபு 231 , 233 
செந்தோடு 264, 267 

செயறீர் கழல் 455 
செந்நெல் 128 , 184 , 186 , 275 செயன் மணத்தல் 80, 91 
செப்பம் 152 

செருக்கு 308 
செப்பு 150 , 152 , 497 

செருக்குதல் 323 , 328 
செப்புதல் 494 

செல்லாக் காலை 473 , 476 
செம்பஞ்சு 9.4 

செல்வக்காலை 225 
செம்பு 51 , 103 , 107 , 316 , 319 செல்வம் 19, 157 , 160 , 194, 324, 
320, 503 

408 
செம்பொருள் 463 , 500 

செல்வன் 331 , 333 
செம்பொன் மேடை 194 

செல்வி 323-4 
செம்மறிப் புருவை 274 

செலற்காலை 287 , 290 
செம்மை 76 , 301 

செலுத்துவோர் 71 
செம்மை நெறி 18 

செவ்வரி 66 
செய்கை 60 , 258 

செவ்வாய் 26 , 29 
செய்த நன் றறிதல் 155 , 159 

செவ்வி 27 , 32 , 38 , 47 
செய்தி 68 , 70 , 110 , 228 , 230 , செவ்வி தழ் 267 

257, 262 , 288 , 351 , 363, | செவ்வியாளன் 449 , 453 
368 , 373 , 380 , 390-1 , 394 , செவ்வை 300 
396 , 400, 418 , 427 , 481-2 , | செவி 16 
488 , 490 , 493-4 

செவிசூடூஉத் தகைய 258 , 241 
செய்தியோர் 238-40 , 242 செவிலி 302 , 304 
செய்தெனெச்சம் 222 

செழுங்கிரி 4 , 7 
செய்பவன் 356 , 360 , 373 , 378 செழுந்திரன் 493 , 497 
செய்பென்னும் வினையெச்சம் 32 | செழுநகர் 215 , 219 
செய்ம்மதி 311 , 315 

செழுநீர் 209-10 , 212 
செய்யல் 150 , 154 

செழும்பெரும்பொய்கை 279 , 281 
செய்யாவென்னும் வினையெச்சம் | செழும் பொழில் 5 
144 

செற்றம் 235-6 , 238 , 332 
செய்யியவென்னும் வினையெச்சம் செற்றோன் 457 , 463 
281 

செறிதல் 64 , 67 , 316 , 319 , 482 
செய்யுங்கோள் 421 

செறிமல நீர் 271 , 278 
செய்யுள் விகாரம் 310 

செறியிதழ் 72 , 78 
செய்வான் 355 

செறிவு 125, 305 
செய்விப்பான் 369 

செறுதல் 234 
செய்வினை 126 , 128 

சென்றின்று 562 , 366 
செய்வோன் 60 , 354 , 360 , 374 , | சென்று முடிவின்மை யென்னும் 
382 ,-482 

குற்றம் 123 
செயத்திர தன் 249 , 254 

சென்றுய ராகம் 433 
செயப்படுபொருள் 60 , 361 , 501 | சென்னி 3 , 70 , 79 , 82 


548 


சென்னம் 212 , 329 , 334 

சைதன்னியன் 365 , 367-8 , 351 
செனன மரணம் 6 , 326 

சைவ சிகாமணி 8 , 15 , 17-8 
செனித்தல் 259 

சைவ நூல்கள் 348 
செனிதம் 478 

சைவம் 17 , 30 
சேக்கிழார் 22 , 25 , 212-3 , 276 , சைவாசாரம் 506 
325 

சொப்பனம் 79, 81 , 83 , 91 
செக்கை 94 , 302-3 

சொப்பனவத்தை 83 , 91 
சேகரம் 68 , 70 

சொர்க்கம் 386 
சேட்டை 31 , 41 

சொர்க்காதிகள் 470 
சேட்பட வகறல் 3-10 , 347-8 சொரிதல் 264 , 267 
சேடம் 214 

சொரூபநிலை 504 
சேண் 385 , 389 

சொரூபம் 6 , 7 , 118 , 132 , 306 , 
சேணம் 9411 

333 , 337 , 431-2 
சேத்துமம் 75 

சொரூப விலக்கணம் 406 
சேதகம் 209-10 , 212 

சொல் 20 , 25 
சேதம் 221 , 322 

சொல்லிறந்தது 385 
சேதனம் 37 , 42 , 56-7 , 89 , 113 , சொல்லுமது 392 

130 , 134 , 136 , 223 , 225 , சொல்லெச்சம் 146, 183 
312 , 362 , 366 , 368 , 373 , | சொற் குற்றம் 25 
375 

சொற்றது 49 , 50, 56 
சேதனவேது 235 

சொற்றரும்படி 53 , 55 
சேதனன் 121 , 363 , 367-8 , 498 , சொற்றிடின் 37 , 41 
500 

சொற்றொடர்பு 39 , 47 
சேதனா சேதனப் பிரபஞ்சம் 48 சோகம் 175 , 179 
சேதனா சேதனம் 64 , 104, 112, சோடச கலாப் பிரசாத யோகம் 
223 , 225 

35 
சேதா 300 

சோத்திரம் 22 , 74 , 409 , 453 
சேதித்தல் 501-2 

சோதி 348 
சேதித்தவன் 236 

சோம்பல் 75 
சேய்த்து 184 , 189 , 459 , 1-12 

சோமன் 76 
சேர்தல் செல்லான் 373 , 379 சோவியாமை 321 
சேர்ந்தவர் 488 , 490 , 494 

சோறு 65 , 245 
சேராமை 215 , 220 

ஞமலி 232 , 234 
சேவடி 8 , 15 , 18 , 490 

ஞாபகப்படுத்தல் 210 
சேற்றூர்ச் சுப்பிரமணியக் கவி 
ராயர் 39 , 82 , 148 , 204 , 208 

ஞாயிறு 286 , 291 , 405, 464 
சேறல் 185 , 189 , 223-4 

ஞாலம் 231-2 
சேறு 210 , 295-6 , 302 , 304 

ஞான் 473 
சேனாபதியர் 86 
சேனாவரையர் 107 , 112 , 186 

ஞான்று 292, 294 , 409 

ஞானக்கடலமுது 25 
சேனாவீரர் 218 

ஞானக்கண் 387 
சை தன்னியம் 42 , 57-8 , 62,77 , ஞானக் கறையறு பாதம் 37 , -10 
112 , 119 , 134 

ஞானக்காட்சி 294 
சைதன்னிய வேது 225-6 ஞானக்கொடை 15 , 34 


ஞாபகம் 89 


70 


549 


3 


ஞானகுணம் 73 

ஞானமாமுடி 215 , 219 
ஞானகுரு 263 

ஞானமின்மை 32 , 474 , 478 
ஞானச் செல்வம் 50, 199 

ஞானயோகியர் 279 
ஞானச் செல்வன் 333 

ஞானவஞ்ஞானவிருப்பு 477 
ஞானசத்தி 406 , 413 

ஞானவடிவம் 490 , 492 
ஞானசம்பந்தப் பிள்ளையார் 450 

ஞானவனல் 284 , 286 , 322 
ஞானசம்பந்தர் 34 , 47 , 78 , 106 , 

ஞானவாள் 449 , 455 
112 , 219 , 332 , 334 , 337 , ஞானவான்கள் 22-4 , 40 , 59 , 78 , 
341 ; 344-5 , 347 , 349 , 350 , 102 , 116 , 125 , 169 , 213 , 
352 , 361 , 371 , 424-5 , 431 , 228-9 , 230, 265 , 268-9, 
434-5 , 450 , 456 , 461 , 463 , 271-2 , 276 , 280, 284, 286 , 
465 , 474, 477 , 487 

290-1 , 294 , 297 , 301 , 316 
ஞானசமாதி 16 

7 , 319 , 364 , 446 , 454 , 480 , 
ஞானசாதகம் 433 

485 , 488 , 492-4 , 498 , 502 
ஞானசித்தர் 238-9, 264-5 , 292 , ஞானவிசேடம் 280 
295-6 

ஞானவின்பம் 278 , 454 
ஞானசித்தாந்த வரிட்டம் 228 , 

ஞானவுபாயம் 231-2, 257 
231 , 235 

ஞானவேந்தன் 216 , 219 , 222 , 
ஞானசொரூபம் 173 

327 
ஞானத்திற்சரியை 483 

ஞானவொள்வாள் 323 , 328 
ஞான திட்டி 66 

ஞானவொளி 31 , 480 
ஞானநாட்டம் 385 , 387 

ஞானன் 330 , 333 
ஞானநிலை 297 

நானாசிரியன் 47 , 316 , 472 
ஞானநெறி 214 , 485 

ஞானாமிர்தம் 27 , 32 , 212 , 279 
ஞானப்பாணி 271 , 278 

ஞானாமிர்தாசிரியர் 36 , 200 
ஞானப்பிரகாச தேசிகர் 34 ஞானாவதி தீக்கை 47 , 503 
ஞானப்பிரகாசம் 284, 474 

ஞானானந்த சொரூபம் 333 
ஞானப்பெருமை 335 

ஞானானந்தம் 119 
ஞானப் பெருவலி 402, 413 ஞானி 120 , 269 , 302, 304, 322 , 
ஞானபாதம் 2, 20 , 36 , 39 , 482 486 
ஞானபாவம் 291 

ஞானியர் 283 
ஞானபாவக வரிட்டம் 292 

ஞானேந்திரியம் 85 , 89 , 478 
ஞானப்பேறு 258 , 482 

ஞானோதயம் 47 
ஞானம் 10 , 22 , 32-3 , 35 , 40 , 42 , ஞெலிகோல் 347 , 349 

72 , 77-8 , 104 , 111 , 121 , | ஞெலி தல் 354 , 358 
129 , 153 , 160 , 179, 209 , | ஞெலி தீ 504 
219 , 241 , 283 , 288. 300-1 , ஞேயப்பொருள் 39 
312-3, 317 , 321-2 , 338 , ஞேயம் 219 
364 , 397 , 427 , 467 , 470, தக்கன் 248 , 250 
473-4 , 480 , 483 , 489 , 491 

தகர்ச் சிரம் 248 , 251 
ஞானமதம்.9-10 

தகித்தல் 284, 476 
ஞானமாக்கழல் 2-80 , 283 

தகுதி 264, 266 , 287-8 
ஞானமாகிய மகள் 209 

தகுதித்து 117 , 122, 457-8 
ஞானமாத்துலை 239, 241 

தகைத்தல் 218 , 239 , 241 


( 


550 


தடி 1 


தகைத்து 371-2 

தணித்தோன் 457 
தகைப்பரும்பலம் 481 , 483 தணிப்பு 204, 206 
தகைமை 211 , 214, 288 

தணியல் 249 , 252 
தங்கு தல் 68-9 

தணியாமை 324 , 328 
தசகுணம் 16 

தத்துவசமூகம் 355 
தசவாயுக்கள் 77 , 88 

தத்துவத் தொகுதி 60 
தசும்பு 95 , 98 , 295 , 298 

தத்துவ தெறி 477 , 479 
தசை 69 

தத்துவபுவனம் 383 
தசைத்திரள் 302 , 304 

தத்துவம் 36 , 38 , 45 , 48 , 52-5 , 
தட்டு 68 , 70 

57, 74 , 78, 90 , 108 , 149 , 
தட்பம் 349 

191 , 252, 360 , 409 , 478-9, 
தட்ப வெப்பநிலை 312 

498 , 500-2 
தடக்கை 27 , 31 , 184 , 189 தத்துவ மொரீஇய திப்பியன் 
தடத்த நிலை 504 

339 , 341 
தடம் 142 , 147 

தத்துவராய சுவாமிகள் 70 
தடவு நிலை 157 , 168, 494 , 497 தத்துவ வருக்கம் 43 

தத்துவாங்கிசம் 45 , 55 , 433 
தடிந்திடுமார் 156 , 164 

தத்துவாதீ தன் 46 , 341 
தடிந்தோன் 340 , 345 

தத்துவேசுரர் 36 
தடுக்கும் 118, 123 

ததும்பல் 292-3 
தடுத்தனர் 317 

தந்தம் 34 
தடுப்புண்டல் 321 

தந்திர கலை 36 
தடை 37 , 45 , 50 , 215 , 218 , தந்திரத் தலைவர் 80 , 86 
223 , 226 , 280 

தந்திரம் 80 , 90 , 97 , 182 , 205 , 
தடை விடை 50 

248 , 252 
தண்கதிர் 401 , 409 

தந்திரவலி 440 , 446 
தண்டமிழ் விரகன் 17 

தந்து 141 , 143 , 311 , 314 
தண்டாக் காலம் 384 , 387 தந்துரை 81 , 92 
தண்டாச் சீர்த்தி 340, 346 தந்தென 169 , 171 
தண்டாச் சீற்றம் 324 

தந்தை 249 , 254 
தண்டாது 141 , 144 

தப்பு 169 , 171 
தண்டாநறுநெய் 270 , 275 தபித்தல் 34 
தண்டாநாண் 448 , 452 

தபுதல் 185 , 191 , 249 , 252 , 
தண்டாப் பிறவி 211-2 

256 , 259 
தண்டா விச்சை 391 , 395 தம்பிரான் 352 
தண்டு 79 , 82 , 267 , 282 

தம்மையுணர்தல் 475 
தண்டேஎம் 215 , 219 

தம 67 , 69 , 72-3 
தண்ணிழல் 169 

தமருகம் 5 
தண்ணீர் 75 , 491 

தமனியம் 67-8 
தண்ணுமை 293 

தமனியாதி 69 
தண்மை 347 

தமியன் 185 , 190 
தணத்தல் 81 , 92, 175 , 178 தமிழ் 26 , 29 
தணித்தல் 228 , 235 , 237 , 270, தமிழ்த் துறை 19 , 20 
273 , 340 , 345 

தமிழ் நூல் 491 


551 


தமிழ்மறை 259 

தவத் திறம் 249, 252 
தமிழ்மொழி 29 

தவத்தின் சார்வு 385 , 387 
தமிழ்வளர்தல் 29 

தவத்தினர் 168 , 397 
தமிழகம் 208 

தவம் 14-5 , 52 ; 73 , 77 , 123 , 163 , 
தமிழாகமம் 212 

249 , 254, 323 , 325 , 482 
தமிழிலக்கணவிலக்கிய மரபு 20 | தவமாகிய செல்வி 325 
தமிழிலக்கணவியல்பு 20 தவலோகம் 188 
தயிர் 261-2 

தவவொழுக்கம் 205 
தரளம் 67-8 

தவன் 53 , 56 
தராசு 241 

தவனன் 63 , 65 
தரிசனம் 428 

தவிசு 11-2 
தரிசித்தல் 213 

தவிர்த்தல் 228-9, 373 , 376 , 457 
தரிப்பது 391 

464 
தரியான் 95 , 100 

தழங்கு குரல் 292-3 
தருக்கநெறி 40 , 56 

தழங்குரல் 292 
தருக்குதல் 9 , 10 

தழல் 347 , 349 
தருணம் 472 

தழ் இ 63 , 68 , 150 , 153 , 494 
தருநிழல் 416 , 422 

தழீஇய 79, 82 
தருப்பை 255 

தழைத்தல் 38 , 47 
தருப் 72, 75 

தள்ளுமதி 257 , 263 
தருமசாத்திரம் 268 

தளர்தல் 481, 484 
தருமத் துறைவன் 323 , 326 தளிர் 264 , 266 
தருமம் 104 , 111 , 119 , 161 , 199 , | தளிர்க்கை 316 , 319 
214 , 268 , 410 , 418 

தளிர்த்தல் 310 , 312 
தருமவான்கள் 34 , 237 

தற்சொரூபம் 7 , 41 , 313 
தருமா தருமம் 103 , 499 , 503 தற்பரன் 

340 , 345 
தரை 249 , 254 

தற்புருடம் 432 
தலங்கள் 386 

தற்பொருவு 331 , 333 
தலை 235 , 237 

தற்போதம் 336 , 506 
தலைநிறீஇ 316-7 

தறுகண்மை 156 , 166 , 205 
தலைப்பக்கம் 27 

தறுகண் வேழம் 215, 218 
தலை பணித்தல் 244 , 247 தறுகணாளர் 80 , 85 
தலை மயங்கல் 264 , 266 

தன்மாத்திரை 56 , 90 , 150-1, 
தலைமை 11 , 248 , 427 

361 
தலைமைப்பண்பு 505 

தன்முதல் 105 , 115 , 492 
தலை யணிகலம் 64 

தன்மை 316 , 321 
தலையலங்காரம் 70-1 

தன்மையன் 71 
தலைவன் 33 , 80 , 86 , 209 , 323 , | தன்வசம் 336 
325 , 391 , 394 , 494 

தன்வயத்தன் 344 
தலைவனையுணர்தல் 475 

தன்வே தனைக் காட்சி 306 
தவ 373 , 375 

தன்றன்மை கொடுத்தல் 8 
தவச் சிறிது 157 , 166 

தன்னம் 416 , 422 , 424 
தவசியர் 208 

தன்னுண்மை 173 
தவசு 178 , 227 , 253, 328, 483 தன்னுரை மலைவு 316 , 318 


552 


தன்னேரில்லான் 59 , 61 

தாரணை 36 
தனக்கு நிகரில்லாத் தகைமை 

தார தம்மியம் 447 
211 , 214 

தாரம் 167 , 217 
தனக்குவமையில்லாத கருத்தா தாரவேடணை 220 
29-30 

தாலமி 85 
தனஞ்சயன் 80 , 86 

தாவர சங்கமம் 232 
தனம் 267 

தாவரம் 259 
தனாஅது 287 , 290 

தாவாது 68-9 
தனித்தனி 67 

தாவாநோன்பு 481-2 
தனிநாயகன் 426 , 438 

தாவார் 481 , 486 
தனிமனைக் கிழவர் 227-8 

தாவாமை 19 , 23 , 72 , 76 
தனு 131 , 141 , 143 , 310 

தாவுதல் 150-1 
தனுகரண புவன போகங்கள் | தாழ்த்திக் கூறல் 232 
110 , 141 , 309-10 

தாழ்திறம் 150 , 153 
தனுகரணாதிகள் 133 

தாழ்வு 93 , 231 
தாங்குதல் 19 , 21 , 63 , 65 , 316 , தாள் 238 , 241 , 264 , 267 , 279 , 
319 , 481 , 484 . 

324 , 328 , 391 , 396 
தாங்குநர் 481, 483 

தாற்பரியம் 38 , 123 
தாடோய் தடக்கை 184 , 189 தானம் 2, 74 , 86 , 156 , 163 , 
தாணலம் 324 , 328 

218 , 223 , 500 
தாணிழல் 18 

தானமாட்சி 14-5 
தாணிழல் வாழ்க்கை 329 

தானயானை 67-8 
தாத்திகம் 87 

தானவர் 28 
தாத்துவிகங்கள் 149 

தானை 21 , 67 , 95 , 97 , 204-5 
தா தான்மியசத்தி 413 

215 , 218 , 221 , 285 
தாது 11 , 264 , 267 , 416 , 423 தானைத்தலைவர் 486 
தாதுபடிந்துண்டல் 12 

திக்குகள் 387, 423 
தாதுபடு நிழல் 416 

திக்குப்பாலகர் 188 
தாபதவாகை 204-5 

திகழ்தருமலம் 311 , 313 
தாபதவொழுக்கம் 205 

திகழ்தல் 129, 312 
தாபனம் 13 

திகழொளிப்பளிங்கு 49 , 51 
தாபித்தல் 506 

திகிரி 68 , 70 , 80-1, 85, 92 , 295 , 
தாமதம் 76 

298 
தாமரை 11 , 264 , 267 , 279, 282 , | திகைத்தல் 21 

316 , 319, 328 , 339-40 , 402, திகைப்பு 21 
446 , 464 

திங்கட் கொழுந்து 9 
தாமரைத் தோடு 400 , 403 திங்கள் 405 
தாமரைப்பூ 31 

திட்டாந்தம் 57 , 128 , 171 , 260, 
தாமரை மொட்டு 468-9 

264, 279 , 350 , 356 , 365 , 
தாய் 267 , 337 

389 , 418 , 420-2 
தாயுமானார் 53 , 220 , 290 , 464 

திண்கை 27 , 31 
தார் 19 

திணிதோள் 270, 275 
தார்க்கிகர் 138 
தாரகம் 466 , 468 

தித்தித்தல் 69 
திதி 405 


. 


553 


திதிகாலம் 6 

திருமகள் 152 
திப்பியன் 339 , 341 

திருமணி 270 , 275 , 481 , 484 
தியானப்பயன் 480 

திருமலியாகம் 200-1 
தியானம் 14 , 36 , 156 , 246 , 426 , திருமலைச்சாரல் 52 , 55 
431-2 , 457-8 , 479 

திருமாமுனிவன் 15 , 18 
தியானித்தல் 321 

திருமால் முதலிய தேவர் 164 , 
தியானிப்போர் 371 , 480 

332, 340 
திரிகாலங்கள் 463 

திருமிகு ஞானம் 33 , 35 
திரிதல் 463 

திருமுன்பு 335 
திரு 157 , 166 

திருமூலர் 35, 50, 92-3 , 100 , 
திருக்கயிலாயபரம்பரை 47 

160-1, 301 , 310 , 314 , 317 , 
திருக்கயிலாயம் 51 

345 , 352 , 456 , 472 
திருக்கழுத்து 33 

திருமேனி 16 , 29-30 , 47,5431-2 
திருக்கு 108 

திருமொழி 193 , 199 
திருக்கு திருசுகிரியாரூபி 105 

திருவடி 14 , 31 , 219 
திருச்சடாபாரம் 330 

திருவடிச் சிலம்பு 50 
திருச்சிற்றம்பலம் 369 

திருவருள் 101 , 161 , 462 , 465 
திருசியன் 385 

திருவருள் ஞானம் 213, 278 , 500 
திருஞானசம்பந்தர் 219 

திருவள்ளுவர் 151 , 162 , 167, 
திருட்டாந்தம் 138 , 503 

181 , 214 , 253 , 334 , 364 , 
திருத்தக்கதேவர் 195 , 238 , 296 , 454 , 463 , 482 
297 , 305 , 479 , 483 

திருவாயெல்லை 401 , 408 
திருத்தக 473 , 475 

திருவின் செல்வி 323-4 
திருத்தம் 295 , 299 

திருவுலா 22 
திருத்தி 166, 275 , 305 

திருவுள்ளம் 15 , 338 
திருத்திய கடம் 397 

திரை 154 , 287-8 , 401 
திருந்தடி 184 , 187 

திரை தல் 303 
திருந்தா நாற்கதி 176 , 183 திரைப் பெருங்கை 26 , 29 
திருந்திய கோடி 481 , 485 திரைப் பெருஞ் சேக்கை 302-3 
திருந்திய தானம் 156 , 163 திரையருந் திருத்தம் 295 , 299 
திருந்தியல் 426 

திரையாடை 244 , 247 
திருந்திருந்தியானம் 426 , 431 திரைவருந் தீமை 176 , 181 
திருந்திலைவேல் 270, 273 திரைவிரிபுரை 302, 308 
திருந்துமலரமளி 270, 273 

திரோதகம் 501 
திருநகை 7 

திரோபவம் 501 
திருநடனம் 369 

திவ்விய ஞானாமிர்தம் 32 
திருநயனம் 337 

திவ்வியாகமம் 30 , 33 , 78 , 162 , 
திருநலமாதர் 192 , 194 

207 , 352 , 399 , 480 
திருநாவுக்கரசு சுவாமிகள் 82 , திவாகரன் 287 

188 , 297 , 338 , 341-4 , 345 , ) திறம்பல் 155 , 161-2 
349 , 371 , 423-6 , 459 , 463 , | திறம்பு தல் 469 
465 , 476 

திறை 247 
திருநீறு 261 

தினகரன் 287 , 290 , 331 , 338 
திருப்பார்வை 337 

தீ 8 , 32 , 347 , 349 , 415 , 419 


554 


தீக்கடைகோல் 349 , 476 , 504 

துக்கப்படு தல் 243 
தீக்கனா 255 

துக்கம் 13, 31 , 93 , 153 , 160, 
தீக்காலுதல் 338 

164,170 , 173-4 , 176 , 205-6 , 
தீக்கித்தல் 506 

212 , 221, 225-6 , 230 , 235-6 , 
தீக்கை 38 , 263 , 337 , 470 , 473 , 242, 303 , 308 , 313 , 408 , 
474 , 477 , 589, 501-3 

482 
தீங்கனி 270 , 274 

துக்க வேது 151 
தீங்கு 239 , 242 , 332 
தீஞ்சுவை 280 , 283 

துகடவு காட்சி 256 , 259 

துகடீர் மண் 271 , 278 
தீஞ்சொல் 331 , 338, 340 

துகள் 284-5 , 302, 305 , 426 , 
தீட்சாநாமம் 18 

430 , 457-8 , 466 , 470 , 476 , 
தீட்டல் 328 

துகில் 14 , 163 
தீண்டத் தகாதவை 284-5 
தீண்டல் 457 

துகைத்தல் 239 

துட்க 457, 459 
தீண்டாதா தல் 457 , 463 

துட்ட நிக்கிரகர் 34 
தீத் தொழில் 287 , 289 

துடர் 150 
தீதறு திருமணி 481 , 484 

துடி 169 , 171 , 185 , 189 
தீதறு நெடுங்கண் 105 , 114 

துடைத்தல் 126 , 295 , 297 , 311 , 
தீதறு வாக்கு 79 , 85 
தீதிலாளர் 238 , 240 

துடைப்பு 257, 260 
தீது 117 , 122 , 201 , 203 , 280 , துண்டு 260 

துண்டம் 248 , 250, 274 
284 , 373 , 379 

துணி 235 , 237 , 257 , 261 
தீதுகு செயல் 349 

துணிதல் 80 , 88 , 340 
தீநாற்றம் 65 

துணிந்தனர் 347 
தீநீர் 270 , 276 , 300 , 331 , 337 , துணிபொருள் 494 
488 , 491 

துணிவு 73 , 78 
தீப்பிறத்தல் 358 

துணை 363 , 369 , 381 
தீம்பால் 362 , 366 
தீமையிலாத சொலல் 15 

துதி பண்ணுதல் 205 
தீமையிற்றிறம்பல் 155 , 161 

துதைதல் 416 , 481, 483 

துப்பு 185 , 189, 192-4, 199 , 
தீமை 176 , 181 , 239 , 245 , 250 , 280 , 282, 302 , 305 
253 , 256 , 302-3 , 308 

துப்புவளருவரி 488 , 491 
தீயவை 284 

தும்பி 184 , 188 
தீர்த்தம் 299 

துய்த்தல் செல்லான் 52 , 54 
தீர்தல் 126-7 , 248 , 250 

துய்த்தனர் கழித்தல் 184-5 
தீர்பு 457 , 461 , 473-4 

துய்ப்பித்தல் 310 
தீர்வு 209-10, 212 

துயக்கறக் கலக்கல் 373 , 378 
தீராமை 157 , 167 

துயக்கு 228, 230 
தீவட்டி 293 

துயர் 11 , 15 , 175, 179 , 184-5, 
தீவிர தரம் 506 

243 , 284 
தீவிரம் 506 

துயர்ப்பிணி 150 ; 152 
தீவினை 248 , 256 , 258 

துயர்மிடை நகர் 176 , 182 
தீற்று தல் 272 

துயர்வறு அபாவம் 457 , 462 
துக்கத்திரயங்கள் 176,182 , 185 | துயரம் 156 , 164 , 175 , 179 


555 


துரும்பு 492 


துரத்தல் 184-5 , 232 , 234, 269 , ! துன்னு தல் 80 , 89 , 117 , 122 , 
270, 272 

175 , 180 
துரந்தது 232 

துனி 287 , 290 , 303 , 310 
துரியத் தன்மையன் 95 , 100 

தூக்கிற்றூங்கு தல் 64, 66 
துரியத் தானம் 158 

தூங்குதல் 64 , 66 
துரியந் தொடராத் தூயோன் தூசிப்படை 21 , 205 
340 

தூடணம் 376 
துரியம் 79 , 81 , 83 , 93 , 95-6 , 99 , ) தூண்டு தல் 80 , 249 , 253 

102 , 185 , 190 , 331 , 338 , 345 | தூதர் 79 , 85 
துரியாதீதம் 93 

தூதுவர் 218 
துரியாவத்தை 84 , 93 , 99 , 100, தூநீர்க்கடல் 188 
190-1 

தூமடி 142 , 148 
துரியோதனன் 245, 247 

தூமம 354 , 358 

தூமனம் 457 , 461 
துருவம் 238 , 240 

தூய்து 463 
துருவாச முனிவர் 246 

தூய்மை 147 , 331 , 338 
துருவை 240 

தூயநிலை 214 
துலாருந்ததி நியாயம் 49 

தூயநீர்க்கடல் 277 
துலை 239 , 241 

தூயயோனி 439 , 442 
துவக்கு 22 , 74 

தூயவாகன் 438 , 440 
துவர்த்தல் 69 

தூயோன் 331 , 338 , 340 
துவா தசகலாப் பிரசாதம் 35 தூர்த்த குணம் 308 
துவாரம் 224 

தூர்வை 303 
துவை 270 , 274 

தூர தரிசனம் 442 
துவைத்தல் 292-3 

தூரம் 281 , 347 , 461 
துறக்கம் 155 , 160 

தூலசரீரம் 73-4 
துறத்தல் 489 

தூல சூக்குமதேகம் 461 
துறவாமை 457-8 

தூலம் 72-3 , 138 
துறவின் முடிபொருள் 8 

தூலவுடல் 187 

தூவி 94 
துறவோர் 4 , 8 

தூற்றல் 228, 230 
துறை 80 , 88 , 204, 207 , 221 

தெண்டம் 33 
துன்பக் கருவி 23 

தெண்டிரை 448 , 453 
துன்பத் தரந்தை 223 , 225 தெண்ணீர் 250 , 256 
துன்ப நுகர்ச்சி 229 

தெய்ய 72 , 77 
துன்பப் பண்ணை 150 , 152 தெய்வத் தாமரை 11 
துன்பம் 13 , 15 , 81 , 93 , 169,170 , தெய்வநாட்டம் 331 , 337 

176 , 182 , 204 , 206 , 235 , | தெய்வமகளிர் 13 

312 , 327 , 345 , 481-2 தெய்விகம் 219 , 308 , 337 
துன்பமிகுந்தோன் 340 

தெரிதரல் 228 , 230 
துன்பானுடவம் 236 

தெரிதல் 39 , 48 , 72-3 , 81 , 94 
துன்புக் குறையுள் 302 

தெரிந்திசினோர் 95 , 99 
துன்னியது 104, 111 

தெரிநிலை 247 
துன்னிய வினை 211 , 214 தெரிப்பு 490 


துறவு 16 


556 


தெரிபு 156 , 185 , 190 

| தேமல் 451 
தெரியாத் தேர்ச்சி 295 , 297 தேய்தல் 39 , 47 , 312 
தருட்டினை 331 , 383 

தேயம் 219 
தெருண்டிசின் 103, 109 

தேயாப் போகம் 37 , 42 
தெருளில் தோற்றம் 473-4 தேயாமை 303 , 309 
தெருளுதல் 323 , 326 

தேயவல்வினை 311 , 313 
தெவிட்டல் 213 

தேயு 74 , 350 , 419 
தெள்ளாமை 270 , 276 

தேர் 70, 185 , 189 , 215 , 218 , 
தெள்ளுநர் 488 , 490 

221 , 362 , 365 
தெளித்தல் -331 , 335 

தேர்ச்சி 295 , 297 
தளிந்தோர் 488 , 490 

தேர்ப்பாகன் 247 
தெளிமதி 494 , 497 

தேர்பு 103 , 108 
தெளியாமை 231, 234 

தேர்மரச் சுற்று 71 
தெளிவரல் 331 , 333 

தேராதி வாகனங்கள் 68 , 365 
தெளிவருஞ்சிவன் 488 , 490 தேவசுவாமி 253 
தெளிவித்தல் 209 

தேவதத்தன் 80 , 86 , 256 
தெளிவுக் காட்சி 322 

தவதாகாரிய பரிபாலனம் 178 
தெற்று தல் 217 

தேவதேவன் 5 , 21 , 488 , 490 , 
தறுங்கனல் 316 , 319 

493 
தென்றிசை 223 , 224 

தேவதை 246 
தென்றிசையங்கி 289 

தேவர் 26-8 , 30 , 33-5 , 212 , 246 , 
தேஎம் 215 , 219 

250 , 255 , 278 , 332 , 334 , 
தேகதேகாந்தம் 193 

496 
தேகம் 41-2, 45 , 54-8 , 65-8, 70 , தேவர் கோ 168 

73 , 83 , 93 , 133 , 171 , 185 , தேவரீர் 495 
191 , 197 , 201 , 206 , 217 , | தேவருலகம் 404 
224, 229 , 231 , 236-7 , 242 , தேவாமிர்தம் 32 
253 , 292 , 310 , 312 , 315 , 

தேவாலயம் 168 
320-1 , 333 , 349 , 381-2 , தேவோத்தமன் 490 
428 , 461 , 464 , 502 

தேற்றம் 130, 137 , 208 , 234 , 
தேகபாரம் 228 , 292 , 296 

244 , 247 , 256 , 322 , 352 , 
தேகன் 374 , 381 

425 
தேகாத்தும விசாரம் 73 

தேற்றாமரம் 321-2 
தகாதி பிரபஞ்சம் 60 

தேற்றேகாரம் 319 
தகா தேகநிலை 428 

தேன் 31 , 211-2 
தேகாந்தம் 191 

தைச தாங்காரம் 478 
தேகாந்தரம் 185 , 200 

தைத்தல் 287 , 291 
தேகி 68 , 82 , 185 , 312 , 349 தைவந்திடுதல் 238 , 241 
தேசவன் 388 

தைவரல் 264 , 267 
தசாந்தரம் 252 

தைவருதல் 331, 337 
தேசிகர் 301 

ெ 

தாகுதி 117 , 130 , 136 
தேசிகன் 467 , 472 

தொகுதித்து 123 
தேசு 211 , 214, 287 , 289 , 302 , தொகையாற்றல் 232 
305 , 311 , 315 

தொட்டல் 157 , 167 


71 


557 


தொடக்கு 190 , 292 , 294 , 374 , | தோலாமொழித்தேவர் 160 
383 , 415 , 420 

தோலுரித்தல் 296 
தொடக்குறுவார் 284 

தோழன் 247 
தொடங்கற்காலை 131 , 140 

தோளணிகலம் 64 
தொடங்கினன் வவ்வல் 176 , 182, தோற்கிடுகு 68 , 70 
தாடர்ச்சி 73 , 202 

தோற்றக் கேடுகள் 463 
தொடர்பிற்று 104 , 111 

தோற்றப் படுதல் 135 
தொடர்பு 39 , 47 , 72-3 , 217 தோற்றம் 6 , 118 , 124 , 130 , 136 , 
தொடுத்தல் 222-3 , 232 

142 , 146 , 397 , 473-4 , 485 
தொடு தல் 257 , 262 

தோற்றமீறொன்றில்லோன் 3 
தொத்தல் 230,28 ? 

தோற்றரவு 99 , 136 
தொத்து 38 , 43 

தோற்று தல் 146 , 321 
தாத்துவது 466 , 470 

தோற்றுவது 130 , 135 
தொத்தூன் 19 , 23 

தோற்றுவித்தல் 132 
தொல்காப்பியர் 162 , 202 , 205 , தோன் றல் 401 , 411 
218 , 377 , 404 

தோன்று தல் 397 
தொல்லை 223 , 226-7 , 231-2 நக்கிரதேவர் 51 
தொல்லைவினை 256 , 259 

நக்கிரர் 167 
தொல்லோன் 4 , 8 

நக்குதல் 6 , 9 
தொலைச்சு தல் 330 , 332 

நகர் 215-6 , 219 , 221-2 
தொலைத்தல் 400 

நகரி 216 , 219 , 221 
தொலைவு 287 , 291 

நகுடன் 249 , 255 
தொலையாமை 291 

நகை 239 , 241 
தொழில் 38 , 45 , 152 , 283 , 287 , நச்சம்பு 272 

289 , 371-2 , 394 , 397 நச்சினார்க்கினியர் 17 , 84 , 94 , 
தொழிற் கருவி 218 

164 , 236 , 272 , 275, 296-7, 
தொழிற்பாடு 398 

338 , 419 , 484 
தாழின் முதனிலை 202 

நச்சு தல் 427 
தொழுது 150-1 

நசித்தல் 480 
தொழுநோய் 175 , 177 

நசை 302, 304 
தாழுனை 175 , 177 

நஞ்சு 25-7 , 33-5 , 244-5 , 281-2, 
தொன்முது கடவுள் 330 , 332 

295-6 , 300 , 321 , 443 
தான்முது பிறவி 323 , 327 

நஞ்சுவர்க்கம் 285 
தொன்மை 332 

நட்பாளர் 88 
தோட்டி 17 , 218 

நட்பு 227-8 , 231 
தோடம் 130 , 134-5 , 191 , 285 , நடநவிற்றல் 292-3 
310 , 335 , 344 , 457 , 459 

நடமாடி 363 
தோடு 264 , 267 , 400 

டனம் 369 
தோத்திரம் 10 , 13 , 18 , 30 , 241 , நடுக்கம் 180 , 266 , 344 
336 

நடுநிலை 314 , 469 
தோத்திரித்தல் 237 

நடுவுநிலை 237 
தோய்தல் 155 , 160 

நடை 80 , 86 , 347 , 349 
தோய்வு 463 

நண்டு 497 
தோல் 74 , 79 , 82, 206 , 302 , 305 நண்ணு தல் 323 , 326 


நட 


558 


நணித்து 184, 189 

| நலமலி கட்டகம் 391 
நதி 244 , 247 

நலமலி புற்கலன் 426 
நந்தவனம் 167 

நலி தல் 322 
நந்தும் 466-7 

நவிலுதல் 126-7 
நப்பூதனார் 84 , 208 

நவிற்றல் 292-3 
நம்பியாண்டார் நம்பிகள் 17 , 334 நவை 400 , 406 
நம்பியாரூரர் 42 , 425 

நளிர்வரை 26 
நயம் 476 

நளினப் பாசடை 440 , 446 
நயத்தல் 427 

நற்றொழில் 391 
நயவாமை 391 , 394 

நறுஞ்சாந்தம் 238 , 241 
நயனம் 29 

நறுநாற்றம் 241 , 497 
நரகத்தார் 243 

நறுநெய் 257 , 260 , 270 , 275 
நரகம் 127 , 182 , 243-6 

நறும்புகை 273 
நரப்புக் கருவி 302-3 

நறுவிரை 257 , 261 
நரம்பு 74 , 82 , 338 

நன்பகலமையம் 23 
நரலை 170 , 174 

நன்மலர் 493 
நரி 302 , 305 

நன்மை 220, 232-3 , 239 , 245 , 
நரைக்கமம் 302, 306 

249 , 250, 255-6 , 475 
நல்குமன் 402 

நன்று 104 , 110 , 223 , 225 , 292 , 
நல்லந்துவனார் 93 

294 , 385 , 390, 466-7 
நல்லவை 284 , 505 

நன்னடை 81 , 91 
நல்லறிவு 466-7 

நன்னதி 244 , 247 
நல்லாறு 364 

நன்னயம் 238 , 240 
நல்லான் 257 , 260 , 347 , 349 நன்னராண்மை 157 , 167 
நல்லியல் 373, 379 

நன்னீர் 489, 491-2 
- நல்லுயிர் 323 , 326 , 415, 417 நன்னெறி 211 , 214 , 314 
நல்லூழ் 50 
நல்லொழுக்கம் 77 

நனி 223 , 226 
நல்லோய் 142 , 145 

நனிபடரார் 117 , 121 
நல்லோர் 212, 215 , 220 , 240 , நனிபுணர்தல் 37 , 41 
345 , 468 

நனிமிக 287 , 290 
நல்லோன் 473 , 476 

நனியுணர்தல் 104, 110 
நல்வலி 374, 383 

நனைகவுள் வேழம் 9-10 
நல்வினை 244-5 , 489 

நா 287, 289 
நல்வினைமாட்சி 244-5 

நாககன்னி 246 
நல்வினையாலின் 488-9 

நாகம் 26 
நலங்கிளர் காழ் 317 

நாகமுயர்த்தேரன் 244-5 
நலங்கிளர் கிரியை 33 , 35 

நாகர் 244 , 246 
நலங்கிளர் சூழ்ச்சி 215, 220 நாகன் 80 , 86 
நலங்கேழ் பொடி 257, 260 நாசம் 54 , 129 , 131-2 , 138 , 216 , 
நலத்தகையாளர் 228-9 

221 
நலந்தருகாமம் 402 , 414 

நாசோற்பத்தி 200 
நலீக் தீங்குகள் 243 

நாட்டம் 26, 29 , 105 , 114, 331 , 
நலம் 1 

337 


நனவு 81 , 91 


559 


நாடருங் கேள்வி 239 , 244 

நான்மறை 21 , 425 
நாடா 147 

நான்முகன் 228 
நாடு தல் 72-3 

நானாவித பதார்த்தம் 68 
நாண் 25 , 27 , 32 , 448 , 452 

நானாவிதம் 201-2, 396 
நாணம் 452 

நிக்கிரகங்கள் 468 
நாணற் கிழங்கு 24 

நிக்கிரகித்தல் 345 
நாதபரியந்தம் 408 

நிகமனம் 58, 365 
நாதம் 1 , 60 , 126 , 379 , 410, 430 நிகர் 211 , 214 
நாதமூர்த்தம் 383 

நிகழ்ச்சி 244 
நாதவிந்து 434 

நிகழ்வு 196 
நாதன் 339 , 343 , 363 , 368 நிச்சயம் 64 , 143, 207 , 240 , 259 , 
நாநலம் 453 

291 , 360, 381 
நாப்பண் 79 , 83 , 95 , 97 

நிச்சயிக்கை 147 
நாபித்தானம் 83-4 , 93 

நிச்சயித்தல் 133 , 357 , 462, 485 
நாமத்தரண் 302, 308 

நிட்கள சகளம் 398 
நாமதேயம் 343 

நிட்கள சிவம் 430 
நாமம் 343 

நிட்களம் 398 , 427-8 , 432, 434-5 , 
நாமமில்லோன் 339 , 343 

449, 457-9 
நாமவிசேடம் 439 , 442 

நிட்களன் 374 , 385 , 434-5 
நாமவேலான் 270 , 274 

நிடதம் 5 
நாய் 234 , 304 

நிணம் 75, 302 , 304-5 
நாயகன் 267 , 426 , 428 

நித்தப் பொருள் 313 , 387 
நாயகி 11 , 407 

நித்தம் 117 , 121 , 316 , 344 , 463 
நாரச் செய்தி 415 , 417 

நித்த வியாபக சித்து 230 
நாரணன் 6 

நித்தன் 37 , 41 , 339, 344 , 387 , 
நாரதீயம் 35 

466 , 470 
நாரம் 284-5 , 415 , 417 

நித்திய சொரூபம் 333 
நாராயண கண்டர் 357 

நித்தியநோய் 284, 321-2 
நாயகன் 386 

நித்தியம் 40 , 53 , 135 , 149 , 160, 
நாயகி 486 

200 , 313 , 316-7 , 341 , 387 , 
நாராசம் 241 

406 , 422 , 430 , 489 
நால்வகை வாக்கு 409 

நித்தியவத்து 132 
நால்வர்க்கம் 219 

நித்தியவியாபகம் 319 
நால்வாய் 1-2 

நித்தியன் 467 , 470 
நாலந்தக் கரணம் 8 

நித்தியோபாதை 284 
நாலுவர்க்கப் பிறப்பு 198 

நித்திரை 187 , 266 
நாவிதர் 328 

நிதம்பம் 172, 448 , 451 
நாவிற்கு விளக்கம் 268 

நிதி 223 , 227-8 , 231 
நாவொடு நவிலாமை 488 , 590 நிபாதம் 466 , 471 
நாளாவட்டம் 196 

நிபிடம் 117 , 122 , 125 
நாற்கதி 170 , 174, 176 , 183 , நிபிடமலம் 278 
2001 

நிமலம் 426 , 431 
நாற்றம் 278 , 279 

நிமித்த காரணம் 397 , 463 
நான்குவர்க்கம் 174 

நிமித்த காரணன் 60 , 133 


560 


3 


நிமித்தகாரர் 88 

நிலை புணர்பண்பு 494 , 498 
நிமிர்தல் 38 , 43 , 213 

நிலைபெறுதல் 397 
நிமிர்ப 211 , 213 

நிலைபேறுடைமை 406 
நியதி 38 , 44, 80 , 88 , 133 நிலைமலிகலை 426 , 428 
நியதிதத்துவம் 44 

நிலை மலிபு 126-7 , 175 , 180 
நியமம் 36 , 130 , 134 , 141 , 145 , | நிலைமை 11 , 14 , 37 
482 

நிலைமையன் 457 , 460 
நியமித்தல் 463 

நிவத்தல் 211 , 214-5 , 217 , 257 , 
நியாய நூல் 217 

262 , 270 , 275 
நியாயம் 134 

நிவந்த 311 , 315 
நிர்ச்சேடம் 214 

நிவந்திசின் 287 , 289 
நிர்ப்பயம் 455 

நிவந்தோன் 457 , 460 
நிர்ப்பீசம் 506 

நிவிர்த்தி 5 , 365-6 , 464 , 502 , 
நிர்மதம் 377 

505 
நிரஞ்சனதேவ நாயனார் 324 நிவிர்த்திகலை 5,386 
நிரதிகாரை 506 

நிழலவிரமணி 477 , 479 
நிரந்தரம் 288 

நிழற்பாவை 64 , 66 
நிரம்பவழகியார் 258 

நிற்குமது 106 
நிரயம் 176 , 182 , 239 , 243 , நிற்றல் 75 
நிராகரணம் 95-6 , 196 , 198 நிறம் 76 , 284-5 , 342 
நிராகரித்தல் 100 , 193 

நிறீஇ 79 , 82 , 150, 152, 193 , 
நிராதாரம் 506 

199 
நிராதாரயோகம் 433-4 

நிறுத்தல் 310-1 , 313-4 
நிருதர் 175 , 178 

நிறை 259 , 448 , 452 
நிருபன் 427 , 437 , 481 , 486 நிறைதல் 466 , 470 
நிருமல துரியாவத்தை 345 நிறைந்தோன் 193 , 197 , 340, 
நிருமலன் 200-1 , 342, 379 , 466 , 3-47 , 466 , 470 
471 

நின்மல சிவானந்தம் 48 
நிருவாண தீக்கை 506 

நின்மல ஞானவான்கள் 78 
நிரைத்தல் 79 , 82 

நின்மல துரியாவத்தை 338 
நிரையம் 126-7 

நின்மலம் 39, 48-9 , 51 , 93 
நிலம் 224 , 249 , 254 , 260 , 295-6 , நின்மலன் 30 , 49-50 , 100 , 201 , 
347 , 350 , 361 

315 , 338 , 376 , 459 , 503 
நிலமிசை 228 , 230 

நின்றது 117 , 123 , 201, 203 
நிலவலன் 426 , 428 

நின்றதை 73 , 78 
நிலவுலகு 386 , 388 

நின்றனர் 117 , 120 
நிலன் 457 , 460 

நின்றனன் 385 , 390 
நிலாமுற்றம் 199 

நின்றுழி நில்லாமை 371-2 
நிலீ இயர் 193 , 200 

நின்றோர் 117 , 121 
நிலை 287 , 291 

நின்றோன் 425 
நிலைஇ 427 

நினைக்கை 160 
நிலைக்குரிமரபு 384 

நினைகுவர் 292, 294 
நிலைகலங்குதல் 291 

நினை தல் 80 , 91 
நிலைத்திணை 232 

நினைமோ 499 , 504 


561 


நீங்குதல் 80 , 90 

நுரைவாயருவி 302 , 307 
நீட்டல் விகாரம் 465 

நுவலுதல் 11 , 211 , 218 
நீண்ட கண்ணியர் 63 , 66 

நுவறும் 150, 154 
நீணிலத்தோர் 416 , 421 

நுழைதல் 184 , 188 
நீணிலம் 103 , 108 

நுனித்தல் 72-3 
நீத்தல் 235-6 , 295-6 

நூ க்கல் 244-5 
நீ தம் 416 , 421 
நீதி 80 , 89 , 280 , 284 

நூக்கு தல் 19 

நூல் 129-30 , 133 , 136 , 143 , 
நீதிமான் 89 , 337 

146-7 , 204 , 208 , 327 
நீ தியன் 331 , 336 , 362 , 365 

நூல் வழக்கு 
நீந்தல் 156, 165 

நூல் விரித்தல் 156 , 162 
நீர் 69 , 130 , 135 , 301 , 347 , 350 , 

நாலிழை 136 , 138 
361 , 415 , 419 
நீர்க்கோம்பு 177 

நாலுரை கூறல் 162 

நூற்கடல் 346 
நீர்நிலை 324 , 328 

நூற்கழி 136-7 
நீர்மை 33 

நூற் பெயர் 27. 32 
நீரிழிவு 177 

நூற் பொருள் 25 
நீலம் 5,76 

நூறு தல் 156 , 166 , 216 , 221-2 , 
நீலமேகம் 450 

292, 294 , 493 , 497 
நீலமேனி 30 

நூன்மரபு 209 
நீலாதிவண்ணம் 342 
நீழல் 347-9 , 416 , 422 

நெக்குருகுதல் 267 
நீழலம் 324, 329 

நெகிழ்பு 264 , 267 
நீளிடை 457 , 459 

நெசவுக்கருவி 148 

நெஞ்சம் 235-6 , 331 , 336 
நுகம் 159 

நெஞ்சு 80 , 209 
நுகர்கை 180 

நெடிது நினைகுவர் 292 , 295 
நுகர்ச்சி 171 , 257 , 276 , 313 

நெடியோர் பகுதி 287-8 
நுகர்தல் செல்லாது 59-60 

நெடியோர் 239 , 244 
நுகர்பவர் 96, 101 

நெடுங்கண் 105 , 114 , 249 , 252 , 
நுகர்வு 175 , 178 

269 , 272 
நுகருநர் 284-5 

நெடும்பிழை 61 
நுடங்குதல் 237 , 262 

நெடுமதில் 216 , 221 
நுடங்குநுதல் 269 , 272 

நெடுமாக்கோடு 270, 275 
நுண்டாது 264 , 267 

நெடுமால் 26 
நுண்ணூல் 105 , 115 

நெய் 357 , 349 
நுண்மாணுழைபுலம் 207 

நெய்வாய் 148 , 262 , 270 , 275 
நுண்மை 346 

நெருப்பு 65-6 , 235 , 286 , 319 , 
நுணங்கிய 340 , 346 

358 
நுணங்கியது 401 

நெல் 63 , 65 
நுணங்கிய வாகன் 53 , 55 , 57 

நெற்று 292 
நுதல்விழி 26 , 29 , 269 , 272 , 

நெறி 9 , 33 , 36 , 103,108,310, 312 
332 

நெறியறிபுலவர் 56 , 59 

நெறிபினோர் 284, 286 
நுரைத்தலை 26 , 29 

நெறிவருமுடல் 64 , 67 


நுரை 335 


562 


தது 127 


நேமி 385 , 388 

பகற்காலம் 397 
நேமிமால்வரை 184 , 188 

பகிர்தல் 45 
நேரியன் 217 

பகிர தன் கங்கையைக் கொணர்ந் 
நையாயிகர் 138 
நொசிவிடவிகாரம் 426 , 429 

பகுத்தல் 203 
நொடிதல் 287-8 

பகுதி 264, 266 , 287-8 
நொதுமலர் 231-2 

பகுந்தது 196 
நொந்து 96 , 101 

பகுப்பு 192 , 196 
நொந்துழி 150 , 15 : 4 

பகுவாய் 204 , 206 , 279 , 281 , 
நொய் 22 

295-6 , 331 , 337 
நோக்கம் 67-8 

பகை 227-8 , 231 , 489-90 , 
நோக்கருநாரம் 284-5 

பகைஞர் 227 , 229 
நோக்காமை 314 , 329 

பகைப்புலம் 285 
நோய் 102 , 284 , 312 , 321 , 482 

பகையரசர் 247 , 285 
நோய்க்குக் காரணம் மயக்கம் 13 பகைவர் 229 , 484 

பங்கம் 26 , 466 , 468 
நோயில்லாதோன் 343 
நோயுடையான் 236 

பங்கயப்போது 27 , 30-1 
நோவன செய்தல் 156 , 166 

பங்கயம் 265 , 328 
நோற்பார் 482 

பங்கிக்கப்படு தல் 344 , 361 
நோன்ஞாண் 27 , 31 

பங்கு 344 
நோன்பினவர் 481-2 

பச்சைப் பசுங்கொடி 7 

பச்சைமலை 274 
நோன்பு 72 , 77 
நோன்மை 463 

பசி 75 , 270 , 273 

பசிநோய் 321 
நோன்றல் 482 

பசு 37 , 39 , 40 , 49 , 57 , 59 , 61-2, 
பஃறொழில் 415 , 421 
பக்கம் 43, 72-3, 370 , 372 

260 , 300 , 316-7 , 349 , 426 , 
பக்கமலை 52 

428 , 433 , 449 , 467, 498, 500 
பக்குவகாலம் 122, 125 

பசுத்தன்மை 429 

பசுத்துவம் 15 , 121 , 437 , 494-7 , 
பக்குவப்படுதல் 44 , 171 , 174 , 

500 
257 , 314 , 369 
பக்குவம் 65 , 138 , 230, 235 , 262 , 

பசுத்துவம் போகை 499 
468-9 

பசு தரிசனம் 73 , 82 , 101 
பக்குவர் 300 , 328 , 501 

பசுநெறி 117 , 121 
பக்குவாசயம் 77 

பசுப்பொருள் 347 
பக்குவாபக்குவம் 301 

பசுபதி 433 , 493-4 
பக்கு வான்மாக்கள் 7 , 15 , 30 

பசுபாச ஞானம் 429 
பக்குவானு குணம் 414 

பசுபாசபதிகள் 485 
பகடு 184-5 

பசுபாசம் 489 
பகர் தல் 481 , 484 

பசும்பொன் 193 , 198 
பகர்வர் 104 , 111 

பசுமடம் கட்டுதல் 167 
பகலாணி 159 

பசுவுண்மை 57 , 60 , 105 , 312 
பகலிற்றோன்றல் 155 , 159 

பஞ்ச கிருத்திய பதி 400 
பகலோன் 402 , 421 

பஞ்ச கிருத்தியம் 369 , 383 , 392, 

394 , 396 , 402 , 407 , 448 


563 


பஞ்ச சத்தி 411 

படைநடுவண் வேந்தனைச் 
பஞ்ச சயனம் 92 , 94 

சென்று காண்டல் 97 
பஞ்சபாதகம் 165 

படைப்பாதி தொழில் 394 
பஞ்ச பூதங்கள் 407 

படைப்பு 256 , 259, 440 
பஞ்சமந்திரமூர்த்தி 378 

படைப்பு உயிர்ப்பொருட்டு 61 
பஞ்சவிஞ்சதி 72-4 

படைமடம் 156 , 163 
பஞ்சவிடயம் 205 

படையுடன்படாமை 156 
பஞ்சவிந்தியம் 302, 306 

படைவீடு 306 
பஞ்சவிந்திரியம் 205 , 325 

படைவீரர் 22 
பஞ்சாவத்தை 82 

பண் 11 
பஞ்சுமெத்தை 94 

பண்டறிசுட்டு 8 , 279 
பஞ்சேந்திரியங்கள் 17 , 179 , 218 , பண்டு 25 
306 , 456 

பண்டைச் சான்றோர் 23 
பட்டநாராயணர் 146 

பண்டைப் பயிற்சி 213 
பட்டராமகண்டர் 381 

பண்ணுகை 393 
பட்டாசாரியன்நெறி 346 

பண்ணுதல் 96 
பட்டினத்தடிகள் 116 , 170,181-3, பண்ணை 150 , 152 

224 , 268 , 329 , 463 , 465 பண்படப் பாடுதல் 13 
படம் 130, 136 , 142 , 148 

பண்படல் 271 , 277 
படர் 117-8 

பண்பார் பூண் 14 , 16 
படர் தல் 169 , 172 , 223 , 226 , பண்பு 281 , 494 

249 , 252, 415 , 416 , 419 , பண்பைப் பண்பு விசேடித்தல் 
421 

301 
படரடுபெருவலி 413 

பணாமணி 25 , 27 
படராமை 117 , 121 

பணி 244 , 246-7 
படலம் 114 

பணிதல் 427 
படா அது 117 , 122 

பணை 169 , 172 
படி 53 , 55 , 185 , 191 , 249 , 255 பணைத்தோள் 249 , 252 
படிகம் 506 

பத்தி 8 
படித்தல் 156 , 163 

பத்திமை 35 
படிதல் 280 , 295 , 299 

பத்திரகாளி 5 
படியடங்கா அடி 339-40 

பத்துவகைத் தீவினை 168-9 
படியாமை 457 , 459 

பத்துவகை வாயுக்கள் 86-7 
படியுநர் 280 , 284, 426 , 433 பதங்கன் 415 , 420 , 466 , 468 
படிவது 104 , 112 
படிவம் 72-3 , 249, 255 , 295-6 பதம் 67-8 , 79 , 85 , 500-2 - 
படிற்றுரை 156 , 163 

பதம்படர் திருந்தடி 184 , 187 
படுக்கை 92 , 303 

பதமுத்தி 485 
படுசொல் 453 

பதாகினி 215 
படுத்தல் 235 , 237 

பதாகை 79, 82 
படை 21 , 68, 218 , 486 

பதார்த்தங்கள் 68 , 78 , 107 , 137 , 
படைத்தல் 6 , 397 , 464 

139 , 143 , 190 , 284-5 , 360 , 
படைத்தொழில்வாணர் 88 

406 , 408 , 412 , 434 , 441, 461 
படைத் தொழிலாளர் 88 

503 


பதடி 61 


561 


3 


பதி 37 , 39 , 40 , 62 , 292-3 , 316-7 , | பயிர்செய்வார் 186 

341 , 347 , 352, 354 , 362, பயிர்ப்பு 94 , 452 

365 , 400 , 485 , 494 , 504 பயிற்றல் 238 , 241 
பதிசாதகம் 371-2 

பர்த்தா 325 
பதித்துவமாகை 499 

பரகாயப்பிரவேசம் 253 
பதித்துவம் 120 , 338 , 36 ! ), 189 , பரசுராமர் 254 
-194-8,504 

பரஞ்சோதி முனிவர் 346 
பதிப்பது 466 , 471 

பரஞானம் 214 , 263 , 324-5 , 485 
பதிப்பாசிரியர் 469 

பரத்தல் 49 , 51 , 66 
பதிப்பொருள் 200 , 347 , 364 பர தந்திரியம் 117 , 119 , 120-1 
பதிபசுபாசவுண்மை 2 

பரநாதம் 4344 
பதியது தன்மை 117-3 

பரப்புதல் 287 , 290 
பதியளவு 362 , 364 

பரம் 214 , 263 , 478 , 485 
பதியாதல் 495-6 

பரம்பரன் 338 
பதியிலக்கணம் 338-40 

பரம்பரை 47 
பதியுண்மை 333-5 , 354, 363 , பரம்பொருள் 8 
371 , 374 , 385 , 483 

பரமகாரணம் 135 , 385 , 390 
பதினெட்டுப்பாடை 20 

பரமகுரு 212 
பதுமராகம் 347-8 

பரமசிவன் 25 , 33-4 , 36 , 39 , 42 , 
பந்தகாரணம் 288, 473-4 

44 , 46-8 , 50-1 , 54 , 60-1 , 
பந்தத்தினர் 217 

100 , 133 , 149 , 172, 196 , 
பந்தபாசம் 284 

207 , 258 , 265 , 337 , 341 , 
பந்தம் 38-9 , 45 , 48 , 52 , 54 , 117 , 347-8 , 369 , 371 , 375-6 , 378 , 

120 , 170 , 237 , 302 , 310-1 , 381 , 384 , 387 , 390 , 392 , 
313 , 340 , 370 , 401 , 405 , 408 394-5 , 398-9 , 402-5 , 407-8 , 
498 , 501 

410-3 , 417, 422-3 , 425 , 427 , 
பந்தமில்லாதோன் 464 

432-3 , 435-6 , 445 , 447 , 467 , 
பந்தவேது 284 

469 , 470-1 , 493 , 499 , 503-4 
பந்தன் 428 

பரமசிவபரத்துவம் 456 
பந்தனை 8 , 95-6 , 109 

பரமயோகம் 48 
பந்தித்தல் 38 , 45 , 123 , 223 , 243 , பரமன் 31 , 323 

259 , 263 , 314,334 , 345, 363 | பரமாகாயம் 389 
பந்தித்துக்கோடல் 210 

பரமாசாரியர் 30 , 52 , 212 , 211 , 
பந்தியாமை 213 

219 
பந்து 217 

பரமாணு 130 , 132 , 137-8 , 346 , 
பயக்குங்கால் 481 , 184 

419 
பயங்கரம் 410 

பரமான்மா 76 , 383 
பயத்தல் 19 , 209-10 , 244 , 266 பரமானந்த சுகம் 172 
பயந்தோன் 209-10, 223 

பரமானந்தப் பெருவெள்ளம் 294 
பயம் 459 , 466 , 472 

பரமானந்த போகம் 227 
பயன் 201-2 , 238, 240 

பரமானந்தம் 8, 216 , 222 
பயன்படாமை 459 

பரமானந்தமாகிய செல்வம் 18 
பய்னில்செயல் 61 , 462 

பரமானந்த முனிவன் 15 , 18 , 199 
பயனின்ற படித்தல் 156 , 162 பரமானந்தவனுபோகம் 212 


72 


565 


பரமுத்தி 485 

பருவதம் 7 , 319 . 
பரமேசுவரர் 21 , 330 , 456 

பருவம் 194 
பரமோபதேசம் 212 

பருவரல் 238 , 240 
பரவத்து 345 

பருவரை 26 
பரவாகீசுவரி 411 

பல்கதிர் 415 , 420 
பரவிந்து 434 

பல்சுவைப் போனகம் 163 
பரவுதல் 63, 65 

பல் பரிசனம் 80, 86 
பரன் 59-62 

பல் பிணம் 63 , 65 
பராசத்தி 46 , 113 , 397 , 411 பல் புகழ் 193 , 199 
பரிக்கோல் 221 

பல்லியம் 292-3 
பரிக்கிரகசத்தி 413 

பலம் 289-90, 393 , 481, 483 
பரிகாரம் 258-9, 280, 393 , 404 , | பலர் புகலறியா அரங்கு 80 , 91 
470, 476, 496 

பலன் 483 
பரிகாரி 236 

பலாச்சுளை 274 
பரிசம் 74 , 80, 86 , 218 , 361 , 453 பலாதிவிடயம் 151 
பரிசனம் 80 , 86 , 307 

பவ்வம் 449 , 453 
பரிசித்தல் 66 , 266 

பவபயம் 466 , 472 
பரிசுத்தர் 21 

பவம் 262 
பரிணமித்தல் 172, 44, 478 பவழக்கொடி 491 
பரிணாமக் கூட்டம் 195 

பவளம் 491 
பரிணாமம் 104 , 112-3 , 149 , 172 பவனி 176 , 183 
பரிணாமவர்க்கம் 113 

பழம் 295-6 , 347 , 349 
பரிபக்குவம் 335 

பழமொழி 236 , 326 
பரிபவம் 250 

பழவினை 256-7 
பரிபாக காலம் 118 

பழனம் 192, 194 , 488 , 491 , 494 , 
பரிபாகம் 125 , 209, 336 

498 
பரிபூரணம் 119 , 324, 330 

பழிச்சல் 81 , 93 
பரிமளம் 279 

பழிச்சு தல் 9-11 , 13 
பரிமேலழகர் 7 , 17 , 93 , 113, 153 , பழிச்சுநர் 238 , 241 

158-9, 161 , 163 , 167 , 176 , ) பழி தராகம் 56-7 
230, 240, 294, 463 

பழி தீர்வண்ணம் 342 
பரியன் 217 

பழிப்பு 57 
பரியாப்பந்தம் 38, 45 

பழிவாழேனோர் 19 
பரியாயம் 240 

பழுக்கழி 79, 82 
பரியாளம் 86 

பழுத்தல் 235-6 
பரிவாரத்தார் 86 

பழுது 

256-8 
பரிவாரம் 80, 90 

பழுவெலும்பு 70-1 , 82 

பழைமை 295 , 297 
பருகுதல் 204, 206 

பழையது 232 
பழையோர் 6 

பள்ளி 95 , 97 , 157 , 168 , 185, 
பருதிவானோன் 385 , 388 

190 
பருந்து 270, 273 

பள்ளி கொள்ளல் 92 
பருமுள் 215 , 217 

பள்ளிமண்டபம் 81 , 92 


பருகல் 69 


பருகுவ 211, 213 
பருத்தல் 312 


566 


பளிங்கு 49 , 51 , 193 , 198 , 348 , ! பாசத் தொடர்பு 314 
351 

பாச நீக்கம் 498, 502 
பளிதம் 238, 241 

பாசப் பெருவலி 317 , 322 
பற்றறறோர் 8 

பாசப் பொருள் 347 
பற்றில்லாமை 343 

பாசபந்தம் 105 , 183 , 216 , 221 , 
பற்றின்மை 295 

429 
பற்று 299 , 323-4 , 499 , 502 பாசம் 37 , 39 , 40 , 61-2 , 103 , 106 , 
பற்றுக்கோடு 140 , 259 , 478 , 500 201 , 213 , 256 , 259 , 316-7 , 
பற்று தல் 201 

319 , 322, 354, 361 , 371 , 
பறவை 175, 178 , 303 

439, 442 , 485 , 498 , 500 
பறவைக் கூட்டம் 151 

பாசமறைப்பு 314 
பறி 311 , 314 

பாசமோசனம் 506 
பறைந்தோன் 340 , 345 

பாசவல்லி 211 , 213 
பன்முறை 150-1, 235-6 

பாசவிகாரம் 105 
பன்முறைக் கொழுதல் 150-1 பாச விமோசம் 489 
பன்மைத் தன்மை 124 

பாசவியல்பு 173 
பன்மையாற் கூறல் 475 

பாசவிலக்கணம் 105 
பன்னருஞ் சிறப்பு 155 , 160 பாசவைராக்கியம் 16 
பன்னருந் தத்துவம் 478-9 

பாசறை 302, 806 
பன்னாப் பெருவலி 402 , 413 

பாசானாதி 208 
பன்னாமரபு 104 , 111 

பாடல் சான்ற புகழ் 193 , 199 
பன்னிய 416 , 424 , 493-4 

பாடு 20 , 24 
பன்னு தல் 201 , 203 , 228 , 231 , | பாடு தருபாயம் 473 

316,319,426 , 428 , 498 , 500 பாடுவோர் 199 
பன்னுவம் 72,75 , 373, 376 , 400 

பாடை 65 
பனிதூங்கல் 331 , 335 

பாண்டம் 148 
பனுவல் 16 , 169 , 172 , 193 , 197 , பாண்டவர் 249 , 255 
449 , 453 , 493-4 

பாண்விரிபிணையல் 14 , 16 
பனுவலாட்டி 227-8 

பாணி 67-8 , 74 , 284-5 
பனுவற்பவ்வம் 449 , 453 

பாணிககிரகணம் 246 
பா 148 

பாத்திரம் 298 
பாகம் 334, 344 

பாத்தூண் 157 , 166 
பாகர் 7 , 302, 306 

பாதகம் 156, 165 
பாகிய வேறுபாடு 265 

பாதபங்கயப்போது 27 , 30-1 
பாகு 201 , 203 

பாதம் 33, 35-7, 39 , 40, 74, 215, 
பாங்கு 306 

219 , 235 , 237 , 324, 329 , 
பாசக் கூட்டம் 62 

331 , 336 , 432, 482 
பாசச் சேதம் 48 , 122-3 , 205 , பா தவக் கண்ணிழல் 169 , 172 

209 , 216 , 222 , 318 , 320 , பா தவம் 416 

324 , 328 , 371 , 443 , 471,503 பாதாதிகேசம் 241 , 321 
பாசச் சேத வேட்கை 204 

பாதாளலோகம் 245 
பாச சாலம் 106 

பாந்தள் 249 , 255 , 279 
பாசஞ் செற்ற பெருந்தகை 363 | பாப்புனை தல் 21 
பாசடை 440 , 446 

பாப்புனைபான்மை 19 , 20 


567 


பாம்பு 246 , 280-1 , 296 , 321, 143 | பிசாசு 389-90 
பாம்புண்ணீர் 300 

பிட்டபேடண நியாயம் 104 
பாமாண்சேவடி 4 , 8 

பிடரி 182 
பாய் தல் 184 , 188 

பிண்டம் 246 
பாயல் 63 , 65 , 415 , 421 

பிணச்சுமை 293 
பாயு 16 , 74 

பிணம் 63 , 65 , 156 , 164 , 292-3 
பாயுரு 79 , 86 

பிணமருந் தீமம் 63 , 65 
பார்த்தல் 311 

பிணி 150 , 152 , 235 , 237, 405 , 
பார்ப்பனவாகை 287-9 

498 , 500 
பார்ப்பு 331 , 337 

பிணித்தல் 38 , 43 , 400 , 405 
பாரணம் 223 , 225 

பிணிப்பு 103 , 109 , 204 , 206 
பாரணை 225 

பிணியவிழ்த்தல் 400 
பாரதம் 244-6 

பிணையல் 14 
பார தம்பாடிய பெருந்தேவனார் 

பித்தம் 177 , 307 
30 , 344 

பித்து 118, 123 , 175-7 , 181 , 207 , 
பாரம் 63-4 

302 , 307 
பாரம்பரியம் 6 . 

பித்தேறினார் 69 
பாராட்டல் 211 

பித்தை 27 , 31 
பாராட்டுரை 31 

பிதா 253 
பாரிசேடம் 59-62 , 432 

பிதாமாதாக்கள் 196 
பால் 38 , 44 , 212 , 300 , 347, 349 பிதிகாரம் 26 
பால்கோடாமை 155 , 159 

பிதுங்குதல் 25 , 27 
பாலர் 34 

பிரகாசம் 41 , 123 , 414-6 , 214 , 
பாலறிதெய்வம் 327 

315 , 351 , 398 , 406 , 479-80 , 
பாலன் 234 

483-4 
பாவகம் 459 

பிரகாசமாதல் 47 
பாவகன் 63 , 66 

பிரகாசித்தல் 234 , 284, 477 , 504 
பாவகன்மம் 168 

பிரகாரம் 464 
பாவகாரிகள் 21 

பிரகிருதி 43 , 196 , 478-9 
பாவபுண்ணியம் 286 , 334 

பிரகிருதிமாயை 56 , 375 
பாவம் 170 , 213 , 219 , 291 பிரசவவேதனை 181 , 224 
பாவனா தீதன் 464 

பிரசாதம் 54 , 209 
பாவனாவிசேடம் 288 

பிரசாதித்தல் 31 , 214, 246 , 
பாவனை 457 , 459, 463 , 503 

370-1 
பாவாபாவம் 457 , 462 

பிரசாரி தாவத்தை 148 
பாவிக்கப்படாமை 464 

பிரத்தியக்கம் 346 , 357 , 359 
பாவித்தல் 502 

பிரத்தியாகாரம் 36 
பாவியர் 287 , 291 

பிரதானம் 38 , 43 , 118 , 477-8 
பாவை 64, 66 

பிரதானி 220 
பாளிதம் 241 

பிரதிஞ்ஞை 57 , 355, 364, 372 , 
பாற்கடல் 29 

387 
பாற்கரியமதம் 132 

பிரதிட்டாகலை 5 
பானாள் 204 

பிரதிட்டை 502 
பிங்கலந்தை முனிவர் 165 பிரதிவாதி 145 


568 


1 


. 


பிரபஞ்ச காரியம் 402 , 429 பிராரத்தம் 258 , 262 
பிரபஞ்ச கிருத்தியம் 397 

பிராரத்த வினை 260 
பிரபஞ்ச சிருட்டி 374 

பிராரத்துவம் 133 
பிரபஞ்சத் தொகுதி 355 பிரித்துக்கூட்டல் 67 
பிரபஞ்சத் தோற்றம் 375 

பிரிந்தகறல் 105 , 114 
பிரபஞ்சம் 23 , 48, 60 , 62 , 132-3 , | பிரிந்து புணர்ந் துறைதல் 104, 

143 , 200 , 232-3 , 315 , 348, 110 
355 , 362 , 365 , 380-1 , 392-3 , | பிரிநிலை 487 
396-7 , 412 , 423 

பிரியம் 20 , 238 , 242, 484 
பிரபஞ்சரூபம் 114 

பிரியாப்பிரியம் 226 , 239 , 242 
பிரமசாரி 9 

பிரியா மோகினி 38 , 45 
பிரமதத்தன் 256 

பிரிவு 323 , 326 
பிரமம் 134 , 148 

பிருகுடி 79 , 83 
பிரம முதற்காரணவாதி 137 பிருதிவி 43 , 48 , 55 , 60, 74 , 108 , 
பிரமர கீடநியாயம் 492 

199 , 330, 355 , 409 , 419 
பிரமவிட்டுணு 34 

பிருதிவி தத்துவம் 341 , 361 , 
பிரமன் 332 , 340 

501-2 
பிரமா 6 , 250 

பிரேரித்தல் 436 
பிரமாணக்குற்றம் 137 

பிரேரிப்பது 407 
பிரமாண சாதகம் 235 

பிள்ளாய் 378, 381 
பிரமாணம் 57 , 118 , 137 , 235 , பிள்ளை 195-6 , 253 
357 

பிற்பயன் 184, 186 , 188 
பிரமாண ரகி தன் 389 

பிறங்கடை 192 , 195 
பிரமாணாபாசம் 137 

பிறங்கல் 354, 358 
பிரமாதம் 255 

பிறங்கு தல் 476 
பிரமேயத் தன்மை 356 

பிறத்தல் 129 , 132 , 311-2 
பிரயோசனம் 22 , 60 , 393-4, 485 , | பிறந்தை 287, 289, 324 , 329 
499 

பிறப்பிலி 339, 342 
பிரவர்த்தித்தல் 68 , 365 பிறப்பிறப்புக்கள் 6 , 53 , 189 , 352 
பிரவாகரூபம் 135 

பிறப்பு 174 , 219, 223 , 288 , 306 , 
பிரவாகானாதி 173 , 200 , 202-3 311 , 315 , 342 
பிரவிருத்தி 193 , 365 , 409 , 464 | பிறவாமை 466 , 468 
பிரளய காலம் 397 

பிறவாயாக்கை 215 , 219 
பிரளயாகலர் 437 , 506 

பிறவி 33 , 35 , 209, 263 , 323 , 
பிராசாதநெறி 506 

327 , 334 , 474 , 489 
பிராணமயம் 76 

பிறவிக்கடல் 326 
பிராணவாயு 91-3 , 96 , 190 

பிறவித்துக்கம் 472 
பிராணன் 80 , 86 , 255 , 277 பிறவித் துன்பம் 210 , 218 , 490 
பிராணாயாமம் 36 

பிறவிப்பிணி 235 , 237 
பிராணி 15 , 159 , 180 , 417-8 பிறவிப் பேரிடர் 27 , 31 , 33-4, 
பிராயச்சித்தம் 36 

211-2 
பிராரத்த கன்மம் 133 , 237 , 243 , | பிறவியச்சம் 472 

256-7 , 262-3 , 298 , 315, 332 , | பிறவிவெப்பம் 30 
489 

பிறவிவேர் 27 , 30 


569 


பிறவினைப்பொருள் 422 

புட்டகம் 184 , 187 
பிறழ்ச்சி 272 , 450 

புட்பசயனம் 97 , 273 
பிறழ்தல் 231 , 233 , 265, 268 புட்பதந்தர் 252 
பிறழாநிலைமை 16 , 37 

புட்பபாணம் 291 
பிறழாமாயை 103, 109 

புட்பம் 97 , 237 , 350, 403 
பிறழாவினை 295 , 297 
பிறன்பொருள் விழையாமை 155 , புடமடி 142, 147 , 169, 172 

புட்பமாலை 452 
158 

புடவி 416 , 423 , 502 
பிறிதுமொழிதல் 148 
பிறைச்சந்திரன் 9 

புடவை 55 , 68 , 136 , 143-4 , 

146-8 , 503 
பிறைமருப்பு 9 
பிறைமருள்கோடு 9 

புடை 37 , 43 
பின்னது 247 

புடைபடவுயர் தல் 473 , 476 
பின்னர் 38 , 44 , 52-3 , 64 , 494 

புடையதை 184 , 188 

புண் 209 , 235-6 , 241 , 302, 304 
பின்னிடல் 117 , 122 

புண்ணியக்குழம்பு 257, 260 
பின்னுவிட நெறித்த கூந்தல் 

புண்ணிய கன்மம் 168 
448 , 450 

புண்ணியம் 14 , 16 , 108 , 161 , 
பீடம் 12 

170, 214 
பீடிய லாண்டகை 440 , 445 

புண்ணிய பாவங்கள் 31 , 44 , 151 , 
பீடுதருபாயம் 473 , 476 

154, 173, 201 , 203 , 219, 
பீலி 270, 274 

223 , 226 , 232 , 405-6 
பீலிமுருந்து 270, 275 

புண்ணியவான்கள் 212 
பீறல் 187 

புணர்ச்சி 486 
பீறிடுதல் 267 

புணர்த்தல் 155 , 157 , 193, 199 
புக்குழிப்புலப்படாமை 333 புணர்தல் 49 , 50 , 80 , 90 , 131 , 
புகர்முகக் களிறு 95, 98 

140 
புகர்முகம் 189 , 328 

புணர்திறம் 150, 152 
புகர்வாள் 449 , 455 

புணராமை 342, 348 , 352 , 416 , 
புகல் 324, 329 

424 
புகலிடம் 324, 329-30 , 387 , 392 | புணரி 170 , 174 , 295 , 299 , 340 , 
புகழ் 49 , 51 

346 
புகழாக்கட்டில் 63 , 65 

புணை 326 
புகை 63 , 66, 354 , 358 

புத்தி 38 , 43, 74 , 88 , 91 , 220 
புகைக்கொடி 284-5 

புத்திகுணம் எட்டு 41 
புகைநிறம் 76 

புத்தி தத்துவம் 43 , 56 , 263 , 478 
புசிக்கை 186 
புசித்தல் 65 , 67 , 69 , 202, 212 , புத்திபண்ணுதல் 36 , 233 

புத்திபண்ணியறிதல் 36 
223 , 230-1, 284 , 322 , 369 புத்திபூருவம் 127 
புசித்தோர் 127 

புத்திமான் 70 , 119 
புசிப்பது 54 

புத்தியிந்திரியம் 16, 74 
புசிப்பவர் 101 

புத்திரவேடணை 220 
புசிப்பித்தல் 245 , 313 

புத்திரன் 217 , 220 , 246 
புசிப்பு 129, 275 

புத்தீந்தியம் 79 , 85 , 345 . 
புட்குலம் 302-3 

புதல்வன் 250 


570 


புழை 281-2 


புதுமை 388 

புலானாற்றம் 206 
புதுவெயில் 347-8 

புலி 98 
புயங்கம் 295-6 

புலைச்சி 249 , 253 
புயல் 448 , 450 

புவலோகம் 188 
புரத்தல் 157 , 168 , 426 , 499 , 503 

புவனபதிகள் 483 , 485 
புரவு 244, 247 

புவனம் 5 , 129 , 303 , 309-10 , 386 , 
புராணப்பொருள் 25 

407 , 500-2 , 505 
புராதனம் 257 , 262 , 298 

புவனவர்க்கம் 102 
புரிசை 217 

புவி 354 , 358-9 
புருடர் 194 
புருடன் 74, 96 , 266 , 268 , 274-5, புழு .184 , 187 , 213 488-9, 492 

புழற்கால் 11-2 
293 , 313 , 390 , 409 , 502 புழுப்பாசறை 302 , 306 
புருடார்த்தம் 163 
புருவச்சிலை 269 , 272 

புழைக்கால் 11 
புருவநடு 190 

புள்ளு 234 
புருவநெரிப்பு 272 

புளகம் 336 
புருவம் 269 , 272 

புளித்தல் 69 
புருவமத்தி 83, 89 

புற்கலன் 49, 50 , 56 , 58 , 104,111 , 
புருவை 274 

426,428 , 466 , 470 , 498 , 500 
புரை 302, 308 
புரைதல் 284-5 

புறக்கரணம் 485 
புரை தீர் போகபூமி 126-7 

புறக்கருமம் 482 
புரையில் தீம்பால் 362 , 366 

புறக்கருவி 306 
புரையோர் 19 , 20 

புறங்கூறாமை 155 , 161 
புரோகிதர் 79 , 85, 486 

புறங்கொடுத்தல் 310 
புல் 236 

புறச்சுத்தி 296-7 
புல்லியர் 22 

புறத்துறைபவர் 481, 486 
புல்லுதல் 204 , 206 

புறத்தூய்மை 277 
புலப்பகை 19, 22 , 325 

புறந்தை 288 
புலப்படுதல் 352 

புறநகர் 219 
புலம் 396 

புறநிலை 72-3 
புலம்புதல் 27 , 31 , 223-4 

புறப்பரிவாரம் 86 
புலமின் றுணர்ந்த புலவன் 340 புறப்பாட்டுச் சாமந்தர் 485 

புறப்பற்று 342 
புலமை 323 , 325 
புலவர் 8 , 56 , 59 

புறப்பூசை 47 

புறம்பு 103 , 277 , 484 
புலவரை 352 
புலவன் 95 , 98 , 340 

புறமாசு 277 
புலவு 494 , 497 

புறவங்கம் 481-2 , 485 
புலவோன் 345 

புறவிதழ் 273 
புலன் 95 , 99 , 185 , 190 , 342, 345 , | புன்சொல் 20 

புறவுடல் 277 
348 , 352 , 482 
புலனலன் 426 , 428 

புன்புலவாரி 302-3 
புன்னாடு புணராமை 339, 342 

புன்புறம் 316 , 319 

புன்மை 23 
புலாற்கடல் 303 

புன்மைச்சொல் 25 


571 


பூண் 14 


புன்னை 494 , 497 

பூரணானுபவம் 120 
புனருற்பவம் 140 

பூரி- 499 , 503 
புனல் 130 , 137 , 280 , 282 

பூரித்தல் 484 
புனிதன் 340 

பூரியர் 435 
புனிறு 299 

பூருவகன்ம பலம் 45 , 133 , 185-6 
புனிறு தீர்பழம் 295-6 

பூருவகன்மம் 171 , 182 , 234 , 252 , 
புனை தல் 215 , 219 

257 , 259-60 , 262 
பூ 78 , 353 , 355 , 425 

பூருவ சுகிர்தம் 226 
பூக்கமழ்பாணி 284-5 

பூருவசென்மம் 220 
பூக்கமழிரும் பொழில் 157 பூருவபுண்ணியம் 250, 256 
பூக்கிளரோதி 95 

பூருவம் 210 , 223 
பூக்கேழோதி 95 , 97 

பூருவவாசனை 296 
பூகதம 16 

பூருவவினை 226 
பூசல் 275 

பூருவாபர விருத்தம் 318 
பூசை 13 , 168 

பூவாள் 189 
பூட்கை 348 

பூளைப்பஞ்சு 304 
பூட்சி 63-4, 150-1 , 169 , 171 , பூளைப்பொதி 302 , 304 
347-9 , 351 

பெட்பு 107 

பெடை 422 , 452 , 497 
பூண்டிசின் 244 , 247 

பெண் 77 
பூண்பது 104 , 110 

பெண்டிர் 179 
பூணகம் 448, 450 

பெண்டுகள் 196 
பூணல் 427 

பெண்ணாசை 220, 288 
பூணாமை 175 , 179 

பெண்பேய் 293 
பூணுதல் 257 , 260 

பெத்தம் 120 , 345 , 421 , 473 
பூதபவிஷ்யம் 192 , 196 , 387 பெத்தன் 428 
பூதபரிணாமதேகம் 187 

பெந்தம் 53, 57 
பூதம் 156, 187,350, 400 , 419,502 பெந்தித்தல் 157 
பூதமாதி 130, 137 

பெய்தல் 488 , 491 
பூதமாநகர் 193 , 198 

பெயர் 193 , 199 
பூதவிருள் 114 

பெயர்த்தும் 239 , 243 
பூதராதி 353 , 355 

பெயர்தல் 471 
பூதாதியாங்காரம் 56 

பெயரிய 79 , 84 
பூந்தண் டேஎம் 215 , 219 

பெயரெச்ச வீறு தொகுதல் 78 , 
பூபதி 427 , 437 

334 
பூமி 187, 255 , 421 

பெரி தறைதல் 155 
பூமுகம் 323 , 328 

பெரியன் 217 
பூமுகவாள் 449 , 455 

பெரியோய் 204 , 206 
பூமுகவிசிகம் 185 , 189 

பெரியோர் 20 , 23 , 279, 288-9 , 
பூரணகுடம் 82 

295 , 297 
பூரணச்சந்திரன் 11 

பெரியோன் 109 , 215, 219 
பூரணம் 324 

பெருக்கல் 238 , 240 
பூரணமான மகிழ்ச்சி 18 

பெருக்கு 276 
பூரணவியாபகம் 45 

பெருகல் 394 


572 


பெருகிருந்துகள் 103 , 107 பெருமிதம் 115 
பெருங்கடல் 34 

பெருமை 16-7 , 147 , 217 , 290 , 
பெருங்கடன் 295 , 298 

302 , 304 , 346 , 406 
பெருங்கந்தரம் 79, 83 

பெருவரை 264 , 267 
பெருங்காயம் 298 

பெருவலி 316-7 , 320 , 342 , 402 , 
பெருங்கிழமை 156 , 164 

412-3 , 466 , 471 
பெருங்குணம் 155 , 161 

பெருவனப்பு 81 , 92 
பெருங்கை 26 , 29 

பெருவிறல் 275 
பெருஞ்சிவன் 38 , 46 

பெருவிறலசனி 175 , 180 
பெருஞ்சுமை 66 

பெருவெள்ளம் 294 
பெருஞ்செழுநகர் 215 , 219 பெற்றி 37 , 40, 52, 55 , 104, 110 
பெருஞ்சேய்த்து 184, 189 பெற்றோர் 229 
பெருத்தல் 311 , 391 

பெறற்கருந்தகைய 211-2 
பெருந்தகை 94 , 317 , 322, 371 , பெறற்கருந்துறக்கம் 155 , 160 
426 , 431 , 433 

பேணுதல் 103 , 107 
பெருந்தகைமை 236 

பேதை 223 , 225 
பெருந்தகையோன் 235-6 பேதைப்புழு 488 , 492 
பெருந்தமியன் 185, 190 

பேதைமை 176 , 181 , 215 , 218 
பெருந்தன்மை 21 , 322 

பேதையர் 175 , 180 
பெருந்திரள் 302 , 304 

பேய் 178,248,251, 293 , 323,326 
பெருந்திரு 175 

பேய்க்கோட்பட்டவன் 390 
பெருந்துன்பம் 481-2 , 500 பேரகழி 215 , 217 
பெருந்தூரம் 189 

பேரணிகலம் 159 
பெருந்தெரு 

பேரத்தாணி 80 , 89 , 185 , 190 
பெருநீருவரி 280 , 282 

பேரத்திரி 215 , 218 
பெருநோய் 302 , 306 

பேரமளி 81 , 92 
பெரும்பகடு 184-5 

பேரவை 292-3 
பெரும்படை 156 , 166 , 176 , 182 பேரறம் வளர்த்தல் 175 , 178 
பெரும்பயம் 264 , 266 

பேரறிவு 421 , 492 
பெரும்பழம் 295-6 

பேராசிரியர் 194, 237 , 312 
பெரும்பனை 169 , 172 

பேராண்பக்கம் 204 , 206 
பெரும்பாம்பு 255 

பேரானந்தம் 295 , 299 
பெரும்பிழை 61 

பேரிசை 130 , 134 , 402 , 412 , 415 , 
பெரும்பிறிது 156 , 164 

419 
பெரும்புகல் 330 

பேரிசைக்கிழவன் 323 , 325 
பெரும்பு றக்கடல் 188 

பேரிசையோன் 244 , 246 
பெரும்பெயர் 37 , 40 

பேரிடர் 33-4 , 211-2 , 235-6 , 280 
பெரும்பெயர்க்கடவுள் 39 

பேரியல் 323 , 328 
பெரும்பொய்கை 279 

பேரியாறு 270, 276 
பெரும்பொறை 15 , 63 , 66 பேரிருள் 169 , 172 
பெரும்போகம் 38 , 45 

பேரில் 105 , 115 
பெருமக்கள் 17 

பேரின்பம் 18 , 204 
பெருமான் 103 , 109, 323 , 327 , | பேருணர்வு 150 , 153 
330 , 332 , 493-4 

பேருபகாரம் 415 , 418-9 


73 


573 


பேருயிர் 416 , 423 

பொருந்தாமை 393 , 416 , 123 , 
பேரொளி 405 

427 , 475 
பேழை 247 

பொருவல் 199 , 503 
பைசந்தி 409 

பொருவிரிகாரியம் 353 , 355 
பைசாசமொழி 248 

பொருவிரியிச்சை 391 , 394 
பைதிரம் 216, 222 

பொருவி : ரி வன் சிலை 481 , 484 
பைப்பய 6-1, 66 

பொருவில் சூக்கம் 72-3 
பைம்பூண் 2 

பொருவு 400 
பையுள் 238 , 240 

பொருவுதல் 284 , 286 
பொகுட்டு 11 

பொருளுரை 347 , 349 
பொங்கணை 448 , 452 

பொல்லாங்கு 161 , 216 , 472 

பொல்லாத் தோடம் 130 , 134 
பொங்கியவினை 373 , 376 
பொங்குதல் 37 , 43 , 79, 83, 457 , பொலிவு 219 , 328 
461, 478 , 480, 499 , 50-4 

பொழிப்புரை 84 
பொங்கு திரை 244 , 247 , 270 , பொள்ளல் 99 

பொழுது 11 , 13 
276 

பொற்குடம் 82 , 98 
பொசிக்கை 187 

பொற்குன்றம் 14, 16 
பொசிப்பித்தல் 435 

பொற்கோட்டுலவை 494 , 498 
பொடி 319 , 473 , 476 

பொற்சுளை 270 , 274 
பொடித்தல் 331 , 335 

பொற்பு 1 , 131 , 140 , 302 , 304 , 
பொடிபடல் 216 , 221, 316 , 319 

481 , 483 
பொதி 302, 304 

பொற்புடைப் பருமுள் 215,217 
பொதிகைமலை 261 
பொதிதல் 169 , 172, 26-1 , 267 , பொற்பொடு புணர்தல் 477 , 479 

பொற்புடை விருத்தம் 473 , 475 
304 , 384 , 387 

பொற்றொழில் 98 
பொதிந்து 384, 387 

பொறாமை 19 , 175 , 179 , 216 , 
பொதியின்மலை 237 

308 , 455 
பொதுமை 329 

பொறி 14 , 16 , 19 , 22 , 64 , 67 , 
பொந்து 307 

155 , 160 , 262 
பொய்கை 279 , 281 

பொறி தீர் புற்கலன் 49 , 50 
பொய்கையார் 229 

பொறிபுனை போகம் 457 , 461 
பொய்தப் 72-3 

பொறிமுதல் 157 
பொய்ப்புலன் 22 

பொறிவள ரைம்புலம் 96 , 101 
பொய்ப்பொறி 155 , 157 

பொறுத்தல் 158 
பொய்யாப் புற்கலன் 56 , 58 பொறுமை 52 , 214 , 221 
பொரியரை 295-6 

பொறை 14 , 63 , 66 , 93 , 211 , 214 
பொரியல் 270 , 274 

பொறைப் பெருங்கவசம் 449, 
பொருட் குற்றம் 25 

455 
பொருட் சார்பு 299 

பொறைமாண் இரதம் 215 
பொருட் செல்வம் 435 

பொறையருந்தானை 204-5 
பொருட்பாடு 20 , 25 

பொறைவளர் சாரல் 49 , 51 
பொருட்பிணி 152 

பொன் 62, 64 , 68 , 320 , 503 
பொருண்மணி 193 , 199 

பொன்செய் புலவன் 95 , 98 


574 


பொன்மை 76 , 342 

போகில் 150-1 
பொன்றுங் காலம் 131 , 139 போகிலன் 426 , 133 
பொன்னடி 8 

போகழ் 215 
பொன்னாசை 220 , 228 

போசனம் 303 
பொன்னிலம் 188 

போதல் 60 , 70 , 75 , 362 , 365 
பொன்னிறக் குன்றம் 7 

போது 27 , 31 
பொன்னிறம் 274 

போர்வீரர் 306 
போக்கிய காண்டம் 41 

போர்வை 295-6 , 302 , 304 
போக்கியம் 217 , 313 

போலியியக்கம் 67 
போக்கினன் 466 , 470 

போலும் 104 , 110 
போக்கு 80 , 86 , 323 , 327 போவது 401 
போக்குதல் 213 

போற்றுமதி 176 , 183 
போக்குவரவு 53-4 , 56-5 , 191 , போனகம் 163 
197 , 408 

பௌவம் 150 , 154 , 303 , 309 
போகசத்தி 411 

மக்கட்டொகுதி 98 
போகசமுத்திரம் 268 

மக்கட்பண்பு 16 
போகடு 70 , 78 , 293 , 312 

மக்கட்பதடி 163 
போகநிலை 279 

மக்கட் பிறப்பினர் 234 
போக நுகர்ச்சி 201 , 314 , 405 , மக்கள் 175, 178 , 471 
420 

மகத்தாகிய சத்தி 469 
போகப் பொருள் 60 

மகத்தாகிய நடனம் 369 
போகபூமி , 126-7 

மகத்து 178 , 480 
போகம் 37-8 , 41-2 , 4-1-5 , 48 , 

மகரக் குழை 64 , 196 
52-5 , 59 , 60 , 82 , 85 , 106 , 

மகராலயம் 331 , 335 
128 , 131 , 136 , 140 , 172 , 

மகலோகம் 188 
179 , 190 , 200-2 , 217 , 220 , மகள் 26-1, 266 
227 , 273 , 303 , 309-11 மகளிர் 63 , 65 , 72 , 77 , 97 , 175 , 
313-4, 377 , 399 , 410 , 414 , 178 
42.1, 427 

மகாசங்காரம் 138 
போக மயக்கம் 194 

மகாத்துமா 327 , 490 
போக மோக்கங்கள் 10 , 15 

மகா தவசி 31 
போகலர் 373 , 379 

மகா துக்கம் 34 
போகவிச்சை 45 

மகாப் பிரளயம் 140 
போகாதிகள் 54 

மகாமாயை 407 
போகாது 201 , 203 

மகா முனிவன் 18 
போகானுபவம் 263 

மகா மேரு 4 , 17 
போகிகள் 377 

மகா வாக்கியம் 40 
போகிய 117 , 120 , 478 , 480 மகான்கள் 214 , 344 
போகிய தேகன் 374 , 381 

மகிமை 135 , 246, 410 
போகபூமி , 498 , 502 

மகுடம் 62 , 64 , 249 , 255 
போகம் 435 , 452, 481, 486 , 489, மகுடாபிஷேகம் 247 . 
498 , 502 , 505 

மகேசுரதேவர் 398, 435 
போகிய நாமம் 439 , 442 

மகேசுரன் 399 , 435 
போகியம் 215 , 217 

மகேசை 411 


575 


மங்கலவணி 253 

மணிமிடற்றோன் 32 
மங்கை 11 , 13 

மணிமேகலை 448 , 451 
மங்கையர்க்கரசியார் 450 

மணிவட்டு 232 
மஞ்சம் 421 

மணிவள்ளம் 250 , 255 
மட்டிரள் 400 

மணிவாசகம் 242 
மடங்கல் 176 , 182 

மத்தகம் 483 
மடநடை 347, 349 

மத்திம தீபகம் 210 , 448 
மடம் 168 , 452 

மத்திமை 409 
மடம்பறி ஞானன் 330 , 333 

மத்தியான காலம் 13 
மடல் 11 , 279 , 282 

மத்து 25-7 , 32 
மடலவிழ்வாசம் 494 , 497 

மதகரி 302, 306 
மடவமாந்தர் 264 , 266 

மதம் 9 , 68 , 296 
மடவோர் காட்சி 95-6 

மதயானை 306 
மடித்தோன் 457 , 461 

மதனன் 63, 66 
மடிதல் 184 , 187 

மதாணி 155 , 159 
மடிந்தோர் 287-8 

மதி 11 , 68 , 70 , 117 , 121 , 210 , 
மடிவிடுபு புனைதல் 184 , 187 

231, 233 , 264 , 269 , 272 , 
மடி வைத்துடுத்தல் 187 

279-80 , 347-9 , 351 , 399 , 
மடைத் தொழிலாளர் 88 

457 , 461 , 498 
மண் 82 , 257 , 262 , 271 , 277 , | மதிசேர் செஞ்சடை 324 , 329, 
341 , 400 , 415 , 419 , 481 

331 
மண்டமர் 270 , 275 

மதித்தல் 71 , 467 , 472 
மண்டிலம் 72 , 76 , 97 

மதிதரன் 117 , 119 
மண்ணல் 271 , 278 

மதிப்பர் 37 , 40 
மண்ணாசை 220 , 288 

மதிப்பு 484 
மண்ணியது 209-10 

மதிபாய்சடை 2 
மண்ணீர் 321 

மதிமாத் தடக்கை 27 , 31 
மண்ணு தல் 271 , 277 

மதிமுகிழ் 32-3 
மண்ணை நல்லான் 257 , 260 மதியினோய் 126 , 129 
மண்புனை மதில் 488 , 491 மதியோர் 37 , 40 , 193 , 197 , 211 , 
மண்மிசை 14 , 16 

213 , 316-7 , 323 , 327 , 362 , 
மண்முதல் தத்துவம் 339 , 341 364, 493-4 
மண்முதல் புலன் 342 

மதில் 216 , 221-2 , 262 , 488 , 491 
மண்வினை மாக்கள் 295, 248 மதுரேசன் 33 
மணத்தல் 175 , 178 

மதுரை 33 
மணல் 24 , 492 

மதுரைச் சிவப்பிரகாசர் 26 , 103 , 
மணி 25 , 27 , 62, 64 , 184 , 189 , 114 , 127 , 159-60 , 162 , 204, 

192 , 194, 215 , 219 , 477 , 206 , 216 , 295 , 316 , 390 , 
479 , 481 , 483-5 

480 
மணிக்குடம் 79 , 82 

மதுரை ஞானப்பிரகாசர் 91 
மணிகால் ஏரி 477-9 

மந்தரம் 25 , 27-8 
மணிப் பூண் 485 

மந்திர கலை 36 , 426 , 431 
மணி பூரகம் 77 

மந்திர சத்தி 429 
மணிமருள் குடம் 95 , 98 

மந்திர சொரூபம் 431 


576 


. 


மந்திரத் தலைவன் 81 , 91 

மரபு 104 , 111 , 249 , 255 , 387 
மந்திர தேகம் 431 

மரம் 216 , 316 , 319 
மந்திரப் பொருள் 252 

மரித்தல் 245 , 285 
மந்திர பூமி , 81 , 91 

மரித்தான் 470 
மந்திரம் 36 , 162 , 246 , 280 , 282 , மரித்தோர் 196 
316 , 320-1 

மரீஇ 150 , 152 , 323 , 327 , 426 , 
மந்திரமகேசுரர் 444 

431 
மந்திரமாக்கள் 80 , 90 , 316 , 319 , மரீஇய 157 , 166 
500.2 

மரீ இயோன் 52 , 54 
மந்திரமூர்த்தி 378 , 432 

மரீசி 332 
மந்திர ரூபம் 378 

மருங்கு 81 , 91 
மந்திரவலி 426 , 420 , 440 , 445 , | மருட்கை 95, 99 , 116 
449 

மருட்சி 13 , 474 
மந்திரவாதி 319 , 429 

மருட்டு தல் 95 , 97 
மந்திரி 88 , 90 , 219-20, 486 

மருட்டுயர் 11-2 
மந்திரேசன் 440 , 444 

மருணெறி 18 
மந்திரேசுரர் 379 

மருத்துவக் கலைஞர் 88 
மம்மர் 63-4 , 264 , 266 

மருத்துவச் சாலை 167 
மமத்துவம் 217 

மருத்துவ முறை 236 
மமதை 171 , 288 
மயக்கம் 13 , 30, 64 , 76 , 233 , மருந்து 280 , 282 

மருத்துவன் 236 
237 , 352 , 474 
மயக்கு 192 , 194 , 215 , 217 , 331 , மருமகன் 217 

மருப்பு 9 
335, 373 , 378 

மருமத்தட்டு 68 , 70 
மயங்காமை 63-4 

மருமம் 67-8 , 79 , 83 , 440 , 445 
மயங்குதல் 67 , 69 

மருமான் 215 , 217 
மயல் 204 , 207 

மருவாதோர் 126 , 128 
மயலுற்றோர் 231, 233 

மருவின்று 231-2 
மயானம் 293 
மயிர் 239, 241 

மருவுதல் 37 , 42, 327, 369, 371 
மயிர்ச் சேணம் 94 

மருவுவர் 363 

மருள் 348 , 352 , 473-4 , 488 , 490 
மயிர்த் தோல் 68 , 70 , 79 , 82 

மருளுதல் 95 , 98 
மயிர் பொடித்தல் 331 , 335 மல்லல் 204 , 206 
மயிலியற் சாயல் 249 , 252 

மலக்குழு 302, 304 
, மயிலிறகு 275 

மலகன்மம் 203 , 278 , 503 
மயிலை 283 

மலசகி தன் 50-1 , 105-6 
மயிற் குஞ்சு 409 

மலசத்தி 125 
மயிற்பீலி 94 

மலநிவர்த்தி 125 
மரக்கலம் 346 

மலநீக்கம் 236 , 405 
மரக்கொம்பு 498 

மலநோய் 102 
மரகதவல்லி 4 , 7 

மலப்பொதி 292, 294 
மாணம் 195 

மலபந்தம் 53, 121 , 445 
மரண் விதனம் 224 

மலபந்தன் 49, 50 
மரண வேதனை 182 

மலபரிபாகக்குறி 226 


577 


மலபரிபாகம் 46 , 54 , 467 , 469 , 

மறு 105 , 114 
501 

மறுகுதல் 416, 422 
மலபாகம் 311 
மலம் 18 , 37 , 39 , 41 , 48-51 , 68-9, மறுத்தல் 175 , 179 

மறுகுபு 27, 31 
105 , 114, 118, 125, 190, 
200 , 203 , 271 , 279 , 311 , 

மறு தலைத் தொழிலுவமம் 409 

மறுமை 22 
313-5 , 368-9 , 382 , 503 

மறுவறல் 310 , 312 
மலமறைப்பு 191 , 313-4, 334 

மறை 33 , 35-6 , 73 , 78 , 162, 
மலமாயை மயக்கம் 115-6 

264-5 
மலர்க்கணை 291 

மறைக்கை 107 
மலர்த்திரு 10 

மறைஞானசம்பந்தர் 403 
மலர்வு 231 

மறைஞானதேசிகர் 61 , 187 
மலரகிதர் 51 , 379 

மறைத்தல் 103-4 , 107 , 110 
மலரடி 467 , 472 

மறைத்துப் புசிப்பித்தல் 314 
மலரமளி 270, 273 
மலரோன் தாதை 3 , 6 

மறைதல் 234 

மறைப்பின்மை 406 
மலவிருள் 30 

மறைப்பு 501 
மலன் 49 

மறைப்புண்டல் 382 
மலக்ஷயம் 49 

மறையினோர் 279-80 
மலாசயம் 77 

மறைவது 401, 410 
மலி தல் 142 , 147 

மறைவல்லோன் 348 , 352 
மலிபு 126-7 

மறைவோன் 37 , 41 
மலை 70-1 , 237 , 267 , 288 , 308 , | மன் 95 , 100 , 118 , 123 , 200 , 
316 , 319 , 355 

231 , 233-4 , 265, 269 , 303 , 
மலைய சந்து 235 , 237 , 257 , 261 309 , 480 
மலைவு 316 , 318 

மன்பதை 95 , 98 

மன் பெருந்தகைமை 317 
மழுமட்டை 260 

மன்ற 73 , 78 , 204 , 207 , 223 , 225 , 
மழைத் தாரை 291 

287 , 291 , 354 , 360, 374, 
மழைமுகில் 291 

381 , 385 , 390, 426 , 432 
மள்ளர் 80 , 86 , 184 , 187 

மன்றல் 271 , 278 
மற்று 201 , 203 , 227-8 , 231 

மன்றார் 

நடம் 363 , 369 
238-40 , 244 , 264 , 267 , 316 , | மன்னல் 354 , 361 
399 , 457 , 464-5 , 472, 488 , மன்னன் 80 , 89 , 216 , 222 , 249 , 
493 , 506 

253 
மறக்குறும்பு 211 , 213 

மன்னாது 117 , 120 
மறத்துறை 157 , 168 

மன்னாமை 391 , 396 
மறந்தமை 239, 242 

மன்னிய 72 , 76 
மறப்பு 303 , 309 

மன்னுதல் 192 , 196 , 478 , 480 
மறம் 213 , 218, 303, 309-10 மன்னுயிர் 14-5 , 170 , 173 , 175 , 
மறலி 271, 277 

180 
மறவர் 80 , 215 , 220, 324 , 328 மன்னுயிர்த் தொகை 155 , 160 
மறவுணர்வு 214 

மன்னுயிர்த் தொடக்கு 415 , 420 
மறிக் கோமூன் 270, 274 

மன்னோ 373 , 376 


மழு 277 


578 


மனக்கவலை 243 

மாசுக மண்ணுதல் 209-10 , 212 
மனக்களிப்பு 242 

மாசுடைத் துயர் தல் 126, 128 
மனக்களியோர் 239 , 242 

மாசுணம் 1 
மனச் சழக்கு 16 , 19, 216, 221 

மாசூர் 

தல் 348 , 351 
மனத்துறு துயரம் 175 , 179 மாட்சி 14 , 354 , 359 , 385 , 390 
மனத் தோடம் 309 

மாட்சிமை 8 , 245 , 319 , 360 , 387 
மனது 478 

மாட்சியோர் 478 , 480 
மனப்பசை 169 , 171 

மாட்டி 426 , 431 
மனம் 74 , 76 , 88 , 91 , 141 , 174 , மாட்டெறிதல் 203 , 469 

177 , 192 , 196 , 211 , 214-5 , மாடம் 79 , 82 , 193 , 198 
218 , 263-4 , 267 , 277 , 287 , மாண்ட 385 , 387 , 457 , 464 
289 , 306 , 457 , 461 , 478 

மாண்டகு தியானம் 478, 480 
மனமாசு 277-8 

மாண்டவர் 316 , 319 
மனமாண்டேர் 185 , 189 

மாண்டன்று 287 , 289 
மனமுதலிய கருவி 462 

மாண்டோர் 287 , 289 
மனவாக்குக் காயம் 152 , 157 , 

மாண்பு 287 , 289-90 , 480 
170 

மாண்வினை 354 , 360 
மனவாசகம் 213 , 294 

மாணவன் 207 , 318 , 335 , 467 , 
மனவுணர்வு 234 

489 
மனாதி கரணம் 7 

மாணாக்கர் 2 , 202, 337 , 468 
மனாதி பலம் 53 

மாணிக்கக் கல் 483 
மனைக் கிழத்தி 157 , 167 , 228 மாணிக்கம் 189 , 348 , 506 
மனைக் கிழவர் 227-8 

மாணிக்க மணி 483 
மனையோள் 215 , 217 

மாணிக்கவாசகர் 5, 42 , 151 , 18.1 
மனைவி 266 , 471 

289 , 343-6 , 424-5 , 455-6 , 
மனோ சங்கற்பம் 377 

459, 465 
மனோதோடம் 214 

மாணுதல் 19 , 21 , 280 
மனோமயம் 76 

மாணுறல் 283 
மனோரதம் 189 

மாத்தியமிகர் 132 
மனோவியாபார கர்த்திருத்துவம் 

மாத்திரம் 81 , 91 , 331 , 333 
377 

மாத்திரை 394 
மனோன்மணி 411 

மாதர் 65-6 , 192, 194 , 249 
மாக்கலம் 175 , 179 

மாதர் வண்டு 416 , 422 , 488 
மாக்கலை 103 , 108 

மா தவத் திறைவர் 223 , 227-8 , 
மாக்கள் 18 

231 
மாகதர் 79 , 85 

மா தவம் 72-3 
மாகம் 257 , 262 , 354 , 360 

மாதவன் 27 , 31 , 256 
மாங்கிசம் 82 , 274 , 304 

மாதா 167 , 246 
மாசிரி பதி 117-3 

மாதா பிதாக்கள் 279 
மாசில் காட்சி 80, 89 , 156, 165 மாதிரம் 416, 423 
மாசில் ஞானம் 317 

மாது 204 , 208 , 214, 291 , 301 , 
மாசு 38 , 43 , 55 , 172 , 175 , 179 , 325 

210-1, 214 , 271 , 277 , 287 , மா துயர் 175, 179, 280 , 284 
290 , 302 , 305 

மாதுலன் 215 , 217 


579 


மாதோ 204, 207 , 211 , 214 , 239 , மார்த்தாண்டன் 415 , 420 

242 , 287 , 289, 292 , 294 , மார்பர் 192 , 194 
300 , 494 , 498 

மார்பு 68-70 
மாதோர் பாகன் 169 , 172 மாரி 204, 208 
மாந்தர் 63-4 , 264 , 266 

மாரிக்காலம் 208 
மாந்தளிர் 266 

மால்வரை 184 , 188 
மாந்திரிகர் 319 

மாலியவான் 5 
மாந்து தல் 38 , 45 , 285 

மாலை 16 , 206 , 305 
மாநகர் 193 , 198 

மாலைய 176 , 182 
மாநடம் 363 , 369 

மாவகை 170 , 173 
மாநெறி 499 , 506 

மாவலி 466 , 469 
மாப்படம் 130, 136 

மாவீழ்பள்ளி 95 , 97 
மாமண்டூர்த் தியாகேச முதலி | மாவீழ்மணி 184 , 189 
யார் 39 

மாளிகை 193 , 198 
மாமணி 215 , 219 

மாற்சரியம் 217 , 328 
மாமதி 231 , 233 

மாற்றம் 162 
மாமருகடம் 142, 148 

மாற்றரும் வலி 118 
மாமலை 316 , 319 

மாற்றரும் வியாபி 130 , 135 
மாமழை 175 , 180 

மாற்றிரியாடிப்பாவை 63-4 , 66 
மாமன் 217 

மாறு 235 , 237 , 310-11 , 317 , 
மாமாயை 36 

478-9 
மாமிசம் 82 

மாறுகோள் 399 
மாமுதுநிதி 223 , 227 

மாறுபாடு 111, 216-7 , 460 , 475 
மாமுனிவன் 15 , 18 

மாறெதிர்தல் 23 
மாயவினை 303 , 309 

மான் 308 , 375 
மாயாகாரியம் 42 , 54 , 131 , 139 , மான் குளம்பு 331 , 335 
217 , 309 , 463 

மான் பிணை 450 
மாயாதேகம் 206 

மான் மதம் 238 , 241 
மாயாமலகாரியம் 405 , 431, 111 மானதக் காட்சி 306 
மாயாமலம் 108 , 111 , 116 , 131 , மானதம் 162, 320 

203 , 302-3 , 310 , 313 , 317 மானம் 321 , 354 , 357 
மாயாவாதம் 95 , 198 , 495 

மானமதாணி 155 , 159 
மாயாவாதி 96-7 , 100 , 102 மானமாக்கலம் 175 , 179 
மாயாவுதரத்தினன் 53 

மானவளவை 130 , 137 
மாயாவு தரம் 37 , 42 , 52-3 மானிறக்கண் 448 
மாயை 5 , 6 , 36 , 45, 53 

மானோக்கம் 450 
56 , 76 , 103-4 , 106 , 108 , மிக்கோர் 347 
111 , 129 , 131 , 149 , 200-3, | மிகுதி 304 
309-11 , 313 , 367 , 375 , 377 , மிகை 310 
387 , 397-8 , 409 , 426-7 , 431 , மிகைத்தல் 2.18 
433 , 436 , 440 , 447 

மிசைஞர் 156 , 164 
மாயோ தரத்தன் 53 

மிசைதல் 63 , 65 
மார்க்கண்டன் 404 

மிடல் 440 , 447 
மார்க்கம் 153 , 201 

மிடைதல் 415 , 419 


580 


மித்துருக்கள் 159 , 229-31 
மிதவற்பேழை 247 


தவை 247 


மிருகங்கள் 51 
மிலேச்சநாடு 208 
மிலேச்சர் 79 , 84-5 
மிளகு 27-1 
மிளிர் தல் 63 , 66 
மிளை 215-6 , 221-2 
மின்னகுமங்கதம் 62 , 64 
மின்னவிர்பதுமராகம் 3-47-8 
மின்னு 175 , 180 
மீக்கூர் தல் 14, 48-4 
மீக்கர்ந்தன்று 484 
மீக்கொளல் 155 , 161 
மீதூர் தல் 335 
மீமாஞ்சகர் 346 
மீமாஞ்சை 196 
மீமிசை 498 
மீளிக் கயல் 270, 274 
மீன் கணம் 283 
முக்கண் 1 , 2 
முக்குணம் 8 , 72 , 76 , 460 , 478 
முக்கோணம் 99 ,, 289 
முகடு 82 
முகம் 68 . 
முகன் 248 , 250 
முகிழ் 32-3 
முகுந்தன் 26 , 28 
முகூர்த்தம் 139, 496 
முகை 63 , 65 , 249 , 252 
முச்சந்தி 432 
முட்டாள் 264 , 267 , 279 , 281 
முட்டை -109 
முட்புறக் கனி 270 , 274 
முடங்குமதி 269 , 272 
முடலையாக்கை 204 
முடி 215 , 219 
முடிமார் 287 , 289 , 295 , 298 
முடியாமை 117 , 121 
முடிவிடம் 293 
முடிவிலாதது 10 
முடிவின்மையாகிய குற்றம் 382 
முடிவு 131 , 139 


மத்தர் 118, 123 , 330 , 3:44 , 360 , 

429 , 498 , 502 , 504 
முத்தான் மாக்கள் 123 , 369-70 
முத்தி 35 , 54-5 , 117 , 120-1, 207 , 

213 , 296 , 301 , 318, 344-5 , 
363 , 370-1 , -121 , -173 , 183 , 

189 , 494 , 501 , 504-5 
முத்திஞானம் 125 
முத்திநிலம் 222 
முத்திநெறி 59 , 24.1 
முத்திப் பேறு 189 
முத்தியர் 363 , 369 
முத்தியுபாயம் 244 
முத்திரை யத்தன் 337 
முத்திமுற்றம் 248, 250 
முத்து 68 , 192 , 195 , 269 , 272 
முத்தொழில் 396 , 168 
முதல் 200 , 202 
முதல்வன் 5 , 61 , 207 , 214 , 369 

70 , 392 , 412 , 435 , 464 ,, 

467-8 , 500 
முதலாசிரியன் 207 
முதலிடைகடை 401 
முதற்காரணம் 108 , 135 , 148-9 , 

199 , 200 
முதற்படை 205 
முதற்பொருள் 463 
முதறுணை நிமித்தம் 463 
முதன்மை 111 , 392 
முதனிலைத் தொழிற்பெயர் 232 , 

455 
முதிர்கனி 270 , 274 
முதிர்ச்சி 73 


முதுகு 31 


முதுகெலும்பு 82 
முது திரை 488 
முதுநிதி 228 , 231 
முந்து 72,78 
முந்நீர் 488 , 496 
முப்பொறி 72, 76 , 150, 152,155 , 

157 
முப்பொருள் 118 , 319 
மும்மலக்கொத்து 103 , 106 
மும்மலம் 72 , 76 , 105 , 114 , 118 


74 


581 


மும்மலவர்க்கம் 106 

முற்றறிவு 398 , 492 
முயக்கம் 265 , 268 

முற்றுதல் 67 , 69 
முயக்கு 192 , 194 

முற்றுமுணர்தல் 25 
முயங்கல் 264, 266 

முற்றூட்டு 413 
முயங்குதல் 192 , 195 

முறுகுதல் 27 , 31 , 311 , 314 
முயல் 22 , 148 

முறுவல் 239, 241 
முயல்வுழி 105 , 115 

முறை 37 , 40, 72 , 78 , 231 , 233 , 
முயல்வோர் 467 , 472 

264-5 , 287 , 291 
முயலுதல் 496 

முறைமை 73 , 78 , 83 , 233 , 284 , 
முயற்கோடு 143 , 148 

495 , 498 , 501 , 506 
முயற்சி 129 , 150, 153 , 240 , 258 , முறையுளி 80 , 88 
371-2 

முன்பின் மலைவு 316 , 318 
முயறல் 482 

முன்வினை 38 , 45 
முரசம் 292-3 

முன்னது 244 , 247 
முரஞ்சல் 440 , 447 

முன்னர் 38, 44 , 363 
முரட்கடம் 363 

முன்னிய நெறி 9 
முரண் 104 , 111 , 400 , 404 , 473 , முன்னைப்பிறப்பு 223 
475 

முன்னைவினை 243 
முரண்டகுசேதனன் 363, 367 முனாஅது 201, 203 
முரண்பாடு 475 

முனி 244, 246 
முரண்மிகு கடா 391 , 393 முனிந்தோன் 339 , 343 
முரண்மிகு கூற்று 37 , 42 முனிவர் 15 , 17-8 , 27 , 30-1 , 
முரணுதல் 413 

33-5 , 205 , 208 , 255 , 331-2 , 
முரித்தல் 37 , 42 

334 
முரிதிரை 488 , 496 

முனைப்பாற்செய்தி 239, 241 
முரியாச் சத்தி 400 

மூக்கு 16 , 79 , 85 , 251 
முருட்டணைப்பாயல் 63 , 65 

மூங்கில் 252 , 358 
முருட்டு விறகு 65 

மூட்டுதல் 79 , 52 
முருந்து 270, 275 

மூத்திரம் 278 
முல்லை முகை 63 , 65 

மூத்திராசயம் 77 
முழங்குதல் 339 , 341 

மூப்பு 181 , 193 , 197 
முழுமலக் குழு 302 , 304 மூர்த்தத் திரிபிலன் 391 , 394 
முழுநீர் முத்து 269, 272 

மூர்த்தம் 394 
முழுமணி 272 

மூர்த்தி 391-2 
முழுமலம் 104 , 111 

மூரல் 63 , 65 
முழுவலி 26 , 28 

மூரன்முறுவல் 239 , 241 
முளை 3 , 5 , 24 

மூலகன்மம் 173 , 202 
முற்படவமைதல் 371-2 

மூலசிவாகமம் 35 
முற்பயன் 184-5 

மூலத்தானம் 96 
முற்பவம் 241 , 262 , 313 

மூலப்பகுதி 43 , 478-9 
முற்பிற்பாடு 51 , 201 , 203 , 205 மூலபண்டாரம் 227 
முற்பிறவி 323 , 327 

மூலம் 93 , 339 , 343 
முற்றத்துறந்த முனிவர் 489 மூலமலசம்பந்தம் 50 
முற்றம் 248 , 250 

மூலமலம் 120 


582 


மூலவினை 200 , 202 

மேதகு புத்தீந்தியம் 79 , 85 
மூலாதாரம் 77 , 190 

மேதகுமாயை 129 , 131 
மூவகை 37 , 40 , 67 , 69 

மேதாதி யுன்மனாந்த தரிசனம் 35 
மூவகைக்குற்றம் 72, 76 

மேதினி 249, 253 
மூவகைத்துக்கம் 170 , 174 , 176 , மேதை 220 
183 

மேம்பாடு 132 , 214 
மூவகைப்போகம் 172 

மேருக்குன்றம் , 5 , 271 , 277 
மூவகைமண்டிலம் 72 , 76 மேலதை 184 , 188 
மூவர்கோன் 5 

மேலவர் 34 
மூவினையுடைமை 361 

மேலான ஞானம் 129 
மூவுலகு 340 

மேலோன் 344 
மூளைச்சேறு 302 , 304 

மேவன விழைத்தல் 156 , 166 
மூன்றாவது தொகுதல் 2-15 மேவாமை 68-9, 493 , 496 
மெய் 16 , 37 , 41 , 64 , 66 , 79 , 85 , 

மேவினர் 126.7 
174 , 177 

மேவுதல் 457 , 459 , 481 , 486 
மெய்க்கீர்த்தி 254 

மேவுநர் 126 , 373 , 379 
மெய்கண்ட தேவர் 111 , 350 , | மேற்காற்று 230 
355 , 474, 482 

மேன்மை 213 
மெய்கண்டான் 18 

மைக்கொள்க தலி 270 , 274 
மெய்ப்படல் 227-8 

மைதுனம் 75 , 266 
மெய்ப்படு பேருணர்வு 150, 153 மைந்தர் 72 , 77 , 175-9 , 215 , 
மெய்ப்படு மந்திரம் 282 

217 , 264 , 267 , 270 , 273 
மெய்ப்பரம் 331 , 333 

மைந்து 141 , 143 , 257 , 261 , 270 , 
மெய்ப்புலவர் 22 

273 , 280 , 282 , 426 , 431 , 
மெய்ப்பொருள் 25 

440 , 446 , 481 , 484 
மெய்புகுவன்ன முயக்கம் 265 , | மையறத்தெளிதல் 494 , 497 
268 

மையறப்படர்தல் 184, -187 
மெய்ம்மயிர் 331 , 335 

மையறுசாலி 126 , 128 
மெய்ம்மை 288 

மையறுபனுவல் 193 , 197 
மெய்யுடனியை வோர் 374, 382 மையிகுசாலி 126 
மெய்யுணர்பக்கம் 72-3 

மையி லமூர்த்தன் 37 , 41 
மெய்யுணர்வு 16 , 158, 258 , 384 , மையுக வூருநர் 68 , 70 
489 

மையுகாஅ விகாரம் 373 
மெய்யுரை 449 , 453 

மையுண்டல் 272 
மெய்வசனம் 15 

மொட்டு 403 , 450 
மெய்வனப்பு 453 

மொய்த்தல் 37 , 41 , 331 , 334 
மெல்லியர் 220 

மொழி 238, 241 
மெல்லென்மூரல் 63 , 65 

மொழிகுவம் 324 , 323 
மெல்லென 473 , 476 

மொழிந்தவை 493 , 496 
மெழுகு 400 , 404 , 410 

மோக்கம் 22 , 414 
மென்றுகில் 163 

மோகம் 410 
மேக்குயர்பு 64, 66 

மோகவனந்தர் 467 , 472 
மேகம் 306 , 358 , 450 

மேர்கன் 344 
மேகலாபரணம் 451 

மோகினி 38 , 45 , 375 


583 


. 


மோட்சகாரணம் 288 

யுத்த தருமம் 163 
மோட்ச சித்தி 487 

யுத்தவீரர் 85-6 
மோட்சதானம் 102 

யோக்கியம் 161 
மோட்சம் 55 , 287 , 405 

யோகக்கலை 391 , 394 , 478 , 480 
மோட்ட தவனன் 63 , 65 

யோகசத்தி 395 
மோடு பெருமை 65 

யோகசாத்திரம் 394 
மோதிரம் 481 , 484 

யோகசித்தி 395 
மோதுதல் 491 

யோகத்திற் சரியை 482 
மோது திரை 488 , 491 

யோகநந்தன் 253 
மோனமுத்திரை 337 

யோகப்பெருந்துறை 426 , 433 
மோனிகள் 425 

யோகபாதம் 36 , 199 
யம தூதுவர் 218 

யோகம் 33 , 35 , 73 , 172, 191 , 
யமன் 182 , 404 

193 , 199 , 480, 482 , 485 
யவனர் 85 

யோகர் 391 , 394-5 , 426 432 
யாக்கை 63 , 66 , 175 , 179 , 204 , யோகவாணர் 426 , 434 

206 , 215 , 219 , 223-4 யோகவியோகம் 461 
யாகம் 250 , 255 , 288 

யோகிகள் 395 , 432 , 445-6 
யாகாதிகன்மங்கள் 164 

யோனி 129 , 132 , 259 
யாங்கு 142 , 148 , 150-1 , 169 , | யோனிபேதம் 219 
171 

லகரம் ளகரமாதல் 124 
யாண்டு 9 

லவண சமுத்திரம் 282-3 
யாண்டும் 53 , 103 , 109 

வங்கிசம் 266 
யாண்டையது 104 

வசனம் 21 , 74 , 86 , 212 , 218 , 
யாணர் 448 , 450 

253 , 318 , 338 , 465 
யாணர்த்து 385 , 388 

வசனாதி 90 
யாத்தல் 311 , 314 

வசனித்தல் 161 , 268 
யாப்பு 8 , 20 , 25 

வசிட்டன் 332 
யாப்புறல் 184-5 

வசித்துவம் 430 
யாப்போன் 192 , 195 

வசிபடு சகலன் 426 , 430 
யாய் 264 , 266 

வசிகரம் 430 
யார் 215 , 220 

வசைதபுகாலை 185 , 191 
யாவகை 493 , 496 

வஞ்சகம் 307 
யாவது 21 , 227-8 , 345 , 401 

வஞ்சப்புகழ்ச்சி 428 
யாளி 95 , 98 , 248-9 , 251 , 253 

வஞ்சம் 302 , 307 
பானை 22 , 67-8 , 70 , 98 , 218 , வஞ்சமில்லோர் 244-5 
221 , 246 , 296 , 307 , 455 

வஞ்சர் 300-1 
யானை நாதத்தில் தோன்றுவது 

வஞ்சித்திணை 221 
71 

வட்டில் 255 
யானைப்படை 166 

வடசொல் 30 , 291 
யானைமுகத்துவிநாயகர் 10 

வடசொற்சிதைவு 240 
யானை யாழ்வரை நிற்பது 17 வடநூன்முடிபு 27 
யானையுறுப்பு 9 

வடவரை 25 
யானைவீரர் 80 , 85 

வடித்தல் 328 
யானென்மதம் 339 , 342 

வடிவாய் 271 , 277 


584 


வரவு 53-4 


வடிவு 393 
வடிவுடையன் 392 

வரன்முறை 79 , 84 
வடு 279 , 281 

வரிட்டம் 238-9, 482 
வடுநீங்கு சிறப்பு 292 , 294 வரி தருகண்ணியர் 63 , 66 
வடுப்படு தல் 300-1 

வரிமடி 499 , 503 
வண்டினம் 12 , 448 , 451 

வருக்கம் 12 , 22 , 25 
வண்டு 16 , 22 , 97 , 273 , 416 , | வருடம் 180 , 306 
422 , 488 , 492 , 497 

வருடல் 265 , 267 
வண்டுபடு கதுப்பு 13 

வருணம் 499 , 503 
வண்டுவர்க்கம் 12 

வருத்தம் 50,118 , 123 , 235 , 315 , 
வண்டுறை 204, 207 

378 
வண்ணத்தவிசு 11-2 

வருதார் 19 , 21 
வண்ணம் 54 , 342 

வருந்தின 416 , 422 
வண்ணமில்லி 339 , 342 

வருந்து தல் 184-5 
வண்படாஅம் 94 

வருபடை 19 
வண்பிணி 52 , 55 

வருமாறு 467 , 472 
வணக்கம் 35 

வருவகை 130 , 137 
வணக்குதல் 14 , 17 , 306 

வருவது 401 
வணங்காமை 408 

வருவினை 256 , 258 
வத்து நிச்சய விசாரம் 364 

வரூஉதினி 204-5 
வதனம் 67-8 

வரூஉம் 481, 483 
வதி தல் 169, 171 

வரை 295 , 299 
வந்தமை 53 , 311 , 313 

வரைந்துகொளல் 163 
வந்திலாமை 142 , 147 

வரைப்பு 95 , 97 
வம்பறு சிவன் 499 , 502 

வரைபொருதிரை 287-8 
வம்பு 38 , 47 

வரையா வறிவன் 362 , 367 
வயக்குறு துப்பு 192 , 194 வரைவில்பேதைமை 176, 181 
வயங்கிழை 13 
வயங்கியோர் 292 , 294 

வரைவு 153 

வல்லமை 437 
வயல் 184 , 186 

வல்லழல் 473 , 476 
வயிரம் 285 

வல்லி 211 , 213 
வயிறு 257 , 260 

வல்லே 130 , 134-5 , 141 , 143 , 
வர்க்கம் 69 , 85 , 106 , 259-60 , 

145 , 149 
303 , 417 

வல்லோர் 287 , 291 , 374 , 384 
வர்த்தமானம் 192 

வல்வினை 27 , 31 , 38 , 46 , 201, 
வர்த்தித்தல் 16 , 54 , 69 , 83 , 203 , 215 , 220 , 256 , 259 , 
382 , 417 

311 , 313 , 488-9 
வரகதி 211 , 213 

வலஞ்சுழியுந்தி 79 , 83 
வர தன் 316-7 , 362, 364 

வலம்படுகொற்றம் 330 , 332 
வரநதி 247 

வலம்புரிமணி 192 , 194 
வரம்பின்றியோடல் 135 , 203 வலி 117 , 122 , 142, 145 , 305 
வரம்பு 81 , 92 , 211 , 214, 485 வலிகெழுதோள் 270 , 275 
வரருசி 248 , 251-2 

வலித்தல் 19 , 21 , 400 
வரல் 200 , 202 

வலிது 203 , 313 


. 


585 


வழி 500 


வலிமிடைதல் 485 

வன்பிடர் 184 , 188 
வலிமை 395 

வன்புகை 130 , 137 
வலியிற்று 129 , 132 

வன்பெடை 494 , 497 
வலியின்மை 37 , 41 

வன்மை 93 , 139 
வலை 215 , 220 

வன்மொழிமறத்தல் 155 , 162 
வவ்வல் 176 , 182 

வன்றழல் 347 , 369 
வழக்கு 217 , 286 , 491 

வன்றறுகண்மை 156 , 166 
வழா அமை 80 , 88 , 91 , 248, 252 வன்னெற்று 292 

வன்னம் 500-3 
வழிக்கரை மடம் 167 

வனசம் 324 , 328 
வழிப்படாமை 157 , 168 

வனமுலை 347, 349 
வழிபடுவோர் 12 

வாக்கு 69 , 74, 76 , 79 , 85 , 155 , 
வழிவழி 481-2 

161 , 409 
வழுக்கு 303 , 309 

வாகனம் 68 , 218 
வழுத்து 235 , 237 

வாகீசுவரன் 506 
வழுத்துதல் 15 , 18 

வாகீசுவரி 13-4 , 228 , 325 , 506 
வழும்பு 302 , 305 

வாகுவலயம் 64 
வழுவை 307 

வாங்குதல் 391 
வள்ளம் 250 , 255 

வாங்குபு 26 , 28 
வள்ளல் 6 

வாசம் 298, 347 , 350, 494, 497 
வள்ளி 253 

வாசவன் 248 , 251 
வள்ளிய கங்கை 270 , 276 

வாசனை 285 , 298 , 311 , 315 
வளங்கெழு போகம் 311 , 313 

வாசனைத்திரவியம் 237 
வளப்பம் 206-7 

வாசா ரகிதம் 449, 490 
வளர்தல் 312 

வாசா ரகி தன் 490 
வளர்ப்பு 175 , 178 

வாசுகி 25 , 28 , 246 
வளி 175 , 177 , 415 , 419 

வாடாத் துப்பு 193 , 199 
வளை இ 323 , 327 

வாடா வாகை 204-5 
வளைத்தல் 284-5 

வாடை 228 , 230 
வளைத்துக்கொளல் 327 

வாணி 248 , 250, 411 
வளை தல் 144 

வாணிகம் 153 
வளைப்பு 327 

வாத்தியம் 293 
வளையாக் கோல் 216 , 222 

வாதம் 72 , 77, 177 
வளைவாய் 95 , 98 

வா தமுதலிய மூன்றும் விரும்பும் 
வளைவாய் ஞமலி 232, 234 

சுவை 177 
வறிது 56 , 58 , 104, 112 

வாதமுறை 468 
வறிய 95 , 99 

வாதவழு 302, 307 
வறுத்த வித்து 489 

வாதனை 258 
வறுமை 58 , 295 , 297 , 312 

வாதி 145, 264 , 266 , 269 
வன்கடும்பதிபன் 81 , 91 
வன்கண்ணர் 86 

வாதித்தல் 321 

வாதியாமை 316-7 , 319 
வன்கண்மள்ளர் 80 , 86 

வாதுளம் 35 
வன்கண் வரூஉதினி 204-5 

வாதை 180 
வன்சிலை 481 , 484 

வாமதேவ புவனம் 5 


586 


வாமம் 432 

விகற்பம் 66 , 75 , 457 , 464 
வாமனமுனிவர் 25 

விகாரத்தால் தொகுதல் 388 
வாமை 5 , 411 , 444 

விகாரம் 39 , 135 , 179 , 189 , 310, 
வாய் 16, 79 , 85 , 207 , 284-5 

373 , 376 , 396 , 400 , 402-3, 
வாய்ந்தன்று 363 , 367 

405-6 , 409-10 , 426 , 429 , 
வாய்மை 14-5 , 155 , 161 , 287-8 , 463-4, 468 
291 

விகாரி 378 
வாயன்மை 95 , 97 , 493-4 

விகி தசேனன் 256 
வாயாமை 323 , 326 

விச்சை 37 , 42 , 436 
வாயில் 256 , 258 

விசர்க்கம் 74 , 86 , 218 
வாயின்மிலேச்சர் 79 , 84 

விசாரம் 73 , 115 , 244 
வாயு 74-5 , 90 , 350, 361 , 419 விசாரவான் 220 
வார்த்தை 145 

விசாரித்தல் 73 , 229, 230, 234, 
வார்தல் 335 

256, 401 , 409 , 472 , 474 
வார்நறுஞ்சாந்தம் 238 , 241 விசாலம் 233 
வாரணம் 6 

விசிகம் 185 , 189 
வாரி 302-3 

விசிட்டபுத்திமான் 119 
வாலிய சேதனம் 130 , 134 விசித்திரம் 132, 407 , 410 
வாலிய விந்து 126 , 128 

விசுத்தி 77 
வாலிழை 30 

விசும்பு 26 , 287 , 290 , 415 , 420 
வாழ்க்கை 19 

விசுவான்மகம் 35 
வாழ்த்தினார் 93 

விசேடணம் 315 , 430 
வாழ்வோர் 19 

விசேட தீக்கை 506 
வாழி 330, 332-3 

விசேடம் 133 , 142 , 146 , 354 , 
வாழிய 79 , 82 , 204 , 206 , 330 , 358 , 373 , 375 , 473 
332 

விசேடித்தமை 273 
வாள் 156 , 166 , 237 , 328 , 347 , | விசை 185, 189 
350 , 493 , 497 

விஞ்சை 300 
வாளவிரங்களம் 32-3 

விஞ்ஞானகலர் 437 , 506 
வாளி 249 , 254 

விஞ்ஞானகேவலம் 407 
வாளியர் 269, 272 

விஞ்ஞானமயம் 76 
வாளை 331 

விட்டுணு 6 , 34 , 251 
வாளைப்பீலி 270 , 274 

விட்டுயரோதை 401 , 410 
வான் 415 , 419 

விடங்கம் 79 , 82 
வான்கழி துன்பம் 176 , 182 விடங்கிளர்வாளியர் 269 , 272 
வான்பிணி 52 , 55 , 498 , 500 விடங்கெழுவலி 316 , 320 
வான்புழு 184 , 187 , 488 , 492 விடம் 272, 281 , 321 , 429 
வானத்துறைஞர் 271 , 278 

விடயப்பகுதி 37 , 43 
வானம் 419 

விடயப்பரிசனம் 80 , 86 
வானவர் 33 

விடயபரன் 266 
வானுறைமகளிர் 13 

விடயபோகம் 276 , 283 
வானோர் 248 , 250, 385 , 388 விடயம் 74 , 86 , 90 , 101 , 215 , 
விக்கிரகம் 432 

218 , 284, 286 
விக்கினம் 380 , 397 

விடய வேலை 280, 283 


587 


விடவிகாரம் 426 , 429 

விநாஅ 27 , 362 
விடன் 264 , 266 

விநாயகர் 9 
விடியல் 303 

விப்பிரர் 11 , 13 
விடுகை 314 

விபதேசம் 289 
டுதல் 201 

விபரீதக்காட்சி 100 
விடுநர் 227 , 229 

விம்மிதம் 347 , 350 
விடுபு 184 , 187 , 279 

விமலம் 315 , 373 , 379 
விடுவதும்பற்றுவதுமான முறை விமலன் 27 , 30 , 311 , 315 , 457 , 
110 

459 , 493 
விடை 391 , 393 , 466 , 470 , 473 , வியசனம் 24 
476 

வியத்தம் 9 
விண்டு 68 , 70-1 

வியத்தல் 210 , 223 , 427 
விண்ணப்பம் 34-5 , 50 , 106 , 137 , | வியந்துறை தல் 38 , 45 

143-4, 201, 223 , 312 , 324 , வியப்பிற்று 129 , 133 
352 , 354 , 357 , 364 , 366 , வியப்பு 210 , 216 , 222, 338 , 352 , 
368 , 393 , 397 , 468 , 475 , 496 
479 , 490 

வியர்வை 304 
விண்ணப்பித்தல் 54 , 335 

வியாக்கி 39 
விண்ணவர் 32-3 

வியாடி 251, 253 
விண்ணோர் 249, 255 , 339 , 341 வியாத்தி 348 , 356 
வித்தாமை 488 , 491 

வியாதி 236 
வித்தியாகலை 5 

வியாபகப்பொருள் 467 
வித்தியாதத்துவம் 42 

வியாபகம் 122 , 129 , 135 , 138 , 
வித்தியான த்துறை 9 

317 , 320 , 347-8 , 441 , 467 , 
வித்தியேசுரர் 34 , 379 , 399 

498 , 500 
வித்து 5 , 130 , 137 , 139 , 169 , வியாபகமலம் 123 
172 , 195 , 263 , 322 

வியாபகவறிவு 433 
வித்தை 502 

வியாபகன் 53 
விதந்தோதல் 268 

வியாபி 37 , 41 , 45 , 93 , 130 , 135 , 
விதவைகள் 253 

467 , 470 
விதனப்பட்டோர் 290 

வியாபித்தல் 23 , 48 , 321 , 350), 
விதனப்படல் 208 

419 , 476 
வி தனம் 127 , 152, 159 , 162 , 177 , | வியாபித்திருப்பது 350 

181 , 224 , 242-3 , 319 வியானன் 80 , 86 
விதி 154 , 231 , 233 , 402 , 457 , | வியோகம் 441 , 457 , 461 
462 

விரசம் 23 
விதிமுறை 129 , 133 

விரத்தி 221 , 263 
விதேகநாடு 253 

விர தம் 163 , 296 , 482 
விதை 321-2 

விரவாவீரம் 347 , 350 
விந்து 126 , 128 , 373 , 375 , 378 , ) விரவியபந்தம் 52, 54 

400-1 , 408-10 , 426 , 432 , விரவியோன் 417 , 425 
விந்து தத்துவம் 240 

விரவு தல் 37 , 43 , 193 , 199 , 347 , 
விந்துநாததரிசனம் 434 

350 
விந்துமூர்த்தம் 383 

விரவுப்பெயர் 199 


588 


விருதா 


விராவு தல் 410 

விழித்தல் 63 , 66 
விராவுபு 401 

விழுக்காழ் 317 , 321 
விரிகதிர் 287, 290 , 385 , 388 விழுங்கல் 69 
விரிகதிர்க்கோடை 401 , 410 விழுத்தண்டு 236 
விரிகதிர்மதி 11 

விழுப்பம் 14 , 16 , 64 
விரிச்சிகன் 401 , 410 

விழுப்புண் 235 
விரித்தல் 494 

விழுப்பெருங்கிழமை 156 , 164 
விரிதரல் 478-9 

விழுப்பெருந்தெரு 302 , 308 
விரிதரு காயல் 488 , 491 விழுப்பேரொழுக்கம் 16 
விரிதல் 233 , 427 

விழுமம் 16 
விரிபுலன் 95 , 99, 185 , 190 விழுமலம் 49 , 50 
விருக்கம் 172 , 411 

விழைதல் 11 , 156 
விருத்தட்சத்திரன் 253 

விழையாமை 176 , 182 
விருத்தம் 473 , 475 

விழைவறவெகுண்டோர் 11-2 
விருத்தி 148 , 401 , 409-10 , 178 விழைவு 239 , 271 , 278 
61 

விள்ளாச்சுற்றம 80 , 90 
விருந்தினர் 166 

விள்ளார் 223 , 226 
விருந்து 66 

விளக்கம் 349 , 484, 494 , 497 
விருந்தூட்டல் 216 , 221-2 விளக்கு 78 , 94-5 , 99 , 292-3 , 333 
விருப்பம் 315 

விளங்கல் 473 , 476 
விருப்பினை 311 , 315 

விளவு 295-7 
விருப்பு 270 , 275 , 315 , 460, 470 | விளிதருகாலம் 117 , 122 
விருப்புவெறுப்பு 242 , 291 , 305 , | விளிந்தோர் 292-3 
395 , 405 

விளிம்பு 193 , 198 
விரும்பு தல் 80 , 213 

விளியாமை 295 
விரை 235 , 237 

விளியாவீளை 175 , 177 
விரையுறுகடி 417 , 425 , 427 விளிவருங்குரைய 105 , 116 
விரைவு 202 , 321 

விளிவு 302, 307 
வில் 189 

விளை தல் 235 , 238 
வில்லிபுத்தூரர் 246 

விளை நிலம் 304 
வில் லுமிழ்தல் 1 

விளையாவின்பம் 235 , 237 
வில்லூன்றிப்புழு 187 

விளைவயல் 184 , 186 
விலகி வில்லுமிழ்தல் 1 

விளைவு 201 , 302 , 304 , 416 , 424 
விலங்கல் 303 , 308 

விளைவுணர்ந்தோர் 235 , 238-9 
விலங்கு 175 , 178 , 213 

விறகு 32 , 66 , 499 , 504 
விலங்கு தல் 215 , 217 

விறந்த 169-70 
விலாவெலும்பு 71 

வினவல் 52 , 54 
விலை 485 

வினவிற்று 200 , 202 
விலைவரம்பு 81 , 92 

வினா 456 
விவர்த்தம் 411 - 

வினாத்திறம் 449 , 454 
விவாகபூருவம் 246 

வினை 9 , 10 , 73 , 78 , 130 , 136 , 
விவேகிகள் 143-4 

201-2, 210 , 219, 223 , 295 , 
விவேசித்தல் 58 

298,311 , 313-4 , 367 , 372-4 , 
விழித்தநயனம் 29 , 33 

376 , 382 , 478 , 489 


75 


589 


489 


3 


, 


வினைக்காரணம் 202 , 254 

வீடுபேறு 201 , 318 , 470 , 474 , 
வினைத்திறன் 169 , 171 
வினைத்தொகை 5 , 186 , 230 வீணாதண்டு 68 , 70 , 82 
வினைத்தொடர்பு 207 , 314 , 334 வீணை 14 , 17 
வினைத்தோற்றம் 76 

வீதல் 14 , 192 , 195 
வினை நகர் 176 , 182 , 215 , 219 வீதி 308 
வினை நிகழ்ச்சி 214 

வீப்பாய் 94 
வினை நுகர்காலம் 345 

வீமன் 244-5 
வினைப்பயன் 38 , 45 , 207 , 233 , | வீயாவினை 156 , 163 
248 , 252 , 327 , 501 

வீயானாதல் 52 , 54 
வினைப்பிணிப்பு 204 , 206 

வீரக்கழல் 187 , 283 
வினைப்பெயர் 231 

வீரகண்டை 14 
வினைப்பொதி 204 , 206 

வீரபுருடர் 22 , 187 
வினைப்பொறை 242 

வீரம் 325 , 484 
வினைப்போகம் 60 

வீரர் 80 , 220 , 283 
வினைமாண்டுப்பு 185 , 189 வீரியம் 159 , 350 
வினைமாற்று 48 , 56 , 71 , 116 , வீரியமடந்தை 323 , 325 

125 , 315, 352 , 371 , 414 , வீரியவிருத்தி 274 
425 , 448 

வீவருந்திறம் 175 , 180 
வினைமுதல் 207 

வீழ்த்தல் 170 , 173 
வினைமுற்று 253 

வீழ்நிலைப்படலம் 384 
வினையாகு 354 , 360 

வீற்றிருத்தல் 295-6 
வினை யீட்டுந் திறம் 170 

வீற்று வீற்றாதல் 228, 230 
வினையுகுநன்னெறி 211 , 214 

வெகுண்டோர் 11 
வினையுண்மை 129 , 173 

வெகுளி 13 , 15 , 76 , 158, 214-5 , 
வினையெச்சக்குறிப்பு 157 

217 , 237 , 455 
வினையைச் சேதனமாகக்கூறல் 

வெகுளுதல் 234 
186 

வெஞ்சினப்பிறவி 33 , 35 
வினையொத்தல் 38 , 46 , 126 , 

வெஞ்சினம் 244-5 , 295-6 
128 , 469 

வெஞ்சின வேங்கை 95 , 98 
வினையொப்பு 405 

வெஞ்சுடர் 401 , 409 
வினைவகை மூன்று 200 

வெட்டுவாய் 103 
வினைவிடல் 209-10 

வெட்டெனப்பேசல் 162 
வினைவேறுபடு தல் 129 

வெண்சோறு 270 , 275 
வீக்குநர் 280 , 283 

வெண்டயிர் 257 , 260 
வீங்குசெலல் தானை 95 , 97 வெண்டாமரை 12 
வீசுதல் 80 , 89 

வெண்டிரள் 488 , 491 
வீட்டல் 449 , 456 

வெண்டிரைக்கடல் 3 
வீடடைபவர் 363 

வெண்ணிணம் 302, 304 
வீடல் 244-6 

வெண்ணெய் 257 , 260-2 
வீடா 458,465 

வெண்ணெய்நல்லூர் 18 
வீடு 52 , 54, 117-8 , 120 , 124 , வெண்ணெற்று 292 

204, 208 , 228 , 300-1 , 316-7 , வெண்பஞ்சு 94 
369 

வெண்மடல் 11-2 


590 ) 


வெண்மை 76 
வெதிரேகம் 146-7 
வெதுப்பு 177-8 
வெதும்பல் 271 
வெந்த புண் 23 ) 
வெந்திறல் 280 , 282 , 481 , 

486 
வெந்திறற்செய்தி 440 , 448 
வெந்தொழில் 14 , 17 
வெந்தொழில் வேழம் 215 , 

218 
வெந்நிற்றண்டு 79 , 82 
வெப்பம் 30 
வெப்பு 175 , 177 
வெம்புறல் 33-4 
வெம்முரட் கடம் 363 
வெம்முரண் 369 
வெய்துறல் 264 , 266 
வெய்யோன் 400 , 404 
வெயில் 475 , 491 
வெரீஇ 466 , 471 
வெருவரும் பூட்சி 150-1 
வெருவரு மராகம் 400 
வேருளின்பிறவி 27 , 30 
வெல்வகை 248 , 252 
வெவ்விது 243 
வெவ்வினை 239, 243 
வெள்யாடு 19 , 23 
வெள்விடை 333 
வெள்ளம் 265. 268 
வெள்ளயிர் 270, 275 
வெள்ளருவி 264 , 267 
வெள்ளுப்பு 491 
வெள்ளை 19 , 304 
வெளி 331 , 333 , 347 , 350 
வெளிப்படு தல் 142 , 146 
வெளிப்படை 65, 296 
வெளில் 302 , 307 
வெளுத்தல் 128 
வெளுப்பு 76 
வெற்றி 216 , 222, 485 
வெறுப்பு 242 , 291 , 305. 405 , 

470 


வென்றி 142 , 146 , 360 , 401 , 

410 
வென்றியர் 131 , 134 
வேஎம் 63 , 66 
வேகம் 200 , 202 , 311 , 314 
வேகுதல் 66 
வேங்கை 98 
வேட்கை 204 
வேட்கைப்போர் 272 
வேட்டிசினோர் 126-7 
வேட்டுவன் 489 , 492 
வேட்டுவாளி 492 
வேடன் 220 
வேண்டுகோட்பொருட்டாய 

முற்றுவினை 30 
வேண்டுநர் 118 , 123 , 403, 411 
வேதம் 21 , 223 , 265 , 289 
வேதவாக்கியம் 21 
வேதவொழுக்கம் 265 
வேதாகமங்கள் 20 , 50 , 127 , 162 , 

412 , 446 
வேதாகம சாத்திரம் 341 , 474 
வேதிகை 193 , 198 
வேதித்தல் 320 , 503 
வேதியர் 13 , 289 
வேந்தன் 215-6 , 219 , 222 , 300 
வேம்பு 213 
வேமம் 143 , 147-8 
வேய்தல் 79 , 82 
வேர் 211 , 213 , 302 , 304 
வேர்வைத் துளி 272 
வேரம் 235-6 
வேல் 22, 237 , 241 , 252 , 257 , 

262 , 270, 273 
வேலி 217 , 302, 305 
வேலை 283 
வேழம 9 , 14 , 215 , 218 
வேள்வி 249 , 255 , 261, 287 ,, 

289 
வேள்வியாசான் 287 , 289,290 
வேற்படை 22 
வேற்றுமை 63, 66 
வேற்றுமைத்தொகை 174 , 177 
வேற்றுமைமயக்கம் 474 


, 


! 


வேற்றுவன்பாம் 503 
வேறல் 404 
வேறுபாடு 66 , 77 , 114 , 145 , 

266 , 310 , 491-2 
வேனில் 175 , 180 
வை 488 , 491 
வைகரி 401, 409 
வைகுந்தம் 188 


வைசேடிகர் 132 
வைத்தியன் 236 
வை தார் 93 
வைதிக காரியம் 261 
வைதிக வேதியன் 289 
வைப்பு 302 , 305 
வையகம் 247 
வைவேல் 257 , 262 


பிழை திருத்தம் 


xii 


1 


பக் . வரி , பிழை 

திருத்தம் . 
xi 23 தொக்கப்பட்ட 

தொடுக்கப்பட்ட 
6 கொள்ளப்பட்டுளது கொள்ளப்பட்டுள்ளது 
xix 23 தோன்றி சமய 

தோன்றிச்சமய 
Hurrii 37 முத்தி . நிச் . பக் . 

முத்தி . நிச். பக் . 55-8 
Hriii 4 அபபோது 

அப்போது 
9 தோட்டத்தையும் தோட்டத்தையும் 
13 தலைவராகவும் 

தலைவராகவும் 
14 நூற்றாணடின் 

நூற்றாண்டின் 
15 கொளவது 

கொள்வது 
18 சொலலக்கேள் 

சொல்லக் கேள் 
XXXX 1 XXXX 

XL 
xxxxi 1 Xxxxi 

XLi 
XXxxii 1 xxxxii 

xlii 
XLiii 19 நயப்புற 

நயப்புற 
xxxxiv 1 xxxxiv 

XLIV 
XLV 20 பைப்பத் 

பைப்பயத் 
31 மேலுமாக சென்று மேலுமாகச் சென்று 
XLvi 33 சைவ நூல்கள் 

சைவர்கள் 
Liv 33 சொல் எழுத்து 

எழுத்து சொல் 
22 14 மாலையையுடைத்தாக்கிய மாலையையுடைத்தாகிய 
35 3 சினத்தையுடைய இந்தச் சினத்தையுடைய பிறவியா 
சர்ப்பத்தின் 

கிய இந்தச் சர்ப்பத்தின் . 
46 5 பெருஞ்சிவனது 

பெருஞ்சிவனது 

சத்திநிபா 

தம் தழைப்ப 
65 16 அணைப்பாயால் 

அணைப்பாயல் 
66 5 இயற்கை என்று இயற்கையாக்கை என்று 
96 7 மாயாவதி 

மாயாவாதி 
102 12 நூற்றிருபது நூறநாலு நூற்றிருபத்து நாலு 
103 4 யானே யின்னனாயினே யானே யின்னென னாயினே 
104 7 

முரண்டர 
17 சிவனுஞ் 

சிவணுஞ் 
126 13 : 

இது கன்மமல சாதகம் 
137 5 வருகை 

வருவகை 

( கூறியது 
143 5 நிலை நலியுடைய 

நிலை நலி புடைய 


முரண்டா 


593 


கிரணா 


8 வேறொ 


வேறோ 


148 16 குடில் 

குழல் 
154 8 இதிப்போதல் 

இதுபோல் 
171 3 தகியா அவ்வளவு அவ்வளவு 
184 5 முற்பயனீன்டுத் 

முற்பயனீண்டுத் 
198 10 மாளிகை யென்றும் மாடமென்றும் மாளிகை 
200 28 கரணா 

( யென்றும் 
209 3 பாசச்சேதவுபாயவுண்மை பாசச்சேதவுபாய முண்மை 
220 12 யீட்டியழலுதல் 

யீட்டி யுழலுதல் 
235 
242 9 துக்கமாவது 

துக்கமாவது ; 
244 20 திரையாடப் 

திரையாடைப் 
248 4 மீனினமிந்தே 

றீரினமிழ்தே 
252 27 முறையாக 

முகையாக 
28 குவிமுகிள 

குவிமுகிழிள 
253 22 விதேசநாட்டு 

விதேகநாட்டு 
255 25 பாரதம் கூறுகிறது என்று பாரதம் கூறுகிறது 
256 8 கன்ம சேதம 

கன்மச்சேதம் 
271 10 அறிவரலவாச் 

அறிவற லவாச் 
275 31 (முருகு ) 

(முருகு 294) 
277 27 (குறள் 

} 

( குறள் 298 ) 
302 18 

18 யழுக்கார்புருவை யழுக்கா ருருவை 
310 19 தறிவுமைவஃதன்றி தறிவா மஃதன்றி 
24 தோல் . எழுத் 

தொல் . எழுத் 
25 துனிதென 

துனியென 
311 2 வினைமலந் தந்தமின் வினைமலத் தந்தமின் 
314 23 அருமையின் 

அறாமையின் 
324 12 பாதச்சேதம் 

பாசச்சேதம் 
333 2 சசயிக்கும் 

சயிக்கும் 
335 3 சாலும் நின்னுடைய சாலும்- நின்னுடைய 
339 5 கடவுளொடஃதத்துறை கடவுளொ டஃதுறை 
340 16 அடி மூவுலகும் 

அடி- மூவுலகும் 
347 3030 ( 1:47 ) 

( சர்வஞா 1:47 ) 
351 5 பூட்சித்தென்ன இயல்பு பூட்சித்தென்ன - இயல்புபோல் 
போல்வதாம் 

வதாம் 
356 6 குற்ற இன்றாம் 

குற்றம் இன்றாம் 
366 20 சிவஞாளபாடியத்தும் சிவஞானபாடியத்தும் 
367 9 முரண்மிகு 

முரண்டகு 


594 


391 16 - நலமிலி 

நலமலி 
392 6 உரிவவி 

உருவவி 
394 5 இசையில் 

இச்சையில் 
397 2 பிரபஞ் கிருத்தியமானது பிரபஞ்ச கிருத்தியமானது 
399 33 காரியதேசம்பற்றியே காரிய பேதம்பற்றியே 
413 28 காரியாத்தான் 

காரியத்தான் 
415 20 தொடக்கமார்த்தாண் தொடக்கம் மார்த்தாண்டாற் 
டற்கின் 

கின் 
420 2 அமயாத 

அமையாத 
38 கெ 

+கெ , ஒரு 
439 13 தூயமேனி 

தூயயோனி 
442 20 போதுலாது 

போலாது 
451 30 என்று கூறு 

என்றும் கூறு 
461 21 தேவிகலோ ததரம் தேவிகாலோத்தரம் 
488 24 உற்றவடை 

உற்றவை 
499 3232 இயைா 

இயையா . 


ஸ்ரீவித்யா பிரஸ் , கும்பகோணம் , 


1 


இராஜராஜ அபயகுல 
சேகர சோழ மகாராஜா 


Rajaraja Abhaya Kulasekhara Chola 1 . 

[ A.D. 985-1013 ) 


xxix 


ஐந்தாம் ஜார்ஜ் மன்னர் ஞாபகார்த்தத் 

தமிழ்ப் பரிசு ரூ . 1000 , ஆயிரம் . 
நம்முடைய அன்பார்ந்த அரசரும் , சக்கரவர்த்தியுமான ஐந்தாம் 
ஜார்ஜ* மன்னரவர்களுடைய உதார குணத்தையும் , தயாள சிந்தை 
யையும் , இந்தியாவின் பாலிருந்த அன்பையும் கருதி அவர்களுடைய 
இனிய ஞாபகம் என்றும் குன்றா திருந்துவரும் பொருட்டு இந்தப் 
பரிசு திருப்பனந்தாள் ஸ்ரீலஸ்ரீ காசிவாசி சாமிநாதத் தம்பிரான் 
சுவாமிகளவர்களால் ஏற்படுத்தப் பெற்றது . இந்தப் பரிசின் நோக் 
கம் தமிழ்மொழிப் பயிற்சிக்கும் ஆராய்ச்சிக்கும் ஆதரவு அளிப்பதே 
யாகும் . ஜந்தாம் ஜார்ஜ் மன்னர் ஞாபகார்த்தத் தமிழ்ப் பரிசு 
என இது வழங்கப்பெறும் . 

இந்தப் பரிசுக்குரிய மூல தனமாக இப்பொழுது உள்ள தொகை 
முப்பத்தைந்தாயிரம் ரூபாய் ( 35,000 ) . இத் தொகை நூற்றுக்கு 
வருஷத்துக்கு 3 , வட்டியுள்ள கால வரையரை யில்லாத சர்க்கார் 
கடன் பத்திரமாக உள்ளது . இதிலிருந்து வருஷந்தோறும் கிடைக் 
கும் வட்டியிலிருந்து ரூபாய் ஆயிரம் ( ரூ . 1000 ) வருஷந்தோறும் 
ரொக்கப் பரிசாக அளிக்கப்பெறும் . 1935-36 - ம் வருஷத்துச் 
சென்னை சர்வ கலாசாலைக் காலண்டர் தொகுதி 1 , பகுதி 2 ல் கண்ட 
7 - D விதிப்படி யமைந்த தனித்தமிழ் வித்துவான் பட்டத்துக்குரிய 
முடிவுப் பரீக்ஷையில் முதல் வகுப்பில் முதல்வராகத் தேர்ச்சி பெறு 
வோர் இப் பரிசைப் பெறும் தகுதியுடையோராவர் . மூலதனத்தின் 
வட்டியில் இவ்வாறு செலவானது போக வருஷந்தோறும் எஞ்சும் 
தொகை மூலதனம் லக்ஷம் ரூபாய் ( ரூ . 100,000 ) ஆகும் வரையில் 
அதனோடு சேர்க்கப்படும் . அதன்பின் மூலதனத்திற்குக் கிடைக்கும் 
வட்டி முழுவதும் வருஷந்தோறும் பரிசுத் தொகையாக உரியவருக்கு 
அளிக்கப்படும் . 

பரிசளிப்பதற்குரிய விதிகளும் நிபந்தனை களும் வருமாறு : -- 

1. இப் பரிசு ஆண்பாலர் பெண்பாலராகிய யாவருக்கும் ஜாதி 
மத வேறுபாடு கருதாமல் அளித்தற்குரியது . 

2. ஓரியண்டல் பட்டப் பரீக்ஷைகளுள் தனித் தமிழ் வித்வான் 
பரீக்ஷையில் தேர்ச்சி பெறுவோர்களுள் முடிவுப் பரீக்ஷையில் முதல் 
வகுப்பில் முதல்வராக வருபவர் முதல் முறையிலேயே தேறினவரா 
யின் அவருக்கு இப் பரிசு அளிக்கப்பெறும் , 

எந்த வருஷத்திலாயினும் , இருவரேனும் இருவருக்கு மேற் 
பட்டவரேனும் பரிசுக்குரிய தகுதியைப் பெற்றால் பிரிலிமினரிப் 
பரீக்ஷையில் பெற்ற அம்சங்களையும் ( Marks) சேர்த்துப் பார்த்து 
மொத்தத்தில் அதிக அம்சம் பெற்றவருக்கு இப் பரிசு அளிக்கப்படும் . 
அவ்வாறு செய்வதிலும் சிக்கல் நேருமாயின் , தேர்ச்சி பெற்றவர்களு 
டைய ஆங்கிலப் பயிற்சியையும் வயதையும் ஆராய்ந்து , அவர்களுள் 
அதிக ஆங்கிலப் பயிற்சியுடையவருக்கும் , குறைந்த வயது உடைய 
வருக்கும் பரிசைக் கொடுக்க ஸிண்டிகேட் சபையினர் தீர்மானிப் 
பார்கள் , 


XXX 


3. ஸெனெட் சபைக் கூட்டமொன் றில் இந்தப் பரிசு உரிய 
வருக்கு வழங்கப்பெறும் . எந்த வருஷத்திலேனும் பரிசுக்கு உரியவர் 
நேரில் வந்து பரிசைப் பெற்றுக்கொள்ள முடியாமற் போனால் 
ஸிண்டிகேட் சபையார் பரிசுத் தொகையை அவருக்கு அனுப்புவதற் 
குரிய ஏற்பாட்டைச் செய்வார்கள் . பரிசு வழங்குவதற்கு முன் அப் 
பரிசுக்குரியவர் இறக்கும்படி நேர்ந்தால் அத் தொகை சட்டப்படி 
அவருடைய வார்சாக இருப்பவரிடம் சேர்ப்பிக்கப்படும் . 

4. இப் பரிசுத் தொகை பணமாகவேனும் செக்காகவேனும் 
அளிக்கப்பெறும் , இந்தப் பரிசுத் தொகை எந்தக் காரணத்தைக் 
கொண்டாவது பகுக்கவோ குறைக்கவோ படாது . எந்த ஒரு வருஷத் 
திலேனும் அல்லது தொடர்ந்து பல வருஷங்களிலேனும் பரிசு 
கொடுக்கப்படாமல் இருந்தால் அங்ஙனம் கொடுக்கப்படாமல் இருந்த 
பரிசுத் தொகை முழுவதும் சேர்த்து , எந்த வருஷத்தில் பரிசு வழங்கப் 
படுகிறதோ அவ்வருஷத்தின் பரிசுக்குரியவருக்கே அளிக்கப்பெறும் . 
பரிசுத் தொகைக்கு மேலே கிடைக்கும் தொகைதான் மூல தனத் 
தோடு சேர்க்கப்படும் . 

5. வருஷந்தோறும் பரிசளிப்பு விபரம் , பரிசு பெறுபவரின் 
பெயர் , விலாசம் ஆகியவற்றோடு திருப்பனந்தாள் ஸ்ரீலஸ்ரீ காசிவாசி 
சாமிநாதத் தம்பிரான் சுவாமிகளவர்களுக்கும் , அவர்களுக்குப் பின் 
வரும் உரிமையுள்ளவர்களுக்கும் (Successors in Interest ) தெரிவிக்கப் 
படவேண்டும் . 

6. பரிசு ஏற்படுத்தியவர்களுடைய நோக்கத்துக்கு வேறுபட்ட 
எந்தக் காரியத்துக்கும் இந்த நிதியை உபயோகிக்கக் கூடகது . இனி 
எப்பொழுதேனும் சர்வ கலாசாலையாரின் 7 - D விதிப்படி யமைந்த 
தனித்தமிழ் வித்துவான் பட்டப் பரீக்ஷைக்குப் பிரதியாக ஏதேனும் 
ஏற்பட்டாலும் , ஷ பரீக்ஷைக்குரிய விதிகள் மாறுபட்டாலும் 
பரிசை ஏற்படுத்தியவர்களுடைய நோக்கமாகிய தமிழ்க் கல்வி 
யபிவிருத்திக்கு ஏற்றதென்று கருதும் வகையில் ஸிண்டிகேட் சபை 
யார் இந்தப் பரிசை உரியவருக்கு அளிக்க ஏற்பாடு செய்யும் உரிமை 
யைப் பெறுவார்கள் , 

7. பரிசு கொடுத்தது போக எஞ்சும் வட்டித்தொகையையும் , 
மூலதனத்தையும் கவர்ன்மெண்டார் எப்போதேனும் திருப்பிக் 
கொடுக்க நேர்ந்தால் அத் தொகையையும் எந்தவிதமான பத்திரங்களி 
லேனும் , வேறு வகையிலேனும் வைத்துப் பாதுகாக்கும் உரிமை 
ஸிண்டிகேட் சபையாருக்கு உண்டு . 

காசிமடம் , 
திருப்பனந்தாள் . காசிவாசி சாமிநாத தம்பிரான் . 
குறிப்பு : -மேலேகண்ட மூலதனம் எண்டௌமெண்ட் சென்னை சர்வ 

கலாசாலையாருடைய அங்கீகாரம் பெற்று 1937-38 - ம் வருஷத் 
திய யுனிவர்ஸிட்டி , காலண்டர் பகுதி 2 - ல் 129 , 130 - வது 
பக்கங்களில் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது . 


xxxi 


SRI ARULNANDI SIVACHARYA SWAMIGAL 
SIVAGNANA SIDDHIAR LECTURESHIP ENDOWMENT 


BY 


His Holiness Srilasri Kasivasi Arulnandi Tambiran Swamigal 
Avergal of Tiruppanandal in memory of the late Srilasri 
Kasivasi Swaminatha Tambiran Swamigal Avergal, 
to encourage the study of and the spread of the 

learning in the Saiva Siddhanta Sastras, 


1. This endowment was founded by His Holiness Srilasri Kasivasi 
Arulnandi Tambiran Swamigal Avergal of Tiruppanandal in memory of 
bis predecessor the late Srilasri Kasivasi Swaminatha Tambiran Swami. 
gal Avergal to encourage the study of and the spread of learning in Saiva 
Siddhanta . 

2. The Endowment for the lectureship consists of 37 % . Nonter 
minable Government Promissory Notes of the face value of Rs . 15,000 
(Rupees Fifteen Thousand .) The interest on this investment shall be 
utilised for the honorarium for a series of lectures , not less than four in 
number , annually at the Benares Hindu University and Allahabad 
University. The honorarium shall be Rs 400 unless revised later with 
the consent of the donor and with a view to the lectures being given in 
other Indian University centres. Such excess of income as there may 
be over the honorarium fixed will be added every year to the corpus of 
the fund . Should at any time the Syndicate consider that no applicant 
has shown sufficient ability to justify the delivery of the lectures in 
that particular year or years, the amount of interest accrued shall be 
added to the corpus of the fund . 

3. The terms and conditions of the lectureship are as follows : 
( i ) . The course of lectures which shall be not less than four, 

three on the Benares Hindu University and one in the 
Allahabad University, shall be delivered annually at the 
University centres fixed by the University on a subject 
explaining the principles of Saiva Siddhanta . The increase 
in the number of lectures shall be subject to the condi 

tions in para 5 infra , 
( ii ) The lecturer shall be appointed every year by the Syndicate 

of the Annamalai University either from among the Hindu 
members of the staff of the niversity or other Hindus , 
experts in the Saiva Siddhanta Philosophy. Every , year 
there shall be a new lecturer . The lecturer once selected 
may have a second turn only after the lapse of 12 
years . 


xxxji 


( iii ) The lecturer shall be chosen irrespective of sex or caste . 
( iv ) The lecturer should within a month after the delivery of the 

lectures present to the Annamalai University as well as 
the donor of this Endowment and his successors in interest , 
a copy each of his lectures . The University may print 

and publish the lectures at the discretion of the Syndicate, 
( v ) The lectures shall be the result of a deep study of the sutras 

of ( a ) Sivagnana Siddhiyar , both Parapakkam and 
Supakkam and the six old commentaries on the Siddhiyar 
and ( b ) Sivaprakasam of Sri Umapati Sivachariar. 


( vi ) The lectures shall be arranged in consultation with the Benares 

Hindu University and the Allahabad University immedi 
ately before or after the Dasarah holidays. 


( vii ) The lecturer shall bring on his return a pot of the holy waters 

of the Ganges for presentation at the Lord Sri Nataraja 
shrine at Chidambaram for abishekam and intimate to 
the donor his having done so when he sends a copy of his 

lecture as required in clause 3 (iv ) supra . 
(( viii ) The honorarium shall be paid either in cash or by cheque. 


5. It shall be competent for the Syndicate of the Annamalai 
University to invest in any Government or other trustee securities ( 1 ) 
the sums available from year to year for investment from the interest 
in excess over the honorarium as also ( 2 ) the capital amount of the 
investment in case the Government Securities in which the amount is 
now invested are tendered for payment by Government. 


6. If in the process of investment the face value of the paper 
ncreases and an enhancement of income results either by addition of 
unspent amounts or by reinvestment, such additional income shall be 
utilised to increase the number of University centres at which the 
lectures will be delivered and consequently the honorarium for the 
lecturer 


7. The Syndicate shall at the end of each year communicate to 
the donor or to his successors - in - interest the name and address of the 
lecturer and the honorarium paid and , if in any year no lecture is 
delivered , the amount at credit at the end of the year and shall also 
publish the accounts in an important Tamil or English Daily Newspaper. 
The deeds relating to : 


( 1 ) The Rs 1,000 Tamil Prize Endow . 
ment perpetuating the memory of King George V. 


in the Madras 
University . 


xxxiii 


Promotion of Tamil Learning 
Endowment Fund for Rs. 1,00,000 ( One Lakh ) : 


( 2 ) The 


Scheme 
approved 

by the 
Madras Govt . 
Notification 

No. 215 
published in 
the Fort St. 

George 
Gazette 
Part I - B 
Educational 

dated 
21-9--41. 


( 3 ) The Raja Raja Abhaya Kulasekara Chola 
Maharaja Memorial Endowment for Tevara Tirumurai 
Prize and publication of works of Tamil Literature and 
Grammar, 

( 4 ) The Tiruvalluvar Neethi Nool Prize Endow 
ment , 

( 5 ) The Sekkilar Nayanar Memorial Tamil Prize 
Endowment , 

( 6 ) The Srilasri Kasivasi Adi Kumaragurupara 
Swamigal Momorial Tamil Prize Endowment , 
( 7 ) The 

Kavichakravarti Kambar Memorial 
Tamil Prize Endowment , 

( 8 ) The Sri Nambi Andar Nambi Memorial 
Panniruthirumurai Prize Endowment, 

( 9 ) The Kottaiyur Sri Sivakkolundu Desigar 
Memorial Isai Tamil Prize Endowment, 

( 10 ) The Sri Manikkavachaka Swamigal Memorial 
Ahapporul Tamil Prize Endowment, 

( 11 ) The Srilasri Kasivasi Adi Kumaragurupara 
Swamigal Memorial Tamil Prosody Prize Endowment, 

(12 ) The Srilasri Kasivasi Chokkalinga Swamigal 
Memorial Rhetoric Tamil Prize Endowment. 

( 13 ) The Kottaiyur Sri Sivakkolundu Desigar 
Memorial Tiruvachakam Prize Endowment, 

( 14 ) The Meikandar Memorial Saiva Siddhanta 
Sastra Prize Endowment, 

( 15 ) The Srilasri Kasivasi Adi Knmaragurupara 
Swamigal Memorial Saiva Siddhanta Sastra Prize 
Endowment along with the figure of Srilasri Kasivasi 
Adi Kumaragurupara Swamigal, 

5 


In the 
Annamalai 
University 


ΧΧΧιν 


( 16 ) The Sri Thirugnanasambandamurti Nayanar 
Memorial Tamil Isai Prize Endowment, 

Approved by 

Madras Govt 
( 17 ) The Sri Kasivasi Tillainayaga Swamigal in its G. 0 . 
Memorial Tamil Cash Prize Endowment , 

No. 28 Educa 
tion , dated 

10-1-44 
and 
(18 ) The Sri Arulnandi Sivacharya Swamigal Sivagnana Siddhiyar 
Lectureship Endowment, i . e . , these 18 deeds shall be published every 
one of the editions of the publications made under the 3rd endowment 
mentioned above . 

True copy 


( 25 ) The Tiruvalluvar Neethi Nool Prize 

BY HIS 
HOLINESS SRILASRI KASIVASI SWAMINATHA 
TAMBIRAN SWAMIGAL AVARGAL OF 

TIRUPPANANDAL . 


1. This Endowment was founded by his Holiness Srilasri Kasivasi 
Swaminatha Tambiran Swamigal Avargal of Tiruppanandal to en 
courage the study of Tirukkural and other books of ethics in Tamil 
Literature . 

2. The Endowment for the Prize consists of 3 per cent Govern 
ment Promissory Notes of 1949-52 (Defence War loan ) of the face value 
of Rs . 3500 / - ( No . Ms. 001054 , Rs . 500 / - and MS . 00405 , 004056 , and 
004057 , Rs. 1,000 /-each ). The interest on this investment shall be 
utilised for the award of a Prize annualy of the value of Rs. 100 / -. The 
balance of interest after the award of the prize will be added to the 
corpus of the Fund. When the above pronotes mature, the proceeds 
shall be invested in other Government Securities yielding a higher total 
income for the Endowment. 
3. The following are the terms of award of the Prize : 
( i ) The Prize shall be awarded irrespective of sex , caste , 

religion and nationality , 
( ii ) To be eligible for the award , the following shall be the 

conditions : 
( a ) A pass in the Preliminary Examination of the 

Vidvan course , Tamil alone, of the Annamalai 


XXXV 


or the Madras University or any other examina 
tion ( of any University which may be considered 
equivalent to the Preliminary Vidvan Examination 
of the two Universities above named or the 
Bala Pandita Examination of the Madura Tamil 
Sangam , as a condition precedent to appearance 

for the test . 
( 6 ) First rank at the first appearance among competitors 

in a test to be conducted annually for the purpose 
by the Annamalai University , securing not less 
than 60 % of marks. The test will be on the 
Tirukkural of Tiruvalluvar and 21 other text 
books of proverbs and maxims of ethics given 
in the list appended hereto . The candidates 
shall be expected to be intimately acquainted 
with the various commentaries and elucidations; 
the meaning of words, paraphrase, purport of 
verses and the special extant notes on the text 
shall be mastered by those that compete . In 
Tirukkural, in particular, they shall have memo . 
rised the text in the orthodox form . A recital of 
a portion or portions of the text chosen by the 
examiners shall form part of the oral test for the 

award of the Prize . 
( iii ) If two or more competitors should be considered equally 

eligible for the award , lots shall be cast to decide who 

will have the prize or prizes of the year . 
4. The prize shall be awarded at a meeting of the Syndicate of 
the Annamalai University. If in any year the prize -winner is unable 
to be present to receive the prize , the Syndicate shall arrange to send 
him the prize amount. If the prize winner dies before the prizes is 
presented to him , the prize amount shall be paid to his legal heir or 
heirs. 

5. The prize amount shall be paid either in cash or by cheque 
and shall not under any circumstances be either divided or reduced . 

6. If, in any year, the prize be not awarded , the interest on the 
endowment accrued for that year, minus Rs. 50 /- shall be added to the 
corpus of the fund. In the next succeeding year in which a prize is 
awarded , the value of that year s prize will be Rs . 150 /-, i.e. to the 
sum of Rs. 100/ - ( value of the prize for each year) small be added 
Rs. 50 /- which has been reserved as above . 

If for a series of years the prize could not be awarded , sums at 
the rate of Rs. 50 / - for each year of no award shall be set apart to be 
given to the successful competitor of the year when an award is 
possible, i.e. , the successful competitor of the year preceded by a series 


xxxvi 


of years of no award will get Rs . 100 / - of the year in which he competes , 
plus Rs 50 / - for each preceding year of no award . 

7. If in the process of investments the face value of the paper 
increases and 

an addition to income results either by addition or 
unspent amounts under clause ( 6 ) above , of such reinvestments , such 
additional income may , at the discretion of the Syndicate of the 
Annamalai University , be utilised to institute second and third prizes 
and , thereafter , to increase the value of each one of the three prizes. 

8. The Syndicate shall at the end of each year , communicate to 
the Donor or to his successors - in - interest the name and address of the 
prize -winner and the amount of the prize, and if in any year, the prize 
be not awarded , the amount at credit at the end of the year and shall 
also publish the same in an important Tamil Daily Newspaper. This 
deed shall be published along with the deeds relating to the Rs . 1,000 
Tamil Prize Endowment perpetuating the Memory of King George V in 
the Madras University and the Raja Raja Abhaya Kulasekhara Chola 
Maharaja Memorial Endowment in the Annamalai University by the 
same Donor in every one of the publications made under the last 
mentioned Endowment. 

9. The income from the Endowment and the accumulations 
thereto shall not be diverted to any other purpose . 
1. ஆத்திசூடி 

12 . ஏலாதி 
2. கொன்றைவேந்தன் 13. சிறுபஞ்ச மூலம் 
3. மூதுரை 

14. நான்மணிக்கடிகை 
4. நறுந்தொகை 

15. திரிகடுகம் 
5. உலகநீதி 

16. இன்னா நாற்பது 
6. நல்வழி 

17. இனியவை நாற்பது 
7. நன்னெறி 

18. ஆசாரக்கோவை 
8. நீதி வெண்பா 

19. முதுமொழிக்காஞ்சி 
9. அறநெறிச்சாரம் 

20. பழமொழி நானூறு 
10. நீதிநெறிவிளக்கம் 

21 , நாலடியார் 
11. சோமேசர் முதுமொழி 22. திருக்குறள் 

வெண்பா 
( 26 ) The Sekkilar Nayanar Memorial Tamil Prize 

BY 
HIS HOLINESS SRILASRI KASIVASI SWAMINATHA 
TAMBIRAN SWAMIGAL AVERGAL OF TIRUPPANANDAL 

1. This Endowment was founded by His Holiness Srilasri Kasivasi 
Swamina ha Thambiran Swamigal Avargal of Tiruppanandal to 
encourage the study of Periyapuranam and 27 other selected books in 
Tamil Literature . 


/ 


xxxvii 


2. The Endowment for the Prizes consists of 3 % Government 
Promissory Notes of 1949-52 ( Defence War Loan ) of the face value of 
Rs . 3,5007- ( Rupees Three Thousand and five hundred only .) The 
interest on this investment shall be utilised for the award of a prize 
annually of the value of Rs . 100 / - . The balance of the interest after 
the award of the prize will be added to the corpus of the fund . When 
the above pro - notes mature, the proceeds shall be invested in other 
Government Securities yielding a higher total income for the 
Endowment . 
3. The following are the terins of award of the prize : 
( i ) The prize shall be awarded irrespective of sex , caste , 

religion and nationality , 
( ii ) To be eligible for the award , the following shall be the 

conditions : 
( a ) A pass in the Preliminary Examination of the Vidvan 

course , Tamil alone , of the Annamalai or the 
Madras University or any other examination of 
any University which has already been or may 
be established hereafter) which may be considered 
equivalent to the Preliminary Vidvan Examination 
of the two Universities above named , or the Bala 
Pandita Examination of the Madura Tamil Sangam , 

as a condition precedent to appearance for the test. 
( 6 ) First rank at the first appearance with not less than 

60 % of the marks in a competitive test to be 
conducted annually for the purpose by the 
Annamalai University . A selection of 750 stanzas 
in all, 250 of which will be from Periyapuranam , 
and the remaining 500 from the other 27 books in 
the list appended hereto , will be made once in 
every 4 years by the Annamalai University — the 
selections for one period of four years being 
different from those for the next period or periods 
of four years. At the competition ( i ) the first part 
will consist of a memory test of selections made 
by the examiners out of the 750 stanzas. In this 
oral memory test, special credit will be awarded for 
singing the verses in correct music ; for this singing 
the marks will be 10. (ii) The second part will 
consist of a test of the meaning and the purport 
of the 750 stanzas above referred to , wherein a 
knowledge of the meaning of words, paraphrase, 
purport of the verses and the special extant notes 
would be tested . ( iii ) The third part of the 
competition will context of giving explanations with 


xxxviii 


reference to the consist to portions of the whole of 
Periyapuranam , Tiruvilaiyadal puranam 

and 
Kandapuranam chosen by the examiners. 
( iii ) If two or more competitors should be considered equally 

eligible for the award , lots shall be cast to decide who 

will have the prize or prizes of the year . 
4. The prize shall be awarded at a meeting of the Syndicate of the 
Annamalai University. If in any year the prize -winner is unable to be 
present to reccive the prize , the Syndicate shall arrange to send him 
the prize amount . If the prize - winner dies before the prize is presented 
to him , the prize amount shall be paid to his legal heir or heirs. 

5. The Prize amount shall be paid cither in cash or by cheque 
and shall not under any circumstances be either divided or reduced . 

6. If in any year, or a series of years , the prize be not awarded , 
from out of the annual interest of the Endowment, Rs. 50 / -in each 
year of no award shall be set apart . The entire amount so set apart , 
shall be awarded in the subsequent year to the candidate eligible for 
the award along with the prize amount of that year . After setting 
apart Rs. 50 / -as above , the balance of annual interest shall be added 
to the corpus of the fund at the end of each year . 

7. If in the process of investments the face value of the paper 
increases and an addition to inome results either by addition of unspent 
amount under clause ( 6 ) above , or by reinvestment, such additional 
income may , at the discretion of the Syndicate of the Annamalai 
University, be utilised to institute second and third prizes and , there 
after, to increase the value of each one of the three prizes. 

8. The Syndicate shall at the end of each year communicate to 
the Donor or to his successors - in - interest the name and address of the 
prize - winner and the amount of the prize and if in any year the prize be 
not awarded , the amount at credit at the end of the year and shall also 
publish the same in an important Tamil Daily Newspaper . This Deed 
shall be published along with the deeds relating to the Rs. 1,000 / 
Tamil Prize Endowment perpetuating the memory of King George V in 
the Madras University and the Raja Raja Abhaya Kulasekhara Chola 
Maharaja Memorial Endowment in the Annamalai University made by 
the same Donor in every one of the editions of the publications made 
under the 2nd Endowment mentioned above. 

9. The income from the Endowment and the accumulations 
thereto shall not be diverted to any other purpose . 
QELLISS 
நூல்களின் பெயர்கள் 

நூலாசிரியர்களின் 
நம்பர் . 

பெயர்கள் .. 
1. விநாயக புராணம் . 

கச்சியப்ப சுவாமிகள் . 
2. திருப்பரங்கிரிப் புராணம் . நிரம்ப அழகிய தேசிகர் .. 
3 . திருகூவப் புராணம் . 

சிவப்பிரகாச சுவாமிகள் , 


xxxix 


4. மாயூரப் புராணம் . 
5. திருநாகைக்காரோணப் 


மீனாட்சிசுந்தரம் பிள்ளை . 
மீனாட்சிசுந்தரம் பிள்ளை . 


புராணம். 


6. திருக்கழுக்குன்றத் தல 


புராணம் . 


அந்தகக்கவி வீரராகவ 

முதலியார் . 
சிவக்கொழுந்து தேசிகர் . 


7. திருவிடைமருதூர்த் தல 


புராணம் 


8. காசி ரகசியம், 
9. பேரூர்ப் புராணம். 
10. சேது புராணம் 
11. திருக்குற்றாலத் தல 


மீனாட்சிசுந்தரம் பிள்ளை . 
கச்சியப்ப சுவாமிகள் . 
நிரம்ப அழகிய தேசிகர் . 
- திரிகூடராசப்ப கவிராயர் . 


புராணம் , 


12. கோயிற் புராணம் 

உமாபதி சிவாசாரியார் . 
13. இலிங்க புராணம் , 

குலசேகர பாண்டியர் . 
14. சிவதருமோத்தரம் . 

மறைஞான சம்பந்தர் . 
15. காசி காண்டம் . 

அதிவீரராம பாண்டியர் . 
16. மச்ச புராணம் . 

வடமலையப்ப பிள்ளையன் . 
17. கூர்ம புராணம் . 

அதிவீர ராமபாண்டியர் . 
18. பிரமோத்தர காண்டம் . வரதுங்கராம பாண்டியர் . 
19. சூதசங்கிதை. 

தேவராச பிள்ளை . 
20. வாயுசங்கிதை . 

வரதுங்கராம பாண்டியர் . 
21. காஞ்சிப் புராணம். 

சிவஞான சுவாமிகள் . 

கச்சியப்ப சுவாமிகள் . 
22. திருவானைக்காப் புராணம் . கச்சியப்ப சுவாமிகள் . 
23. தணிகைப் புராணம். கச்சியப்ப சுவாமிகள் . 
24. கந்த புராணச் சுருக்கம் . சம்பந்தசரணாலயர் 
25. கந்த புராணம் . 

கக்சியப்ப சிவாசாரிய 

சுவாமிகள் . 
26. உபதேச காண்டம் . 

கோனேரியப்பர் . 
27. திருவிளையாடற் புராணம் , பரஞ்சோதி முனிவர் . 
28. பெரிய புராணம் . 

சேக்கிழார் நாயனார் . 


( 27 ) Sri Kasivasi Athi Kumaragurupara Swamigal , 

Memorial Tamil Prize 


BY 


HIS HOLINESS SRILASRI KASIVASI SWAMINATHA 
TAMBIRAN SWAMIGAL AVARGAL 

OF TIRUPPANANDAL 


1. This Endowment was founded by His Holiness Srilasri 
Kasivasi Swaminatha Thambiran Swamigal Avargal of Tiruppanandal 
to encourage the study of 64 selected books in Tamil Literature. 


x ] 


2. The Endowment for the Prize consists of 3 % Government 
Promissory Notes of 1949-52 ( Defence War Loan ) of the face value of 
Rs. 3,500 /- (Rupees Three Thousand and five hundred only ) . The 
interest on this investment shall be utilised for the award of a prize 
annually of the value of Rs. 100 /- The balance of the interest after 
the award of the prize will be added to the corpus of the fund. When 
the above pro-notes mature, the proceeds shall be invested in other 
Government securities yielding a higher total income for the Endowment . 
3. The following are the terms of award of the prize : 
( i ) The prize shall be awarded irrespective of sex , caste, 

religion and nationality . 
( ii ) To be eligible for the award, the following shall be the 

conditions : 
( a ) A pass in the Preliminary Examination of the Vidvan 

Tamil alone, of the Annamalai or the 
Madras University or any other examination (of 
any University which has already been or may be 
established hereafter) which may be considered 
equivalent to the Preliminary Vidvan Examination 
of the two Universities above named , or the Bala 
Pandita Examination of the Madura Tamil 
Sangam , as a condition precedent to appearance 

for the test . 
( 6) First rank at the first appearance with not less than 

60 % of the marks in a competitive test to be 
conducted annually for the purpose by the Anna 
malai University. A selection of 750 stanzas of which 
200 from Tiruvilaiyadalpuranam 50 from Tiruvidai. 
marudur Thala Puranam and the remaining 500 
or 2,000 lines from the other 62 books in the list 
appended hereto , will be made once in every four 
years by the Annamalai University - the selection for 
one period of four years being different from those 
for the next period or periods of four years . At the 
competition ( i ) the first part will consist of a 
memory test of selections made by the examiners 
out of the 750 stanzas . In this oral memory test 
special credit will be awarded for singing the 
verses in correct music ; for this singing the 
marks will be 10. ( ii ) The second part will consist 
of a test of the meaning and the purport of the 
750 stanzas above referred to , wherein a knowledge 
of the meaning of words, paraphrase purport of 
the verses and the special extant notes will be 
tested . ( iii ) The third part of the competition will 


consist of giving explanations with or without 
reference to the eontext to portions of all the 
64 books chosen by the examiners . 


( iii) If two or more competitors should be considered equally 

eligible for the award , lots shall be cast to decide who 

will have the prize or prizes of the year . 
4. The prize shall be awarded at a meeting of the Syndicate of 
the Annamalai University . If in any year the prize winner is unable 
to be present to receive the prize, the Syndicate shall arrange to send 
him the prize amouut . If the prize-winner dies before the prize is 
presented to him , the prize amount shall be paid to his legal heir or 
heirs. 


5. The Prize amount shall be paid either in cash or by cheque 
and shall not under any circumstances be either divided or reduced , 

6. If in any year , or a series of years, the prize be not awarded , 
from out of the annual interest of the Endowment, Rs . 50 / - in each year 
of no award shall be set apart . The entire amount so set apart shall 
be awarded in the subsequent year to the candidate eligible for the 
award along with the prize amount of that year. After setting apart 
Rs. 50 /- as above the balance of annual interest shall be added to the 
corpus of the fund at the end of each year . 

7. If in the process of investments the face value of the paper 
increases and an addition to income results either by addition of un 
spent amounts under clause ( 6 ) above , or by investments such addi. 
tional income may at the discretion of the Syndicate of the Annamalai 
University , be utilised to institute second and third prizes and there 
after, to increase the value of each one of the three prizes. 


8. The Syndicate shall at the end of each year communicate to 
the Donor or to the Donor s successor - in - interest the name and address 
of the prize-winner and the amount of the prize and if in any year the 
prize be not awarded , the amount at credit at the end of the year and 
shall also publish the same in an important Tamil Daily Newspaper. 
This Deed , shall be published along with the deeds relating to the 
Rs. 1,000 / - Tamil Prize Endowment perpetuating the memory of King 
George V in the Madras University and the Raja Raja Abhaya 
Kulasekhara Chola Maharaja Memorial Endowment, the Tiruvalluvar 
Neethi Nul Prize Endowment. and the Sekkilar Nayanar Memorial 
Tamil Prize Endowment in the Annamalai University made by the 
same Donor in every one of the publications made under the 2nd 
Endowment mentioned above . 


9. The income from the Endowment and the accumulations 
thereto shall not be diverted to any other purpose , 

6 


F76 


நம்பர் 


நூல்களின் பெயர்கள் 


நூலாசிரியர்களின் பெயர்கள் 


1 கந்தர் கலி வெண்பா 

குமரகுருபர சுவாமிகள் 
2 சகலகலாவல்லி மாலை 

குமரகுருபர சுவாமிகள் 
3 குமரேச சதகம் 

குருபாத தாசர் 
4 தண்டலையார் சதகம் 

படிக்காசுப்புலவர் 
5 சரசுவதியந்தாதி 

கம்பர் 
6 அருணகிரியந்தாதி 

குகை நமசிவாய தேவர் 
7 அபிராமியந்தாதி 

அபிராம பட்டர் 
8 திரும்புகலூர் அந்தாதி 

நெற்குன் றவாண முதலியார் 
9 திருவேங்கடத்தந்தாதி பிள்ளைப்பெருமாளையங்கார் 
10 பழமலையந்தாதி 

சிவப்பிரகாச சுவாமிகள் 
11 மறைசையந்தாதி 

சின்ன தம்பிப் புலவர் 
12 கல்வளையந்தாதி 

சின்ன தம்பிப் புலவர் 
13 திருவரங்கத்தந்தாதி 

பிள்ளைப்பெருமாளையங்கார் 
14 திருச்செந்தில் நிரோட்டக சிவப்பிரகாச சுவாமிகள் 

யமகவந்தாதி 
15 திருக்கருவைப்பதிற்றுப் அதிவீரராம பாண்டியர் 

பத்தந்தாதி 
16 மதுரைப்பதிற்றுப் 

பரஞ்சோதி முனிவர் 

பத்தந்தாதி 
17 கலைசைச்சிலேடை வெண்பா தொட்டிக்கலை சுப்பிரமணிய 

தம்பிரான் 
18 சிங்கைச்சிலேடை வெண்பா நமச்சிவாயப் புலவர் 
19 இங்கித மாலை 

இராமலிங்க சுவாமிகள் 
20 திருவரங்கத்து மாலை 

பிள்ளைப்பெருமாளையங்கார் 
21 சோணசைவ மாலை 

சிவப்பிரகாச சுவாமிகள் 
22 பெரியநாயகியம்மை 

சிவப்பிரகாச சுவாமிகள் 
திருவிருத்தம் 
23 மதுரை மீனாட்சியம்மை 

குமரகுருபர சுவாமிகள் 
இரட்டைமணி மாலை 
24 சிதம்பர மும்மணிக்கோவை 

குமரகுருபர சுவாமிகள் 
25 நால்வர் நான் மணி மாலை சிவப்பிரகாச சுவாமிகள் 
26 திருவாரூர் நான்மணி மாலை 

குமரகுருபர சுவாமிகள் 
27 செங்கழுநீர் விநாயகர் 

சிவஞான சுவாமிகள் 
பிள்ளைத்தமிழ் 
28 முத்துக்குமாரசுவாமி 

குமரகுருபர சுவாமிகள் 
பிள்ளைத்தமிழ் 
29 அமுதாம்பிகை பிள்ளைத்தமிழ் சிவஞான சுவாமிகள் 
30 மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் குமரகுருபர சுவாமிகள் 
திருவிடைமருதூருலா 

மீனாட்சிசுந்தரம் பிள்ளை 


தொடர்ந்த நம்பர். 


நூல்களின் பெயர்கள் 


நூலாசிரியர்களின் பெயர்கள் 


32 தஞ்சைப் பெருவுடையாருலா சிவக்கொழுந்து தேசிகர் 
33 திருவெங்கையுலா 

சிவப்பிரகாச சுவாமிகள் 
34 இராசராச சோழனுலா ஒட்டக்கூத்தர் 
35 நெல்விடு தூது 
36 பணவிடு தூது 
37 நெஞ்சுவிடு தூது 

மீனாட்சிசுந்தரம் பிள்ளை 
38 தமிழ்விடு தூது 
39 வருணகுலாதித்தன் மடல் 
40 சித்திர மடல் 

காளமேகப் புலவர் 
41 வெங்கைக் கலம்பகம் 

சிவப்பிரகாச சுவாமிகள் 
42 மதுரைக் கலம்பகம் 

குமரகுருபர சுவாமிகள் 
43 காசிக் கலம்பகம் 

குமரகுருபர சுவாமிகள் 
44 அழகர் கலம்பகம் 
45 சிதம்பரச்செய்யுட் கோவை குமரகுருபர சுவாமிகள் 
46 சமுத்திர விலாசம் 

கடிகை முத்துப் புலவர் 
47 சந்திர விலாசம் 

மாம்பழக்கவிச் சிங்கநாவலர் 
48 முக்கூடற்பள்ளு 
49 கதிரைமலைப்பள்ளு 
50 திருக்குற்றாலக் குறவஞ்சி 

திரிகூடராசப்பக் கவிராயர் 
51 சரபேந்திர பூபாலக் குறவஞ்சி சிவக்கொழுந்து தேசிகர் 
52 கலிங்கத்துப்பரணி 

சயங்கொண்டான் 
53 சீகாழிக் கோவை 

மீனாட்சிசுந்தரம் பிள்ளை 
54 வெங்கைக் கோவை 

சிவப்பிரகாச சுவாமிகள் 
55 கோடீச்சுரக் கோவை 

சிவக்கொழுந்து தேசிகர் 
56 தஞ்சைவாணன் கோவை 

பொய்யாமொழிப்புலவர் 
57 அரிச்சந்திர சரிதை 

ஆசுகவிராசர் 
58 நளவெண்பா 

புகழேந்திப்புலவர் 
59 நைடதம் 

அதிவீர ராம பாண்டியர் 
60 இரகு வம்மிசம் 

அரசகேசரி 
61 பிரபுலிங்க லீலை 

சிவப்பிரகாச சுவாமிகள் 
62 சீகாளத்திப் புராணம் கருணைப்பிரகாசர் 

சிவப்பிரகாச சுவாமிகள் 

வேலைய சுவாமிகள் 
63 திருவிடைமருதூர்த் தல 

சிவக்கொழுந்து தேசிகர் 


புராணம் 


64 திருவிளையாடற் புராணம் 


பரஞ்சோதி முனிவர் 


xliv 


( 28 ) Kavichakravarti Kambar Memorial Tamil Prize 

BY 
HIS HOLINESS SRILASRI KASIVASI SWAMINATHA 
TAMBIRAN SWAMIGAL AVERGAL OF TIRUPPANANDAL 


1. This Endowment was founded by His Holiness Srilasri Kasivasi 
Swaminatha Tambiran Swamigal Avergal of Tiruppanandal to encour 
age the study of Kamba Ramayanam and 34 other selected books in 
Tamil Literature. 

2. The Endowment for the Prize consists of 31 % non - terminable 
Government Promissory Notes of the face value of Rs. 3000 / - ( Rupees 
Three Thousand only ) . The interest on this investment shall be 
utilised for the award of a Prize annually of the value of Rs. 100/ - . 
The balance of the interest after the award of the Prize will be added 
to the corpus of the fund . 
3. The following are the terms of award of the Prize : 
( i ) The Prize shall be awarded irrespective of sex , caste, 

religion and nationality. 
( ii) To be eligible for the award , the following shall be the 

conditions : 
( a ) A pass in the Preliminary Examination of the 

Vidvan course , Tamil alone of the Annamalai or 
the Madras University or any other examination 
( of any University which has already been or may 
be established hereafter) which may be considered 
equivalent to the Preliminary Vidvan Examination 
of the two Universities above - named or the Bala 
Pandita Examination of the Madura Tamil Sangam , 

as a condition precedent to appearance for the test . 
( 6 ) First rank at the first appearance with not less than 

60 % of the marks in a competitive test to be con 
ducted annually for the purpose by the Annamalai 
University . A selection of 3,000 ( Three Thousand ) 
lines of which 400 lines or 100 stanzas from Kamba 
Ramayanam , 400 lines or 100 stanzas from Jivaka 
Chintamani, 200 lines from Silappathikaram , and 
the remaining 2,000 lines or 500 etanzas from the 
other 32 books in the list appended hereto , will be 
made once in every four years by the Annamalai 
University -- the selections for one period of 4 
years being different from those for the next period 
or periods of four years. At the competition ( i ) 
The first part will consist of a memory test of 
selections made by the examiners out of the 3,000 


XİV 


lines. In this oral memory test special credit will 
be awarded for singing the verses in correct music ; 
for this singing the marks will be 10 ; ( ii) The 
second part will consist of a test of the meaning 
and the purport of the 3,000 lines above referred 
to , wherein a knowledge of the meaning of words , 
paraphrase , purport of the verses and the special 
extant notes will be tested ; and ( iii) The third 
part of the competition will consist of giving 
explanations with reference to the context to 
portions of the whole of Kamba Ramayanam 

including Uttara Kandam chosen by the examiners . 
( iii ) If two or more competitors should be considered equally 

eligible for the award , lots shall be cast to decide who 

will have the prize or prizes of the year . 
4. The prize shall be awarded at a meeting of the Syndicate of 
the Annamalai University. If, in any year , the prize-winner is unable 
to be present to receive the prize , the Syndicate shall arrange to send 
him the prize amount . If the prize winner dies before the prize is 
presented to him , the prize amount shall be paid to his legal heir or 
heirs . 

5 . The prize amount shall be paid either in cash or by cheque 
and shall not under any circumstances be either divided or reduced . 

6 . If in any year , or a series of years the prize be not awarded, 
from out of the annual interest of the endowment, Rs . 50/ - in each 
year of no award shall be set apart . The entire amount so set apart , 
shall be awarded in the subsequent year to the candidate eligible for 
the award along with the prize amount of that year . After setting 
apart Rs . 50 / - as above, the balance of the annual interest shall be 
added to the corpus of the fund at the end of each year. 

It shall be competent for the Syndicate of the Annamalai Univer 
sity to invest in any Government or other securities amounts available 
for investment from the interest in excess over the prize amount and 
the capital amount of the Endowment in case the Government securities 
in which the amount is now invested are tendered for payment by 
Government. 

7. If in the process of investments , the face value of the paper 
increases and an enhancement of income results either by addition of 
unspent amounts under clause ( 6 ) above, or by reinvestments, such 
additional income shall be allowed to form distinct funds so that the 
interest thereon may at the discretion of the Syndicate of the 
Annamalai University be utilised to institute second and third prizes 
and , thereafter, to increase the value of each one of the three prizes. 

8. The Syndicate shall at the end of each year communicate to 
the donor or to his successor - in - interest the name and address of the 


xlvi 


prize-winner and the amount of the prize and if in any year the prize 
be not awarded the amount at credit at the end of the year and shall 
also publish the same in an important Tamil Daily Newspaper. This 
deed shall be published along with the deeds relating to the Rs . 1,000 / 
Tamil Prize Endowment perpetuating the memory of King George V. in 
the Madras University, the Promotion of Tamil Learning in the 
Province of Madras Endowment Fund at Tanjore for Rs . 1,00,000/ - the 
Raja Raja Abhaya Kulasekhara Chola Maharaja Memorial Endow 
ment, the Tiruvalluvar Neethi Nool Prize Endowment, the Sekkilar 
Nayanar Memorial Tamil Prize Endowment and the Silasri Kasivasi 
Adi Kumaragurupara Swamigal Memorial Tamil Prize Endowment in 
the Annamalai University made by the same Donor in everyone of the 
editions of the publications made under the 3rd Endowment mentioned 
above. ) 

9. The income from the Endowment and the accumulations 
thereto shall not be diverted to any other purpose. 


தொடர்ந்த நம்பர் 


நூல்களின் பெயர்கள் 


நூலாசிரியர்களின் பெயர்கள் 


1 திருமுருகாற்றுப்படை 
2 பொருநராற்றுப்படை 
3 சிறுபாணாற்றுப்படை 
4 பெரும்பாணாற்றுப்படை 
5 முல்லைப்பாட்டு 
6 மதுரைக்காஞ்சி 
7 நெடுநல்வாடை 
8 குறிஞ்சிப்பாட்டு 
9 பட்டினப்பாலை 
10 மலைபடுகடாம் 
11 நற்றிணை 
12 குறுந்தொகை 
13 ஐங்குறு நூறு 
14 பதிற்றுப்பத்து 
15 பரிபாடல் 
16 கலித்தொகை 
17 அகநானூறு 
18 

புறநானூறு 
19 யசோதரகாவியம் 
20 

சூளாமணி 
21 மணிமேகலை 
22 சிலப்பதிகாரம் 
23 சீவகசிந்தாமணி 
24 பெருங்கதை 


தோலாமொழித் தேவர் 


கொங்குவேளிர் 


xlvii 


தொடர்ந்த 


நெ. 


நூல்களின் பெயர்கள் 


நூலாசிரியர்களின் பெயர்களின் 


வாமன முனிவர் 


25 மேருமந்தர புராணம் 
26 வசவ புராணம் 
27 தணிகைப் புராணம் 
28 கல்லாடம் 
29 தேம்பாவணி 
30 சீறாப்புராணம் 
31 திருவிடைமருதூர்த் 

தலபுராணம் 
32 இரகுவம்மிசம் 
33 பாகவதம் 
34 பாரதம் 
35 கம்பராமாயணம் - உத்தர 

காண்டத்துடன் 


கச்சியப்ப சுவாமிகள் 
கல்லாடனார் 
வீரமாமுனிவர் 
உமறுப்புலவர் 
சிவக்கொழுந்து தேசிகர் 


அரசகேசரி 
செவ்வைச் சூடுவார் 
வில்லிபுத்தூரார் 


( 29 ) The Sri Nambiandarnambi Memorial 

Panpiruthirumurai Prize 


1. The Endowment was founded by His Holiness Srilasri Kasivasi 
Swaminatha Thambiran Swamigal Avl , of Tirupanandal to encourage 
the study of Tamil Music in Tevara Tirumurais and the special intensive 
study of 5 books , i.e. , Siva Dhamottaram and others in the list 
appended hereto : -- 

2. The Endowment for the prize consists of 31 % ( Three- and - a 
half per cent) Non -terminable Government Promissory Notes of the face 
value of Rs 3.000/ - ( Rupees Three Thousand only ) . No. MS . 002107 , 
8 and 9 - Rs , 1,000 / - each ) . The interest on this investment shall be 
utilised for the award of a prize annually of the value of Rs . 100/ 
The balance of the interest after the award of the prize will be aided 
to the corpus of the fund . 
3. The following are the terms of award of the prize : -- 
( i ) The Prize shall be awarded irrespective of sex , caste , 

religion and nationality. 
( ii ) To be eligible for the award the following shall be the 
conditions ; 

: 
( a ) The production of a certificate of regular training in 

any Tevara Patasala or under a recognised Tevara 
Pandit will be a condition precedent to appearance 
for the test . 


xlviii 


( 6 ) First rank at the first appearance with not less than 

60 % of the marks in a competitive test to be con 
ducted annually for the purpose by the Annamalai 
University . The test will consist of 2 parts . 
( i ) a memory test and ( ii ) a written test , Memo 
rising and accurate singing in proper pans , chosen 
verses out of 1200 ( one thousand and two hundred) 
songs selected from the 12 Tirumurais by the 
Annamalai University from time to time under the 
Raja Raja Abhaya Kulasekhara Chola Maharaja 
Memorial Endowment for Tevara Tirumurai Prize 
and Publication of works of the Tamil Literature 
and Grammar , founded by the same Donor in this 
University and right expression with full compre 
hension of the import of the songs will form the 
first part of the test . The second part will consist 
in giving the meaning and purport of verses 
chosen by the examiners out of the 5 ( five ) books 

in the list. 
( iii ) If in any year, two or more competitors should be con 

sidered equally eligible for the award , lots shall be cast 

to decide who will have the prize of prizes of the year . 
4. The prize shall be awarded to the winner at a meeting of the 
Syndicate of the Annamalai University. If in any year , the prize 
winner is unable to be present to receive the prize , the Syndicate shall 
make arrangements to send him the prize amount . If the prize -winner 
dies before the prize is presented to him , the prize amount shall be 
payable to his or her legal heir or heirs . 

5. The Prize amount shall be paid either in cash or by cheque 
and shall not under any circumstances be either divide l or reduced . 

6. If in any year , or a series of years , the prize be not awarded 
Rs . 50 / - in each year of no award shall be set apart from out of the 
annual interest of the endowment payable as prize. The entire amount 
so set apart shall be awarded in the subsequent year to the candidate 
eligible for the award along with the prize amount of that year . After 
setting apart Rs. 50 / - as above, the balance of the annual interest shall 
be added to the corpus of the fund at the end of each year . It shall be 
competent for the Syndicate of the Annamalai University to invest in 
any Government or other securities amounts available for investment 
from the interest in excess over the prize - amount and the capital 
amount of the endowment, in case the Government Securities in which 
the amount is now invested are tendered for payment by Government. 

7. If in process of investments the face value of the papers 
increases and an enhancement of income results , either by addition of 
unspent amounts under clause ( 6 ) above, or by reinvestments, such 
additional income shall be allowed to form distinct funds so that the 


xlix 


interest thereon may, at the discretion of the Syndicate of the Anna 
malai University, be utilised to institute second and third prizes and 
there after , to increase the value of each one of the three prizes. 

8. The Syndicate shall at the end of each year communicate to 
the Donor or to his successors - in - interest, the name and address of the 
prize -winner and the amount of the prize , and if in any year the prize 
be not awarded , the amount at credit at theend of the year, and shall 
also publish the same in an important . Tamil Daily Newspaper. The 
deeds relating to 
( 1 ) The Rs. 1,000 /- ( Rupees One 

Thousand , Tamil Prize Endow 
ment perpetuating the memory 
of King George V. 

In the Madras University. 
( 2 ) The Promotion of Tamil Learn- Scheme approved by the 

ing Endowment Fund for Madras Government Noti 
Rs. 1,00,000 / - ( Rupees One fication No. 215 published 
Lakh . 

in the Fort St. George 
Gazette Part I - B - Educa 
tional dated 21st October , 

1941 . 
( 3 ) The Raja Raja Abhaya Kula 

sekhara Chola Maharaja Me 
morial Endowment for Tevara 
Tirumurai Prize and publica 
tion of works of Tamil Litera 

ture and grammar . 
( 4 ) The Tiruvalluvar Neethi Nul 

Prize Endowment, 
( 5 ) The Sekkilar Nayanar Memorial ŞIn the Annamalai Univer 
Tamil Prize Endowment. 

sity 
( 6 ) The Srilasri Kasivasi Adi 

Kumaragurupara Swamigal 
Memorial Tamil Prize Endow 

ment 
( 7 ) The Kavichakravarti Kambar 

Memorial Tamil Prize Endow.j 

Made by the same Donor, and 
( 8 ) This, the Sri Nambi Andar 

Nambi Memorial Pannirutiru . 

mulai Prize Endowment. 
i.e. , these 8 deeds shall be published in everyone of the editions of the 
publications made under the 3rd endowment mentioned above 

9. The income from the endowment and the accumulations 
thereto shall not be diverted to any other purpose. 

7 


1 


ஷெடியூல் 


தாடர்ந்த நம்பர் 


நூல்களின் பெயர்கள் 


நூலாசிரியர்களின் பெயர்கள் 


1 சிவதருமோத்தரம் 
2 சைவசமயநெறி 
3 பெரியபுராணம் 
4 திருவிளையாடற் புராணம் 
5 கந்த புராணம் 


மறைஞானசம்பந்தர் 
மறைஞானசம்பந்தர் 
சேக்கிழார் நாயனார் 
பரஞ்சோதி முனிவர் 
கச்சியப்பசிவாசாரிய சுவாமிகள் 


( 30 ) Kottaiyur Sri Sivakkolundu Desikar Memorial 

Isai Tamil Prize 
1. This Endowment was founded by His Holiness Srilasri Kasivasi 
Swaminatha Thambiran Swamigal Avergal of Tirupanandal, to encour 
age the study of Tamil Music in memory of Sri Sivakkolundu Desikar 
of Kottaiyur, Kumbakonam Town, Tanjore District, Muttamil Scholar 
and Chief Poet in the Court of Sarbhoji Maharaja of Tanjore and the 
author of Kotesvarakovai, of which , the late Mahamahopadhyaya 
Dr. V. Swaminatha Iyer Avl., writes the preface to his scholarly 
edition as simple elegant in style and abounding in suggestive meanings 
more than any other work in Tamil , and other eminent prabandhas 
like Thanjaiperuvudaiyar ula and Sarabhendra Bhupala Kuravanchi 
Natakam , puranams such as Tiruvidamaruthur Thalapuranam about 
which the learned Doctor writes in the same preface as containing all 
the essential features of a Kavya, and other works. 

2. The Endowment for the prize consists of 31 % ( Three -and - a - half 
per cent) Non - terminable Government Promissory Notes of the face 
value of Rs . 3,000/ - ( Rupees Three Thousand only ) . ( No. MS . 002110 , 
002111 and 002112 Rs . 1000 /- exch ) . The interest on this investment 
shall be utilised for the award of a prize annually of the value of 
Rs . 100 /- , The balance of the interest after the award of the prize 
will be added to the corpus of the fund . 
3. The following are the terms.of award of the prize : 
( i) The Prize shall be awarded irrespective of sex , caste , 

religion and nationality. 
( ii ) To be eligible for the award , the following shall be the 

conditions : 
( a ) A pass in the Preliminary Examination of the 

Sangitha Bushana The Course of the Annamalai 
University or in the Preliminary Examination of a 
Musical Course in any other University which has 


li 


already been or may be established hereafter, or 
the production of a certificate of a regular training 
under a famous Sangita Vidvan will be a condition 

precedent to appearance for the test , 
( 6 ) First rank at the first appearance with not less than 

60 per cent of the marks in a competitive test to 
be conducted annually for the purpose by the 
Annamalai University. The Annamalai University 
will for the purpose, publish a book of selections 
once in every 4 years containing ( i ) 15 kirtanais 
from Sarabhendra Bhupala Kurayanchi, ( ii ) 60 
Tamil kirtanais representative of famous composers, 
( iii ) 5 songs from Tiruppugal and ( iv ) 5 verses 
each from the compositions of (a ) Thayumapa 
Swamigal , ( 6 ) Pattinathadigal ( e ) Ramalinga 
Swamigal and ( d ) Masthan Sahibi. e . in all 
100 kirtanais, songs and verses ; the selections of 
one set of 4 years should as far as possible be 
different from those of the next period or periods 
of 4 years . In each term of 4 years there should 
be a selection of 15 kirtanais from No. ( 1 ) Sara 
bhendra Bhupala Kurayanchi At the test the 
candidate s ability to sing all or some of the songs 
in these selections correctly in their appropriate 
raghas, mettus and to the proper thalas will be 

examined , 
( iii ) If in any year, two or more competitors should be 

considered equally eligible for the award, lots shall be 
cast to decide who will have the prizes or prize of the 

year. 
4. The prize shall be awarded to the winner at a meeting of the 
Syndicate of the Annamalai University , If in any year , the prize 
winner is unable to be present to receive the prize , the Syndicate shall 
make arrangements to send him the prize amount. If the prize -winner 
dies before the prize is presented to him , the prize amount shall be 
payable to his or her legal heir or heirs . 

5. The Prize amount shall be paid either in cash or by cheque 
and shall not under any circumstances be either divided or reduced . 

6. If in any year, or a series of years, the prize be not awarded . 
Rs. 50 / - in each year of no award shall be set apart from out of the 
annual interest of the endowment payable as prize. The entire amount 
so set apart shall be awarded in the subsequent year to the candidate 
eligible for the award along with the prize amount of that year. After 
setting apart Rs. 50 / - as above the balance of the annual interest shall 
be added to the corpus of the fund at the end of each year, - It shall 
be competent for the Syndicate of the Annamalai University to invest 
in any Government or other securities amounts available for invest . 


lii 


ment from the interest in excess over the prize amount and the 
capital amount of the endowment in case the Government Securities 
in which the amount is now invested are tendered for payment by 
Government. 

7. If, in the process of investments , the face value of the paper 
increases and an enhancement of income results, either by addition of 
unspent amounts under clause ( 6 ) above , or by reinvestments, such 
additional income shall be allowed to form distinct funds so that the 
interest thereon may , at the discretion of the Syndicate of the Anna 
malai University , be utilised to institute second and their prizes and 
thereafter, to increase the value of each one of the three prizes . 

8. The Syndicate shall at the end of each year communicate to 
the Donor or to his successors - in - interest, the name and address 
of the prize -winner and the amount of the prize , and if in any year 
the prize be not awarded , the amount at credit at the end of the year, 
and shall also publish the same in an important Tamil Daily Newspaper . 
The deeds relating to : 
( 1 ) The Rs. 1,000 /- ( Rupees One In the Madras University . 

Thousand ) Tamil Prize En 
dowment) perpetuating the 

memory of King George V. 
( 2 ) The Promotion of Tamil Learn- Scheme approved by the 
ing Endowment Fund 

Madras Government 
Rs, 1,00,000 /- ( Rupees One Notification No. 215 pub 
Lakh ). 

lished in the Fort St. 
George Gazette Part I - B 
-Educational dated 21st 

October, 1941. 
( 3 ) The Raja Raja Abhaya Kula - 1 

sekhara Chola Maharaja 
Memorial Endowment for 
Thevara Tirumurai Prize and 
publication of works of Tamil 

Literature and Grammar . 
( 4 ) The Tiruvalluvar Neethi Nul 

Prize Endowment . 
( 5 ) The Sekkilar Nayanar Memorial in the Annamalai Univer. 

Tamil Prize Endowment, sity . 
( 6 ) The 

Srilasri Kasivasi Adi 
Kumaragurupara Swamigal 
Memorial Tamil Prize Endow . 

ment . 
( 7 ) The Kavichakravarti Kambar 

2 Memorial Tamil Prize Endow 

ment . 


liji 


( 8 ) The Sri Nambi Andar Nambi 

Memorial Panniru Tirumurai 

Prize Endowment. 
Made by the same Donor , and 


In the Annamalai Univer 

sity . 


( 9 ) This the Kottaiyur Sri Sivak . 

kolundu Desikar Memorial 

Isai Tamil Prize Endowment. 
i.e , these 9 deeds shall be published in every one of the editions of the 
publications made nuder the 3rd endowment mentioned above. 

9. The income from the endowment and the accumulation thereto 
shall not be diverted to any other purpose . 


( 31 ) Sri Manickavachaka Swamigal Memorial 

Ahapporul Tamil Prize 


1. This Endowment was founded by His Holiness Srilasri Kasi . 
vasi Swaminatha Tambiran Avergal of Tiruppanandal to encourage the 
study of Ahapporul in Tamil . 

2. The Endowment for the prize consists of 31 % ( Three - and - a . 
half per cent ) Non -terminable Government Promissory Notes of the 
face value of Rs. 3,000 / - ( Rupees Three , Thousand only ) . ( No. MS . 
002113, 002114 and 002115 Rs . 1,000 /-each ). The interest on this 
investment shall be utilised for the award of a prize annually of the 
value of Rs. 1001- . The balance of the interest after the award of the 
prize will be added to the corpus of the fund . 
3. The following are the terms of award of the prize. 
( i ) The Prize shall be awarded irrespective of sex , caste , 

religion and nationality . 
( ii ) To be eligible for the award , the following shall be the 

conditions : 
( a ) A pass in the Preliminary Examinations of the 

Vidvan course ( Tamil alone) of the Annamalai or 
the Madras University or any other examination 
( of any University which as already been or may 
be established hereafter ) which may be considered 
equivalent to the Preliminary Vidvan Examination 
of the two Universities above - named or the Bala 
Pandita Examination of the Madura Tamil Sangam 
will be a condition precedent to appearance for the 

test . 
( 6 ) First rank at the first appearance with not less than 

60 % of the marks in a competitive fest to be 
conducted annually for the purpose by the Anna 


liv 


malai University . For this test, which will have 
two parts , the texts shall be selected by the said 
University. The first part will contain the texts 
of the seven grammatical works bearing on 
Ahapporul in the list No. I appended hereto with 
their commentaries excluding the illustrative 
stanzas . The second part will contain illustrative 
stanzas chosen from the 38 books in the list No. 
II appended and similar stanzas from Prabandhas 
that are not included in the list and other stray 
verses bearing on the subject . These stanzas shall 
ba arranged in the order of Thurais found in 
Narkavi Raja Nambi Ahapporul and the illustra 
tive stanzas under each Thurai shall be arranged 
in the order of their relative literary merit . From 
this second part , one set of stanzas illustrative of 
all the Thurais found in Narkavi Raja Nambi 
Ahapporul will be selected once in every 4 years 
by the Annamalai University . The selections for 
one period of 4 years should as far as possible be 
different from those for the next periods or periods 

of 4 years . 
At the competitive examination conducted annually 

( i ) the first part will consist of an oral memory 
test in all the sutras in Narkavi Raja Nambi 
Abapporul as well as the illustrative stanzas in the 
above mentioned selection . In this memory test 
special credit will be given for reciting the verses 
in correct music ; for this recital 10 marks will be 
allotted ; ( ii ) the second part will consist of a test 
in giving exhaustive explanations and annotations 
of all the portions prescribed for the memory test . 
A knowledge of the old commentaries now extant 
on the above portions will also be tested . The 
candidate is expected to be through specially in 
Tirukkovaiyar and its old commentary in which 
there will be an examination every year ; ( iii ) the 
third part will be a test in giving the meaning and 
purport of verses chosen by the examiners in all 
the other 43 books i.e. , 6 from list No. I and 37 

from list No. II . 
(iii) If, in any year , two or more competitors should be 

considered equally eligible for the award , lots shall 
be cast to decide who will have the prize or prizes 


of the year. 


4. The prize shall be awarded to the winner at a meeting of the 
Syndicate of the Annamalai University . If, in any year , the prize 


ly 


winner is unable to be present to receive the prize, the Syndicate shall 
make arrangements to send him the prize amount. If the prize - winner 
dies before the prize is presented to him , the prize amount shall be 
payable to his or her legal heir or heirs. 

5. The Prize amount shall be paid either cash or by cheque 
and shall not under any circumstances be either divided or reduced . 

6. If in any year, or a series of years the prize not awarded , 
Rs . 50 /- in each year of no award shall be set apart from out of the 
annual interest of the endowment payable as prize. The entire amount 
so set apart shall be awarded in the subsequent year to the candidate 
eligible for the award along with the prize amount of that year . After 
setting apart Rs . 50 /- as above, the balance of the annual interest 
shall be added to the corpus of the fund at the end of each year. It 
shall be competent for the Syndicate of the Annamalai University to 
invest in any Government or other securities amounts available for 
investment in excess over the prize -amount and the capital -amount of 
the endowment, in case the Government Securities in which the amount 
is now invested are tendered for payment by Government. 

7. If, in the process of investments, the face value of the paper 
increases and an enhancement of income results, either by addition of 
unspent amounts under clause ( 6 ) above , or by reinvestments, such 
additional income shall be allowed to form distinct funds so that the 
interest thereon may , at the discretion of the Syndicate of the Anna 
malai University , be utilised to institute second and third prizes and 
thereafter. to increase the value of each one of the three prizes. 

8. The Syndicate shall at the end of each year communicate to 
the Donar or to his successors -in - interest, the name and address of 
the prize -winner and amount of the prize , and if in any year the prize, 
be not awarded , the amount at credit at the end of the year, and shall 
also publish the same in an important Tamil Daily Newspaper. The 
deəds relating to 
( 1 ) The Rs. 1,000 ( Rupees One In the Madras University, 

Thousand ) Tamil Prize, En 
dowment perpetuating the 

memory of King George V. 
( 2 ) The Promotion of Tamil Learn- Scheme approved by the 

ing Endowment Fund for Madras Government 
Rs. 1.00,000 /- ( Rupees One Notification No. 215 pub 
Lakh ) 

lished in the Fort St. 
Endowment dated 21st 

October, 1941 . 
( 3 ) The Raja Raja Abha ya\ In the Annamaki Univer 

Kulasekhara Chola Maharaja 
Memorial Endowment for 


fors sity, 


lvil 


Thevara Tirumurai Prize and 
publication of works of Tamil 

Literature and Grammar 
( 4 ) The Tiruvalluvar Neethi Nul 

Prize Endowment 
( 5 ) The Sekkilar Nayanar Memorial 

Tamil Prize Endowment. 
( 6 ) The 

Srilasri Kasivasi Adi 
Kumaragurupara Swamigal 
Memorial Tamil Prize Endow . 

In the Annamalai Univer . 
ment . 

sity 
( 7 ) The Kavichakravarti Kambar 

Memorial Tamil Prize Endow 

ment 
( 8 ) The Sri Nambi Andar Nambi 

Memorial Pannirutirumurai 

Prize Endowment . 
( 9 ) The Kottaiyur Sri Sivakkolundu 

Desikar Memorial Isai Tamil 

Prize Endowment 

Made by the same Donor, and 
( 10 ) This , the Sri Manickavachaka 

Swamigal Memorial Ahapporui 

Tamil Prize Endowment ; 
i.e. , these 10 deeds shall be published in everyone of the editions of the 
publications made under the 3rd endowment mentioned above . 

6. The income from the endowment and the accumulations 
thereto shall not be diverted to any other purpose . 


அட்டவணை நம்பர்- I 


FMFO 


நம்பர் 


நூல்களின் பெயர்கள் 


நூலாசிரியர்களின் பெயர்கள் 


1 தொல்காப்பியம் - பொருளதி தொல்காப்பிய முனிவர் 

காரம் - அகத்திணையியல் , 
களவியல், கற்பியல், மெய்ப் 

பாட்டியல் . 
2 இறையனார் அகப்பொருள் 
3 வீரசோழியம் - பொருட்படலம் புத்தமித்திரனார் 
4 தமிழ்நெறி விளக்கம் 
5 மாறனகப் பொருள் 

திருக்குருகைப் பெருமாள் 


lviil 


தொடர்ந்த நம்பர் 


நூல்களின் பெயர்கள் 


நூலாசிரியர்களின் பெயர்கள் 


கவிராயர் 
6 இலக்கண விளக்கம் - பொரு வைத்தியநாத தேசிகர் 

ளதிகாரம் - அகத்திணை 

யியல் 
7 நாற்கவிராச நம்பியகப்பொருள் 
விளக்கம் 

அட்டவணை நம்பர்- II 


தொடர்ந்த 


urg 


நூல்களின் பெயர்கள் 


நூலாசிரியர்களின் பெயர்கள் 


மூவாதியர் 


1 முல்லைப்பாட்டு 

நப்பூதனார் 
2 குறிஞ்சிப்பாட்டு 

கபிலர் 
3 பட்டினப்பாலை 

கடியலூர் 

உருத்தியங்கண்ணனார் 
4 நற்றிணை 
5 குறுந்தொகை 
6 ஐங்குறு நூறு 
7 பரிபாடல் 
8 கலித்தொகை 
9 அகநானூறு 
10 கார்நாற்பது 

மதுரைக் கண்ணங் கூத்தனார் 
11 ஐந்திணை ஐம்பது 

மாறன் பொறையனார் 
12 ஐந்திணை எழுபது 
13 திணைமொழி ஐம்பது 

கண்ணன் சேர்ந்தனார் 
14 திணைமாலை நூற்றைம்பது கணிமேதாவியார் 
15 கைந்நிலை 

புல்லங்காடனார் 
16 நாலடியார்- காமத்துப்பால் சமண முனிவர்கள் 
17 திருக்குறள் - காமத்துப்பால் திருவள்ளுவர் 
18 தஞ்சைவாணன் கோவை பொய்யாமொழிப் புலவர் 
19 குலோத்துங்கசோழன் கோவை 
20 அம்பிகாபதிக் கோவை 
21 மதுரைக் கோவை 

நிம்பைச் சங்கரநாராயணர் 
22 மாறன் கோவை 

திருவேங்கடத்துறைவான் 

கவிராயர் 
23 திருப்பதிக் கோவை 

திருக்குருகைப் பெருமாள் 

கவிராயர் 
8 


lyij 


தொடர்ந்த நம்பர் 


நூல்களின் பெயர்கள் 


நூலாசிரியர்களின் பெயர்கள் 


24 திருவேங்கைக் கோவை சிவப்பிரகாச சுவாமிகள் 
25 திருவாரூர்க் கோவை 

எல்லப்ப நயினார் 
26 திருவாவடுதுறைக் கோவை தொட்டிக்கலை சுப்பிரமணிய 

முனிவர் 
27 கலைசைக் கோவை 

தொட்டிக்கலை சுப்பிரமணிய 

முனிவர் 
28 தணிகைப் புராணம் -- களவுப் கச்சியப்ப ஸ்வாமிகள் 

படலம் 
29 பழமலைக் கோவை 

துறைமங்கலம் சாமிநாத 

தேசிகர் 
30 சீகாழிக் கோவை 

மீனாட்சிசுந்தரம் பிள்ளை 
31 சிராமலைக் கோவை 
32 திருச்செந்திற் கோவை தண்டபாணி சுவாமிகள் 
33 கோடீச்சுரக் கோவை 

சிவக்கொழுந்து தேசிகர் 
34 நெல்லைவருக்கக் கோவை வீரை - அம்பிகாபதி 
35 பாம்பலங்காரர் வருக்கக் படிக்காசுப் புலவர் 

கோவை 
36 இரகுநாத சேதுபதி ஒருதுறைக் அமிர்த கவிராயர் 

கோவை 
37 கல்லாடம் 

கல்லாடனார் 
38 திருக்கோவையார் 

ஸ்ரீ மாணிக்கவாசக சுவாமிகள் 


( 32 ) Srilasri Kasivasi Adi Kumaragurupara Swamigal 

Memorial Tamil Prosody Prize 
1. This Endowment was founded by His Holiness Srilasri 
Kasivasi Swaminatha Thambiran Swamigal Avl . , of Tirupanandal to 
encourage the study of Tamil Prosody. 

2. The Endowment for the prize consists of 31 % ( Three - and - a 
half per cent) Non -terminable Government Promissory Notes of the 
face value of Rs . 3,000 / - ( Rupees Three Thousand only). ( No. MS . 
002116 , 17 and 18 Rs . 1,000/- each ) . The interest on this investment 
shall be utilised for the award of a prize annually of the value of 
Rs . 100 / - . The balance of the interest after the award of the prize 
will be added to the corpus of the fund . 
3. The following are the terms of award of the prize : 
( i) The Prize shall be awarded irrespective of sex , caste, 

religion and nationality. 


lix 


( ii) To be eligible for the award , the following shall be the 

conditions : 
( a ) A pass in the Preliminary Examination of the 

Vidvan course ( Tamil alone) of the Annamalai or 
the Madras University or any other examina 
tion ( of any University which has already been or 
may be established hereafter ) which may be consi 
dered equivalent to the Preliminary Vidvan 
Examination of the two Universities above -named 
or the Bala Pandita Examination of the Madura 
Tamil Sangam , will be a condition precedent to 

appearance for the test. 
( 6 ) First rank at the first appearance with not less than 

60 per cent of the marks in a competitive test to 
be conducted annually for the purpose by the 
Annamalai University . For this test , ( i ) the texts 
of 11 books tn the list appended hereto with their 
commentaries excluding the illustrative stanzas 
and ( ii ) a collection of stanzas chosen from liter 
ary works illustrative of Pas & Pavinams in 
Yapparungalakkarigai up to 100 for each will be 
prescribed by the Annamalai University. Out of 
the above, a set of illustrative stanzas for all 
Pas & Pavinams up to 10 for each will be selected 
once in every four years by the side University. 
The selections of one period of 4 years should as 
far as possible be different from those for the next 

period or periods of 4 year 
At the competitive examination conducted annually 

( i ) the first part will consist of an oral memory 
test in all the sutras in Yapparungalakkarigai and 
in the illustrative stanzas up to 10 for each 
Pa & Pavinam selected as above. In this memory 
test special credit will be given for reciting the 
verses in correct music ; for this recital 10 marks 
will be allotted ; ( ii ) the second part will consist 
of a test in giving exhaustive explanations and 
annotations of all the portions prescribed for the 
memory test and giving the meaning and purport 
of the verses chosen by the examiners in all the 
other 10 books found in the list . The candidate 
is expected to have a knowledge of the commen 
taries, now extant , on the 11 books in the said list; 
( iii ) the third part will be a test of the ability in 
composing Pas & Pavinams illustrative of the 
theories found in Yapparungalakkarigai . Special 
value will be attached to be quality of the verses 


Ix 


which should be in the names of the presiding 
deities in , and concern the sacred places of 
Chidambaram , Madura , Tirupanandal 

and 
Kottaiyur. 
( iii) If in any year, two or more competitors should be consi 

dered equally eligible for the award , lots shall 
cast to decide who will have the prize or prizes of 

nf the year. 
4. The prize shall be awarded to the winner at a meeting of the 
Syndicate of the Annamalai University . If in any year, the prize 
winner is unable to be present to receive the prize, the Syndicate shall 
make arrangements to send him the prize amount . Įf the prize - winner 
dies before the prize is presented to him , the prize amount shall be 
payable to his or her legal heir or heirs . 

5. The Prize amount shall be paid either in cash or by cheque 
and shall not under any circumstances be either divided or reduced . 

6. If in any year, or a series of years , the prize be not awarded , 
Rs. 50 / - in each year of no award shall be set apart from out of the 
annual interest of the endowment payable as prize. The entire amount 
so set apart shall be awarded in the subsquent year to the candidato 
eligible for the award along with the prize amount of that year. 

After 
setting apart Rs. 50 /- as above, the balance of the annual interest shall 
be added to the corpus of the fund at the end of each year. It shall 
be competent for the Syndicate of the Annamalai University to invest 
in any Government or other securities amounts available for invest 
ment from the interest in excess over the prize - amount and the capital 
amount of the endowment, in case the Government Securitles in which 
the amount is now invested are tendered for payment by Government. 

7. If in the process of investments the face value of the paper 
increases and an enhancement of income results, either by addition of 
unspent amounts under clause ( 6 ) above , or by reinvestments, such 
additional income shall be allowed to form distinct funds so that the 
interest thereon may, at the discretion of the Syndicate of the Anna 
malai University, be utilised to institute second and third prizes and 
thereafter, to increase the value of each one of the three prizes. 

8. The Syndicate shall at the end of each year communicate to 
the Donor or to his successors- in - interest, the name and address of the 
prize -winner and the amount of the prize, and if in any year the prize 
be not awarded , the amount at credit at the end of the year, and shall 
also publish the same in an important Tamil Daily Newspaper. The 
deeds relating to 

1. The Rs. 1,000 /- (Rupees One In the Madras University. 
Thousand )Tamil Prize Endowment per 
petuating the memory of King George V. 


Ixi 


2. The promotion of Tamil Lear . Scheme approved by the 

ning Endowment Fund for Rs. Madras Government Noti. 
1,00,000 /-(Rupees One Lakh ). fication No. 215 published 

in the Fort St. George 
Gazette Part I - B . Educa . 
tional dated 21st October 
1941 . 


3. The Raja Raja Abhaya Kulase 

khara Chola Maharaja Memorial 
Endowment for the Tevara Tiru 
murai Prize and Publication of 
Works of Tamil Literature and 

Grammar , 
4. The Thiruvalluvar Neethi Nul 

Prize Endowment . 
5. The Sekkilar Nayanar Memorial 

Tamil Prize Endowment . 
6. The Srilasri Kasivasi Adi 

Kumaragurupara Swamigal Me 
morial Tamil Prize Endowment In the Annamalai Univer 

sity . 
7 , The Kavichakravarthi Kambar " 

Memorial Tamil Prize Endowment 
8. The Sri Nambi Andar Nambi 

Memoria ) Panniruthirumurai Prize 

Endowment 
9. The Kottaiyur Sri Sivakkolundu 

Desikar Memorial Isai Tamil 

Prize Endowment 
10. The Sri Manickavasaka Swamigal 

Memorial Ahapporul Tamil Prize 
Endowment 

Made by the same Donor, 
and 


11. The Srilasri Kasivasi Adi Kumaragurupara Swamigal Memorial 

Tamil Prosody Prize Endowment. 


i.e. , these 11 deeds shall be published in everyone of the editions of 
the publications made under the 3rd endowment mentioned above. 


9. The income from the Endowment and the accumulations 
thereto shall not be diverted to any other purpose . 


jxil 


அட்டவணை 


FuF 


நம்பர் 


நூல்களின் பெயர்கள் 


நூலாசிரியர்களின் பெயர்கள் 


தொல்காப்பிய முனிவர் 


புத்தமித்திரனார் 


1 தொல்காப்பியம் - பொருள 

திகாரம் - செய்யுளியல் 
2 வீரசோழியம் - யாப்புப் 

படலம் 
3 யாப்பருங்கலக்காரிகை 
4 யாப்பருங்கலவிருத்தி 
5 இலக்கண விளக்கம் - செய் 

யுளியல் பாட்டியல் 
6 பன்னிருபாட்டியல் 
7 வெண்பாப் பாட்டியல் 
8 நவநீதப் பாட்டியல் 
9 சிதம்பரப் பாட்டியல் 
10 பாப்பாவினம் 


அமிர்தசாகரர் 
அமிர்தசாகரர் 
வைத்தியநாத தேசிகர் 


வச்சணந்தி தேவர் 


பரஞ்சோதியார் 
திருக்குருகைப் பெருமாள் 

கவிராயர் 
குமரகுருபர சுவாமிகள் 


11 சிதம்பரச் செய்யுட்கோவை 


( 33) The Srilasri Kasivasi Chokkalinga Swamigal 

Memorial Rhetoric Tamil Prize 


1. This Endowment was founded by His Holiness Srilasri Kasivasi 
Swaminatha Thambiran Swamigal Avl . , of Tirupanandal to encourage 
the study of Rhetoric, in Tamil, in memory of his immediate 
predecessor 18th in succession , Srilasri Chokkalinga Swamigal Avl., 
through whose grace the founder has been fortunate enough to enrich 
his knowledge in Tamii Literature . 

2. The Endowment for the prize consists of 31 % ( Three - and - a - half 
per cent ) . Non -terminable Government Promissory Notes of the face 
value of Rs . 3,000 / - ( Rupees Three Thousand only ) . ( No. MS . 
001317 , 18 and 19 Rs . 1,000 / - each ) . The interest on this investment 
shall be utilised for the award of a prize annually of the value of 
Rs . 100 / - The balance of the interest after the award of the prize will 
be added to the corpus of the fund . 
3. The following are the terms of award of the prize : 
(i : The Prize shall be awarded irrespective of sex , caste, 

religion and nationality . 


lxiii 


( ü ) To be eligible for the award the following shall be the 

conditions : 
( a ) A pass in the Preliminary Examination of the 

Vidvan course ( Tamil alone) of the Annamalai or 
the Madras University or any other examination 
( of any University which has already been or may 
be established here -after) which may be considered 
equivalent to the Preliminary Vidvan Examination 
of the two Universities above named or the Bala 
Pandita Examination of the Madura Tamil 
Sangam will be a condition precedent to appea 
rance for the test . 


( 6 ) First rank at the first appearance with not less 

than 60 % of the marks in a competitive test to be 
conducted annually for the purpose by the Anna 
malai University , For this test which will have 
two parts, the texts shall be selected by the said 
University. The first part will contain texts of the 
7 books on Ani Ilakkanam shown in list No. 1 
appended hereto with their commentaries exclu . 
ding the illustrative stanzas . The second part 
will contain illustrative stanzas 100 for each of the 
figures of speech according to Dandi Alankara 
sutras, chosen from 96 Tamil Literary works 
shown in list No. II appended and from other 
Tamil works together with the verses quoted in the 
old commentaries and stray verses. Out of the 
Second part a selection containing ten illustrations 
for each of the figures of speech will be prescribed 
once in every 4 years by the Annamalai Univer 
sity. The selections for one period of 4 years 
should as far as possible be different from those 
for the next period or periods of 4 years . At 
the competitive examination conducted annually 
( i ) the first part will consist of an oral memory 
test in all the sutras in Dandi Alankaram and in 
the illustrative stanzas at 10 for each sutram 
selected as above . In this memory test, special 
credit will be given for reciting the verses in 
correct music : for this recital ten marks will be 
allotted ; ( ii ) the second part will consist of a test in 
giving exhaustive explanations and annotations of 
all the portions prescribed for the memory test ; 
( iii) the third part will consist in giving the mean . 
ing and purport of verses chosen by the exami. 
ners out of the 100 illustrative stanzas selected for 
each figure of spech. The candidate is expected 


Ixiv 


to have a knowledge of the old commentaries 
now extant, on the six other works found in list 

No. 1 appended hereto . 
( iii) If in any year, two or more competitors should be 

considered equally eligible for the award , lots shall 
be cast to decide who will have the prize or prizes 


of the year. 


4. The Prize shall be awarded to the winner at a meeting of the 
Syndicate of the Annamalai University . If in any year , the prize winner 
is unable to be present to receive the prize , the Syndicate shall make 
arrangements to send him the prize amount . If the prize - winner dies , 
before the prize is presented to him , the prize amount shall be payable 
to his or her legal heir or heirs . 

5. The Prize amount shall be paid either in cash or by cheque and 
shall not under any circumstances be either divided or reduced . 

6. If in any year or a series of years, the prize be not awarded 
Rs . 50 / - in each year of no award shall be set apart from out of the 
annual interest of the endowment payable as prize. The entire amount 
so set apart shall be awarded in the subsequent year to the candidate 
eligible for the award along with the prize amount of that year . 
After setting apart Rs . 501- as above . the balance of the annual 
interest shall be added to the corpus of the fund at the end of each 
year. It shall be competent for the Syndicate of the Annamalai 
University to invest in any Government or other securities amounts 
available for investment from the interest in excess over the prize 
amount and the capital -amount of the endowment , in case the 
Government Securities in which the amount is now invested are tendered 
for payment by Goovernment. 

7. If in the process of investments the face value of the paper 
increases and any enhancement of income results , either by addition 
or unspent amounts under clause ( 6 ) above , or by reinvestments, such 
additional income shall be allowed to form distinct funds so that the 
interest thereon may , at the discretion of the Syndicate of the Anna 
malai University, be vtilised to institute second and third prizes and 
thereafter, to increase the value of each one of the three prizes. 

8. The Syndicate shall at the end of each year communicate to 
the Donor or to his successors - in - interest, the name and address of the 
prize -winner and the amount of the prize , and if in any year the prize 
be not awarded . the amount at credit at the end of the year, and shall 
also publish the same in an important Tamil Daily Newspaper. The 
deeds relating to 
1. The Rs . 1,000 / ( Rupees In the Madras University 
One Thousand ) 

Tamil Prize 
Endowment perpetuating the 
memory King George V 


Ixy 


2. The Promotion of Tamil Learn . Scheme approved by the Mad . 

ing Endowment Fund for the ras Government Notifica . 
1,00,000 / ( Rupees One tion_NO. 215 published in 
Lakh ). 

the Fort St. George Gazette 
Part I - B - Educational dated 

21st October , 1941, 
3 . The Raja Raja Abhaya 

Kulasekhara Chola Maharaja 
Memorial Endowment for 
Tevara Tirumurai Prize and 
publication of works of Tamil 

Literature and Grammar 
4. The Tiruvalluvar Neethi Nul 

Prize Endowment 
5. The Sekkilar Nayanar Memorial 

Tamil Prize Endowment. 
6. The Srilasri Kasivasi Adi 

Kumaragurupara Swamigal 
Memorial Tamil Prize Endow- In the Annamalai University. 

ment . 
7. The Kavichakravarti Kambar 

Memorial Tamil Prize Endow . 

ment 
8. The Sri Nambi Andar Nambi 

Memorial Pannirutirmurai Prize 

Endowment . 
9. The Kottaiyur Sri Sivakkolundu 

Desikar Memorial Isai Tamil Prize 

Endowment. 
10. Sri Manickavachaka Swamigal 

Memorlai Ahapporul Tamil Prize 
Endowment. 

J 
11. The Srilasri Kasivasi A di 
Kumragurupara Swamigal Me 

In the Apnamali University, 
morial Tamil Prosody Prize 
Endowment. 

Made by the same Donor, and 
12. This the Srilasri Kasivasi 

Chokkalinga Swamigal Memorial 
Rhetoric Tamil Prize Endow . 

ment.. 
i . e . , these 12 deeds shall be published in every one of the editions 
of the publication made under the 3rd endowment mentioned above . 

9. The income from the endowment and the accumulations there, 
to shall not be diverted to any other purpose, 

9 


lxvi 


அட்டவணை நம்பர் 1 

இலக்கணம் 


தொடர்ந்த நம்பர் 


நூல்களின் பெயர்கள் 


நூலாசிரியர்களின் பெயர்கள் 


1 தொல்காப்பியம் - உவம தொல்காப்பிய முனிவர் . 

இயல் , மெய்ப்பாட்டியல் . 
2 வீர சோழியம் - அலங்காரப் புத்தமித்திரனார் . 

படலம் . 
3 தண்டியலங்காரம் 

தண்டியாசிரியர் 
4 மாறனலங்காரம் 

திருக்குருகைப் பெருமாள் 

கவிராயர் 
5 இலக்கண விளக்கம் - அணி வைத்தியநாத தேசிகர் 

யியல் 
6 குவலயானந்தம் 
7 விசாகப்பெருமாளையர் 

அணியிலக்கணம் . 


அட்டவணை நம்பர் II . 


தொடர்ந்த நம்பர். 


நூல்களின் பெயர்கள் . 


நூலாசிரியர்களின் பெயர்கள் 


1 அகநானூறு 
2 அரிச்சந்திர சரிதை 

ஆககவிராஜர் 
3 அரங்கநாதகவி பாரதம் 
4 அருணகிரிப் புராணம் மறைஞான சம்பந்தர் 
5 அருணாசல புராணம் 

சைவ எல்லப்பநாவலர் 
6 அவிநாசித்தல புராணம் 
7 ஆச்சாபுரத்தல புராணம் சிவக்கொழுந்து தேசிகர் 
8 திருவாப்பனூர்த் தலபுராணம் கந்தசாமிப் புலவர் 
9 திருவாரூர்ப் புராணம் சம்பந்த முனிவர் 
10 திருவாலவாயுடையார் பெரும்பற்றப்புலியூர் நம்பி . 

திருவிளையாடற் புராணம் 
11 திருவானைக்காப்புராணம் கச்சியப்ப சுவாமிகள் 
12 திருவிடை மருதூர்த் சிவக்கொழுந்து தேசிகர் 

தலபுராணம் 
13 இரகுவம்மிசம் 

அரசகேசரி 
14 இலிங்கபுராணம் 

குலசேகரபாண்டியர் 
15 உபதேச காண்டம் 

கோனேரியப்பர் 


Ixvii 


தொடர்ந்த நம்பர். 


நூல்களின் பெயர்கள் . 


நூலாசிரியர்களின் பெயர்கள் . 


16 ஏகாதசி புராணம் 

வரதராஜ பண்டிதர் 
17 ஐங்குறு நூறு 
18 ( ஐயங்கார் ) பாகவதம் வரதராஜ ஐயங்கார் 
19 கடம்பவன புராணம் 
20 கத்த புராணச்சுருக்கம் சம்பந்தசரணாலயர் 
21 கந்தபுராணம் 

கச்சியப்பசிவாசாரிய 

சுவாமிகள் 
22 கம்பராமாயணம் 
23 திருக்கழுக்குன்றத் 

அந்தகக்கவி வீரராகவ 
தலபுராணம் 

முதலியார் 
24 காசிகாண்டம் 

அதிவீரராமபண்டியர் 
25 காசி ரகசியம் 

மீனாட்சிசுந்தரம் பிள்ளை 
26 காஞ்சிப் புராணம் 

சிவஞான சுவாமிகள் 

கச்சியப்ப சுவாமிகள் 
27 திருக்காளத்திப் புராணம் ஆனந்தக்கூத்தர் 
28 குசேலோபாக்கியானம் 

தேவராஜ பிள்ளை 
29 திருக்குடந்தைப் புராணம் மீனாட்சிசுந்தரம் பிள்ளை 
30 திருக்குருகாமான்மியம் திருக்குருகைப் பெருமாள் 

கவிராசர் 
31 திருக்குற்றாலத் தலபுராணம் திரிகூடராஜப்பகவிராயர் 
32 திருக்குருகைப் புராணம் 
33 குறுந்தொகை 
34 கூடலழகர் புராணம் 
35 திருக்கூவப் புராணம் 

சிவப்பிரகாச சுவாமிகள் , 
36 கூர்ம புராணம் 

அதிவீரராமபண்டியர் 
37 கோயிலூர்ப் புராணம் 
38 கோயிற் புராணம் 

உமாபதி சிவாசாரியார் 
39 சங்கர விலாசம் 

சிதம்பரநாத பூபதி 
40 சிதம்பரசபாநாத புராணம் சபாபதி நாவலர் 
41 சிதம்பர புராணம் 

புராணத்திருமலைநாதர் 
42 சிலப்பதிகாரம் 

இளங்கோவடிகள் 
43 சிவதருமோத்தரம் 

மறைஞான சம்பந்தர் 
44 சிவராத்திரி புராணம் வரதராஐ பண்டிதர் 
45 சீகாளத்திப் புராணம் கருணைப்பிரகாசர் , சிவப்பிர 

காச சுவாமிகள் , வேலைய 

சுவாமிகள் 
46 சீவகசிந்தாமணி 

திருத்தக்கதேவர் 
47 சீறாப் புராணம் 

உமறுப் புலவர் 
48 சூதசங்கிதை 

தேவராஜ பிள்ளை 


lxvill 


நூல்களின் பெயர்கள் . 


நூலாசிரியர்களின் பெயர்கள் . 


தொடர்ந்த 4நம்பர். 


49 சூளாமணி 

தோலாமொழித் தேவர் 
50 செவ்வந்திப் புராணம் சைவ எல்லப்ப நாவலர் 
51 செவ்வைச்சூடுவார் பாகவதம் 
52 சேது புராணம் 

நிரம்ப அழகியதேசிகர் 
53 தணிகைப் புராணம் 

கச்சியப்ப சுவாமிகள் 
54 திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர் 
55 தீர்த்தகிரிப் புராணம் சைவ எல்லப்ப நாவலர் 
56 தேம்பாவணி 

வீரமாமுனிவர் 
57 நல்லாப்பிள்ளை பாரதம் 
58 நல்லூர்ப் புராணம் 

வைத்தியநாத தேசிகர் 
59 நளவெண்பா 

புகழேந்திப் புலவர் 
60 நற்றிணை 
61 திருநாகைக்காரோணப் மீனாட்சிசுந்தரம் பிள்ளை 

புராணம் 
62 நாலாயிர திவ்யப்பிரபந்தம் ஆழ்வாராதிகள் 
63 நைடதம் 

அதிவீரராமபாண்டியர் 
64 பதிற்றுப்பத்து 
65 திருப்பரங்கிரிப் புராணம் நிரம்ப அழகிய தேசிகர் 
66 பழநித்தல புராணம் 

பாலசுப்பிரமணியக் கவிராயர் 
67 திருப்பறியலூர்ப் புராணம் வேலப்ப தேசிகர் 
68 பாவநாசத் தலபுராணம் முக்களாலிங்க முனிவர் 
69 பிரபுலிங்க லீலை 

சிவப்பிரகாச சுவாமிகள் 
70 பிரபோத சந்திரோதயம் திருவேங்கட சுவாமிகள் 
71 பிரமோத்தர காண்டம் வரதுங்கராம பாண்டியர் 
72 புறநானூறு 
73 பூவாளூர்ப் புராணம் 

கச்சியப்ப சுவாமிகள் 
74 பெரியபுராணம் 

சேக்கிழார் நாயனார் 
75 பேரூர்ப் புராணம் 

கச்சியப்ப சுவாமிகள் 
76 பொருநராற்றுப்படை முடத்தாமக் கண்ணியார் 
77 மச்ச புராணம் 

வடமலையப்ப பிள்ளையன் 
78 மயூரகிரிப் புராணம் 
79 திருமழபாடித் தலபுராணம் கமலை ஞானப்பிரகாசர் 
80 மாக புராணம் 

அதிவீரராமபாண்டியன் 
81 மாயூரப் புராணம் 

மீனாட்சிசுந்தரம் பிள்ளை 
82 மேருமந்தர புராணம் வாமன முனிவர் 
83 யசோதரகாவியம் 
84 வசவ புராணம் - 
85 வாசுதேவ நல்லூர்ப் புராணம் 
86 திருவாதவூரர் புராணம் கடவுண்மாமுனிவர் 


İxix 


தொடர்ந்த நம்பர். 


நூல்களின் பெயர்கள் . 


நூலாசிரியரின் பெயர்கள் . 


87. வாயுசங்கிதை 

வரதுங்கராமபாண்டியர் 
88 விநாயக புராணம் 

கச்சியப்ப சுவாமிகள் 
89 திருவிரிஞ்சைப் புராணம் சைவ எல்லப்ப நாவலர் 
90 விருத்தாசல புராணம் ஞானக்கூத்த சிவப்பிரகாச 

தேசிகர் 
91 வில்லிபாரதம் 
92 வில்லைப் புராணம் 

வீரராகவ கவி 
93 திருவெண்காட்டுப் புராணம் சைவ எல்லப்ப நாவலர் 
94 வேணுவனப் புராணம் 
95 வேதாரணிய புராணம் அகோர முனிவர் 
96 திருவேற்காட்டுப் புராணம் 


(( 34 ) The Kottaiyur Sri Sivakkolundu Desikar Memorial 

Tiruvachakam Prizes 


1. This Endowment was founded by His Holiness Srilasri Kasivasi 
Swaminatha Thambiran Swamigal Avl., of Tirupanandal to encourage 
the study of Tiruvachakam and 4 other selected works in Tamil Liter . 
ature in memory of Sri Sivakkolundu Desikar of Kottaiyur, Kumba 
konam Town , Tanjore District, Muttamil Scholar and Chief Poet in 
the court of Sarbhoji Maharajah of Tanjore, and the first to bring out 
in print Tiruvachakam and the author of Koteeswarakovai of which the 
late Mahamahopadhyaya Dr. V. Swaminatha Iyer writes in the preface 
to his scholarly edition as simple and elegant in style and abounding 
in suggestive meanings more than any other works in Tamil and other 
eminent Prabhandas like Thanjaiperuvudayarula and Sarabendra Bhu . 
pala Kuravanchi Natakam , puranams such as Tiruvidamaruthur 
Thalapuranam about which the learned Dr. writes in the same, preface 
as containing all the essential features of a Kavya, and other works. 

2. The Endowment for the prize consists of 31 ( Three -and a half 
per cent ) Non - terminable Government Promissory Notes of the face 
value of Rs, 3,000 / - ( Rupees Three Thousand only ). ( No. MS . 001320, 
21 , and 22 Rs . 1,000/ - each ). The interest on this investment shall be 
utilised for the award of a prize annually of the value of Rs . 100 . 
The balance of the interest after the award of the prize will be added 
to the corpus of the fund . 
3. The following are the terms of award of the prize : 
( i ) The Prize shall be awarded irrespective of sex , caste . 

religion and nationality. 


( ii) To be eligible for the award , the following shall be the 

conditions : 
( a ) A pass in the Preliminary Examination of the Vidvan 

Course ( Tamil alone ) of the Annamalai or the 
Madras University or any other examination ( of 
any University which has already been or may 
be considered equivalent to the Preliminary Vidvan 
Examination of the two Universities abovenamed 
or the Bala Pandita Examination of the Madura 
Tamil Sangam will be a condition precedent to 

appearance for the test . 
(6 ) First rank at the first appearance with not less than 

60 % of the marks in a competitive test to be con 
ducted annually for the purpose by the Annamalai 
University , For this test Tiruvachakam and 4 
other books in the list appended hereto will be the 
texts . At the competitive examination conducted 
annually ( i ) the first part will consist of a test in 
all the verses in Tiruvachakam . In this test, 
special credit will be given for reciting the verses 
in correct music ; for this recital 25 marks will be 
allotted ; ( ii ) the second part will consist of a test 
in giving the meaning and purport of all the 
stanzas in Tiruvachakam ; (iii) the third part will 
be a test in giving explanations to verses chosen 
by the examiners from the 4 other works found in 

the list appended and their commentaries. 
( iii) If in any year. two or more competitors should be 

considered equally eligible for the award , lots shall 
be cast to decide who will have the prize or prizes 


of the year . 


4. The prize shall be awarded to the winner at a meeting of the 
Syndicate of the Annamalai University. If in any year , the prize -win . 
ner is unable to be present to receive the prize , the syndicate shall 
make arrangements to send him the prize amount. If the prise -winner 
dies before the prize is preeented to him , the prize amount shall be 
payable to his or her legal heirs. 

5. The Prize amount shall be paid either in cash or by cheque 
and shall not under any circumstances be either divided or reduced . 

6. If in any year, or a series of years, the prize be not awarded . 
Rs . 50/- in each year of no award shall be set apart fron out of the 
annual interest of the endowment payable as prize . The entire amount 
so set apart shall be awarded in the subsequent year to the candidate 
eligible for the award along with the prize amount of that year. 
After setting apart Rs . 50 /- as above, the balance of the annual interest 


lxxi 


shall be added to the corpus of the fund at the end of each year. It 
shall be competent for the Syndicate of the Annamalai University 
to invest in any Government or other securities amounts available 
for investment from the interest in excess over the prize amount and 
the capital - amount of the endowment, in case the Government 
Securities in which the amount is now invested are tendered for pay . 
ment by Government. 

7. If in the process of investments the face value of the paper 
increases and an enhancement of income results, either by addition 
of unspent amounts under clause ( 6 ) above, or by reinvestments , 
such additional income shall be allowed to form distinct funds 
so that the interest thereon may , at the discretion of the Syndicate 
of the Annamalai University, be utilised to institute second and third 
prizes and thereafter, to increase the value of each one of the three 
prizes. 

8. The Syndicate shall at the end of each year communicate to the 
Donor or to his successors - in - interest , the name and address of the 
prize winner and the amount of the prize, and if in any year the prize 
be not awarded , the amount at credit at the end of the year, and 
shall also publish the same in an important Tamil Daily Newspaper. 
The deeds relating - 
1. The Rs . 1000 /- ( Rupees One In the Madras University . 

Thousand ) Tamil Prize En 
dowment perpetuating the 
memory of King George V. 
The Promotion of Tamil learn- Scheme appoved by the Madras 
ing Endowment Fund of Government Notification 
Rs. 1,00,000 ( Rupees One No. 215 published in the Fort 
Lakh ). 

St. George Gazette Part J.B. 
Educational dated 21st 

October , 19 : 1 , 
3. The Raja Raja Abhaya Kula 

sekhara Chola Maharaja Me 
moral Endowment for Tevara 
Tirumurai Prize and publica 
tion of works of Tamil Litera . 

ture and Grammar. 
4. The Tiruvalluvar Neethi Nul In the Annamalai University, 

Prize Endowment . 
5. The Sekkilar Nayanar Memo 

rial Tamil Prize Endow 

ment . 
6. The Srilasri Kasivasi Adi 

Kumaragurupara Swamigal 


Ixxi 


Memorial Tamil Prize En- ) 

dowment. 
7. The Kavichakravarthi Kam . 

bar Memorial Tamil Prize 

Endowment . 
8. The Sri Nambi Andar Nambi 

Memorial Pannirutirumurai 

Prize Endowment . 
9. The Kottaiyur Sri Sivak. 

kolundu Desikar Memorial 

Isai Tamil Prize Endowment. į In the Annamalai University. 
10. The Sri Manickavachaka Swa .. 

migal Memorial Ahapporul 

Tamil Prize Endowment. 
11. The Srilasri Kasivasi Adi 

Kumaragurupara Swamigal 
Memorial Tamil Prosody 

Prize Endowment . 
12. The Srilasri Kasivasi Chokka . 

linga Swamigal Memorial Rhe . 
toric Tamil Prize Endowment. 
Made by the same Donor , 

and 
13. This the Kottaiyur Sivkkolun 

du Desikar Memorial Tiruva 

chakam Prize Endowment. 
1. e,, these 13 deeds shall he published in every one of the editions of 
the publications made under the 3rd endowment mentioned above . 

9. The income from the endowment and the accumulation thereto 
shall not be diverted to any other purpose . 

ஷெடியூல் 


தொடர்ந்த நம்பர் 


நூல்களின் பெயர்கள் 


நூலாசிரியர்களின் பெயர்கள் 


1 திருவாசகம் 

மாணிக்க வாசகர் 
2 பதினோராந்திருமுறை 
3 சிவதருமோத்தரம் 

மறைஞானசம்பந்தர் 
4 சைவசமயநெறி 

மறைஞானசம்பந்தர் 
5 தாயுமான சுவாமிகள் பாடல் 


WITH COURAGE AND FAITH 


ANNAMALAL UNIVERSITY 


LIST OF UNIVERSITY 


PUBLICATIONS 


TA 


ANNAMALAINAGAR 

1954 


Annamalai University Publications. 


Terms of Business, 


1. The books in this list are available at the Office of the Registrar, 

University Buildings , Annamalainagar . P. O. 


2. Books will be supplied on receipt of the cost of the copies and 

postage in advance by Money Order or Cheques or Drafts 
payable at par at Chidambaram , or by V. P. Post . 


3. The titles of the required books, and the number of copies in 

each should be furnished in full , along with the remittance . 
Copies will be despatched by registered Book -post or Parcel. 
Postage and packing will be extra . 


4. Books will be supplied by Railway Parcel , also , if desired , 

charges to pay . The name of the nearest Railway station to 
which the parcel to be consigned should be furnished along 
with the remittance . Packing charges will be extra . 


5. A discount of 25 % on the sale prices, other than Question papers 

and Calendars, will be allowed to all, including Book - sellers and 
Publishers, purchasing copies direct from the Registrar. 


The Trichinopoly United Printers Limited . Tiruchirapall: 


ANNAMALAT UNIVERSITY PUBLICATIONS 


Note ; A discount of 25 % on listed prices allowed on all purchases from 

the Registrar . Titles in Tamil indicate Tamil publications. 

The Department of History . 


Series 

Year of 

Price . 
No. 

Publication . 

Rs . A. P. 
1. Bhoja Raja by Prof. P. T. Srinivasa 
Ayyangar 

1931 1 8 0 
2. A History of Gingee and its rulers 

by Rao Bahadur C. S. Srinivasachariar 1943 4 0 0 
** 3 : The Nayaks of Tanjore 

by Rao Bahadur C. S. Srinivasachariar and 
Mr. Vriddhagirisan 

1942 10 00 
*4 . Indian History - asawii UWI DI 

by Rao Bahadur C. S. Srinivasachariar and 
Mr. S. K. Govindaswami 

1943 2 0 0 
5. Maratha Rule in the Carnatic 
by Mr. C. K. Srinivasan 

1945 3 0 0 
6. The Dutch in Malabar by Dr. P. C. Alexander 1946 

3 8 0 
7. Hoysalas in the Tamil Country 
by Mr. K. R. Venkataraman 

1950 2 3 0 
8. Buddhism in Kerala 

by Dr. P. C Alexander M. A ; D. Litt . 1949 6 0 0 
9. Selections from the Orme Manuscripts 

Ed . by Prof. C. S. Srinivasacharya 1952 15 00 
10. The History of the Pearl Fishery of the Tamil Coast 
by Mr. S. Arunachalam M. Litt . 

1952 3 8 0 
11. Mediaeval Kerala 

by Mr. P. K. S. Srivirarayan Raja 1953 6 4 0 
12. A History of the Kongunadu - Qars 1620 

UTWIT O by Rao Bahadur C. M. Ramachandran 

Chettiar , B. A .; B. L .; F. R.G.S. , 1954 
13. Madurai Vijayam , 
by Mr. S Tiruvenkatachariar 

In Press 
14. The oldest Chidambaram Inscriptions 

by Mr. S. R. Balasubramaniyam (Off -print) 1944 2 8 0 


Out of Stock ; 
Journal Parts Containing these works will be supplied. 


2 


ANNAMALAI UNIVERSITY PUBLICATIONS 


The Department of Economics. 


Series 
No. 


Year of 
Publication 


Price . 


Rs . A. P. 


1. Factory Labour in India 

by Prof. A. Mukhtar 


1930 


3 00 


The Madras Agriculturists Relief Act 

A Study by Dr. B. V. Narayanaswami 
Naidu and Mr. P. Vaidyanathan M. A. 


1939 


1938 


1 0 0 


3. The Distributive Co - operation in India 

by Mr. V. G. Ramakrishna Ayyar 
** 4 . The Madras General Sales Tax Act 

by Dr. B. V. Narayanaswami Naidu and 
Mr. Thiruvengadathan 


1940 


2 8 0 


5. Report on the working of Prohibition in 

Salem by Mr. C. Jaganathachari . M. A ; 
M. Litt . 


1939 


* 6 . Road and Rail Transport 

by Dr. B. V. Narayanaswami Naidu and 
Mr. S , R. N. Badri Rao 


5 00 


** 7 . Ground Nut by Dr. B. V. Narayanaswami 

Naidu and Mr. P. S. Hariharan 


1940 


2 8 0 


8. Text -book on Economics -- QUT (TOT I STJ BU 

by Prof. V. G. Ramakrishna Ayyar 1942 


2 0 0 


9. The Economy of the South Indian Temple 

by Prof. V. G. Ramakrishna Ayyar 


1946 


2 0 0 


* 10 


The Indian Trade by Dr. B. V. Narayana 
swami Naidu 


200 


11 . 


The Sample Surveys on working of Prohi 
bition in South Arcot District 
by Prof. V. G. Ramakrishna Iyer 


1949 


0 8 0 


** 12 . The Problem of Rural Credit in the Madras 

Presidency by Mr. P. Vaidyanathan 1949 


10 00 


** Journal Parts Containing this work will be supplied 


3 


ANNAMALAI UNIVERSITY PUBLICATIONS 


The Department of Philosophy . 


Series 
No. 


Year of 
Publication . 


Price . 


Rs . A. P. 


* 1 . Nyaya kulisa by Atreya Ramanuja 

Ed: Prof. R. Ramanujachari and 
Mr. K. Srinivasacharya 


1938 


2 8 0 


* 2 . Nitimala by Narayanarya 


1940 


2 0 0 


* 3 . 


Naveena Tarkam- நவீன தர்க்கம் 

by Mr. K. R. Appalachariar 


1934 


2 0 0 


* 4. Educational Psychology 

உள நூலும் கல்வி பயிற்றலும் 
by Prof. K. R. Appalacbariar and 
Prof. R. Ramanujachari 


1940 


1 0 0 


5 


Theory of Knowledge of Saiva Siddhanta 

by Dr. V. Ponniah Ph . D. 


1952 


8 00 


6. Deductive and Inductive Logic - 3/6T 600JUTO 
by Mr. S. Sivapadasundaram 

1953 


3 2 0 


Tiruppanandal Endowment Lectures : 


1. Introduction and History of Saiva Siddhanta 

1947 by Mr. G. Subramania Pillai , M.A .; B. L. 1948 


3 00 


2. Lectures on Saiva Siddhanta - 1950 
by Mr. M. Balasubramanya Mudaliyar. 

B. A ; B. L. 


1951 


! 60 


3. Lectures on Saiva Siddhanta - 1948 

by Prof. R. Ramanujachariar M. A. 


1952 


1 4 0 


4. Lectures on Saiva Siddhanta - 1951 

by Mr. K. Vajravelu Mudaliar B. A ; L. I. 1953 


5 60 


5. Lectures on Saiva Siddhanta - 1952 

by Mr. S. Sachithanandam Pillai 5. A. L. I. , 


in Press 


4 


ANNAMALAI UNIVERSITY PUBLICATIONS 


The Department of Mathematics . 


Series 
No 


Year of 
Publication . 


Price . 


Rs . A P. 


5 00 


7 0 0 


2 8 0 


3 0 0 
2 0 0 


6 10 0 
2 0 0 


1. Text book on Algebra for Intermediate 

- இயற்கை கணிதம் 
by Mr. T. Govindarajan , M. A. 

1949 
2. Trigonometry- கோன கணிதம் 

by Mr T. K. Manikavasagam , 
M. A ; L. T. , 

1919 
3. Intermediate Geometry- வடிவு கணிதம் 

by Dr. K Rangaswami Aiyar 
M A ; M. Sc . , Ph . D. 

1950 
The Department of Physics . 
1. A Text book on Physics - Quor • br 6 

by Mr. R. K. Visvanathan Vol I. 1941 
2 Do 

Vol . II . 1941 
3. Acoustics-சங்கீத ஒலி நூல் 

by Mr. R. K. Visvanathan ( Revised Edition ) 1954 
4. Physics of Music by Mr. R K. Visvanathan 1948 
5. Vignana Sirunool-விஞ்ஞான சிறு நூல் 

by Prof. T. P. Navaneethakrishna M. A. 1946 
6. Instructions for Experiments in Practical 
Physics for Intermediate 

1947 
7 . Do 

B.Sc. 1947 
8. Manual of Science- தெரியற் செய்கை 

616) by Prof. T. P. Nava 
neetha krishna M , A. 

Vol I. 1951 
Do 

Vol . II . 1952 
10. Text Book of Practical Physics - FULDO) 

Qu65 . by Mr. S Sriraman , 
M. A ; M. SC . 

1952 
The Department of Chemistry 
1. A Text -book on Chemistry 

--நவீன அசேதன ரசாயனம் 

by Mr N. Ananthavaidyanathan Vol. I. 1938 
2 . Do 

Vol. II . 1941 
3. Practical Chemistry for Intermediate 

Course- செய்முறை வேதி நூல் 
by Mr. P. L. Ramaswamy M. A. 

1949 


C 12 0 


1 8 0 
3 0 0 


10 0 

0 
10 0 0 


9 . 


6 0 0 


3 0 0 
2 8 0 


4 8 u 


5 


ANNAMALAI UNIVERSITY PUBLICATIONS 


The Department of Botany . 


Series 
No. 


Year of 
Publication . 


Price . 


Rs . As . P. 


* 1 . A Text - book on Botany - 510 Gout bi 

by Dr. T. S. Raghavan 


1942 


3 00 


2. Cytological Studies in Bignoniaccae 

by Dr. K. R. Venkatasubban , M. Sc . 


1944 


5 00 


The Department of Tamil 

, 


* 1 


Pari Kathai - பாரி காதை by Bhasha Kavi 

segara Vidvan R Raghava Ayyangar 1937 


200 


2. Kurunthokai Vilakkam - 6915565 
விளக்கம் 

Do 


1947 


1 8 0 


* 3 . Advanced Studies in Tamil Prosody 

by Dr. A. Chidambaranathan Chettiar 


1943 


2 0 0 


4. Studies in History of Tamil Literature 

தமிழ் வரலாறு 
by Vidwan R. Raghava Ayyangar Do 


1952 


400 


5. ( a ) Tholkappiam - Porulathikaram Vol . I. Part I 
by Mr. E. S. Varadharaja Iyer 

1948 


3 8 0 


5. ( b ) 


Do 


Part II 1948 


4 8 0 


6. Tholkappiam -Collathikaram 

by Dr. P. S. Subramanya Sastri 


Do 


1945 


5 00 


7. Historical Tamil Reader 

by Dr P. S. Subramanya Sastri 


1945 


2 8 0 


8. Tree worship and Ophiolatory 

by Mr. G. Subramania Pillai, M , A , BL , 1948 


1 8 0 


9. A New Approach to Tiruvasakam 

by Mrs, Ratna Navarathnam , M. A. , M. Litt . , 


34 00 


Out of Stock ; Note : Titles in Tamil indicate Tamil publications , 


6 


ANNAMALAI UNIVERSITY PUBLICATIONS 


Series 

Year of 

Price . 
No. 

Publication .. 

Rs . A. P. 
10. Elephant in Tamil Land 
by Mr. E. S. Varadaraja lyer B. A. 

1945 1 4 0 
11. Thiththan- தித்தன் by Basha Kavisegara 
Vidwan R. Raghava Ayyangar 

1949 1 0 0 
12. Kosar- கோசர் - ஒரு சிற்றாராய்ச்சி Do 1951 0 12 ) 
13. Perumpanarttuppadai- பெரும்பாணாற்றுப் 

படை by Basha Kavisegara Vidwan 
R Raghava Iyengar 

1949 2 0 0 
14. Pattinappalai- பட்டினப்பாலையும் 
ஆராய்ச்சி உரையும் 

Do 

1951 1 4 ) 
* 15 . History of the later Cholas 

பிற்காலச் சோழர் சரித்திரம் 

by Mr. T. V. Sadasiva Pandarathar Vol . I. 1949 அச்சில் 
* 16 . 

Do 

Vol . 11. 1951 
17. Aiynkurunooru- ஐங்குறு நூறு 
Ed . by Mr. Avvai . S. Doraiswami Pillai 

அச்சில் 
18. Kautaleeyam- கௌடலீயம் - பொருள் நூல் 

by மகாமகோபாத்தியாய பண்டிதமணி 

மு . கதிரேசன் செட்டியார் 
Isai Tamil Series- இசைத் தமிழ் வெளியீடுகள் .. 
பரிசுபெற்ற தமிழ் பாடல்கள் 
* 1 . Vol.1 . T. லக்ஷ்மணப் பிள்ளை , பாபநாசம் 

சிவன் முதலிய ஐவர் கீர்த்தனங்கள் 46 1943 2 0 0 
2 .. II கீதவர்ணங்கள் முதலியன 104 
( இரண்டாம் பதிப்பு ) 

1954 4 0 0 
* 3 . III நீலகண்ட சிவன் முதலிய அறுவரது 
கீர்த்தனங்கள் 75 

1943 2 0 0 
* 4 . IV முத்துத்தாண்டவர் கீர்த்தனங்கள் 60 1943 


அச்சில் 


அச்சில் 


அச்சில் 


5 . 


* 6 . 


1 . 


V_Part 1 இசையியல் 
by திரு .க . பொன்னையா பிள்ளை 

1948 1 8 0 
Part 2 தமிழிசைக் கருவிகள் 
by திரு . பி . கோதண்டராமன் எம் . எ . 1945 1 4 ) 
Part 3 சுரமேள கலாநிதி - மொழிபெயர்ப்பு 1947 - 1 0 0 
VI கோபாலகிருஷ்ண பாரதியார் 
கீர்த்தனங்கள் 90 

1944 

அச்சில் 
VII ம.ப. பெரியசாமித்தூரன்பாடல்கள் 70 1943 2 0 0 
VIII ஸ்ரீகாழி அருசைலக் கவிராயர் 

1945 3 ( ) 


*8 . 


* 9 . 
10 . 


7 


ANNAMALAI UNIVERSITY PUBLICATIONS 
Series 

Year of 
No. 

Price .. 
Publication .. 

Rs . A. P. 
11. Vol . IX தில்லைவிடங்கன் மாரிமுத்தாப் பிள்ளை 

செவற்குளம் கந்தசாமிப் புலவர் 

நகரம் , முத்துவீரப்பக் கவிராயர் 1945 3 0 0 
12 . X நகரம் முத்துசாமிக் கவிராயர் 

1946 3 0 0 
13 . XI சுத்தானந்த பாரதியார் 

1945 3 0 0 
* 14 . XII மிருதங்க பாடமுறை 
மைலாட்டூர் V. சாமி ஐயர் 

1946 

அச்சில் 
15 . XII Part II மத்தளங்கற்கும் முறை 1948 1 6 0 
16 XIII பாலகவி வயி . இராமநாதஞ் 
செட்டியார் 

1945 3 0 () 
* 17 . XIV சுத்தானந்த பாரதியார் - 
மாணிக்கப் பாட்டு 

1946 3 8 ) 
XV ம . ப . பெரியசாமித்தூரன் 

1947 3 0 0 
19 . XVI வையைச்சேரி இராமசாமி ஐயர் 1948 3 0 0 
20 . XVII கவிகுஞ்சர பாரதியார் முதலிய 
பதின்மர் பாடல்கள் 50 

1948 3 0 0 
21 . XVIII ராஜா அண்ணாமலை தமிழிசைக் 
கருவூலம்- க . பொன்னையா பிள்ளை 

1949 4 0 0 
22 . XIX திருப்புகழ் - சுரதாளக் குறிப்புடன் 

திரு . சித்தூர் , சுப்பிரமணிய பிள்ளை 1953 3 0 0 
23 . XX பரத சங்கிரகம்-Edited by திரு . க . 
வெள்ளைவாரணம் 

1954 
24 . XXI நடராஜசுந்தரம் பிள்ளை கீர்த்தனங்கள் 
25. Swaramela Kalanithi 
by Mr. M. S. Ramaswami Ayyer 

1932 2 0 0 


18 


13 


அச்சில் , 


Tirupanandal Mutt Endowment Publications . 


0 8 0 
0 12 0 
0 8 0 


>> 


1. Kambar Memorial Prize Selections 
கம்பர் பரிசுத் தொகுதி 

1944 
2. Adi Kumaraguruparar- ஆதி குமரகுருபரர் 1945 
3. Sekkizhar Selections - சேக்கிழார் 

1944 
4. Thevara Thirumurai- Preliminary- தேவாரத் ,, 
திருமுறை முதற்பாகம் 

1944 
5 . Do இரண்டாம்பாகம் 

1953 
6. Sivagnanabodham-சிவஞான போதம் 

Edited by Tiru Avvai s . Duraiswami Pillai 1954 
7. Gnanamirtham- ஞானாமிர்தம் - வாகீச முனிவர் 

Ed . by Tiru . Avvai s . Duraiswami Pillai . 1954 


0 12 0 
1 4 0 


3 5 0 


8 


ANNAMALAI UNIVERSITY PUBLICATIONS 


Series 
No. 


Year of 

Price. 
Publication . 

Rs . A. P. 
The Department of Sanskrit . 


* 1 . Srimukundamala , 

Ed . by Mr. K. Rama Pisharoti 


1933 


3 00 


2. Tattvavibhavana by Parameswaran , a commen . 

tary on Vacaspati Misra s Tattvabindu by 
Mr. V. A. Ramaswami Sastri 

1936 


3 0 0 


3. Svarasiddhanta Candrika by Srinivasayajvan 

Edited by Mr. K. A. Sivaramakrishna 
Sastri 

1936 


5 0 0 


4. Trimsacchloki 

Edited by Mr. N. Subramania Sastri 


1937 


0 8 0 


* 5 . The Philosophy of Aesthetic Pleasure 

by Mr. Panchapagesa Sastri 


1940 


3 0 0 


* 6 . Jagannatha Panditha 

by Mr. A. Ramaswami Sastri 


1942 


2 0 0 


7. ( a ) Lectures on Patanjali s Mahabhasya . 

by Dr. P , S Subramanya Sastri Vol . I 1944 3 0 0 
( b ) Do 

Vol. II 1951 10 0 0 


Vivarana with Vyutpattivada - Lakarartha 

vicara by Mr. V. Subrahmanya Sastri 


1948 


6 0 0 


9. History of Sanskrit Literature - 

வடமொழி நூல் வரலாறு 


Lo 


1946 


10 0 0 


10. History of Sanskrit Language -QLOLDOT U 

JOUIT O by Dr. P. S. Subramanya 
Sastri 


1950. 5 0 0 


11. Studies in Sanskrit texts on Temple 

Architecture by Dr. N. V. Mallayya 


1949 1000 


12. Bhavanaviveka with Visamagranthi 

whedika by Mr. V. A. Ramaswami 
Sastri and Mr. K. A. Sivarama 
Krishna Sastri ( Off - prints ) 


1949 


600 


9 


ANNAMALAI UNIVERSITY PUBLICATIONS 


Series 
No. 


Year of 
Publication , 


Price , 


. 


General . 


Rs . A. P. 


1. * Rajah Sir Annamalai Chettiar 

Commemoration Volume 


1941 


10 0 0 


2. Macaulay s Johnson and Goldsmith 


1948 


1 


20 . 


3 


Exercises in Epitome and Paraphrase 


1947 


0 8 0 


Journal of the Annamalai University and off - prints*** 


1. Journal of the Annamalai University 

Vols . I to XVIII 1932 to 1953 Each 


7 8 0 


2. Koraimat weaving Industry and Rattan 

Industry at Coleroon 
by Mr A. Ramaswami , M. A ; M. Litt 1951 


0 12.0 


3. Economic life of South Arcot District 

by Prof. V. G. Ramakrishna Aiyer , M A. 1951 


1 4 0 


4. A Population Policy for India 

by Dr. S. Chandrasekhar 


1951 


040 


5. Tariff Policy in India 

by Dr. S. Chandrasekhar 


1952 


1 2 8 


5. Portuguese Influence revealed by the Tamil 

words by Prof. T. P. Meenakshisundaram 
M. A .; B. L .; M. O. L. 

1951 


1 8 0 


7. Palaiyaru by Prof. , T. P. Meenakshisundaram 

and Mr. T. V , Sadasiva Pandarathar 1954 


0 0 0 


8. A Plea for a History of Tamil Thought 

by . Prof T. P. Meenakshisundaram 


19:51 


0 6 0 


9. The Life and Times of Ativirarama Pandya 

by Prof. V. G. Ramakrishna Iyer 


1952 


1 2.0 


All available off -prints of articles in Vols. 17 & 18 of the 
Journal are for sale , 


10 


ANNAMALAI UNIVERSITY PUBLICATIONS 


.0 4 0 


0 12 0 


1 2 0 


0 12 


0 


0 


6 


0 


0 12 0 


10. Ancient South India and her Cultural Contacts 
by Prof. V. R. Ehrenfels , Ph . D. 

1953 
11. Omens and Beliefs of the Early Tamils 
by Mr. G. Subramania Pillai 

1951 
தொல்காப்பியம் by Vidwan K Vellaivaranam 
-நன்னூல் ( a) எழுத்ததிகாரம் 

1941 
( b ) மொழி மரபு 

1950 
( c ) பிறப்பியல் 

1952 
( d ) புணரியல் 

1953 
13. Recent Trends in Federal Finance 
by Dr. R. N. Poduval 

1953 
14. Nyayaparisuddhi Ed . by Prof. R. Ramanujachari 

and Vidwan K Srinivasacharya 1951 
15. Gurukſpa by Mr. R. Srinivasacharya 

1951 
16. Ramanuja as Pauentheist 
by Mr. John C Plott 

1952 
17 தேவாரப்பண் ஆராய்ச்சி பண் சாதாரி 

by Vidwan V.S. Gomatisankarayyer 
18 

பண் நட்டபாடை 


1 


4 0 


3 


0 


0 


2 4 0 


1 0 0 


0 


8 


0 


0 


8 0 


University Examination Papers and Calendars .. 


1. Intermediate , B. A. , & B Sc . , B. A , & B. Sc . 

( Hons ) ; Oriental Titles , for September and 
April 1947 , 1949 , 1950 and 1951 Inter 
mediate Engineering and Technology , for 

1949 , 1950 , 1951 , 1952 , 1953 Each– Nett 0 80 
2. Engineering Technology 1947 , B. A , (Hons ); 

B. Sc . (Hons) April 1950 , B. E and B Sc . 
( Tech ) for 1949-1951-3 Each 

Nett 0 8 0 
3. University Calendar 

Each 

5 8 0 
Supplement to above Corrected up to 1952 

1 10 0 


For Copies apply to : 

The Registrar , Annamalai University , 

Annamalainagar P. O. 


БОЗ 


